ANNAMALAI UNIVERSITY TAMIL SERIES. ட: ௪௭ 


Sri-la-sri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avergal 
Tiruppanandal Mutt Endowment Publications. 


சிவஞானபோத மூலமும்‌ 
சிற்றுரையும்‌ 


இ 


NCO FAITH] 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தாரால்‌ 
வெளியிடப்பெற்றது. 
1253 


74/ ம்‌ 


Annamalai University Tamil Series. 
ப  CTIES, 
Sri-la-sri Kasivasi 


Swaminatba Thambiran Swamigal Avargal 
Tiruppanandal Mutt Endowment Publications. 


மெய்கண்ட, தேவ நாயனுர்‌ 
்‌ அருளிச்‌ செய்த 


சிவஞான போத மூலமும்‌ 


சிவஞான கூவாமிகன்‌ 
அருளிய 


சிற்றுரையும்‌ 
KR 


பதிப்பாசிரியர்‌ : த 
சித்தாந்த கலாநிதி, பேராசிரியர்‌, வித்துவான்‌, 
திரு. ஒனவை., ௬. தூரைசாமிப்பின்னையவர்கள்‌. 


வெளியிடப்பெற்றது. 
1953 


்‌்‌ 


ஒஜ்‌்ஃ்ஜ்‌ லல்ல 


10. 


உள்ளுறை 


பதிப்புரை 

மெய்கண்டதேவர்‌ வரலாறு 
மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்‌சி 
சிவஞான சுவாமிகள்‌ வரலாறு 
சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌ 

மங்கல வாழ்த்து 

அவையடக்கம்‌ 

முதற்‌ சூத்திரம்‌ 

இரண்டாஞ்‌ சூத்திரம்‌ 

மூன்றாஞ்‌ சூத்திரம்‌ 

நான்காஞ்‌ சூத்திரம்‌ 

ஐந்தாம்‌ சூத்திரம்‌ 

ஆறாஞ்‌ சூத்திரம்‌ 

எழாஞ்‌ சூத்திரம்‌ 

எட்டாஞ்‌ சூத்திரம்‌ 

ஒன்பதாஞ்‌ சூத்திரம்‌ 

பத்தாஞ்‌ சூத்திரம்‌ 

பதினோராஞ்‌ சூத்திரம்‌ 
பன்னிரண்டாஞ்‌ சூத்திரம்‌ 
அருஞ்சொற்‌ பொருள்‌ அகரநிரல்‌ 
சூத்திரவெண்பா முதற்குறிப்‌ பகரநிரல்‌ 
அலாராய்ச்கிக்குத்‌ துணைசெய்த நூல்நிரல்‌ 


His Holiness KKasivasi Swaminatha Thambiran Swamigal Avergal 
The 19th in the Holy Line of Succession, Sri Kasi Mutt, Tirupanandal. 
ருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடம்‌ 19-ம்‌ பட்டத்தில்‌ எழுந்தருளிய 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌. 


டே 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 


பதிப்புரை 


“வடவேங்கடம்‌ தென்குமரி ஆயிடைத்‌ தமிழ்‌ கூறும்‌ ஈல்லுலகம்‌!” 
என்று சிறப்பித்துக்‌ கூறப்படுவது நமது தமிழகம்‌. இங்கே வாழும்‌ 
தமிழ்‌ மக்களிடையே வரலாற்றுக்‌ காலத்துக்கு முன்பிருந்தே வழிவழி 
யாக வழங்கி வருவது சிவ நேறி என்பது ஆராய்ச்சியாளர்களின்‌ 
பொதுவான கருத்து, உலக முதற்பொருளாகிய கடவுளை ஏனை எம்‌ 
நாட்டவரும்‌ இறைவன்‌ என்பாராகத்‌ தென்னாடுடைய தமிழர்‌ சிவன்‌ 
என்பர்‌ ; தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்றாட்டவர்க்கும்‌ 
இறைவா போற்றி?” என மணிவாசகப்‌ பெருமான்‌ உரைத்தருளுவ 
தொன்றே இதற்குப்‌ போதிய சான்று, 


இவனை வழிபடும்‌ செந்நெறி சவகெறி. வென்‌ என்னும்‌ செஞ்‌ 
சொல்லை வைதிக்‌ சமய வடறநூல்கள்‌ ஏற்றுக்கொண்ட பின்‌, வடதூன்‌ : 
முறைகளுக்‌ கேற்ப, இச்‌ செர்கெறி சைவம்‌ என்று வழங்கத்‌ தொடங்‌ . 
இற்று. மணிமேகலை முதலிய தமிழ்ப்‌ பெளத்த நூல்கள்‌ இதனைச்‌ 
சைவமென்றே குறித்துள்ளன. 


சைவத்தின்‌ அடிப்படைக்‌ கருத்துக்கள்‌ பலவும்‌ பழச்‌ தமிழ்‌ 
இலக்கிய இலக்கணங்களிலும்‌, சைவத்‌ திருமுறைகளிலும்‌, வடமொழி 
வைதிக நூல்களிலும்‌ இலைமறை காய்போல ஆங்காங்கே சிதறிக்‌ 
இடக்கின்றன. அவற்றை யெல்லாம்‌ வடித்தெடுத்துத்‌ தொகுத்துச்‌ 


சுருங்கெ வடிவில்‌ எளிய இனிய செஞ்‌ சொற்களால்‌, இருவெண்‌ 


ணெய்றல்லூர்‌ மேய்கண்டதேவ நாயனாரால்‌ பால்‌ மணம்‌ மாருத 
இளமைப்‌ பருவத்தே வெபரம்பொருளின்‌ இருவருள்‌ உண்ணின்‌ 
றுணர்த்த வுணர்ந்து உரைக்கப்பெற்றது இச்‌ சிவஞான போதம்‌. 
இதுபற்றியே, * வேதம்‌ பசு, அதன்பால்‌ மெய்யாகமம்‌, நால்வர்‌ 
ஓதும்‌ தமிழ்‌ அதன்‌ உள்ளும்‌ நெய்‌?” என்றும்‌, “£ சிவஞான போதம்‌ 
அந்நெய்யின்‌ உறுசுவை '' என்றும்‌ சான்றோர்‌ ஆராய்ந்து உருவக 
அணி திகழ உரைத்துள்ளனர்‌. . 


11 

இனி, வேத வேதாந்த நூல்களின்‌ தெளி பொருளாக இருப்பது 
பற்றிச்‌. சிவஞானம்‌ இத்தாந்தம்‌ என்றும்‌ வழங்கும்‌. * வேதாந்தத்‌ 
தெளிவாம்‌ சைவ இத்தாந்தம்‌'” என உமாபதி சிவனாரும்‌ 64 ஒரும்‌ 
வேதாக்தமென்‌ அச்சியிற்‌ பழுத்த, சாரங்கொண்ட சைவ இத்தாந்தத்‌ 
தேனமுது ” எனக்‌ குமரகுருபர அடிகளாரும்‌ உரைப்பது காண 
லாம்‌. வெமே பரம்பொருள்‌ என மேற்கொண்டொழுகும்‌ இச்‌ சிவ 
நெறியைச்‌ சென்ற நூற்றுண்டிலிருக்‌து சைவசித்தாந்தம்‌ என்று பலரும்‌ 

வழங்கி வருகின்றனர்‌. 


சித்தார்த சைவத்தின்‌ என்னப்‌ இகழ்வது சிவஞான 
போதம்‌ ; இதற்குப்‌ பாட்டும்‌ உரையுமாகிய வடிவில்‌ சான்றோர்‌ உரை 
கண்டிருக்கன்றனர்‌. பாட்டு வடிவில்‌ முதலுரை கண்டவர்‌, திருத்‌ 
துறையூர்‌ அருணந்தி சிவனார்‌ ; அதற்குச்‌ சிவஞான சித்தியார்‌ என்பது 
பெயர்‌. அவர்க்குப்‌ பின்‌ கொற்றவன்குடி உமாபதி சிவனார்‌ சிவப்‌ 
பிரகாசம்‌ என்ற பெயரால்‌ எளிய நெறியில்‌ பாட்டு வடிவில்‌ உரை 
கண்டுரைத்தார்‌. இவ்வாறே வடமொழி வல்ல சான்றோர்‌ ஒருவர்‌, 
இச்‌ சிவஞான போதத்தை வடமொழியில்‌ மிகவும்‌ எளிய நடையில்‌ 
பன்னிரு சுலோகங்களாக மொழிபெயாத்துத்‌ தமிழறியாத வடபுல 
வாழ்கர்க்கு அறிவுறுத்தினார்‌. அவர்க்குப்‌ பின்‌ சிவாக்கிர யோகிகள்‌ 
என்பார்‌ அவ்‌ வடமொழிச்‌ சிவஞான போதத்துக்கு வடமொழியிலே 
தற்றுரையும்‌ பேருரையுமாக உரையொன்ற கண்டார்‌. ஈம்‌ நாட்‌ 
டில்‌: ஆங்கில மொழி முதலிடம்‌ பெற்ற கரலத்தில்‌ சைவத்‌ 
இரு. ஜே. எம்‌. நல்லசாமிப்‌ பிள்ளையவர்கள்‌ சிவஞான போதப்‌ 
பொருளை ஆங்கிலத்தில்‌ எழுதி வெளியிட்டார்‌. பின்பு, டாக்டர்‌ 
பென்னேத்‌ (றர. Bennet) முதலிய ஆங்கெ நாட்டார்‌ ஆங்லெத்திலும்‌, 
ஷாமரஸ்‌ (8010000108) என்ற ஜர்மானியர்‌ ஜெர்மனியிலும்‌ எழுதி 
னர்‌. புதுச்சேரியிலிருந்த பிரெஞ்சுக்காரர்‌ ஒருவர்‌ பிரெஞ்சு மொழி 
யில்‌ சிவஞான போதப்‌ பொருளை எழுதினாரென்று கேள்விப்‌ 
படுகிறோம்‌ ; அதன்‌ உண்மை தெரியவில்லை. 


இனி, சிவஞான போதத்துக்கு உரைவடிவில்‌ பொருளுரைத்த 
சான்றோர்‌ பலர்‌. சிவஞான போதத்திற்‌ காணப்படும்‌ வார்த்திகமாஇய 
பொழிப்பும்‌, மேற்கோள்‌ ஏது எடுத்துக்காட்டுக்களும்‌ மெய்கண்ட 


iii 

தேவராலே எழுதப்பட்டன என்பது பெருவழக்கு. அவை மெய்‌ 
கண்ட தேவரால்‌ அறிவுறுத்தப்‌ பெற்று அவருடைய மாணவர்களுள்‌ 
ஒருவரால்‌ எழுதப்பட்டனவாகலாம்‌ என்று சில ஆராய்ச்சியாளர்‌ 
கருதுகின்றனர்‌. அவ்‌ வார்த்திகத்துக்குப்‌ பின்‌, பாண்டிப்‌ பெருமாள்‌: 
என்பார்‌ ஒரு விருத்தியுரை கண்டார்‌. இப்‌ பாண்டிப்‌ பெருமாள்‌ 
விருத்தி கிடைப்பது அரிதாயினும்‌, அரிதின்‌ முயன்று தருமையா னப்‌ 
புலவர்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ வித்துவான்‌ இரு. ௪, தண்ட 
்‌ பாணி தேசிகர்‌ அவர்கள்‌ ஒரு பிரதியும்‌, திருவாவடுதுறை யாதினப்‌ 
புலவர்‌ இரு. மீனாட்சிசுந்தரனார்‌ ஒரு பிரதியும்‌ தர்‌.துதவினர்‌; அவர்களது 
நல்லுதவியை யான்‌ என்றும்‌ மறவேன்‌. 


பாண்டிப்‌ பெருமாளுடைய விருத்தியுரையில்‌, வார்த்திகப்‌ 
பொழிப்பும்‌. பிறவும்‌ காணப்படவில்லை ; ஆயினும்‌ உதாரண வெண்‌ 
பாக்களைப்‌ பிரமாண வெண்பாக்கள்‌ எனக்கொண்டு அவற்றிற்கு 
உரை கூறப்பெற்றுள்ள த. அவர்க்குப்‌ பின்‌ திருவாவடுதுறை ஆதனத்‌ 
தைச்‌ சேர்ந்த முனிவர்‌ பெருமக்களுள்‌ ஒருவராய்‌ விளங்கிய சிவஞான 
சுவாமிகள்‌ சிவஞான போதத்துக்குச்‌ சவஞான மாபாடியம்‌ என்ற 
பெயரால்‌ பேருரை யொன்றும்‌, சிற்றுரை யொன்றும்‌ எழுதியருளி 
னார்‌. அவரது இற்றுரையே இம்‌ நூற்கண்‌ வெளியிடப்பெறுகின் றது. 
அவரது வரலாற்றைப்‌ பிறிதோரிடத்தில்‌ காணலாம்‌. 


திருப்பனந்தாள்‌ காமெடத்துத்‌ தலைவர்‌, அருள்‌ திரு, சுவாமிநாத 
தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்பால்‌ 
பெரும்‌ , பொருளை ஒப்படைத்து அதன்‌  வருவாயைக்கொண்டு 
சிவஞான போதச்‌ சிற்றுரை, சிவஞான சித்தியார்‌ என்ற நூல்களில்‌ 
போட்டித்‌ தேர்வு ஒன்ற நிறுவி முதலவராக வெற்றி பெறுவோர்க்குத்‌ 
தக்க பரிசு தரவேண்டுமென ஒரு சீரிய எற்பாட்டினைச்‌ செய்தருளி 
னர்‌. போட்டித்‌ தேர்வில்‌ ஈடுபடுவோர்க்கெனச்‌ சிவஞான போதச்‌ 
இற்றுரையினைத்‌ தக்க விளக்கக்‌ குறிப்புடன்‌ வெளியிட வேண்டு 
மென்று எனக்கு அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தாரால்‌ ஆணை தரப்‌ 
பட்டது, 

இர்‌ நூலின்கண்‌ மாணவர்கட்கும்‌ ஆராய்ச்சியாளர்கட்கும்‌ 
பயன்படும்‌ முறையில்‌ உரையில்‌ காணப்படும்‌ இலக்கணக்‌ குறிப்புக்‌ 


iv 

களும்‌ அரும்‌ பொருள்களும்‌ அடிக்குஜிப்பிட்டு விளக்கப்பட்டுள்ளன. 
ஆராய்ச்சி நெறியின்‌ பொருட்டு அருஞ்‌ சொற்‌ பொருள்‌ அகரகிரலும்‌, 
துணைசெய்த நூல்கிரலும்‌ சேர்க்கப்பட்டிருக்கின்‌ றன. ஒப்பு நோக்கும்‌ 
கருத்தால்‌ ஒருலெ இடங்களில்‌ சிவஞான மாபாடியக்‌ கருத்துக்களும்‌ 
பாண்டிப்‌ பெருமாள்‌ உரையும்‌ காட்டப்பட்டுள்ளன. நூன்முகத்‌ 
தக்கு இன்றியமையாமைபற்றி நூலாசிரியர்‌ உரையாசிரியர்‌ வரலாறு 
களும்‌, தூற்பொருளைப்‌ பயில விரும்புவோர்‌ பொருட்டுச்‌ சிவஞான 
போதச்‌ செம்பொருளும்‌ பிறவும்‌ முன்னர்த்‌ தரப்பட்டிருக்கன்றன. 


சிவஞான போதத்தின்‌ சிறப்பையும்‌ சிற்றுரையின்‌ மாண்பையும்‌ 
கோக்குமிடத்து எனது அறிவின்‌ சிறுமை கண்டு என்‌ உள்ளம்‌ 
பேரச்சம்‌ கொண்டது ; எனினும்‌, எந்தை மெய்கண்ட சிவத்தின்‌ திரு 
வடியை நினைவிற்கொண்டு, அவரது அருள்‌ ஞானத்தை நன்கு பெற்ற 
பெருமக்கள்‌ வழங்இயிருக்கும்‌ அருளுரைகளைக்‌ கருவியாகவும்‌, திரு 
ஞான சம்பந்தர்‌ முதலிய சிவஞானப்‌ பெருஞ்‌ செல்வர்களின்‌ 'செம்‌ 
மொழிகளை முதலாகவும்‌ கொண்டு இப்பணியினை -ஆற்றுதற்கு என்‌ 
உள்ளம்‌ ஒருப்படவே ஒருவாறு யான்‌ இயன்ற அளவில்‌ செய்‌ 
துள்ளேன்‌. 


இர்நிலையில்‌, திருப்பனந்தாள்‌ காசிமடத்துத்‌ தலைவர்‌ அருள்‌ இரு, 
சுவாமிநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகட்கும்‌, அவர்‌ வழி வர்‌.து ௮ப்பணியினைத்‌ 
தமக்கு இயல்பாகவுள்ள அருளுள்ள்த்தோடு நிறைவு செய்தருளுவ 
துடன்‌ மேன்மேலும்‌ பெரும்‌' பொருள்‌: வழங்கிச்‌ சைவத்‌ தமிழ்‌ 
தழைக்கும்‌ இருப்பணிகளைத்‌ தன்னிகரற்ற தனிப்பெரு நிலையில்‌ செய்‌ 
தருளிவரும்‌ திருப்பனந்தாள்‌ காமெடத்துத்‌ தலைவர்‌, அருள்‌ திரு. 
அருணந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கட்கும்‌, அவர்‌ தம்‌ அருட்‌ 
குறிப்பின்படியே இதனை இவ்வடிவில்‌ அழகுற அச்டட்டுதவும்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்க்கும்‌ தமிமுலகு சைவவுலகுகளின்‌ 
சார்பாக என்‌ உள்ளம்‌ கலந்த வணக்கத்தினையும்‌ ஈன்றியினையும்‌ 
தெரிவித்துக்கொள்ளுகன்றேன்‌. பல்கலைக்கழகச்‌ சார்பில்‌ மேற்‌ 
கொண்ட இப்பணியினை யான்‌ தொடர்ந்து ஆற்றுதற்கேற்ற வாய்ப்பும்‌ 
ஊக்கமும்‌ நல்இிச்‌ சிறப்பிக்கும்‌ மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி நிறுவிய : 
தமிழ்ச்‌ செல்வர்‌ உயர்திரு, ௧௫ முத்து தியாகராசன்‌ சேட்டியார்‌ 


1 Vv 


அவர்களது ஈன்றி என்னால்‌ என்றும்‌ மறக்கற்பாலதன்று, இந்நூலை 
செவ்விய முறையில்‌ தொழில்‌ வனப்புத்‌ தோன்ற. அச்சிட்ட 
திருச்சினாப்பள்ளி யுனைடேட்‌ பிரிண்டர்ஸ்‌ அவர்கட்கு ஈமது நன்றி 
உரியதாகின்றது, 


தமிழ்ப்பணியும்‌ சமயப்பணியும்‌ கல்வித்துறையில்‌ ரத்த இடம்‌ 
பெறவேண்டும்‌ என்ற முயற்சி ஆக்கமும்‌ அரணும்‌ பெற்றுவரும்‌ 
இச்சாளில்‌, இக்‌ நூலின்‌ வெளியிட்டைத்‌ தமிழ்மக்கள்‌ ந நன்கு இ 
சென்னும்‌ அத அபக 


அறிவு செயல்‌ வகைகளில்‌ ஒரு பொருளாகாத எளியனாயெ 
என்னை இப்பெரும்‌ பணியில்‌ ஈடுபடுத்தி இயலும்‌ தொண்டினைப்‌ 
புரிதற்கு வாய்ப்பளித்து எனது எண்ணத்தில்‌ என்றும்‌ அகலாது 
நிலவும்‌ அங்கயற்கண்ணி தன்னோடும்‌ அமர்ந்த ஆலவாய்‌ அண்ணலின்‌ 
திருவடிகளை மனமொழிமெய்களால்‌ பரவுகின்றேன்‌. 


“ ஞாலம்‌ நின்புக ழேமிக வேண்டும்‌ தென்‌ 
.... ஆலவாயில்‌ உறையும்‌ எம்‌ ஆதியே” 


ய்‌ ரசாமி 
ளாவை ௬. ை ஈய, 
39.1988. ம்‌ ஐ 


His Holiness Kasivasi Arulnandi Ta 
The 20th in the Holy Line of Successio 
திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடம்‌ இருபதாம்‌ பட்டத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 

ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்‌நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌. 


mbiran Swamigal Avergal 
n, Sri Kasi Mutt, Tirupanandal, 


(35) The Meikandar Memorial Saiva Siddhanta Sastra Prize. 


1; This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Av], of Tirupanandal in memory of 
Meikanda Thevar to encourage the Study of Saiva Siddhantam. 


2. The Endowment for the prize consists of 31%, (Three-and-a-half 
per cent) Non-terminable Government Promissory Notes of the face 
value of Rs. 3,000/- (Rupees Three Thousand only). (No. MS. 001323, 
24 and 25 Rs. 1,000/-each), The interest on this investment shall be 
utilised for the award of a prize annually of the value of Rs. 100/- 
The balance of the interest after the award of the prize will be added 
to the corpus of the Fund. 


3. The following are the terms of award of the prize :— 


(i) The Prize shall be awarded irrespective of Sex, caste, religion 
and nationality. 


(ii) To be eligible for the award, the following shall be the 
conditions ;— 


(a) A pass in the Preliminary-Examination of the Vidvan 
Course (Tamil alone) of the Annamalai or the Madras 
University or any other examination (of any University 
which has already been or may be established here-after) 
which may be considered equivalent of the Preliminary 
Vidvan Examination of the two Universities above-named 
or the Bala Pandita Examination of the Madura Tamil 
Sangam will.be a condition precedent to appearance for 
the test. 


= (0) First rank at the first appearance with not less than 60%, 
of the marks in a competitive test to be conducted annu- 
ally for the purpose by the Annamalai University. For 
this test 51 books in the list appended hereto will be the 
texts. At the competitive examination conduoted 
annually, (i) the first part will consist of an oral memory 
test in the sutras and venbas of Sivagnana Bodham and also 
in all the stanzas of Sivagngna Siddhiyar both parapakkam 
and Supakkam. In this memory test, special credit will be 
given for reciting the verses in correct music; for this 
recital 10 marks will be allotted. (ii) the second part will 
consist of a test in giving the meaning and the purport of 
the sutras, venbas and the stanzas above referred to. The 
candidate is expected to bo thorough specially in the 
Sitrurai to Sivagnana Bodham, and ths Pozhippurai to 
Sivagnana Siddhiar, written by Sivagnana Munivar and 
to be familiar with the other commentaries on Sivagnana 


கட 
[3 


Bodha and Sivagnana Siddhiyar; (iii) the third part of 
the competition will be a test in giving explanations to 
portions chosen by the examiners from the other 49 
books in the list. The candidate is expected to have a 
special knowledge of the other 12 Saiva Siddhanta Sastras 
and their commentaries. 


(iii) if in any year, two or more competitors should be -consi- 
dered equally eligible for the award, lots shall be cast to, 
decide who will have the prize or prizes of the year. 


4, The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year, the prize- 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize-winner 
dies before the prize is presented to him, the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs. 


5, The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. If in any year, or a series of years, the prize be not awarded 

Rs. 50/- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50/-as above, the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. It shall 
be competent for the syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for investment, 
, from the interest in excess over the prize amount and the capital 
amount of the endowment, in case the Government Securities in which 
the amount is now invested are tendered for payment by Government. 


7. LH in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause (6) above ; or by reinvestments, addi- 
tional income shall be allowed to form distinct funds so that the interest 
thereon may, at the discretion of the Syndicate of the Annamalai 
University, be utilised to institute second and third prizes and there- 
after, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate t0 
the Donor or to his successors-in-interest, the name and address of the 
prize- winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded, the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deeds relating to :— : 


ச 


10. 


11. 


12. 


iii 


The Rs. 1,000/- (Rupees One 
Thousand) Tamil Prize Rn- 
dowment perpetuating the 
memory of King George V. 


The Promotion of ‘Tamil Lear- 
ning Endowment Fund for 
Rs. 1.00,000/-(Rupees One 
Lakh). 


The Raja Raja Abhaya Kula- 
sekhara Chola Maharaja Memo- 
rial Endowmont for Tevara 
Thirumurai Prize and publica- 
tion of works of Tamil Litera- 
ture and Grammar. 


Thiruvalluvar Neethi 
Prize Endowment. 
The Sekkilar Nayanar Memo- 
rial Tamil Prize Bndowment. 
The Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara  Swamigal 
Memorial Tamil Prize Endow- 
ment. 


The Kavichakravarthi 
Kambar Memorial Tamil Prize 
Endowment. 


The Sri Nambi Andar Nambi 
Memorial Pannirutirumurai 
Prize Endowment, 


The Kottaiyur Sri Sivak- 
kolundu  Desikar Memorial 
Isai Tamil Prize Endowment. 


The Sri Manickavasaka Swami- 
gal Memorial Ahapporul Tamil 


The Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamig al 
Memorial Tamil Prosody Prize 
Endowment. 

The Srilasri Kasivasi Chokka- 
linga Swamigal Memoria 1 


Rhetoric Tamil Prize Endow- ] 


ment. 


i 


Nul} 


Prize Endowment. | 


In the Madras University. 


Scheme approved by the Madras 
Government Notification No. 
215 published in the Fort Sf. 
George Gazette Part I.B-Rdu- 
ena, dated 2lst October, 

4], 


ய்‌ 


pln the Annamalai University. 


In the Annamalai University 


13. 


14. 


iv 


The Kottaiyur Sivakkolundu} 
Desikar Memorial Tiruvacha- | 


kam Prize Endowment. +n the Annamalai University 
made by the same Donor, | : 
and 


Saiva Siddhanta Sastra Prize 


This the Meikandar re ro 
Endowment, 


ஜ்‌ e. these 14 deeds shall be published in every one of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above. 


9. The income from the endowment and the accumulations thereto 
shall not be diverted to any other purpose, 


தொடர்ந்த 
நம்பர்‌ 


DONOR மே 62 6 


ஷேடியூல்‌ 
6 
நூல்களின்‌ % ம்‌ நூலாசிரியர்களின்‌ 
பெயர்கள்‌. ல = பெயர்கள்‌ 
ட்‌ 
கைவல்யம்‌ 1 தாண்டவமூர்த்தி 
வேதாந்த சூடாமணி 1 சிவப்பிரகாசமுனிவர்‌ 
ஞானவாசிட்டம்‌ 1 வீரை ஆளவந்தார்‌ 
ஈசுவரகதை 1 தத்துவராயசுவாமிகள்‌ 
பகவத்கீதை 1 ஸ்ரீ பட்டரவர்கள்‌ 
பீரமகதை 1 தத்துவராயசுவாமிகள்‌ 
பிரபோத சந்திரோதயம்‌ 1 திருவேங்கடசுவாமிகள்‌ 
வைராக்கிய சதகம்‌ 1 சாந்தலிங்க சுவாமிகள்‌ 
வைராக்கிய தீபம்‌ 1 சாந்தலிங்க சுவாமிகள்‌ 
அவிரோதவுந்தியார்‌ 1 சாந்தலிங்க சுவாமிகள்‌ 
சிவஞான தீபம்‌ 1 இரேவணாத்திரியதேசிகர்‌ 
சித்தாந்த சிகாமணி 1 சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
அத்துவித வெண்பா 1 தித்த சிவப்ரகாசர்‌ 
குமார தேவர்‌ சரித்திரம்‌ 16 
ஓழிவிலொடுக்கம்‌ 1 கண்ணுடையவள்ளல்‌ 
ஞானமிர்தம்‌ - 1 வாக்ச முனிவர்‌ 
சிவதருமோத்தரம்‌ 1 மறைஞானசம்பந்தர்‌ 
சைவ சமயநெறி 1 மறைஞானசம்பந்தர்‌ 
நித்தியகன்மநெறி 1 சதம்பரநாத முனிவர்‌ 
திருவுந்தியார்‌ 1 திருவியலூர்‌ உய்யவந்த தேவ 
்‌ “திம்‌. : நாயனார்‌ 

திருக்களிற்றுப்படியார்‌ 1 இருகடவூர்‌ உய்யவந்த தேவ 


ஈாயனா 


ஸ்ட ய்‌ ப 
1 நூல்களின்‌ ட்‌ -§ நூலாசிரிகர்களின்‌ 
ட்‌ a பெயர்கள்‌. 2k பெயர்கள்‌. 
ர: ப்‌ 
௧௨ சிவஞானபோதம்‌ 1 மெய்கண்டதேவர்‌ 
28 சிவஞானசித்தியார்‌ . 1 அருணந்திசிவாசாரியார்‌ 
பரபக்கம்‌- சுபக்கம்‌ 
24 இருபாவிருபஃது 1 அருணந்திசிவாசாரியார்‌ 
£5 உண்மை விளக்கம்‌ 1 மனவாசகங்கடந்தார்‌ 
£6 சிவப்ரகாசம்‌ . 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
27 திருவருட்பயன்‌ 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
28 வினாவெண்பா 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
29 போற்றிப்பஃறொடை 7 உமாபதிசிவாசாரியார்‌ 
30 உண்மைநெறிவீளக்கம்‌ 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
81 கொடிக்கவி 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
82 நெஞ்சுவிடுதூ து 7 உமாபதிசிவாசாரியார்‌ 
883 சங்கற்பநிராகரணம்‌ 1 உமாபதிசிவாசாரியார்‌ 
சுவாமிகள்‌ 
84 தசகாரியம்‌ 1 இலக்கணவிளக்கப்‌ பரம்பரைச்‌ 
சிதம்பரநாத தேசிகர்‌ 
85 சிவபோகசாரம்‌ 1 தருமைஞானசம்பந்த தேசிக 
சுவாமிகள்‌ 
86 முத்திறிச்சயம்‌ 1 தருமைஞானசம்பந்த தேசிக 
_ சுவாமிகள்‌ 
ஆக 51 


(36) The Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal 
Memorial Saiva Siddhanta Sasira Prize: 
்‌ BY 
His HOLINDSS SRILASEI KASIVASI SWAMINATHA TAMBIRAN 
SwAMIGAL AVERGAL OF 'TIRUPPANANDAL, 


1, This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl., of Tiruppanandal in memory 
of Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal to encourage tho 
study of Saiva Siddhantam. 


9, The Endowment for the prize consists of 3% (Three and & half 
per cent) Non. terminable Government Promissory Notes of the face 
walue of Rs. 30,000/- (Rupees Thirty Thousand only). The interst 
on this investment shall be utilised for the award of a prize annually 
of the value of Rs. 1,000/- (Rupees One Thousand only). The excess 
of income over the amount of award will be added every year to the 
corpus of the fund. ம்‌ 


vi 
4, The following are the terms of award :— 


(i) The prize shall be awarded irrespective of sex, caste religion 
and nationality. 


(ii) To be eligible for the award the following: shall be the 
conditions :— 


(a) A pass in the Final Examination of the Oriental Title 
Vidvan course (Tamil alone) of the Annamalai or the 
Madras University or the Bachelor of Arts Honours 
Examination in Tamil of the Annamalai University or 
the Master of Arts Examination in Tamil of the 
Madras University or any other examination of any 
University which has already been or may be esta- 
blished hereafter which may be considered equivalent 
to the above mentioned examinations of the two said 
Universities will be a condition precedent to appear- 
ance for the test. 


(6) First rank at the first appearance with not less than 
60%, of the marks in a competitive test to be conducted 
annually for the purpose by the Annamalai University. 
For this test 51 books in the list appended hereto 
and the other sastra books selected from time to time 
by the Annamalai University from the Pandara 
Sastrams of Dharmapuram Adhinam and Tiruvavadu- 
thurai Adhinam shall be prescribed for study. Theo 
candidates should also memorise all the sutras and 
venbas of Sivagnanabodham, and all the stanzas of 
Sivagnana Siddhiyar both Parapakkam and Supakkam. 
At the competitive examination conducted annually, (i) 
the first part will be an oral test in memorising the 
selections made by the examiners out of the sutras 
venbas and stanzas mentioned above. In this memory 
test special credit will be given for reciting the verses 
in correct music; for this 10 marks will be allotted ; 
(ii) the second part will consist of a test in giving the 
meaning and the purport of the sutras venbas, and 
stanzas above referred to. ‘The candidate is expected 
to be thorough specially in the Sittrurai and Perurai 
(Bashyam) to Sivagnana Bodham and the Pozhippurai 
to Sivagnana Siddhiyar, written by Sri Sivagnana 
Munivar and to be familiar with theeother commen- 
taries of Sivagnana Bodham and Sivagnana Siddhiyar, 
The candidate is also expected to have a special 
knowledge of the other 12 Saiva Siddhanta Sastras 
and their commentaries; (iii) tbe third part of the 
competition will be a test in giving explanations to 


vii 


portions chosen by the examiners from other books 
in the list and the Pandara Sastrams of Dharmapuram 
Adhinam and Tiruvaduturai Adhinam. 


(iii) lf in any year two or more competitors should be considered 
equally eligible for the award lots shall be cast to 
decide who will have the prize of the year. 


4 The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year the prize winner 
is unable to bo present to receive the prize, the Syndicate shal! make 
arrangements to send him the prize amount. If the prize-winner dies 
before the prize is presented to him, the prize amount shall be paid 
to his legal heir or heirs. 


5, The prize amount shall be paid either in cash or by cheque and 
shall not under any circumstances be either divided or reduced. 


6. Ifin any yearor a series of years the prize be not awarded 
Rs. 500/- (Rupees five hnndred) in cach year of no award shall bo 
set apart from out of the annual interest of the endowment payable 
as prize. The entire amount so set apart shall be awarded in the 
subsequent year to the candidate eligible for the award along with the 
prize amount of that year. After setting apart Rs. 500/- as above, 
the balance of the annual interest shall be added to the corpus of tho 
fund at the end of each year. It shall be competent for the Syndicate 
of the Annamalai University to invest in any Government or other 
Securities (i) amounts available from year to year for investment 
from the interest in excess over prize amount as also (ii) the capital 
of the endowment, in case the Government Securities in which the 
amount is now invested are tendered for payment by Government. 


7, . Ifin the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition 
of unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna- 
malai University, be utilised to (1) institute 2nd and 3rd prizes and 
thereafter (2) to increase the value of each one of the three prizes. In 
years of no award after the institution of the 2nd and 3rd prizes and 
the increase of the value of each one of the three prizes, the entire 
income from the endowment shall be set apart should the Syndicate 
decide that there is no need for further increase of the value of each 
prize, and be awarded in the subsequent year to the candidate eligible 
for the award along with the prize amount of that year. 


8, The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest the name and address of the 


prize winner and the amount of the prize and if in any year the prize 


viii 


be not awarded, the amount at credit at the end of the year and shall 
also publish the same in important Tamil and English Daily news- 
papers. The deeds relating to :-- 


i 


10. 


11. 


The Rs. 1,000/- (Rupees one 
Thousand) Tamil Prize Endow- 
ment perpetuating the memory 
of king George V. 


The Promotion of Tamil Learn- 
ing Endowment Fund for Rs. 
1,00,000/- (Rupees One Lakh). 


‘The Raja Raja Abhaya Kula- i 
sekhara Chola Maharaja Memo- | 
rial Endowment for Thevara 
Tirumurai Prize and Publi- 
cation of works of Tamil Litera- 
ture and Grammar. 

The Tiruvalluvar  Neethi-Nul 
Prize Endowment. 

The Sekkilar Nayanar Memo- 
rial Tamil prize Endowment. 

The  Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow- 
ment. 


The Kavichakravarti 


In the Madras University. 


Scheme approved by the 
Madras Government Noti- 
fication No 215 published in 
the Fort St. George Gazette 
Part I-B-Educational dated 
2lst October, 194], 


Kambar Memorial Tamil Prize r In the Annamalai University. 


Endowment. 


The Sri Nambi Andar Nambi | 

Memorial Pannirutirumurai 

Prize Endowment, | 
| 


The Kottaiyur Sri Sivakkolundu 
Desikar Memorial Isai Tamil 
Prize Endowment. 


The Sri Manikkavasaka Swami- | 
gal Memorial Ahapporul Tamil | 


| 


- Prize Endowment. | 


The  Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prosody Prize 
Endowment. 


J 


ix 
12. The Srilasri Kasivasi Chokka- | 
linga Swamigal Memorial 
Rhetoric Tamil Prize Endow- 
ment. 


The |Kottaiyur Sivakkolundu | 
Desikar Memorial Tiruvacha- 
kam Prize Endowment. 

The Meikandar Memorial Saiva 
Siddanta Sastra Prize Endow- 
ment. 

Made by the 
and 

This the  Srilasri  Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal 
Memorial Saiva Siddanta Sastra 
Prize Endowment along with 
the figure of Srilasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal. ] 


19. 


14, 
In the Annamalaj University. 


same Donor, 


15. 


i.e., these 15 deeds shall be published in every one of the editions of 
the publications made under the 3rd (third) endowment mentioned 
above. The cost of publishing the books under deeds 4 to 15 or 
sclections thereof once in every four years if ths publications be 
necessary should be met out of the funds provided for. the publication 
of books under the endowment 3 above, according to the conditions 
detailed therein. 


9. The income from the Endowment and the accumulations thereto 
shall not be diverted to any other purpose. 


அட்டவணை. 
a. ‘5 
i க நூல்களின்‌ ட்‌ ழீ வ தட அதத்‌ 
( பெயர்கள்‌. 6 பயர்கள்‌. 
டூ கூ 
கூ 
1 கைவல்யம்‌ 1 தாண்டவமூர்த்தி 
2 வேதாந்தசூடாமணி 1 சிவப்பிரகாச முனிவர்‌ 
5 ஞானவாசிட்டம்‌ 7 ஆளவந்தார்‌ ்‌ 
4 ஈசுவரததை 1 தத்துவராய சுவாமிகள்‌ 
5 பகவத்தை 1 ஸ்ரீ பட்டரவர்கள்‌ 
6 பிரமகதை 27 த த்துவராய சுவாமிகள்‌. 
? பிரபோத சந்திரோதயம்‌ 1 திருவேங்கட சுவாமிகள்‌ 
8 வைராக்கிய சதகம்‌ 1 சாந்தலிங்க சுவாமிகள்‌ 


நூல்களின்‌ 
பெயர்கள்‌. 


வைராக்கிய தீபம்‌ , 
அவிரோ தவுந்தியார்‌ 
சிவஞான தீபம்‌ 
சித்தாந்த சிகாமணி 
அத்துவித வெண்பா 
குமாரதேவர்‌ சரித்திரம்‌ 
ஓழிவிலொடுக்கம்‌ 
ஞானுமிர்தம்‌ 
சிவதருமோத்தரம்‌ 


்‌ சைவசமயநெறி 


நித்தியகன்மநெறி 
திருவுந்தியார்‌ 


தருக்களிற்றுப்படியார்‌ 


சிவஞானபோதம்‌ 
சிவஞானகித்தியார்‌ 

பரபக்கம்‌-சுபக்கம்‌ 
இருபாவிருபஃது 
உண்மை வீளக்கம்‌ 
சிவப்ரகாசம்‌ 
திருவருட்பயன்‌ 
வினாவெண்பா 
போற்றிப்பஃறொடை 
உண்மைநேெறி விளக்கம்‌ 
கொடிக்கவி 
நெஞ்சுவீடு தூது 
சங்கற்பநிராகரணம்‌ 
தசகாரியம்‌ 


சிவபோகசாரம்‌ 


முத்தி நிச்சயம்‌ 


ம்‌ 


௨ நூல்களின்‌ 


[ட 
பூ ம வட வவ வட OY ரல்‌ வட வட வ 


டட 


ர்வ டு 


hh ha ka ha a = a டு i a 


1 


ஆக 51 


க தனா 


எண்‌. 


நூரலாசிரியர்களின்‌ 
பெயர்கள்‌. 


சாந்தலிங்க சுவாமிகள்‌ 
சாந்தலிங்க சுவாமிகள்‌ 
இரேவணுத்திரிய தேசிகர்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
சித்த சிவப்ரகாசர்‌ 


கண்ணுடையவள்ளல்‌ 

வாக்சமுனிவர்‌ 

மறைஞானசம்பந்தர்‌ 

மறைஞானசம்பந்தர்‌ 

சிதம்பரநாத முனிவர்‌ 

திருவியலூர்‌ உய்யவந்த தேவ 
நாயனார்‌ 

திருக்கடவூர்‌ உய்யவந்த தேவ 
நாயனார்‌ ்‌ 

மெய்கண்டதேவர்‌ 

அருணந்தி சிவாசாரியார்‌ 


அருணந்தி சிவாசாரியார்‌ 
மனவாசகங்கடந்தார்‌ 
உமாபதிசிவாசாரியார்‌ 
உமாபதிதிவாசாரியார்‌ 
உமாபதிசிவாசாரியார்‌ 
உமாபதிசிவாசாரியார்‌ 


்‌ உமாபதிசிவாசாரியார்‌ 


உமாபதிசிவாசாரியார்‌ 

உமாபதிசிவாசாரியார்‌ 

உமாபதிசிவாசாரியார்‌ 

இலக்கண விளக்கப்‌ பரம்பரை 
சிதம்பரநாத தேசிகர்‌ 

தருமை ஞானசம்பந்த தேசிக 
சுவாமிகள்‌ 

தருமை ஞான சம்பந்த தேசிக 
சுவாமிகள்‌. 


மெய்கண்ட தேவர்‌ வரலாறு 


 பண்டைமறை வண்டரற்றப்‌ பசுந்தேன்‌ ஞானம்‌ 
பரிர்தொழுகச்‌ சிவகந்தம்‌ பரந்து நாற்க்‌ 
மண்டவிரு தயகமல முகைக ளெல்லாம்‌ 
கண்திறப்பக்‌ காசினிமேல்‌ வந்த அருட்கதிரோன்‌ 
விண்டமலர்ப்‌ பொழில்‌ புடைசூழ்‌ வேண்ணை மேவும்‌ 
மேய்கண்ட தேவன்மிகு சைவநா தன்‌ 
புண்டரிக மலர்தாழச்‌.ஏரத்தே வாழும்‌ 
பொற்பாதம்‌ எப்போதும்‌ போற்றல்‌ செய்வாம்‌, ”' 
—அருணர்திசிவனார்‌. 
௫ம்‌ நாட்டு இந்து சமய நூல்கள்‌, வேதம்‌, வேதாந்தம்‌, ஆகமம்‌, 
ஆகமாந்தம்‌ என நான்கு வகையாகும்‌. வேதம்‌ இருக்கு முதல்‌ 
நான்காக விரியுமாயினும்‌, அதர்வண மொழிந்த மூன்றுமே இறப்‌ 
பாகப்‌ பேசப்பெறும்‌. இவற்றில்‌ காணப்படும்‌ மந்திரங்களிலும்‌ 
பிரமாணங்களிலும்‌ பல தெய்வக்‌ கோட்பாடுகளும்‌, வழிபாடுகளும்‌ 
உலகியல்‌ வாழ்வின்‌ செம்மை நோக்கமே கருத்துக்களுமாக 
ஆன்றோர்களால்‌ குறித்து ஓதப்பெறுகன்‌ றன. ஒருதெய்வவுணர்வும்‌ 
இம்மையேயன்றி மறுமைப்‌ பயனும்‌ வீடுபேறும்‌ கருதிச்‌ சான்றோர்‌ 
கள்‌ ஆராய்ற்‌து கண்டுரைத்த நூல்கள்‌ வேதாந்தம்‌ எனப்படும்‌. 
இவற்றை உபநிடதங்கள்‌ என்பது பெருவழக்கு, பிற்காலத்தார்‌ 
இந்த உபரிடதங்களை உரைத்தருளிய சான்றோர்களின்‌ பெயரும்‌ கட்‌ 
டுரையுட்‌ சிலவும்‌ வேதங்களிலும்‌ காணப்பட்டமையால்‌ உபநிடதங்‌ 
களை வேதமெனழே கூறலாயினர்‌. 
வேதாந்தமாகிய உபநிடதங்கள்‌: மிகப்பல. இவை பல சான 
றோர்களால்‌ பல காலங்களில்‌ செய்யப்பட்டனவாதலால்‌ இவற்றி 
னிடையே ஒன்றற்கொன்று வேறுபட்டும்‌ மாறுபட்டும்‌ புதியவாய்க்‌ 
காணப்பட்டுமுள்ள கருத்துக்கள்‌ உளவாயின. வேதாந்த அல்‌ 
களில்‌ *£ ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ ” என்ற திருமந்திரம்‌ 
கருப்பொருளாக இருப்பினும்‌, உலகியல்‌ நடைமுறையில்‌ அக்கருத்து 
வேறுபாடுகள்‌ நுழைந்து மக்களிடையே தெளிவை யுண்டுபண்ண 
i 


௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வில்லை, கற்று வல்லவர்கள்‌ தம்‌ புலமைவன்மையா அம்‌ சொல்வன்மை 
யாலும்‌ தாம்‌ தாம்‌ கொண்ட கருத்துக்களை வேத வேதாந்தச்‌ சொற்‌ 
றொடர்கட்குப்‌ பொருளாக நுழைத்துரைத்தனர்‌. இதனால்‌ தெளிவின்‌ 
மையே பயனாக விளைந்தது. பெளத்தம்‌, ஆருகதம்‌ முதலிய புதுச்‌ 
சமயங்களின்‌ தோற்றம்‌ இத்தெளிவின்மையின்‌ முடிபயனாயிற்று. 


வேத வேதரந்தங்களின்‌ ஆட்ட நிகழும்போதே அவற்றோடு ஒப்ப 
ஆகமங்கள்‌ இவற்றிற்குத்‌ தெளிவு கூறி நின்றன. உலகம்‌ உண்டு, 
உயிர்கள்‌ உண்டு, இறைவன்‌ உண்டு எனத்‌ தெளியக்‌ காட்டி, 
ஒன்றென்றிற்கும்‌ உள்ள தொடர்பையும்‌ எடுத்தோதி உய்யும்‌ நெறி 
காட்டுவதில்‌ இவ்வாகமங்கள்‌ சிறந்து நின்றன. இவற்றின்‌ செயலால்‌ 
ஈ உலகியல்‌ வேத நூல்‌ ஒழுக்கம்‌ என்பதும்‌, இலகு மெய்ந்நெறி" 
இச்சிவாகம கெறியென்ப.தும்‌ மக்கட்குத்‌ தெளியப்‌ புலப்பட்டன. 
சிவாகம நெறிபற்றித்‌ தெளிவுபெற்றோர்‌ மேற்கொண்ட ஆகமநெறி, 
சைவநெறி யென்றும்‌, வேத வேதார்தங்களுக்குத்‌ தம்‌ கலைப்‌ 
புலமையே துணையாகக்கொண்டு காட்டினோர்‌ காட்டியவற்றை 
மேற்கொண்டோரது நெறி வைதிகநேறி யென்றும்‌ இருவகை நெறி 
கள்‌ இயலுவவாயின. இவற்றுள்‌ வைதிக நெறி வேதமோதும்‌ 
உரிமையுடையோர்பாலும்‌, சைவ நெறி ஆகம நெறி நின்றோர்பாலும்‌ 
இருந்து வந்தன, 


சிலகாலத்துக்குப்‌ பின்னர்‌, சிற்றறிவினர்‌ சிலர்‌ தமது கலைப்‌ 
புலமையைப்‌ பெருங்‌ கருவியாகக்‌ கொண்டு வைதிக ,நெறியே 
உயர்ந்ததென்றும்‌, ஆகமநெறி தாழ்த்ததென்றும்‌, உண்மையுணர்வுக்‌ 
குச்‌ சிவாகமங்கள்‌ ஆகாவென்றும்‌ குழறுபடை செய்தனர்‌. சமயத்‌ 
துறையில்‌ இவ்வுயர்வுதாழ்வு கற்பித்து ஒழுகுவது.புறச்‌ சமயங்கட்கு 
ஆக்கமாவதையும்‌ அவர்கள்‌ உணரா தபோயினர்‌. ' புறச்சமயத்தால்‌, 
கடவுள்‌ ஒருவர்‌ உண்டு என்ற கொள்கையும்‌ ஐயப்படுவதாயிற்ற. 
வைதீக ஒழுக்கம்‌ இறக்தபோவதற்‌ கேற்ற இடம்‌ உண்டாயிற்று. 


இடைக்காலத்தில்‌ அதாவது இ.பி, ஜந்து ஆரும்‌ அற்றாண்டுகளில்‌ 
வாழ்ந்த சான்றோர்‌ இச்‌€ர்கேட்டை நன்கு உணர்ந்து, வைதிகருக்‌ 
கும்‌ சைவருக்கும்‌ இடையே உண்டாக்கப்பெற்ற இப்பிளவு விரிந்து 


மெய்கண்ட தேவர்‌ வரலாறு ௩ 


திமை விளைவியா திருப்பது குறித்து உண்மைகளை எடுத்தோ தி 
வற்புறுத்தத்‌ தொடங்கினர்‌. சிவஞானப்‌ பாலுண்டு சைவநெறியை 
நிலைபெறச்‌ செய்த திருஞானசம்பந்தர்‌ முதலிய சான்றோர்கள்‌ தோன்றி 
வைதிக நூல்களும்‌ சிவாகமங்களும்‌ இறைவன்‌ அருளிய மெய்ட்‌ 
கால்களே என்றும்‌, இரண்டும்‌ வேறல்ல என்றும்‌ அறிவுறுத்தினர்‌, 
“ஆகமஞ்சொன்ன இறைவனே வேதமோதினன்‌”” என்றும்‌ “வேதப்‌ 
பயனே சைவம்‌” என்றும்‌ வற்புறுத்தினர்‌. வேதாந்தத்‌ தெளிவே 
சைவ சித்தாந்தம்‌ என்று விளம்பினர்‌. வேத நெறி தழைத்தோங்குக, 
மிகு சைவத்துறை விளங்குக என்று சான்றோர்‌ விழைர்தனர்‌. 
சீகண்டர்‌ முதலியோர்‌ வைதிக அல்கட்கும்‌ சிவாகமங்கட்கும்‌ வேறு 
பாடு கண்டிலேம்‌; வேறுபடுத்துக்‌ காண்போர்‌ உண்மை யறியாதவா்‌ 


என்று எழுதிக்காட்டினர்‌. 


வைதிக நூல்களும்‌ சைவ நூல்களும்‌ செய்துகொண்ட பூசலால்‌ 
சிவவழிபாடு சீரழிந்தது, புறச்சமயங்கள்‌ தோன்றி, தொண்டை 
நாட்டிலும்‌ தென்‌ பாண்டி நாட்டிலும்‌ அரசியலைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டன. சமயவாதிகள்‌ மேற்கொண்டிருர்த வடமொழியே 
அவரது சமயம்‌ போல அரசியலைக்‌ கைப்பற்றியது. ஆரியமெனப்படும்‌ 
வடமொழி, சமய நிலையங்களிலும்‌ அரசர்‌ உள்ளத்திலும்‌ இடம்‌. பெற்‌ 
றதி. தொண்டை நாட்டிற்‌ பல்லவர்களின்‌ அரசியல்‌ மேலோங்கி 
பிருந்தமையின்‌, காஞ்ச மதுரை முதலிய பல இடங்களில்‌ வடமொழி : 
பயிற்றும்‌ கடிகைகள்‌ (கல்லூரிகள்‌) உளவாயின. இதனால்‌ மக்கள்‌ 
பேசும்‌ தமிழ்‌ மொழி கடவுள்‌ வழிபாட்டிலும்‌, அரசர்‌ செல்வாக்‌ 
திலும்‌ போதிய இடம்‌ பெறாதொழிந்தது. இதன்‌ விளைவாகத்‌ தமிழ்‌ 
நாட்டுத்‌ தமிழ்‌ மக்களினிடையே சமயவுணர்வும்‌ சமய வொழுக்கமும்‌ 
குன்றின. வடமொழியையும்‌ அதன்‌ சிதைவு மொழியையும்‌ மேற்‌ 
கொண்டு, மக்கள்‌ வழங்கும்‌ தமிழ்‌ மொழியைப்‌ பேணாதொழிந்தமை 
யால்‌ வைதிக நெறியும்‌ பெளத்த சமண நெறியும்‌ வேரூன்றாத! 
வெறிதே நின்றன. ப்‌ 


அந்நாளில்‌ தமிழ்காடு செய்த தவப்பயனாகத்‌ திருஞான LRA 
முதலிய சான்றோர்‌ தோன்றிச்‌ சிவநேறிக்குத்‌ தமிழ்‌ வாயிலாகத்‌ 
தொண்டு செய்தனர்‌. இருமால்‌ நெறியும்‌ ஆகமத்தின்‌ வழிவர்த சிறப்‌ 


௪ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


புடை கெறியாதலின்‌ ஆழ்வார்கள்‌ தோன்றி இனிய தமிழால்‌ ஆகம 
நெறியைப்‌ பேணலற்றனர்‌. ஒருபால்‌ வைதிகர்கள்‌ வேள்வி முதலிய 
செயல்களிலும்‌ ஆகம நெறியை எதிர்த்துப்‌ புத்துரைகண்டு வாதம்‌ 
செய்வதிலும்‌ ஈடுபட்டிருக்க, மற்றொருபால்‌ புத்த சமணர்கள்‌ வேள்வி 
முதலிய செயல்களை விலக்குதற்‌ பொருட்டு வாது புரிவதிலும்‌ வேள்‌ 
விப்‌ பயனாகிய உ௨லூய லின்பங்களில்‌ உவர்ப்பு விளைவித்தலிலும்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌ 7 அதனால்‌ இசைத்‌ தமிழும்‌ நாடகத்‌ தமிழும்‌ 
கைவிடப்பட்டன. அதனை நன்கு கண்ட தமிழ்ச்சான்றோர்‌ இசைத்‌ 
தமிழ்‌ வாயிலாகவும்‌ இசை ஈராடகத்‌ தமிழ்‌ வாயிலாகவும்‌ தமிழ்த்‌ 
தொண்டும்‌ சமயத்‌ தொண்டும்‌ புரியலுற்றனர்‌. “ நாளும்‌ இன்னிசை 
யால்‌ தமிழ்‌ பரப்பும்‌ ஞானசம்பந்தன்‌” என்றும்‌, ஆழ்வார்கள்‌ அருளிய 
பாசுரங்கட்கு இராமாநுசர்‌ முதலியோர்‌ அவிஈயம்‌ காட்டிப்‌ பொருள்‌ 
விரித்தனர்‌ என்றும்‌ சான்றோர்கள்‌ : கூறுவது இவ்வுண்மையை 
வற்புறுத்துறது. இவ்வாறு முத்தமிழ்‌ வாயிலாக ஆகமத்தின்‌ 
வழிவந்த சிவரெறி தமிழ்‌ மக்களிடையே நன்கு வேரூன்றி நிலை 
பெறுவதாயிற்று. தமிழைப்‌ புறக்கணித்த சமயங்கள்‌ வேரூன்றாத 
வலீ கெட்டு ஒழிந்தன. மக்கள்‌ உள்ளத்திலும்‌ அரசர்‌ உள்ளத்‌ 
இலும்‌ சிவநெறி ரிய இடம்பெற்றது. சிவநெறி பரவிற்று; சிவன்‌ 
கோயில்கள்‌ சிறப்பும்‌ செல்வாக்கும்‌ பெற்றன. ஆகம நெறி நிற்கும்‌ 
வடமொழிவாணர்‌ ஆதிமுதலே அ௮க்நெறி வழுவாது நின்று ஆதி 
சைவர்களாய்‌ இருக்து வந்தனர்‌. அவர்கள்‌ ஆகம வழிவந்த இறப்பும்‌ 
செல்வமும்‌ பெற்ற சிவன்‌ கோயில்களில்‌ திருப்பணி புரிவதும்‌, 
செயல்‌ முறைகளைக்‌ சண்காணிக்கும்‌ செயல்‌ மேற்கொள்வதும்‌ 


செய்துவந்தனர்‌. 


இவ்வண்ணம்‌ சிவாகமங்களாலும்‌ செந்தமிழ்‌ இசைப்‌ பாட்டுக்‌ 
களாலும்‌ செவ்விய கிரியை முறையும்‌ சிவபெருமானை வழிபடும்‌ முறை 
யும்‌ காட்டில்‌ பரவவே, பல்லவ வேந்தரும்‌, அவரைக்‌ காலத்தால்‌ அடுத்து 
உயர்வுபெற்ற பாண்டி வேந்தர்களும்‌ சோழ வேந்தர்களும்‌ சவகெறி 
வளம்பெறுதற்குரிய திருப்பணிகளையே பெரிதும்‌ மேற்கொண்டனர்‌. 
முதல்‌ மகேந்திரனை முதலாகக்‌ கொண்டு வழி வழி வந்த பல்லவ மன்‌ 
னர்கள்‌ ஆங்காங்குக்‌ கற்கோயில்களும்‌ மலைக்கோயில்களும்‌ கட்டி. 
னர்‌, சோழ வேந்தருள்‌ முதல்‌ இராசராசன்‌ முதலிய பெருவேந்தர்கள்‌ 


மேய்கண்ட தேவர்‌ வரலாறு * ௫ 


கோயில்‌ கட்டும்‌ பணியில்‌ மேன்மை யெய்தினர்‌. சுருங்கச்‌ சொல்லு 
மிடத்து, இவ்வேர்தர்கள்‌ தாங்கள்‌ உறையும்‌ அரண்மனைகளிலும்‌ இவ 
பெருமா னுக்கெடுக்கும்‌ திருக்கோயில்களே செல்வ நெடுமாடங்களும்‌, 
நாட்டவாககுரிய செல்வ நிலையங்களும்‌, கரட்டவர்களின்‌ கலைக்குரிய 
ஓவிய சிற்பக்‌ கலை நிலையங்களூமா தல்‌ வேண்டுமெனக்‌ கருதினர்‌.) அவ்‌ 
வாறே விளக்குமானும்‌ செய்தனர்‌. அதனாற்றான்‌, அவ்வேந்தர்கள்‌ 
உறைந்த பேரரண்மனைகள்‌ இறந்து மறைந்து ஒழியவும்‌ அவர்கள்‌ எடுத்து 
நிறுவிய திருக்கோயில்கள்‌ இன்றும்‌ நின்று காட்சியளித்துக்கொண்டு 
நிற்கின்றன. இத்தகைய திருப்பணியால்‌ சிவநெறி நிற்போர்‌, நெஞ்சில்‌ 
ஆகமப்பொருளும்‌, வாயில்‌ திருஞானசம்பந்தர்‌ முதலியோர்‌ அருளிய 
செந்தமிழ்த்‌ திறங்களும்‌, மெய்யில்‌ சிவ வேடமும்‌ கொள்வரராயினர்‌. 


சிவாகமங்கள்‌, சரியை கரியை யோகம்‌ ஞானம்‌ என்ற நான்கு 
நெறியில்‌ சிவஞானத்தை உரைக்கலுற்றன. காமிகம்‌, காரணம்‌ முதலி 
யன திருக்கோயில்களை அமைக்கும்‌ முறையும்‌; அங்கு நடைபெறும்‌ 
நாட்பூசனை, விழாக்கள்‌ முதலியவற்றிற்குரிய ஈடைமுறையும்‌, வெ 
பரம்‌ பொருளை வழிபடும்‌ முறையும்‌ பிறவும்‌ கூறத்தொடங்கன, லெ 
ஆகமங்கள்‌ சரியை கிரியை யோக நெறிகளையும்‌, சில இரியைகளையும்‌ 
தனித்தும்‌ தொகுத்தும்‌ கூறின, இல ஞானத்தையே தொகுத்தும்‌. 
வகுத்தும்‌ விரித்தும்‌ உரைத்தன. இச்‌ சிவாகம ஞானம்‌ பெற்றோர்‌ 
சிவகெறியின்‌ சிறப்பைத்‌ தெளிய உணர்ந்து திருவருள்‌ வாழ்வு பெற்றுச்‌ 
செம்மை யெய்தக்‌ கண்டோர்‌, சிவாகமங்களையே பெரிதும்‌ பயிலத்‌ 
தொடங்கினர்‌. வேந்தர்களிற்‌ பலர்‌ சிவாகம ஒலராயினர்‌ ; மலையமான்‌ 
வழி வந்தவருள்‌ ஒருவரான மேய்ப்பொருள்‌ வேந்தன்‌ , போலச்‌ 
சிவாகமங்கட்கேன உயிர்கொடூத்தோரும்‌ உண்டு. 


இங்ஙனமே, திருஞான சம்பந்தர்‌ முதலிய சான்றோர்‌ வழங்‌ 
இய திருப்பதிகங்களை ஓதுவதில்‌ பெருகிருப்பங்கொண்டு; அவற்றுள்‌ 
ஓதிய சில தொடர்‌ களையே சிவபெருமா னுக்கும்‌ உமாதேவியாருக்கும்‌ 
பெயராக வழங்கி இன்புற்றனர்‌. வேறு பலர்‌ தம்மக்கட்கும்‌ அத்‌ 
தொடர்களையே பெயராக இட்டனர்‌. வேயனதோளி என மகளிரும்‌, 
மறையணி நாவினான்‌ என ஆடவரும்‌ பெயரிடப்‌ பெற்றனர்‌. 
சிந்துபூந்துறை, திருந்துமாமறை எனத்‌ தெருக்களும்‌, வயிரத்தூண்‌ என 
வயல்‌ வாய்க்கால்களும்‌ பெயர்‌ பெற்றன. இர்‌ நிகழ்ச்சிகளைக்‌ சட்ட 
அ௩பாய சோழன்‌ முதலியோரும்‌ நம்பியாண்டார்‌ ஈம்பி முதலிய சான்‌ 


௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மோரும்‌ ஆங்காங்குள்ள திருப்ப திகங்களையும்‌ இல்லைப்பெருங்‌ கோயிலி 
லிருந்த இருப்பதிகங்களையும்‌ தொகுத்து முறைசெய்தனர்‌. திருமுறை 
கண்டு தொகுத்து முறைசெய்த வரலாறு காடெங்கும்‌ பரவி மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ பேரூக்கத்தை எழுப்பிற்று. நம்பியாரூரர்‌ வழங்கி 
யருளிய திருத்தோண்டத்‌ தொகையும்‌, நம்பியாண்டார்‌ நம்பி யருளிய 
திருத்தொண்டர்‌ திருவந்தாதியும்‌, சிவநெறித்‌ திருத்தொண்டர்‌ வர 
லாறுகளை அறிர்து ஒழுகுதல்‌ வேண்டுமென்ற வேட்கையை மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ எழுப்பின. அவற்றை விரிவாய்‌ அறியவேண்டுமென்‌ ற 
விருப்பம்‌ சோழவேந்தர்‌ உள்ளத்தை அலைத்தது. அதற்கேற்றவாறு, 
சோழ வேந்தர்‌ பேரவையில்‌ அமைச்சுரிமை தாங்கிய சான்றோர்‌ வழி 
யில்‌ சேக்கிழார்‌ பேருமான்‌ தோன்றித்‌ தெய்வ மணங்கமழும்‌ செந்‌ 
தமிழ்ப்‌ பாக்களால்‌ திருத்தொண்டர்‌ புராணத்தை எழுதித்‌ தில்லைப்‌ 
பெருங்‌ கோயிலிலே வேந்தர்‌ சூழ இருந்து அரங்கேற்றம்‌ செய்தார்‌, 
அவ்வரங்கேற்றம்‌ ஓராண்டு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கில்‌ 
மக்கள்‌ கூடியிருந்து கேட்டுச்‌ சிவஞானப்‌ பேரின்பம்‌ துய்த்து மகிழ்ந்‌ 
தனர்‌. சிவஞானப்‌ பேற்றில்‌ பேரார்வமும்‌, சிவத்தொண்டில்‌ பேருக்க 
மும்‌ திருத்தொண்டர்‌ வரலாற்றில்‌ பேரன்பும்‌ மக்களிடையே பெரு 
இன, நாட்டில்‌ எவ்விடத்தும்‌ சிவன்கோயில்‌ ; எவர்‌ நெஞ்சிலும்‌ சிவ 
நானம்‌; எவர்‌ மொழியிலும்‌ சிவ நாமம்‌ ; எவர்‌ மேனியிலும்‌ சிவ 
வேடம்‌ ; எவர்பணியும்‌ சிவப்பணி, எங்கும்‌ எல்லாம்‌ சிவமேயாப்ச்‌ 
இறந்து மின்றமையின்‌, தேன்‌ தமிழ்நாடு சிவலோகமாய்க்‌ காட்சி 
யளித்தது. 


சிவாகம அறிவிற்குப்‌ பயன்‌ சிவபெருமானுடைய நற்றாளைத்‌ 
தொழுவது என்பதற்கேற்பச்‌ சிவாகமம்‌ பயின்றோர்‌ இவனை மறவாது 
தொழுது வந்தனர்‌. ஆயினும்‌ சொல்லிலும்‌ செயலிலும்‌ சிவவழிபாடும்‌ 
சிவப்‌ பணியும்‌ புரிவோர்‌ பலரும்‌, கெஞ்சில்‌ சிவாகம அறிவுடையோர்‌ 
சிலருமாகவே நாட்டில்‌ மக்கள்‌ உளராயினர்‌, சிவாகமங்கள்‌ 
வடமொழியில்‌ இருந்தமையால்‌ அவற்றைப்‌ பயில்வோர்‌ சிலரும்‌, சவ 
வழிபாட்டுக்‌ குரிய இருமுறைகள்‌ செந்தமிழில்‌ இருந்தமையால்‌ 
அவற்றைப்‌ பயின்று ஓதுவோர்‌ பலருமாயினர்‌. மணிவாசகப்‌ பேரு 
மான்‌ முதலியோர்‌ ** சொல்லீய பாட்டின்‌ பொருளுணர்சர்து சொல்லு 
வோர்‌, பல்லோரும்‌ ஏத்தப்‌ பணிந்து சிவனடி.க்கீழ்ச்‌ செல்வர்‌” என்று 
அறிவுறுத்தியது கண்டு, அத்திருமுறைகட்குப்‌ பொருளறிந்து கொள்‌ 
ளும்‌ வேட்கையுடையவராயினர்‌. சிவஞானம்‌ கைவரப்‌ பெற்றோக்‌ 


மேய்கண்ட தேவர்‌ வரலாறு ள்‌ 


கல்லது அத்‌இிருமுறைப்‌ பாடல்கள்‌ இனிது பொருள்‌ விளங்கா. 
இதனைக்‌ கண்ட அறிஞர்‌ அவற்றின்‌ பொருளுணர்வுக்கு அடிப்படை 
யாகவேண்டும்‌ இவஞானக்‌ கருத்துக்களை இனிய எளிய செர்தமிழில்‌ 
உணர்த்தவேண்டிய கடமையை மேற்கொண்டனர்‌. அக்காலத்தே 
ஈம்‌ தென்னாட்டில்‌ ஞானவுரை நல்கும்‌ இருமடங்கள்‌ பல ஆங்காங்குத்‌ 
தோன்றியிருந்தன. அவற்றுள்‌ கோளகிமடம்‌ என்பது இறந்து விளங்‌ 
இற்று. அதன்‌ கிளைகள்‌ பல தமிழகமெங்கும்‌ பரவியிருந்தன. 
சிவாகமக்‌ கருத்துக்களாகிய சிவஞானத்தைச்‌ செந்தமிழில்‌ நல்கும்‌ 
திருப்பணியை அந்தத்‌ திருமடத்தாரே முதற்கண்‌ மேற்கொண்டனர்‌. 
அவர்கள்‌ திருப்பணிகளுள்‌ ஒன்றாகச்‌ சிவாகமங்களின்‌ கருத்துக்களைத்‌ 
தொகுத்து ஞானாமிர்தம்‌ என்ற பெயரால்‌ எழுதப்பெற்ற தமிழ்‌ நூல்‌ 
ஓன்று இ, பி, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றி நிலவுவ 
தாயிற்று, 

ஞானாமிர்தம்‌ தோன்றியதும்‌ அத்தமிழ்‌ ஆகமத்தைக்‌ கற்பதிலும்‌ 
அறிந்தோர்‌ சொல்லக்‌ கேட்பதிலும்‌ தமிழ்நாடெங்கும்‌ மக்கட்கு 
வேட்கை -யெழுந்தது, கோளதிமடத்தின்‌ பிரிவுகள்‌ எங்கெங்கு 
இருந்தனவோ அங்கங்கே இரந்த ஆகமங்களைக்‌ கற்பிக்கும்‌ செயல்கள்‌ 
நடந்தன. கோயிற்‌ கிரியைகளும்‌ இறைவனை வழிபடுதற்‌ குரிய 
அறங்களும்‌ கேரயில்களிலிரும்‌ து மக்களுக்கு அறிவுறுத்தப்‌ பெற்றன. 
அவற்றைச்‌ சிவதருமம்‌ என்று அர்நாளில்‌ வாழ்ந்தவர்‌ வழங்கினர்‌. 
இச்‌ கிவதன்மங்களை உரைக்கும்‌ சிவாசாரியர்‌ பலர்‌ உண்டாயினர்‌. 
இருரெல்வேலிப்‌ பகுதியில்‌ கோட்டைக்‌ கருங்குளத்‌ திலுள்ள இராச 
சிம்மேச்சுரத்தில்‌ சிவதன்மம்‌ ஓதி வர்த வரலாற்றை அவ்வூர்க்‌ 
கல்வெட்டொன்று! கூறுகிறது. இதனைக்‌ கோளகி மடத்தாரே சிறப்‌ 
பாக மேற்கொண்டிருந்தமையின்‌, இதனைக்‌ கோளகி தன்மம்‌ என 
இராமநாதபுர வட்டத்துத்‌ தஇிருப்புத்தார்ப்‌ பகுதியினர்‌ வழங்கி 
வந்தனர்‌. 

இனி, இச்சிவதன்மம்‌ சிவபெருமானால்‌ முளிவர்கட்கருளப்‌ 
பெற்றதென்ற உண்மையைத்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமானே 


1. Annual Report of the South Indian Epigraphy, Madras, 


No. 286 of 1927-8. 
2. Annual Report of the South Indian Epigraphy, Madras, 


.No. 178/1935-6, 


௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அறிவ அத்தருளுதலால்‌, இவதன்மத்தையும்‌ திருஞானசம்பந்தர்‌ முதலி 
யோர்‌ அருளிய திருஞானத்‌ இருப்பதிகங்களையும்‌ ஒருங்கோ தும்‌ முறை 
உ ண்டாயிற்று, இருத்திரத்தின்‌ நடுவே இருவைந்தெழுத்து உளது) 
அதுவே . சிவஞூனமும்‌ சிவதன்மமுமாகலின்‌, அதனையோ துவதே 
இவதன்மம்‌ ஓதவதாம்‌ என்ற முறை உண்டாயிற்று, அதனால்‌ திருக்‌ 
கோயில்களில்‌ சீருத்திரம்‌ உதுவோரும்‌ திருப்பதிகம்‌ ஒதுவோரும்‌ 
இருர்து வந்தனர்‌. இரண்டன்கருத்தையும்‌ ஈன்கறிர்த சான்றோர்‌ 
எருத்திரம்‌ ஓ.துவதைச்‌ சிவதன்மம்‌ ஐதுவதென்றும்‌, திருப்பதிகம்‌ 
ஓதுவதைத்‌ திருஞானம்‌ ஓ.துவதென்றும்‌ வழங்கினர்‌. இது கற்றறிந்த 
சான்றோர்‌ சிறந்துள்ள இடங்களில்‌ மட்டில்‌ வழங்கப்‌ பெற்றமையின்‌, 
சல்வெட்டுக்களிலும்‌ அருகிக்‌ காணப்படுகின்றது. 


இவதன்மத்தையும்‌ இவஞானத்தையும்‌ தன்னகத்தே கொண்டு, 
செவ்விய இனிய தமிழில்‌ பண்சுமந்த பாடல்‌ வடிவில்‌ திருமுறைகளில்‌ 
அமைந்த திருப்பதிகங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு மிக்கு நின்‌ 
றத. இவற்றைப்‌ பயில்வோர்‌ கூட்டம்‌ பெருகியிருந்தது. : ஆடவரும்‌ 
பெண்டிருமாயெ இருபாலாரும்‌ இத்திருப்ப திகங்களை விரும்பிப்‌ பயின்‌ 
றனர்‌. திருமுறை தொகுத்துப்‌ பண்‌ வகுக்கப்பெற்ற பின்‌ இவற்றை 
இசைப்‌ பொருட்டாகப்‌ பயில்வோர்‌ தொகை பெருகிற்று ) ஆயினும்‌, 
நாம்‌ முன்னே சொன்னபடி, * சொல்லிய பாட்டின்‌ பொருள்‌ 
உணர்ந்து'' சொல்‌ லவோர்‌ குறைந்தனர்‌; வடமொழி பயின்றோர்க்குத்‌ 
தமிழறிவும்‌, தமிழ்மொழி பயின்றோர்க்கு வடமொழி அறிவும்‌ மிகமிகக்‌ 
பகட்கமையிகை இரு மொழியும்‌ பயின்றோர்‌ வெஞானத்தைத்‌ தமி 
ஜில்‌ எடுத்து ஓதவேண்டிய நிலையுண்டாயிற்‌ அ. வாகீச பண்டிதர்‌ முதலி 
யோர்‌ தமிழ்ப்‌ படுத்துரைத்த ஞானாமிர்தம்‌ ஒன்றே* இருர்‌.து வந்தது. 
எனினும்‌, அதுவும்‌ சிவாகமங்கள்‌ பலவற்றின்‌ கருத்துக்களையும்‌ திட்‌ 
டூத்‌ தரவேண்டிய நிலையில்‌ விரிந்திருந்தது. மேலும்‌ சிவாகமங்களுள்‌ 
ஞானபாதம்‌ முற்அும்‌ பிரமாணமும்‌ இலக்கணமும்‌ கூறும்‌ வகையிலே 
கின்றன. இரியை கூறும்‌ ஆகமப்‌ பகுதிகளும்‌ ஞானபாதத்துள்‌ ஓதப்‌ 
படும்‌ தத்துவ கெறிகளையே நினைப்பிக்கும்‌ வகையில்‌ இருந்தன. இந்நிலை 


மில்‌ பிரமாண வகையாலும்‌ இலக்கண வகையாலும்‌ உணர்த்தப்பெற்ற 


1, 7818 63/27 ; 463/1929-30, 


மெய்கண்ட தேவர்‌ வரலாறு ௯ 


சிவஞானத்தைச்‌ சா இத்துக்கொள்ளும்‌ சாதனமும்‌, அச்சாதனத்தால்‌ 
விளைவித்துக்‌ கொள்ளும்‌ பயனும்‌ அறிந்து திருமுறைகளை ஓதி உணர 
வேண்டி.யிருக்கின்‌ ற உண்மையைச்‌ சான்றோர்‌ உணர்ந்தனர்‌. 

உலகிற்‌ பிறந்த மக்கள்‌ பெறக்கூடிய பேறுகளுள்‌ சிவஞானத்‌ 
இனும்‌ உயர்ந்த பேறு பிறிதில்லை, அதனை அளவைகளா லும்‌ இலக்கண 
வகையாலும்‌ கற்றலும்‌ கேட்டலும்‌ உடையராய்‌ விட்டால்‌ மட்டில்‌ 
பயன்‌ விளையாது ; சிவஞானப்‌ பயனைச்‌ சாதித்துக்‌ கொள்ளுதற்கு 
வேண்டிய நெறிகளை யறிவது இன்றியமையா தென்பது தெரிந்தது, 
மக்கட்கு இனிது எளிது விளங்கக்கூடிய வகையில்‌ அவற்றைத்‌ 
தமிழில்‌ அறிவுறுத்தக்‌ கூடிய ஞானாசிரியர்‌ தோன்‌. றவேண்டிய நிலை 
உண்டாயிற்று. 

இந்நிலையில்‌ பன்னிரண்டு திருமுறைகளும்‌ சைவவுலலூல்‌ தமிழ்‌ 
நன்மக்கள்‌ செய்த தவச்செல்வங்களாய்‌ நிரம்பின. அவற்றுட்‌ 
பொதிந்து நிறைந்து நிற்கும்‌ சிவஞானம்‌ மக்களுடைய உள்ளத்திற்‌ 
பரவவேண்டி.ய செவ்வியை நோக்கி நின்றது, அச்வெஞானச்‌ செல்‌ 
வத்தை மக்கட்கு எடுத்தோதும்‌ பெருக்தவத்தைத்‌ தமிழ்காடு செய்வ 
தாயிற்று. தொண்டை நாடும்‌, ஈடு நாடும்‌, சோழ நாடும்‌, பாண்டி 
நாடும்‌, கொங்குநாடுமெனத்‌ தமிழ்‌ நாடு அன்று பிரிந்திருந்தது. இந்‌ 
காடுகள்‌ பலவும்‌ ஒருங்கே தவஞ்செய்தன வெனினும்‌ நடுநாடு அத்தவத்‌ 
இல்‌ மேம்படுவதாயிற்று. அதற்கு முன்‌ (அறுநூறு ஆண்டுகட்கு முன்‌) 
திருஞானம்‌ பெற்ற பிள்ளை யெனப்படும்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ 
தமிழ்நாடு முழுதும்‌ சென்று இவஞானத்தைப்‌ பரப்பும்‌ திருத்‌ 
தொண்டை மேற்கொண்டு வந்த காலத்தில்‌ அத்திருப்பணி இனிது 
நடத்தற்பொருட்டு இன்றியமையாத (முத்துச்‌) சிவிகை தந்த முன்னைத்‌ 
தவமுடைய து இந்த நடுநாடேயாகும்‌. திருஞானசம்பந்தர்‌ தோன்று 
தற்குள்‌. சல ஆண்டுகட்கு முன்னே அறந்தரு திருநாவுக்கரசரைப்‌ 
பெறுதற்கும்‌, பின்னே ஆலால ௬ந்தரரைப்‌ பெறுதற்கும்‌ இன்றியமை 
யாத பெருந்தவத்தைச்‌ செய்ததும்‌ இந்த நடுநராடே. தவமும்‌ தவ 
முடையார்க்குத்‌ தானே ஆகும்‌! இத்‌ தவத்தின்‌ விளைவாகத்தான்‌ 
சிவஞானபோதம்‌ இங்கே தோன்றவதாயிற்று. இதன்‌ வரன்முறை . 
யாலும்‌ பொருளுயர்வா லும்‌ அறிஞர்களால்‌ ஆகமாந்தம்‌ என்று இது 
சிறப்பித்து உரைக்கப்படுகின்றது. இ நகு 


ii 


௰ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஞானத்தை அள்ளி வழங்கும்‌ இச்சிவஞான போதத்தால்‌ சிவாகம 
வறிவும்‌ சைவத்‌ திருமுறை ஞானமும்‌ ஒன்றை யோன்று இன்றியமை 
யாத தொடர்புற்றன. இனி; இதனைத்‌ தந்தருளிய ஆசிரியரது வரலாற்‌ 


நினைக்‌ காண்போம்‌, 


தென்பெண்ணையாற்அக்கும்‌ வடவெள்ளாற்றுக்கும்‌ இடைப்‌ 
பட்டது நடுநாடு, இர்‌ நாட்டின்‌ தென்னெல்லையாகிய வெள்ளாற்‌ 
நின்‌ வடகரையில்‌ பெண்ணாடகம்‌ என்பது ஈல்ல வளம்‌ படைத்த 
பேரூராகும்‌. இங்கே அங்கானைமாடம்‌ என்ற திருக்கோயில்‌ உளது. 
இவ்விடத்தேதான்‌, திருநாவுக்கரசர்‌ தாம்‌ புறச்சமயத்திலிருந்த மாசு 
நீங்கவேண்டிச்‌ வெபெருமானைத்‌ தமக்குச்‌ சூலக்குறியும்‌ இடபக்‌ 
குதியும்‌ பொறித்தருள வேண்டிப்‌ பெற்றார்‌, 


இங்கே ௧. பி. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி 
யில்‌ சிவநெறியொழுகும்‌ வேளாண்‌ பெருமக்கள்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
அவருள்‌, குனுக்கையர்‌, களப்பாளர்‌ முதலிய குடிவகை உண்டு. 
அவருள்‌ களப்பாளரது குடியொன்று இப்பெண்ணாகடத்தில்‌ 
இருந்து நல்லறங்களைச்‌ செய்து வந்தது. அவருள்‌ அச்சுத களப்பாளர்‌ 
என்பார்‌ சிறந்து விளங்கினார்‌. பெண்ணாகடத்தவரான இக்‌ களப்‌ 
பாளர்‌ ஈடு காட்டின்‌ வடக்கிலோடும்‌ தென்பெண்ணையாற்றின்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ள இருவெண்ணெய்கல்லூரில்‌ வாழ்ந்த வேளாண்‌ 
செல்வரொருவர்‌ மகளை மணந்துகொண்டு இல்லிருர்‌.து நல்லறம்‌ 
புரிக்துவந்தார்‌. அவருடைய பெருமனை இப்போது பண்டைய 
உருவீழந்து மேடாய்க் கடக்கிறது. அம்மேட்டில்‌ இடைக்கப்பெறும்‌ 
பன்னிற .அருங்கற்களும்‌ செங்கற்களும்‌ அங்கே ஒரு பெருமனை 
இருந்ததென்பதைக்‌ காட்டுகன்றன. 


இப்பெரு மனையின்கண்‌ செல்வஞ்‌ சிறக்க வாழ்ந்த களப்பாள 
ருக்கு மகப்பேறு இல்லாத குறை அவர்க்குப்‌ பெரு வருத்தத்தை 
விளைவித்து வந்தது, அச்கரளில்‌ திருவதிகைக்கு வடக்கில்‌ பெண்ணை 
விண்‌. தென்‌ கரையில்‌ உள்ள திருத்துறையூரில்‌ மைன்‌ ஒருவர்‌ 
அருர்து அச்காட்டவர்க்குச்‌ வ.இக்கை செய்து சிவநெறியை யுணர்த்தி 
ஒங்காம்‌.. அவர்‌ சிவாகமங்கள்‌ பலவற்றையும்‌ கற்றுச்‌ சகலாகம 
பண்டிதா என்ற சிறப்புப்பெற்று விளங்கினார்‌. 


மேய்கண்ட தேவர்‌ வரலாறு மக 


வைதிக நூல்கள்‌ பொதுவாகவும்‌ சிவாகமங்கள்‌ இறப்பு நூல்‌ 
களாகவும்‌ இருந்து மக்கட்கு இம்மை மறுமைகட்குரிய நல்வாழ்வு 
நடத்தும்‌ நல்லறங்களை உணர்த்துவன என்பதை நன்குணர்ந்து தம்‌ 
பால்‌ திக்கைபெறுவார்க்கு அவற்றை இனிதுணர்த்தித்‌ தானும்‌ நெறி 
வழுவாது ஒழுகும்‌ நற்பண்பு அவர்பால்‌ அமைந்திருந்தது. அதனால்‌, 
அவர்பால்‌ மாணவரான செல்வர்‌ பலரும்‌, தங்கட்குண்டாகும்‌ குறை 
களத்‌ தெரிவித்து அறிவுபெறுவது வழக்கம்‌, அவர்கள்‌ பொருட்டு “ 
நல்லறிவு கொளுத்தும்‌ வகையிலும்‌ அச்சிவாசாரியார்‌ மேன்மையுத்று 
விளங்கினார்‌. அதனால்‌ அவர்பால்‌ அச்‌ செல்வர்கட்குப்‌ பெருமதிப்பு 
உண்டாகியிருந்தது, சகலாகம பண்டிதரும்‌ அச்சுத களப்பாளர்க்கு 
ஞானாசிரியராக இருந்து சமயவுணர்வும்‌ சமயவொழுக்கமும்‌ கற்பித்து 
வந்தார்‌, சவொசாரியார்பால்‌ களப்பாளர்‌ பெருமதிப்பும்‌ பேரன்பும்‌ 
கொண்டு வாழ்ந்தார்‌. அதனால்‌. அச்சுத களப்பாளர்‌ தமக்கு மகப்‌ 
'பேறில்லாத குறையைக்‌ குறிப்பாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ 
அவர்க்குத்‌ தெரிவித்து வந்தார்‌. ஞானாசிரியரும்‌, அவரைச்‌ சைவத்‌ 
திருமுறைகளை நாடோறும்‌ ஓதி வருமாறு பணித்து வந்தார்‌. 


நாள்‌ தவறினும்‌ சைவத்‌ திருமுறைகளை ஓதும்‌ கடப்பாட்டில்‌ 
தவறாது ஒழுகிய களப்பாளர்‌; ஒரு நாள்‌ மகப்பேற்றினகண்‌ தமக்கு 
இருக்கும்‌ அளவிலா வேட்கையை ஆர்வத்தோடு தெரிவித்தார்‌. 
உடனே, அருணந்தி சிவாச்சாரியார்‌ என்ற அவர்‌ திருமுறை யேட்டைக்‌ 
கொணர்ந்து எதிரில்‌ வைத்து அதனைச்‌ சிவபெருமான்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ திருக்கோயிலும்‌ திருமேனியுமாக எண்ணி வலம்‌ வந்து 
வழிபாடியற்றி அதன்கட்‌ கயிறு சாத்துமாறு களப்பாளருக்கு உரைத்‌ 
தார்‌. அவரும்‌ அவ்வண்ணமே வணங்கி வழிபட்டுக்‌ கயிறு சாத்தினார்‌. 
சாத்திய விடத்து, திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ பாடியருளிய 
்‌ கண்காட்டும்‌ நுதலானும்‌ ” என்னும்‌ தொடக்கத்தையுடைய திரு 
வெண்காட்டூத்‌ திருப்பதிகத்து இரண்டாம்‌ திருப்பாட்டுக்‌ காட்சி 
யளித்தது. 

“ பேய/டையா பிரிவெய்தும்‌, பிள்ளையினே டுள்ளநினை 
வாயினவே வரம்பெறுவர்‌; ஐயுறவேண்டா வொன்றும்‌, 
வேயனதோள்‌ உமைபங்கன்‌ வெண்காட்டு முக்குளநீர்‌ 
தோய்வினையா ரவர்தம்மைத்‌ தோயாவாம்‌ இவினையே ” 


என்பது அத்திருப்பாட்டு. அதனை ஒருமுறைக்குப்‌ பன்முறை படித்‌ 


0௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தனர்‌ 7 படிக்குந்தோறும்‌ பேரின்பம்‌ பெருகி து, அருகிருந்த ஞானா 
ஒரியரும்‌ ஏனைய உறவினரும்‌ ஈண்பர்களும்‌ பேருவகையால்‌ பெரு 
மகிழ்வுகொண்டனர்‌. * பிள்ளையினோடு உள்ளம்‌ நினைவாயினவே வரம்‌ 
பெறுவர்‌; ஒன்றும்‌ ஐய றவேண்டா ”' என்ற தொடர்களைச்‌ சொல்லிச்‌ 
சொல்லி எல்லையில்லாத இன்பமுற்றனர்‌, சைவத்‌ திருமுறைகளைத்‌ 
திருவருள்‌ முறை யென்பது இதுபற்றியே என இறும்பூது கொண்ட 
னர்‌, சிவாசாரியரும்‌ திருவெண்காட்டுச்‌ சிறப்பும்‌ முக்குள நீராட்‌ 
டின்‌ முழு கலமும்‌ மிக்க அழகாக எடுத்துக்‌ கூறி விரைவில்‌ திருவெண்‌ 
காடு செல்லுமாறு அச்சுத களப்பாளருக்கு ஆணையிட்டருளினார்‌. 


களப்பாளரும்‌ அவர்‌ மனைவியாரும்‌ ஈல்ல நாளொன்றில்‌ பெண்‌ 
ணாகடத்தினின றும்‌ புறப்பட்டுத்‌ திருவெண்காடு நோக்கிச்சென்றனர்‌. 
அவருடைய நெருங்கிய உறவினருட்‌ சிலர்‌ உடன்‌ வந்தனர்‌. அனை 
வரும்‌ தருக்கூடலையா ற்றார்‌, இல்லை முதலிய இருப்ப இகளை வணங்கிக்‌ 
கொள்ளிடத்தின்‌ தென்கரையடைக்து இருகல்லார்ப்‌ பெருமணம்‌, 
சீர்காழி முதலிய , திருப்பதிகட்குச்‌ சென்று சிவபரம்பொருளைப்‌ 
பரவி வழிபட்டுக்கொண்டு திருவெண்காடு சென்று சேர்ந்தனர்‌. 
அங்கே தக்கதோரிடம்‌ அமைத்து காடோறும்‌ முக்குளத்தில்‌ நீராடித்‌ 
திருவெண்காட்டில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ சிவபெருமானை வழிபட்டு 
வந்தார்‌. அங்கு எழுந்தருளியுள்ள இறைவனுக்குத்‌ திருவேண்கா 
டூடைய மகாதேவர்‌ என்பது பெயர்‌. ஊருக்கு நாங்கூர்‌ என்றும்‌ 
கோயிலுக்குத்‌ திருவேண்காடூ என்றும்‌ நெடுங்காலம்‌ வரையில்‌ 
பெயர்கள்‌ வழங்கிவந்தன. மூன்றாம்‌ இராசராச சோழ தேவர்‌ காலத்‌ 
தில்‌ தான்‌ அவ்வூர்க்குத்‌ இருவெண்காடு என்ற பெயர்‌ வழங்கிய 
தென்பது அவ்வூர்க்‌ கல்வெட்டுக்களால்‌ தெரிகிறது. 


திருவெண்காட்டில்‌ திருவெண்காடுடைய மகாதேவரை வழி 
பட்டு வருங்காலையில்‌, ஒருநாள்‌ இரவு, அச்சுதகளப்பாளர்‌ நல்ல 
தொரு கனவு கண்டார்‌. இருவெண்காடுடைய பெருமான்‌ முதிய 
வர்‌ ஒருவர்‌ உருவில்‌ தோன்றி, 4 உனக்கு இப்பிறப்பில்‌ மகற . 
பேறு உண்டாதல்‌ அரிது; ஆயினும்‌ நீ மெய்யன்பர்‌ மொழிந்த 
திருமுறைத்‌ இருப்பாட்டுக்களை உண்மையன்போடு ஈம்பி எம்மை 
வழிபடுன்றாப்‌; ஆதலால்‌, அத்திருப்‌ பாட்டுக்களை நல்க இருஞான 


மேய்கண்ட தேவர்‌ வரலாறு ௩ 


சம்பந்தர்‌ போலவே இருவருள்‌ ஞானத்தை மக்கட்கு இனிதெடுத்து 
உணர்ததவல்ல நன்மகனைத்‌ தருகின்றோம்‌; இனி, மனக்கவலை 
யொழிக '' என்ற சொல்லித்‌ இருநீறளித்‌.து மறைந்தருளினார்‌, விழித்‌ 
தெழுந்த களப்பாளர்‌ தாம்‌ கண்ட கனவை மனைவியாருக்குத்‌ 
தெரிவித்து முன்னையினும்‌ அன்பு பெருகத்‌ இருக்கோயிலுக்குச்‌ 
சென்ற முக்குளத்தில்‌ நீராடித்‌ திருவெண்காடுடைய பெருமானை 
வணங்கி அவ்விறைவன்‌ பேரருளை வியந்து பாராட்டிப்‌ பரவினார்‌. 


சின்னாட்கள்‌ கழிந்ததும்‌, களப்பாளருடைய மனைவியார்‌ ௧௫ 
வுற்றார்‌. அது தெரிந்த ஞானாசிரியரும்‌ உறவினரும்‌ ஈண்பரும்‌ மிக்க 
மகிழ்ச்சி கொண்டார்கள்‌. பின்னர்‌ அவர்‌ மனைவியார்‌ ௧௬ 
வுயிர்க்கும்‌ வரையில்‌ திருவெண்காட்டிலேயே தங்கி இறைவனை 
வழிபட்டு வருவாராயினர்‌. ஈண்பரும்‌ உறவினரும்‌ ஈல்வாழ்த்தியம்ப, 
ஞானாசிரியர்‌ முதலிய சான்றோர்‌ திருவெண்காடுடைய சிவபெருமான்‌ 
திருவருளை நினைந்து பரவி வாழ்த்த, ஈல்லோரையில்‌, களப்பாளர்‌ 
மனைவியார்‌ ஓர்‌ ஆண்‌ மகவைக்‌ கருவுயிர்த்தனர்‌. . உலகு விளங்கத்‌ 
தோன்றும்‌ இளஞாயிறுபோல சிவஞானப்‌ பேரொளி விளங்கத்‌ 
தோன்றிய அச்செல்வக்‌ குழவியைக்‌ கண்டு மகிழ்ந்த அனைவரும்‌ 
கண்பெற்ற பயன்பெற்றுக்‌ கழிபேருவகையிற்‌ களித்தனர்‌. நாட்கள்‌ 
இல சென்றன. மகப்பேறு நிகழ்ந்த வழி நிகழ்த்துதற்குரிய சடங்கு 
களை நிகழ்த்தினர்‌. அப்போது அக்குழவிக்குத்‌ தருவெண்காடுடைய 
பெருமானுடைய திருப்பெயரை வடமோழியில்‌ மொழிபெயர்த்து 
அங்கே கூடியிருந்த சிவாசாரியரை உள்ளிட்ட சான்றோ, சுவேத 
வனப்‌ பெருமாள்‌ என்று பெயரிட்டனர்‌. 


பின்பு, அச்சுதகளப்பாளர்‌ தம்‌ மனைவீயாரோடும்‌ இருமகனாரோ ல்‌ 
டும்‌ உற்றார்‌ உறவினர்‌ உடன்வரத்‌ திருப்பெண்ணாகடம்‌ வந்து சேர்ந்து 
இனிதிறாக்கலானார்‌. அக்காலத்தே அவர்‌ திருவெண்காட்டிலிருக்த 
முக்குளம்‌ போலப்‌ பெண்ணாகடத்திலும்‌ முக்குளம்‌ அமைத்தனரெனச்‌ 
செவிவழிச்‌ செய்தி கூறுறெது. அந்த முக்குளம்‌ இன்றும்‌ பெண்ணா 
கடத்தில்‌ இருக்கற.த. அவர்‌ திருவெண்காடுடைய பெருமானைத்‌ 
திருத்‌ தூங்கானை மாடத்தில்‌ எழுந்தருள்வித்‌.து நிவந்தங்களுக்காக நிலங்‌ 


மச சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கள்‌ விட்டாரென்றும்‌, அவை பின்னர்‌ மறைந்து போயின வென்றும்‌ 
பெண்ணாகடத்திலுள்ள அறிஞர்‌ கூறுகின்‌ றனர்‌. 


நரடோறும்‌ முக்குளத்தில்‌ மூழ்கித்‌ தாம்‌ எழுந்தருளி வைத்த 
திருவெண்காடுடைய பெருமானைக்‌ களப்பாளர்‌ அன்போடு வழி 
பட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌ அப்பகுதியில்‌ நிகழ்ந்த போரில்‌ அவர்‌ 
உயிர்‌ கொடுத்துப்‌ புகழ்பெற்றா. திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ இருந்த 
அவருடைய மைத்துனர்‌ சுவேதவனப்‌ பெருமாளை அவர்‌ தாயருடன்‌ 
திருவெண்ணெய்ரல்லூருக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. சுவேதவனப்‌ 
பெருமாள்‌ திருவெண்ணெய்கல்‌லூரில்‌ தம்முடைய நல்லம்மான்‌ மனை 
யில்‌ வளர்ந்து வந்தார்‌. 


வருகையில்‌ சுவேதவனப்‌ பெருமாளுக்கு இரண்டாண்டுகள்‌ 
நிறைந்தன ; மூன்றாம்‌ ஆண்டு நடைபெற்று வருகையில்‌ திப்பிய 
சிகழ்ச்சியொன்று நடந்தது. திருக்கயிலையில்‌ பெருங்காவல்‌ பூண்‌ 
டொழுகும்‌ நந்தி யெம்பெருமானுடைய திருவருண்‌ மரபில்‌ வந்த 
சமய குரவர்‌ ஈரல்வருள்‌ கான்காமவராகிய பரஞ்சோதி முனிவர்‌ இரு 
வெண்ணெய்கல்லூர்‌ வழியாக எழுந்தருளினார்‌. அங்கே முன்னைத்‌ தவத்‌ 
தால்‌ முழுதுணாவுடையவராய்‌ இளமைத்‌ திருமேனிகொண்டு வளர்ந்து 
வந்த சவேதவனப்‌ பெருமாள்‌ என்னும்‌ முனிவரரைக்‌ கண்டார்‌, 
கண்டதும்‌, அவரையடைர்து அவர்க்குத்‌ திருவருள்‌ ஞானமென்னும்‌ 
சிவஞானச்‌ செம்பொருளையுணர்த்‌இ, சத்திய ஞான தரிசினி யென்னும்‌ 
தமது ஞானாசிரியர்‌ பெயரையே மேய்கண்டான்‌ எனத்‌ தமிழில்‌ மோழி 
பேயர்த்திட்டு, * இப்போது ஈல்பிய சிவஞானத்தை இனிய தமிழில்‌ 
அமைத்து எல்லா மக்கட்கும்‌ வழங்குக'” என இயம்பிச்‌ சென்றார்‌. 


திருவருள்‌ ஞானம்‌ பெற்ற மெய்கண்டதேவர்‌, திருவெண்ணெய்‌ 
கல்னுரிலிருக்கும்‌ திருவருட்டுறை யென்னும்‌ திருக்கோயிலில்‌ உள்ள 
பொல்லாப்‌ பிள்ளையாரை வணங்க, வேறுபட விரிந்திருந்த கலைஞானம்‌ 
களைக்‌ கேட்டுத்‌ தெளிவுபெற்றார்‌. பின்பு, தாம்‌ கேட்டு இன்புற்ற சிவ 
ஞானத்தைச்‌ சிவஞானபோதம்‌ என்று பெயரிய செந்தமிழ்‌ நூலாக 
எழுதித்‌ தம்பால்‌ அன்போடு வந்தார்‌ பலருக்கும்‌ அறிவுறுத்துவரராயி 
னர்‌. அவருரைக்கும்‌ சிவஞானப்பேருரை பண்டு திருமூலர்‌ திருஞான 


மெய்கண்டார்‌ வாலாற்றாராய்ச்சி மடி 


சம்பந்தர்‌ முதலிய திருவருள்‌ ஞானச்செல்வர்‌ உரைத்தருளிய செம்‌ 
தமிழ்ப்‌ பெருநூல்களின்‌ நுண்பொருள்களை இனிதிற்‌ காட்டி மக்களை 
மெய்ர்நெறிக்கண்‌ செலுத்தும்‌ மேதகவு உடையதாயிருப்பதைத்‌ தெளிந்‌ 
தோர்‌ பலரும்‌ பெரிதெடுத்‌.தப்‌ பேசிப்‌ பாராட்டினர்‌. மெய்கண்டாரது 
ஞானப்புகழ்‌ தமிழகமெங்கும்‌ பரவுவதாயிற்று, ஆங்காங்கு வாழ்ந்த 
அறிஞர்‌ பலர்‌, மெய்கண்டார்பால்‌ உண்மை மாணவராய்‌ நின்௮ு ஞான 
வுரை கேட்டனர்‌. அவர்‌ தொகை நாற்பத்தொன்பது என அறிஞர்‌ நவில 
வர்‌. அவருள்‌ முதல்‌ மாணவராகத்‌ இகழ்ந்தவர்‌ அவர்‌ குலகுருவாகிய 
அருணந்தி சிவனாராவர்‌, உண்மை விளக்கம்‌ என்னும்‌ நூலையுரைத்த 
மனவாசகங்‌ கடந்தாரும்‌, துகளறு போதம்‌ செய்த சிற்றம்பல நாடிகளும்‌ 


மெய்கண்டார்பால்‌ மெய்யுணர்வு பெற்ற மாணவர்கள்‌ என்பர்‌. 


மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி 


1. மெய்கண்ட தேவருக்குரிய ஊராகிய பெண்ணாகடம்‌, 
கடந்தை யென்றும்‌ வழங்கும்‌ ; மூடம்‌, முடந்தையென்றும்‌, குடம்‌ 
குடந்தை யென்றும்‌ வழங்குவதுபோலக்‌ கடம்‌, கடர்தையென 
வந்தது எனக்‌ கோடல்‌ வேண்டும்‌. திருகாவுக்கரசார்‌ திருஞான 
சம்பந்தர்‌ முதலிய சான்றோரெல்லாம்‌ இவ்வூரைக்‌ கடர்தையென்று 
குறித்தருளுகன்றார்களெனினும்‌, பெண்ணாகடம்‌ என்ற பெயரும்‌ 
்‌ எனத்‌ இருராவுக்கரச 
ரும்‌ “நல்ல பெண்ணாகடத்துப்‌ பெருங்கோயில்சேர்‌ பிறையுரிஞ்சும்‌ 
என்று திருஞான சம்பந்தரும்‌ தெரிவித்தருளு 
வது ஈண்டு நோக்கத்தக்கது. இது “நல்ல பெண்ணாகடம்‌ ” என்று 
இறெப்பிக்கப்பெற்ற து கண்ட பிற்காலத்துச்‌ சான்றோரும்‌, இதனை 
நல்ல பெண்ணாகடம்‌ என்று வழங்கனா; * நல்ல பெண்ணாகடத்துத்‌' 


. உண்டென்பது தெளிய * தண்பெண்ணாசடம்‌ ” 


. பப 
தூங்கானை மாடம்‌ 


இருத் தூங்கானை மாடமுடைய நாயனார்‌ 21 ஏன்னு கல்வெட்டுக்கள்‌ 
கூறுவது காண்க. இதனை இடைக்காலத்தார்‌, “ வடகரை இராஜாதி 
ராஜ வளநாட்டு மேற்கானாட்டுப்‌ பிரமதேயமான முடிகொண்ட : 
சோழச்‌ சதிர்வேதிமங்கலம்‌ 22 என்று வழங்கிய தமுண்டு, 


1. Ibid A. R. No. 250 of 1928-9. 
9, Ibid A. R. No. 285 of 1928-9. 


0௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


2. இப்பெண்ணாகடத்துத்‌ தலபுராணம்‌, பெண்‌, ஆ; கடம்‌ 
எனப்‌ பிரித்து, பெண்ணென்றது தேவகன்னியரையும்‌, ஆ என்றது 
தெய்வப்‌ பசுவாகிய காமதேனுவையும்‌, கடம்‌ என்றது தேவவுலக 
யானையாகிய அயிராவதத்தையும்‌ குறிக்குமென்றும்‌, எனவே, தேவ 
கன்னியரும்‌ காமதேனுவும்‌ வெள்ளையானையும்‌ வழிபட்ட துப ற்றி, 
இவ்தூர்ப்‌ பெண்ணாகடம்‌ எனப்‌ பெயர்‌ பெறுவதாயிற்று என்றும்‌ 
கூறுகிறது. 


8. இவ்வூரிலுள்ள திருக்கோயில்‌ யானை யொன்று நிற்பது 
போலும்‌ வடிவத்தில்‌ கட்டப்பெற்றிருத்தலால்‌, தூங்கானை மாடம்‌, 
என்று சிறப்பிக்கப்‌ பெறுகிறது. இவ்வமைப்பு ஆயிரத்து முந்‌ நூறு 
ஆண்டுகட்கு முன்பே அமைந்தது என்று அந்நாளில்‌ வாழ்ந்த 
இருாவுக்கரசரும்‌ தருஞானசம்பந்தரும்‌ இதனை முறையே, “செம்‌ 
தாமரையின்‌ பூவரர்கடந்தையுள்‌ தூங்கானை மாடம்‌” என்றும்‌, “நல்ல 
பெண்ணாகடத்துப்‌ பெருங்கோயில்‌ சேர்‌ பிறை யுரிஞ்சும்‌ தூங்கானை 
மாடம்‌”? என்றும்‌ விதந்து கூறுவதால்‌ ௮.றிதன்றோம்‌. இங்குள்ள கல்‌ 
வெட்டொன்று * “ கோச்‌ செங்கணீச்‌ சுர முடைய மகாதேவர்‌ '” என 
இவ்வூர்‌ இறைவனைக்‌ குறிப்பதால்‌, இத்‌ தூங்கானை மாடம்‌ கோச்‌ 
சேங்கட்‌ சோழ வேந்தர்‌ கட்டியது என்பது உணரப்படும்‌. 


4, இவ்வூர்‌ இன்று போலவே பண்டும்‌ பெருவளம்‌ படைத்த 
பேரூராக விளங்கிற்று. வானளாவ உயர்ந்த மாடங்களும்‌ மதில்‌ 
சூழ்ந்த பெரு மனைகளும்‌, மிக வுயர்ந்த சோலைகளு மிருர்‌து இவ்வூரின்‌ 
ஈலத்தை விளக்கி நின்றன. இதனை முடிகொண்ட சோழச்‌ சதுர்‌ 
வேதி மங்கலமெனக்‌ கல்வெட்டுக்கள்‌? கூறுதற்கேற்ப, திருஞான 
சம்பந்தர்‌, *இடங்கும்‌ மதிலும்‌ சுலாவி யெங்கும்‌ கெழுமனைகள்‌ 
தோறும்‌ மறையின்‌ ஒலி: தொடங்கும்‌ கடந்தை” என்பது ஈண்டு 
கினைவுகூரத்‌ தகுவது. இவ்வூர்க்கண்‌ திற்கும்‌ சோலைகள்‌, (₹ இருஞ்‌ 
சோலை தங்கள்‌ தடவும்‌ கடக்தை ” யெனத்‌ திருஞானசம்பந்தர்‌ புகழ்க்‌ 
தோதும்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளன; 


1. Ibid A. R. No. 238 of 1928-9, 
2. Ibid A, R. No. 58 of 1918 ; 235 of 1928-9, 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ம 


5. இனி, சேக்கிழார்‌ பேருமான்‌, இவ்வூரில்‌ தோன்றிச்‌ சிறப்‌ 
புற்ற கலிக்கம்பர்‌ வரலா கூறுமிடத்து, இவ்வூரை, 'உரிமையொழுக்‌ 
கம்‌ தலைநின்ற உயர்தொன்மரபில்‌ நீடுமனைத்‌, தருமநெறியால்‌ வாழ்‌ 
குடிகள்‌ தழைத்து வளரும்‌ தன்மையதாய்‌, வருமஞ்‌ ௬றையும்‌ மலர்ச்‌ 
சோலை மருங்கு சூழ்ந்த வளம்புறவில்‌, பேருமை யுலகுபேற விளங்கும்‌ 
மேல்பாற்‌ பேண்ணாகட மூகார்‌ '' என்று சிறப்பித்துள்ளார்‌. இவ்வூர்‌ 
வாழ்நர்‌ ஓழுக்கங்‌ குன்றாத மரபினரென்றும்‌ இல்லறமாகிய நல்லறத்‌ 
இல்‌ தரியாதவரென்றும்‌ சேக்கிழார்‌ பாராட்டுவது குறிக்கொண்டு 
நோக்கத்தக்கது. இவ்வுலகு பெருமை பெறுமாறு இவ்வூர்‌ விளங்கு 
கிறது என்ற சேக்கிழார்‌ பெருமான்‌ உரைத்ததற்‌ கேற்ப அவர்க்குச்‌ 
சிறிது ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்குப்பின்‌ மெய்கண்டதேவர்‌ 
தோன்றிச்‌ சைவமும்‌ தமிழும்‌ உலகெலாம்‌ புகழும்‌ பெருமை மிகச்‌ 
செய்தமை அவர்‌ மொழியை நிறைமொழியாக்கி நிற்கிறது, 


6. இப்பெண்ணாகடம்‌ என்னும்‌ மூதூரின்கண்‌ சுளப்பாளர்‌ 
வாழ்ந்து வந்தனர்‌ என்பதற்கு இவ்வூர்க்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ குறிக்க 
வில்லை; ஆயினும்‌, இதற்கு அண்மையிலுள்ள இருவரத்‌ துறையில்‌ அவர்‌ 
கள்‌ வாழ்ந்த திறத்தை அவ்வூர்க்கல்வெட்டு எடுத்துரைக்கன்றது, மெய்‌ 
கண்ட தேவரைத்‌ தமக்குப்‌ புதல்வராகப்‌ பெறும்‌ தவஞ்‌ செய்த அச்சுத 
களப்பாளர்‌ காராளர்‌ குலத்திற்‌ பிறந்து செல்வஞ்‌ சிறந்து விளங்கின 
ரென்பதை, (£ கடர்தைமா நகரமர்ந்த காராளர்‌ தங்குலத்தில்‌, படர்ந்த 
நாம அச்சுதகளப்பாளர்‌'' தம்‌ பக்கல்‌, இடம்‌ பெறும்‌ பல செல்வமும்‌ 
எய்த, மேம்பட்டிருந்தாரென மெய்கண்ட சிவாசாரியார்‌ புராணம்‌ 
கூறுகிறது, களப்பாளர்‌ என்ற இறப்பு காராளர்க்கு உண்டென 
பதைக்‌ கார்மண்டல சதகம்‌ குதிக்கிறது. பெண்ணாகடம்‌, விருத்தா 
சலம்‌ என்ற இடங்களில்‌ வாழும்‌ கார்காத்த வேளாளரிடையே 
களப்பாளப்‌ பிள்ளை என்ற பட்டமுடையார்‌ இன்றும்‌ இருந்து 
வருகிறார்கள்‌. பெண்ணாகடத்திலுள்ள களப்பாளர்மேட இதற்கு வலிய 
இக்‌ களப்பாளர்களைச்‌ சிலர்‌ 


சான்றாவது முன்பே கூறப்பட்டது. 
றிய ஆராய்ச்சியைப்‌ பிரிதோ 


களப்பிரர்‌ எனக்‌ கூறுவர்‌ ; அதுபற்‌ 
ரிடத்தில்‌ காண்க. 

SE மெய்கண்டாருடைய தந்தையான அச்சுதகளப்பாளரை 
நினைக்கும்போது, தமிழ்‌ நாவலர்‌ சரிதையில்‌ அச்சுத களப்பாளா 


111 


௧௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஒருவர்‌ பேசப்படுவது நினைவுக்குவரும்‌. தமிழ்‌ நாவலர்‌ சரிதை கூனும்‌ 
அச்சுதகளப்பாளர்‌ தில்லையில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ பெண்ணாகடத்தில்‌ 
வாழ்ந்தவர்‌. இல்லை அச்சுதகளப்பாளர்‌ காலத்தில்‌ மூவேந்தரும்‌ 
அவரால்‌ தளையிடப்பெற்றனர்‌ என்று அச்சரிதை கூறுறெது ; 
அதனைக்‌ காண்போர்க்கு அம்மூவரும்‌ வலிகுன்றி யிருந்த காலம்‌ அவர்‌ 
காலம்‌ என்பது இனிது விளங்கும்‌. பெண்ணாகடமாகிய கடந்தையில்‌ 
வாழ்ந்த ௮ச்சுதகளப்பாளர்‌ காலத்தில்‌ தொண்டை ராடு, சோழராடு, 
பாண்டி. நாடு, கொங்கு கரடு என்ற எல்லா நாடுகளும்‌ சீர்த்த வேந்த 
ராட்கியில்‌ இருந்தன. தொண்டை நாடும்‌ சோழ நாடும்‌ முதல்‌ 
இராசராசன்‌ வழிவந்த சோழ வேந்தராட்டுயிலும்‌, பாண்டி நாடு 
பாண்டி. மன்னராட்சியிலும்‌, கொங்கு நாடு கொங்குச்‌ சோழராட்சி 
யிலும்‌ இனிது இருந்தன. இவர்கள்‌ பலரும்‌ அறிவு, ஆண்மை, 
பொருள்‌, படை என்ற கூறுகளில்‌ குறைவின்றி யிருந்தனர்‌. இதற்கு 
அக்காலத்துக்‌ கல்வெட்டுக்களே மிக்க சான்று பகருகின்றன. சேர 
நரடு மட்டில்‌ சேரலர்‌ நாடாப்‌. பின்‌ கேரள நாடெனத்‌ திரிந்து, 
தமிழ்நரலம்‌ குறைந்து மொழியிலும்‌ வாழ்க்கை முறையிலும்‌ வேறு 
பட்டுப்‌ போயிற்று. சேரநாட்டவர்‌ மிளகு வாணிகராகவும்‌ குதிரை 
வரணிகராகவும்‌ பன்னிரண்டு பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டுகளில்‌ சோழ 
பாண்டிய நாடுகளில்‌ திரிந்தனரெனக்‌ கல்வெட்டுக்கள்‌ கட்டுரைக்‌ 
இன்றன. ஆதலால்‌ தமிழ்‌ மூவேந்தர்‌ இல்லை அச்சுத களப்பாளரால்‌ 
தனையிடப்பெற்ற செய்தி பட்டாங்கு மேற்கொள்ளத்தக்கதொன்‌ 
தன்று. ஒருகால்‌, இவர்கள்‌. சேோழரெனவும்‌ பாண்டியரெனவும்‌ 
பட்டப்பெயர்‌ பெற்று நிலவிய தலைவர்களாக இருக்கலாம்‌, ஆகவே, 
கடந்தை அச்சுத களப்பாளர்‌ வேறு, தில்லை அச்சுத களப்பாளர்‌ 
வேறேனக்‌ கொள்வது சிறப்பு, 


8. கடர்தை அச்சுத களப்பாளர்‌ திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
வாழ்ந்த செல்வர்‌ ஒருவருடைய மகளை மணந்துகொண்ட செய்தியைச்‌ 
சைவ சந்தானாசாரியர்‌ புராணம்‌ குறிக்கவில்லை, சைவத்‌ திரு. மறைமலை 
அடிகளார்‌, திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ அர்கரளில்‌ சடையப்ப 
வள்ளல்‌ என்பார்‌ வாழ்ந்தாராகலின்‌, சிறப்புடைய அவருடைய 
மகனையே ஈம்‌ அச்சுதகளப்பாளர்‌ மணந்துகொண்டார்‌ என்று குறிக்‌ 
இன்றார்‌. மற்று, திருவெண்ணெய்ஈல்‌ லூரில்‌ சடையப்பர்‌ வாழ்ந்த 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௧௯ 


காலம்‌, மெய்கண்டார்‌ காலத்துக்குப்‌ பெரிதும்‌ முற்பட்டதாகலின்‌, 
அடிகள்‌ கூற்றுப்‌ பொருந்துவதாக இல்லை; சடையப்பர்‌ குடியில்‌ 
தோன்றிய மகளோருத்தியை அச்சுத களப்பாளர்‌ மணந்துகொண்டார்‌ 
என்பரேல்‌ அதுபொருத்தமாக இருக்கும்‌. 


9. அச்சுதகளப்பாளர்‌ தமது அருமை மனைவியாருடன்‌ திரு 
வெண்காடு சென்ற நாடோறும்‌ முக்குள நீரிற்‌ படிந்து திருவெண்‌ 
காடுடைய பெருமானை மகப்பேறு வேண்டி வழிபட்டு வருகையில்‌, 
இறைவன்‌, அவர்‌ கனவில்‌ தோன்றி, “எம்பால்‌ பதியும்‌ அன்ப 
கேள்‌ : ' இம்மையிற்‌ பாலனைப்‌ பயக்கும்‌ விதி நினக்கு இலை” என்று 
கூறினன்‌ என்றும்‌, அதுகேட்டு, “ பொன்னங்‌ கொன்றையம்‌ மதி 
யொடு மெளலியிற்‌ புனைந்தோய்‌, மன்னு பூம்புகலீப்‌ பெருமான்‌ மன 
மதிழ்ர்‌து சொன்‌ னலங்களும்‌ பொருள்களும்‌ சுரந்தருள்‌ பொழிய, 


“ உம்மை யேத்து நற்றமிழ்‌ மறைப்‌ பாடலை யுன்னி 
மெய்மை யாகவே நம்பினேன்‌; விதியிது கண்டாய்‌, 
அம்மை காணமல்‌ அருள்௩டம்‌ புரியுமா ரமுதே 
இம்மையிற்‌ கதியருளும்‌ நற்புதல்வனை ஈவாய்‌ ” 
என்று சொல்லிக்‌ களப்பாளர்‌ கைகுவித்து வணங்கனெர்‌, இறைவன, 
அவர்பால்‌ அருள்‌ கூர்ந்து, 
£ நன்றுன து துதிகேட்டு மகிழ்ந்தோம்‌ முன்னம்‌ 
ஞான போனகன்‌ நம்மைத்‌ துதித்த பாடல்‌ 
ஒன்அறுதி கொளும்‌ நின்பால்‌ உலகம்‌ ஏத்த 
உயர்காழிக்‌ கவுணியன்போல்‌ ஒருவன்‌ வந்து 
நன்‌ றருளும்‌ மகவுருவாய்‌ நண்ணும்‌ ப 
என்று ஈவின்றருளினன்‌ என்று சைவ சந்தானாசாரியர்‌ புராணம்‌ 
கூறுகிறது. 


மேலும்‌, மெய்கண்டதேவர்‌ பிறந்தருளிய நிகழ்ச்சியைக்‌ கூற 
அற்ற இப்புராண ஆசிரியரான திருவாரூர்ச்‌ சுவாமிநாத தேசிகரவர்‌ 
கள்‌, அதனைத்‌ தாம்‌ பாட நேர்ந்த இருவருள்‌ வாய்ப்பை எண்ணி 
மனத்தே மிக்க மகிழ்ச்சி பொங்குதலால்‌, 


> 


உ௰ சிவஜான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஈ சந்தமறை யாகமங்கள்‌ வழியொழுகு 
தாபதர்கள்‌ சலிப்பற்‌ மோங்க, 
மந்தபரி பாகருறல்‌ லத்துவித 
மெய்யுணர்ந்து மகிழ்ச்சி யெய்த 
எந்தை யருள்‌ சிவஞான போதமறை 
இயற்றமிழில்‌ இனிது மேவ 4 
£ நல்வியாத முனியுரைசெய்‌ சூத்திரத்தின்‌ 
பாடிய மோர்‌ நான்குங்‌ கொண்ட 
சொல்வாய்மை பொருள்வாய்மை தெளிதனுறத்‌ 
தேராது சோக முற்றோர்‌ 
எல்லாரும்‌ அத்துவித சுத்தநிலை 
இனி தெய்திச்‌ 'சோகமேவப்‌ 
பொல்லாத சமயிகளும்‌ அதிசயிப்பப்‌ 


23 


_புவனிமிசைப்‌ போத மேற 
“ நலமலியும்‌ சிவனடியார்‌ எஞ்ஞான்றும்‌ 
ஆனந்தம்‌ ஈண்ணி யோங்க 
தலமலியு மெர்ஈாட்டும்‌ தென்னாடு 
தலையெனவே சகம்‌ கொண்டாடக்‌ 
கலைமலியும்‌ பிள்ளையார்‌ ஒருவர்‌ தாம்‌ 
தர்தை மனக்‌ கவலைதீர 
மிலவலயத்‌ தவதரித்தார்‌ நிறையன்பர்‌ 
சுற்றத்தார்‌ மகழ்ச்சி நீட” 
என்று பல பாட்டுக்களால்‌ தெரிவித்துப்‌ பாராட்டுகின்றார்‌. 
இக்கிகழ்‌ 7௪ குறித்து ஆராய்ச்‌ செய்த திரு. கா. சுப்பிரமணியப்‌ 
பிள்ளையவர்கள்‌ கூறுவது நோக்கத்தக்கது : ££ கனவிற்‌ கண்டதெல்‌ 
லாம்‌ பொய்யென்று ஓதுக்கிவிடுதல்‌ தவறு, கனவென்பது துண்‌ 
அடம்பின்‌ நுகர்ச்சியாகவுளது. ஈமது கண்ணிற்குப்‌ புலனாக நின்ற 
உடம்பே தாலவுடம்பென்று கூறப்படும்‌. அவ்வுடம்பு கொண்டு, 
ஈனவிலே, ௧ யிர்‌, போதன்‌. வருதல்‌ முதலியன செய்யும்‌. அங்கும்‌ 
போது, கட்புலனாகாத துண்ணுடம்பு பலவித நுகரச்சகளை யடைதல்‌ | 


1, சோகம்‌ என்பது லோகம்‌ என்பதன்‌ திரிந்த முடிபு, 


மேய்க்ண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௨௧ 


கூடும்‌. அருந்தவத்தினரது கட்புலனுக்கு அருள்‌ செய்யும்‌ கடவுள்‌, 
அவரது நுண்ணுடம்பிற்கு மாத்திரையே புலனாகும்‌ வண்ணம்‌ 
தோன்றுதலும்‌ இயல்பே. தமது நுண்ணுடம்பைப்‌ பருவுடம்பினின்‌ 
அம்‌ வேறுபிரிக்கும்‌ ஆற்றலுடைய யோகிகள்‌ கூட ஏனையோரது . 
நுண்ணுடம்பிற்குப்‌ புலனாகும்‌ வன்மையுடையாரென்பது இவ்‌ 
வாராய்ச்சியில்‌ (Psychic Research) வல்ல மேலைராட்டுப்‌ பண்டிதர்‌ 
சிலரும்‌ ஒப்புக்கொள்ளக்‌ கூடியதே, நஈனவிற்‌ கண்டது கனவில்‌ 
உருவெளித்‌ தோற்றம்போல்‌ புலனாவது இதனின்‌ வேறாகும்‌, 
கடவுளும்‌ யோகிகளும்‌ கனவில்‌ தோன்றும்‌ முறைவேறு. பின்னது 
பிற்பயன்‌ வினைப்பது; முன்னது கைகண்டபயன்‌ ஒன்றும்‌ விளைப்ப 

இல்லை, கனவில்‌ தோன்றிய பெருமக்கள்‌ தாம்‌ அங்ஙனம்‌ தோன்றி 
யதை நனவில்‌ உரைத்தல்‌ கூடுமாதலின்‌ அன்னவர்‌ தோற்றத்தைக்‌ 
- கனவின்‌ பொய்த்தோற்றத்தோடு பிறழக்‌ கொள்ளுதல்‌ தவறாகும்‌. 
இதன்‌ நுட்பங்கள்‌ இவண்‌ விரிக்கிற்‌ பெருகும்‌.” 


10. இனி, அச்சுத களப்பாளருடைய மனைவியார்‌ மெய்‌ 
கண்டதேவரைக்‌ கருக்கொண்டபோது திருவெண்காட்டில்‌ இருந்தா 
ரென்பது உண்மை ; கர 'முதிரத்‌ தொடங்கியதும்‌ அவர்‌ பெண்ணா 
கடம்‌ சென்று சேர்ந்தாரென்பதே பொருத்தம்‌ ; கருவுயிர்க்குங்‌ 
கானும்‌ இருவெண்காட்டிலிருர்தா ரென்பதும்‌, தாம்‌ பெற்ற புதல்‌ 
வருக்குத்‌ திருப்பெயர்‌ சூட்டுங்கா றும்‌ திருவெண்காட்டில்‌ இருந்தா: 
ரென்பதும்‌ ஆராய்தற்குரியன என்று இல அறிஞர்‌ கூறுகின்‌ றனர்‌. 
சைவசந்தானாசிரியர்‌ புராணம்‌, மெய்கண்டார்‌ திருவெண்காட்டிலே 
பிறந்தார்‌ என்பதை மேலே காட்டிய பாட்டுக்களாற்‌ பெறவைத்து, 
அதனையே பின்பு 


 வெள்ளைமாவனத்‌ தடிகள்பால்‌ விடைபெற்று மீண்டு, 
பிள்ளையோடு நன்மனைவியும்‌ சுற்றமும்‌ பிறரும்‌ 
உள்ளமாருகன்‌. ம£ழ்ச்சியி னொருவுதண்‌ கடந்தை 
எள்ளருங்கதிர்‌ மாளிகை இடத்து மேவினரால்‌ '' 
என்று வற்புறுத்தி, மெய்கண்டார்க்குத்‌ இருப்பெயரிட்ட இடம்‌ 
பெண்ணாகடமே என்பது விளங்க, “ஒரு 'சுவேதவனப்‌ ததத ம 
வொண்பேர்‌, உரிமையாலிடக்‌ கடந்தையார்‌ உவப்புற'' என்று 


௨௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வினம்புகன்றது. வேறு சில அறிஞர்‌, மெய்கண்டதேவர்‌ பிறந்ததும்‌, 
சுவேதவனப்பெருமாள்‌ என்று பிள்ளைத்‌ திருப்பெயர்‌ சூட்டப்‌ பெற்ற 
தும்‌ தருவெண்காட்டிலேயே என்று தாம்‌ எழுதிய “ மெய்கண்ட 
தேவர்‌ சரித்திரச்‌ சுருக்கத்தில்‌ குறித்துள்ளனர்‌ !. 


மெய்கண்டார்‌ பிறந்த காலையில்‌, மகப்பேற்றுக்குரிய சடங்குகளை 
எல்லாம்‌ பெற்றோர்‌ திருவெண்காட்டிலேயே செய்திருக்கிறபோது, 
அவற்றுள்‌ ஒன்றாகிய பெயர்‌ சூட்டு நிகழ்ச்சி மட்டில்‌ பெண்ணாகடத்‌ 
தில்‌ செய்யப்பெற்றதென்பது சிறவாது ; அதுபற்றியே சிவஞான 
மாபாடிய வெளியிட்டின்கண்‌ மெய்கண்ட தேவரது சரித்திரச்‌ சுருக்‌ 
கம்‌ எழுதிச்‌ சேர்த்த சான்றோர்‌, மகப்பேற்றுச்‌ சடங்குகளும்‌ 
பெயரிடும்‌ திருவெண்காட்டிலே நிகழ்ந்தன என்றனர்‌. 


இனி, 8. பி. பன்னிரண்டு பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டுகளிலும்‌ 
அதற்கு முன்னும்‌ திருவெண்காட்டில்‌ கோயில்கொண்டிருக்கும்‌ சிவ 
பெருமான்‌ பெயர்‌, தருவெண்காடுடைய மகாதேவர்‌ என்று குறிக்கப்‌ 
பெற்றதே யன்றி, சுவேதவனப்‌ பெருமாள்‌ என்று வடமொழியில்‌ 
மொழிபெயர்க்கப்‌ பெறவே யில்லை. பதினைந்து பதினாறாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ தோன்றிய கல்வெட்டுக்கள்‌, ''சுவேதாரண்ய நாதர்‌ £ ?” என்று வட 
மொழியில்‌ மொழிபெயர்த்த பெயர்களைக்‌ கூறுஇன்றன. மற்று, மெய்‌ 
கண்டதேவர்‌ காலத்தில்‌, அவர்‌ பெற்றோர்க்கு ஞானாசிரியராகவும்‌, 
அவர்க்கு முதன்‌ மாணவராகவும்‌ விளக்கிய அருணந்தி சிவாசாரியார்‌, 
தாம்‌ பாடிய இருபா விருபது என்னும்‌ நூலில்‌, தமது ஞானாசிரியரான 
மெய்கண்டதேவரை, சுவேதவனத்தான்‌ £ என்று குறிக்கின்றார்‌. இவ்‌ 
வாறு மொழிபெயர்த்துக்‌ கூறும்‌ வழக்காறு வடமொழிப்‌ பயிற்சி 
யுடையாரிடத்தே அக்காலத்தில்‌ இருச்திருக்கும்போலும்‌ என எண்ண 
வேண்டியுளது, கல்வெட்டுக்‌ காலங்களில்‌ விசயஈகர வேந்தர்கள்‌ 
தோற்றுவித்த கல்வெட்டுக்கள்‌ ஒழித்து ஒழிந்த அவர்க்குக்‌ காலத்தால்‌ 
மூற்பட்டுத்‌ தோன்றியன வெல்லாம்‌ தூய தமிழ்ப்‌ பெயர்‌ 
களையே எடுத்து வழங்குகின்றன. இறைவன்‌ திருப்பெயர்‌ பலவும்‌ 
திருமுறை யாசீரியன்மார்‌ வழங்யெ சொற்றொடர்களாகவே இருப்‌ 


1. சீவப்‌. மதுரை, பக்‌. 27. 2. A.R. No. 408 of 1918. 
8. இருபா, 19. 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௨௩ 


பது ஆராய்ச்சி அறிஞர்கள்‌ கண்டறிந்ததாகும்‌. பெண்ணாகடத்தி . 
அள்ள இறைவனைத்‌ இிருஈரவுக்கரசு சுவாமிகள்‌, “£ கடந்தைத்‌ தங்‌ 
கானைமாடச்‌ சுடர்க்‌ கொழுந்தே '' என்றாராக, சுடர்க்கோழுந்து என்ற 
தொடரையே எடுத்து இறைவனுக்குத்‌ திருப்பெயராக வழங்குவது 
இன்றும்‌ காணக்கூடிய நிகழ்ச்சி, 1 


11. அச்சுதகளப்பாளர்‌ பெண்ணாகடத்தில்‌ திருவெண்கா 
டுடைய பெருமானை எழுக்தருள்வித்ததற்கும்‌ முக்குளம்‌ ஏற்படுத்திய 
தற்கும்‌ செவிவழிச்‌ செய்தி யொன்று தவிர நூலாதரவு ஒன்றுமில்லை. 
மெய்கண்டாருடைய வரலாறு எழுதிய சான்றோருள்‌ எவரும்‌ கூற 
வில்லை. ஆங்காங்குள்ள கோயில்களில்‌ பண்டை நாளில்‌ வாழ்ந்த 
தலைவர்கள்‌ எழுந்தருள்வித்த மூர்த்தங்களின்‌ பெயர்கள்‌ இர்நாளில்‌ 
மறைந்துவிட்டது போலப்‌ பெண்ணாகடத்தஇல்‌ களப்பாளர்‌ எழும்தருள்‌ 
வித்த இருமூர்த்தம்‌ மறைந்து போயிருக்கலாம்‌. . ஆனால்‌, அவ்வாறு 
எழுந்தருள்வித்ததற்குக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ அக்கோயிலிற்‌ காணப்‌ 
படவில்லை. இங்கே செய்தது போல, திருவெண்காட்டில்‌ தானும்‌ 
அச்சுதகளப்பாளர்‌ ஏற்படுத்தியதாக நிவந்தமொன்றும்‌ காணப்பட. 


வில்லை. 


12. பெண்ணாகடத்தில்‌ இருர்து வளரவேண்டிய மெய்கண்ட 
தேவர்‌ இருவெண்ணெய்கல்லூருக்கு . அவருடைய அம்மானால்‌ 
அழைத்துச்‌ செல்லப்பெற்றார்‌ என்ற செய்தியைச்‌ சந்தானாசாரியர்‌ 
புராணம்‌, “ இருமைசேர்‌ திருவெண்ணெய்‌ நல்லூரினி னுறையும்‌, 
அருகன்‌ மாமனார்‌ தம்மனை யெடுத்துவர்‌ தணைந்தார்‌ '' என்று 
கூறுகின்‌ றது. மெய்கண்ட தேவர்‌ இருவெண்ணெய்நல்‌ லூரை 
யடைந்த செய்திக்குப்‌ பின்‌, அவர்‌ தந்தையான அச்சுதகளப்பாளர்‌ 
வரலாறும்‌, தாயாரது வரலாறும்‌ ஒரு குறிப்புமின்றி நின்று போகின்‌ 
றன. அவர்களுடைய பிற்கால வாழ்வைப்பற்றி மெய்கண்டார்‌ 
வரலாறு கூறிய சந்தானாசாரியர்‌ புராணமுடையாரோ, வேறு ஆசிரியர்‌ 
களோ ஒன்றும்‌ கூறிற்றிலர்‌, மெய்கண்டார்‌ இரண்டாண்டு நிரம்பு 
முன்னரே திருவெண்ணெய்கல்கூருக்கு அவர்‌ மாமனால்‌ கொண்டு 
போகப்‌ பெற்றார்‌ என்பதை நோக்க, பெண்ணாகடத்தில்‌ அவரது பெரு 
மனையில்‌ மெய்கண்டார்‌ நெடிது தங்குதற்கேற்ற ஆதரவு இல்லாது 


சா சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


போயிற்றென்பது உணரப்படும்‌. அச்சுதகளப்பாளர்‌ போர்த்‌ 
துறையிலோ வேறு நெறியிலோ சென்று முடிவுபெற்றிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌; ஆதரவின்றி யிருந்த மெய்கண்டாரையும்‌ அவர்‌ தாயாரையும்‌ 
அவருடைய நன்மாமன்‌ தமது இருவெண்ணெய்ரல்லூருக்குக்‌ 


கொண்டு சென்றிருக்கவேண்டும்‌. 


18. இனி, அச்சுதகளப்பாளர்‌ திருவெண்காட்டில்‌ இறைவனை 
வழிபட்டுக்கொண்டி ருக்சையில்‌ முக்குளத்தின்‌ கரையில்‌ ஒரு நாள்‌ 
ஆண்‌ குழந்தை ஓன்று இடக்கக்‌ கண்டு எடுத்துத்‌ தம்‌ மனைவியார்பால்‌ 
அளித்து, இதோ, சுவேதவனப்‌ பெருமாள்‌” என்று போற்றி அன்பு 
செய்துவர, இருவரும்‌ அக்குழர்தையைத்‌ தாம்‌ பெற்ற குழந்தை 
போலவே வளர்த்து வந்தார்கள்‌ ; இதனையறிந்த அவருடைய உற 
வினர்‌,  வேறோரினத்துப்‌ பிள்ளையை யெடுத்து வளர்க்கின்றார்கள்‌ ”” 
என இழித்துப்‌ பேச, ௮து கேட்கப்‌ பொறாத களப்பாளர்‌ இரு 
வெண்ணெய்கல்லூரில்‌ வாழ்ந்த தம்முடைய மைத்துனரான காங்கேய 
பூபதி யென்பாரிடம்‌ தந்து நிருவெண்ணெய்சல்‌லூருக்குக்‌ கொண்டு 
போகச்‌ செய்தார்‌. அக்குழந்தை பின்‌ திருவெண்ணெய்றல்லூரில்‌ 
வளர்ந்து காம்‌ பரவும்‌ மெய்கண்ட தேவராகும்‌ சிறப்பெய்தினான்‌ 
என்னு இரு, ஏ. M. நல்லசாமிப்‌ பிள்ளை கூறுகின்றார்‌. இவ்வாறு 
கூஅதற்கு அவர்‌ மேற்கொண்ட சான்று இதுவெனத்‌ தெரிந்திலது, 
இது நிற்க, புதுவை, சுத்தானந்த பாரதியாரவர்கள்‌ அச்சுதகளப்‌ 
பாளர்‌ இருவெண்ணெய்கல்லாரைச்‌ சேர்ந்தவரென்று கூறுகின்றார்‌. 
இன்னோரன்ன கூற்றுக்கட்கு ஆதரவு தேடிச்‌ செல்வது பயனில்‌ 
உழப்பே தவிர வேருகாது. 


14. மெய்கண்டதேவர்‌ தருவெண்ணெப்கல்லூரில்‌ வளர்க்து 
வருங்கால்‌ இரண்டாண்டு நிரம்பி மூன்றாமாண்டெய்தி யிருக்கை 
யில்‌ அவ்வழியே வந்த பரஞ்சோதி முனிவர்‌ சவஞானச்‌ செம்பொருளை 
உணர்த்தி மேய்கண்டார்‌ என்று திருப்பெயர்‌ சூட்டிய செய்தி பற்றிக்‌ 
கூறலுற்த சான்றோர்‌, * சுவேதவனப்‌ பெருமாள்‌ திருவெண்ணெய்‌ 
கல்லூரில்‌ இருந்த காலையில்‌ இருக்கயிலாயத் தில்‌ சனற்குமார முனிவ 
ருடைய ஞானப்‌ புதல்வராயெ சத்தியஞானதரிசினிபால்‌ ஞானோப 
தேசம்‌ பெற்ற பரஞ்சோதி மாமுனிவர்‌ அகத்திய முனிவரைக்‌ காண்‌ 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௨௫ 


பதற்கு அவர்‌ வீற்றிருக்கும்‌ பொதியமலைக்குத்‌ தம்முடைய ஒளி 
விமான மேறி வந்துகொண்டி ருந்தார்‌. தஇருவெண்ணெய்சல்லூர்க்கு 
அருகே வந்ததும்‌ அவ்விமானம்‌ மேலே செல்லாது நின்றது ; உடனே 
பரஞ்சோதியார்‌ தமது ஞான நாட்டத்தால்‌ உண்மை யுணர்ந்து 
சுவேதவனப்‌ பெருமாளை யடைந்து அவர்க்குச்‌ சிவஞானத்தை 
உரைத்துத்‌ தமது ஞானத்‌ தந்தையின்‌ பெயரைத்‌ தமிழ்ப்படுத்தி மெய்‌ 
கண்டார்‌ என்று தஇருப்பெயரிட்டுச்‌ சென்றார்‌ '' என்பர்‌, இந்நிகழ்ச்சி 
யைச்‌ சைவ சந்தானாசாரியர்‌ புராணம்‌, 


வெள்ளி வெற்பமர்‌ விமலனா ரருள்பெறு நந்தி 
வள்ள லாரடி மலர்புனை சனற்கும ரன்பால்‌ 
தெள்ளு சத்திய ஞானாற்‌ றரிசினி திருத்தாள்‌ 
உள்ளு முள்ளமார்‌ ஒருபரஞ்‌ சோதிமா முனிவர்‌ 


அன்ன குன்றொரீ இத்‌ தென்மல யாசல மணுக 

மின்னு பேரொளி விமானமீ தேகுறும்‌ வேலைப்‌ 
பொன்னி னோடுமுத்‌ தெறிதிரைப்‌ பெண்ணைநீர்‌ புடைசூழ்‌ 
சென்னி மாமதிச்‌ சவனுறை வேண்ணேய்ரற்‌ பதிக்கு 


நேர தாகவவ்‌ விமான நின்றிடுதலும்‌ நிறைந்த 
இர வாலறி வுடைப்பரஞ்‌ சோதியார்‌ தேர்ந்து 
வாரமோ டி.மீஇச்‌ சுவேதவனப்‌ பெருமாட்குச்‌ 
சேர மெய்யுணர்‌ வெய்திய திறந்திரு வருளால்‌ . 


தேர்ந்து இக்கையும்‌ மெய்கண்ட காமமும்‌ செறித்துச்‌ 
சார்ந்த மந்தணமாஞ்‌ சிவஞான போதத்தை 

ஈந்து தங்குரு அறிவுறுத்திய பொழிப்‌ பிசைத்தே 

ஆர்ந்த செந்தமி ழாக்கெனாப்‌ பொதிகையை யடைந்தாரச்‌ '' 
(24-1) 
என்று கூறுகிறது. 


இதுபற்றி ஆராய்ச்சி நிகழ்த்திய திரு. கா. சுப்பிரமணியப்‌ பிள்ளை 
யவர்கள்‌, 4 வெபெருமான்‌ தக்க பக்குவமுடையார்க்கு குருவாய்‌ 
வந்‌. துணர்த்துவது பெரும்பான்மையும்‌ தமது பேரன்பரை நிலைக்கள 
மாகக்கொண்டேயாம்‌. பரஞ்சோ தி மாமுனிவர்‌ மெய்கண்டதேவர்க்கு 
மெய்யுணர்வை அளித்தகாலை, அவர்‌ கடவுளோடு இரண்டறக்‌ 


iv 


௨௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கலந்து திற்கும்‌ நிலையினின்று அருள்‌ செய்தாராகலின்‌, சிவபெரு 
மானே நமது நாயனாருக்கு உண்மைப்‌ பொருள்‌ உணர்த்தியதாகக்‌ 
கொள்ளவேண்டுமே யொழியப்‌ பரஞ்சோதி முனிவர்‌ தாமே அவ்‌ 
வாறு உணர்த்தினரென்று கோடல்‌ பொருர்‌துவதன்றாம்‌. இவ்வாறே 
உபமன்னியர்‌ கண்ணனுக்கு உபதேசம்‌ செய்ததாகவும்‌, கண்ணன்‌ 
பார்த்தற்கு அறிவுஅத்தியதாகவும்‌ கூறுப ' என்று உரைக்கின்றார்‌. 
அன்றியும்‌, மிக்க இளமையிலேயே மெய்கண்டார்‌ ஓப்புயாவற்ற 
வெஞானப்‌ பேற்றுக்கு இலக்காய திறம்‌ பற்றி அவர்‌ கூறுவது ஈண்டு 
வேண்டற்பால தொன்று: 

 சவேதவனப்‌ பெருமாள்‌ முற்பிறவியிலேயே சரியை, இரியை, 
யோகம்‌ முதலியன முடித்துச்‌ சவஞானமடைதற்‌ குரிய பெரும்‌ 
தவத்தினராதலின்‌ இரண்டு வயதளவிலே அடிசேர்‌ ஞானம்‌ அடைதற்‌ 
குரிய சாமு௫த்தநிலை எய்தனர்‌. முற்பிறவியில்‌ உறுதியாகப்‌ பயின்ற 
கல்வி இப்பிறவியில்‌ இளமையில்‌ எளிதாகத்‌ தழைத்தோங்கி வளர்‌ 
வதை இயற்கையிலேயே கணிதநூல்‌ வன்மை பெரிதாகப்‌ படைத்‌ 
இலங்கும்‌ சல பிள்ளைகளிடம்‌ கண்கூடாக இன்றும்‌ காண்‌இன்றோம்‌. 
இலக்கியங்களை மூன்றல்லது நான்கு வயதிற்‌ படித்துப்‌ பொருள்‌ 
கூறும்‌ குழந்தை யொன்று சமீப காலத்தில்‌ பர்மாவில்‌ தோன்றிய 
தாகக்‌ கேள்விப்படுகிறோம்‌. ₹* ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒரு 
வர்க்‌ கெழுமையு மேமாப்‌ புடைத்து” என்றார்‌ திருவள்ளுவர்‌. ஒரு 
பிறவியிற்‌ கற்ற கல்வியின்‌ பயனாகிய நல்லறிவு பல பிறவிகளிலும்‌ 
உயிரோடு கலந்து வளர்ந்து நிலைபெறுதல்‌ போலப்‌ பல பிறவியிற்‌ கற்ற 
பெரும்‌ பயன்‌ ஒரு பிறவியிலே இளம்பருவத்திலேயே அளவிலடங்‌ 
காது பொங்கி மிளிர்தல்‌ கூடும்‌. அத்தகைய கல்விபோலப்‌ பல 
மிறவிகளிற்‌ கடவுண்மாட்‌ டன்பு செலுத்தி இயற்றப்படும்‌ அருந்தவ 
காணத ஒரு பிறவியிலே அத்தவத்தின்‌ எல்லையற்ற பயனாகிய கடவுளது 
அருட்காட்கியை அளிக்கவல்லது. சைவ சித்தாந்த சமயத்துக்கு 
முதற்றலைவராவயெ ஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌ சித்தாந்த ஞான 
பரம்பரைக்கு முதற்றலைவராகிய மெய்கண்டதேவ நாயனாரும்‌ உலக 
முய்யவே தோன்றி யருளினாரென்பது அவர்கள்‌ குழவிப்‌ பருவத்தி 
லேயே உலகநெறி செல்லாது கடவுளது அருண்ஞான நெறியிலேயே 
நிற்கும்‌ உயர்நிலை எய்‌ இன்மையால்‌ விளங்கும்‌. ”” . 

15. இருவெண்ணெய்கல்லூரில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ 
பொல்லாப்‌ பிள்ளையார்பால்‌ மெப்கண்டார்‌ கலைஞானங்களைக்‌ கேட்டுத்‌ 


மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௨௭ 
தெளிந்தாரென்ப த, ““அருட்டுரைக்‌ கணேயமர்‌ பொல்லாப்‌ பிள்ளையா 
ரருளால்‌, மருட்டிலாமலே இந்தித்துத்‌ தெளிந்து '” என்று சந்தா 
னாசாரியர்‌ புராணம்‌ கூறுவதனாலும்‌ அறியப்படும்‌. இவஞானத்தோடு 
கலைஞானமும்‌ வேண்டுமென்பது, திருஞான சம்பந்தர்‌ பெற்ற இவ 
ஞான வரலாற்றாலும்‌ தெளியப்படுகறது. ஞானசம்பந்தப்‌ பெரு 
மான்‌ பெற்ற ஞானத்தைக்‌ கூறவந்த சேக்கிழார்‌ பெருமான்‌, 
ஈ உவமையிலாக்‌ கலைஞானம்‌ உணர்வரிய மெய்ஞ்ஞானம்‌ ” என்பத 
னாலும்‌ இஃது அறியப்படும்‌. இச்சிறப்புப்‌ பற்றியே மெய்கண்ட 
தேவர்‌, தாம்‌ அருளிய சிவஞானபோதத்துக்‌ காப்பில்‌, “ பொல்லார்‌ 
இணைமலர்‌, நல்லார்‌ புனவரே '' என்று இருவெண்ணெய்கல்லூர்ப்‌ 


பொல்லாப்பிள்ளையாரை முதற்கண்‌ வணங்குவதைக்‌ காண்கின்றோம்‌. 


பரஞ்சோதி முனிவர்பால்‌ வெஞானமும்‌ பொல்லாப்‌ பிள்ளை 
யார்பால்‌ கலை ஞானமும்‌ பெற்று நிரம்பிய மெய்கண்டதேவர்‌ - 
தீவிய இனிய செந்தமிழ்ச்‌ சோற்களால்‌ சிவஞான போதத்தை உரைத்‌ 
தருளினார்‌. அதனை யறிவு மிக்க மாணவர்‌ பலர்‌ அமைந்திருந்து 


கேட்டு மெய்யுணர்‌ வெய்தினர்‌. 


16. இனி, இச்வெஞான போதத்தை ஈல்‌கயருளிய மெய்கண்ட 
தேவரே வார்த்திகப்‌ பொழிப்பும்‌ உரைத்தார்‌ என்று கூறுவர்‌. சந்தா 
னாசாரியார்‌ புராணமுடையாரும்‌, *மாட்சிப்‌ பொருட்டதாம்‌ சிவ 
ஞான போதத்தைத்‌ தென்மொழியில்‌ அருள்‌ திறத்தினால்‌ பெயர்த்து 
வார்த்திகப்‌ பொழிப்‌ பறைந்தார்‌ ? என்றே கூறுவர்‌. இச்‌ சந்தா 
னாசாரியர்‌ புராணமுடையார்‌, சிவஞான போதத்துக்கு உரைகண்ட 
சிவஞான முனிவர்க்குக்‌ காலத்தாற்‌ பிற்பட்டவராதலின்‌, இக்கருத்தை 
முதற்கண்‌ வெளியிட்டவர்‌ வேறாவர்‌. சிவஞான முனிவர்‌ காலத்துக்கு 
முன்பே, மெய்கண்ட தேவரே சிவஞான போதத்தையும்‌ அதற்கு 
வேண்டும்‌ வார்த்திகப்‌ பொழிப்பையும்‌ வழங்கி யருளினார்‌ எனற 
கொள்கை நிலலியிருந்தது. சைவத்‌ திரு. மறைமலையடிகள்‌ முதல்‌ 
மதுரைப்‌; பேராசிரியர்‌ 8, சோமசுந்தர பாரதியார்‌ ஈறாகப்‌ பலரும்‌ 
வார்த்திகப்‌ போழிப்பும்‌ உதாரண மேற்கோள்‌ வேண்பாக்களும்‌ 
மெய்கண்ட தேவர்‌ ஆக்கினவை அல்ல என்ற கொள்கையுடையர்‌, 
இது குறித்து அவர்கள்‌ எழுதியன விரிவஞ்சி ஈண்டுக்‌ காட்டப்‌ 
படவில்லை. 


௨௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இனி, அவர்பால்‌ அருணந்தி சிவாசாரியர்‌, மனவாசகங்‌ கடந்‌ 
தார்‌, ற்றம்பல நாடிகள்‌ முதலாக நாற்பத்தொன்பதின்மர்‌ மாண 
வர்களாக இருந்து வெஞான போதத்தைக்‌ கேட்டனர்‌ என்பர்‌. அது, 
₹ மெய்யுணர்ந்தார்‌ புகழும்‌ அருணந்தி யோடு 
மேவதிகை மனவாசகங்‌ கடந்தார்‌ 
பொய்யகல்‌ சிற்றம்பல நாடிகள்‌ முன்னாகப்‌ 
புகழுறு மாணாக்கர்‌ நாற்பத்தொன்‌ பதின்மர்‌ 
மையகலும்‌ பரிபாக நன்‌ குணர்ந்து 
மன்னுசிவ திக்கைமுறை மருவிச்‌ செய்து 
தெய்வவருண்‌ மேவிடமுப்‌ பொருளு ணர்த்திச்‌ 
4 சனெமயராமந்‌ தன்மையினைச்‌ செய்து பின்னர்‌ ”” 
என்ற சைவ சந்தானாசாரியர்‌ புராணத்திலும்‌ குறிக்கப்பெறுகன்‌ ற.து. 
17. இனி, சகலாகம பண்டித ரென்னும்‌ அருணந்தி ௪வாசா 
ரியர்‌, அச்சுதகளப்பாளருக்கே ஞானகுரவராய்‌ ஞானம்‌ உணர்த்திய 
தோடு, ௮வர்‌ மெய்கண்ட தேவரை மகனாகப்‌ பெறுதற்கு வேண்டும்‌ 
தவநெறியைக்‌ காட்டியவருமாவர்‌, அத்தகைய சான்றோர்‌, மெய்‌ 
கண்ட தேவர்க்கு மாணவராய்‌ அவரைத்‌ தமக்கு ஞானாசிரியராய்‌ 
மேற்கொண்ட செய்தி சைவ. சந்தானாசாரியர்‌ புராணத்தில்‌ கூறப்‌ 
பெறுகிறது. அருணந்தி சிவாசாரியார்‌ இிருவெண்ணெய்றல்‌ லூரில்‌ 
வாழும்‌ செல்வர்களாகிய தம்முடைய மாணவர்களைக்‌ காண்பது 
குதித்துத்‌ தாமிருக்கும்‌ தறையூரிலிருக்து முதற்கண்‌ திருமுகம்‌ விடுத்‌ 
தார்‌. அதபெற்ற வெண்ணெய்கல்லூரார்‌ ஊரை ஒப்பனை செய்து 
மிக்க சிறப்புடன்‌ அவரை, அவர்‌ எழுந்தருளிய காலத்தில்‌ இனிது 
வரவேற்றனர்‌. அவருடைய மாணவராயுள்ளார்‌ பலரும்‌ வந்து 
அவரைக்‌ கண்டு வணங்கி அவரது வரழ்த்துரையைப்‌ பெற்றனர்‌. 
அக்காலை அவர்‌ பெண்ணாகடத்து அச்சுத களப்பாளருடைய புதல்வ 
ரான மெய்கண்ட தேவர்‌ தம்மை வந்து காணாமைக்குக்‌ காரணம்‌ 
அறியலுற்றார்‌ ; அவர்‌ மாணவர்‌ பலருக்கு ஆகமாந்தமாகிய சிவ 
ஞானத்தை உணர்த்திவரும்‌ செய்தி ஊரவர்‌ சொல்லக்கேட்டு வியப்‌ 
புற்றார்‌ ; பெருங்‌ கல்வி வல்லுநராதலால்‌ சகலாகம பண்டிதர்‌ உள்‌ 
ளத்தே ஆணவ முனைப்புத்‌ தோன்றி அழுக்காற்றை எழுப்பிற்று. 
உடனே அவர்‌, மெய்கண்டார்‌ வெஞான முண்ர்த்தும்‌ இடத்துக்குச்‌ 
சென்றார்‌ ; அப்போது அவர்‌ மாணவரோடு ஆணவமலத்தைப்‌ பற்றி 
உரையாடிக்கொண்டிருர்தார்‌, சென்ற பண்டிதர்‌, மெய்கண்டார்‌ 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி 2௯ 


முன்னின்றார்‌; மெய்கண்டார்‌ அவரை ஏனென்றுகூடக்‌ கேட்கவில்லை. 
அழுக்காற்றால்‌ உளம்புகைந்‌ து, புறக்கணிப்பால்‌ முகம்‌ கறுத்து (ஆண 
வத்தின்‌ சொரூபம்‌ யாது? என்று அவர்‌ மெய்கண்டாரை 
வினவினார்‌. அவர்‌ உடனே ஒரு சிறு தடையுமின்றி முகம்‌ மலர்ந்து 
கோக்கிப்‌ புன்முறுவலுடன்‌ தம்‌ வலக்கைச்‌ ௬ட்டுவிரலை நீட்டிச்‌ 
சகலாகம பண்டிதர்‌ இருவுருவத்தையே சுட்டிக்‌ காட்டினார்‌ என்று 
புராணம்‌ கூறுகிறது. அருணந்தி சிவனாருடைய அழயெ ஞானவுரை 
களை காம்‌ இன்று படிக்கின்றோம்‌ ; பயன்‌ அய்க்னெறோம்‌. 
அவற்றை நினைக்கும்போது இவ்வரலாற்றுக்‌ குறிப்பு மெய்ம்மை 
யோடு படாத போய்க்‌ குறிப்பு என்று ஈமது உள்ளத்தில்‌ ஈன்கு 
தோன்றுஇறது. 


18. இனி, மெய்கண்டார்‌ அவரை நோக்கி, “ஆதி சைவ அரு 
ணக்தி '? எனவுரைத்து அவர்க்குச்‌ வெஞானத்தை உணர்த்தித்‌ தமக்கு 
மாணவராக ஏற்றுக்கொண்டா ராதலால்‌ அன்றுமுதல்‌, அருணந்தி 
என்று மெய்கண்டதேவர்‌ வழங்கிய அத்தொடரையே தமக்குப்‌ பெய 


ராகக்‌ கொண்டு மெய்கண்டாருடைய மாணவராய்‌ அவர்‌ திகழ்ந்தார்‌, 


மெய்கண்டதேவர்‌ சகலாகம பண்டிதரை நோக்கு, “ அருள்‌ 
நந்தி?” என்ற குறிப்பு, “ எமக்கு இந்தச்‌ சிவஞானம்‌ அருட்‌ கட 
லாகிய நந்தி யெம்பெருமான்‌ அருள அவர்‌ வழி வந்தது” என்ற 
பொருளை நல்க நின்றமையின்‌, அருணந்தி சிவனார்‌ தம்முடைய ஞானா 
சிரியர்‌ அருளிய சிவஞான போதத்துக்குச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ கண்ட 
உரையாகிய சிவஞான சித்தியார்‌ பரபக்கத்தில்‌, 


“ போத மிகுத்தோர்‌ தொகுத்த பேதைமைக்கே 

பொருக்தினோ ரிவர்க்கன்றிக்‌ கதிப்பாற்‌ செல்ல 
ஏதுநெறி யெனுமவர்கட்‌ கறிய முன்னாள்‌ 

இறைவன்‌ அருள்‌ நந்திதனக்‌ இயம்ப நந்தி 
கோதிலருள்‌ சனற்குமா ரற்குக்‌ கூறக்‌ 

குவலயத்தில்‌ அவ்வழியெம்‌ குருகாதன்‌ கொண்டு 
திதகல எமக்களித்த ஞான நூலைத்‌ 

தேோற்துரைப்பன்‌ சிவஞான சித்தி யென்றே ” 


என்ற திருவிருத்தத்தில்‌ விளங்க வுரைத்தருளுகன்றார்‌. 


௩ம்‌ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


19. மெய்கண்டதேவர்‌ தோன்றிச்‌ சிவஞான போதத்தைத்‌ 
தமிழில்‌ வழங்கச்‌ கவஞான வேட்கை மிக்கிருக்த பலர்க்கு அதனைத்‌ 
திருவெண்ணெய்ஈல்‌ லூரிலிருக்‌ து உதவி வருகையில்‌, அவருடைய சிவ 
ஞானப்‌ புகழ்‌ செந்தமிழ்‌ காடெங்கும்‌ பரவிற்று, சிவாகம நெறி 
யாகிய சைவசித்தாந்தம்‌ சாட்டவரிடையே செல்வாக்குப்‌ பெற்றது, 
திருமுறைகளின்‌ பொருளை அறிந்து ஓதி வழிபடுதற்கேற்ற வாய்ப்பும்‌ 
விளக்கமும்‌ சிவஞான போதத்தால்‌ தெளிய விளங்குவது கண்ட 
சைவ உலகம்‌, தான்‌ செய்த தவம்‌ தக்க பயனை நல்கிற்றெனப்‌ 


பேருவகை கொண்டது. 


அர்நாளில்‌ திருவண்ணாமலையில்‌ இருந்த கோளகி மடம்‌ மெய்‌ 
கண்ட தேவரது தலைமையை நாடி நின்றது. மெய்கண்ட தேவர்‌ 
திருவண்ணாமலை மடத்தில்‌ தலைமை தாங்கிச்‌ சிவஞானச்‌ செல்வத்தை 
வழங்‌இ வந்தார்‌. அவர்பால்‌ செல்வர்‌ பலர்‌ வெஞானம்‌ பெற்றுச்‌ 
றப்புற்றனர்‌. அவருள்‌ ஊருடைய பெருமாள்‌ என்பார்‌ ஒருவர்‌. 
அவர்‌ எடுத்தது வலிய வேளார்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌. இரு 
வண்ணாமலைக்கு அண்மையில்‌ மாத்தூர்‌ என்றோர்‌ ஊருண்டு, அ௮ இரு 
வண்ணாமலை இறைவற்குதீ தேவதானம்‌. சிவஞானச்‌ செல்வரான 
எடுத்தது வலிய வேளார்‌, தேவதான மாத்தூரில்‌ கோயிலார்‌ ஆணை 
பெற்றுப்‌ புதிதாக ஏரியொன்று வெட்டி அதற்குத்‌ தமது ஞானகுரவர்‌ 
பெயரால்‌ மேய்கண்ட தேவப்‌ புத்தேரி யென்று பெயரிட்டார்‌. அத 
னால்‌ பல வேலி யளவான நிலங்கள்‌ நெற்பயிர்‌ செய்தற்கு ஏற்றன 
வாயின. இன்றும்‌ அவ்வூர்‌ ரெல்வளமுடையதாகவே விளங்குறெ அ. 
இந்த ஏரிக்கீழ்‌ மேடான ஓரிடத்தில்‌ சிவன்கோயில்‌ ஒன்றை அவ்‌: 
வேளாரே கட்டி : அதற்கு மேய்கண்டீச்சுரம்‌ என்று தனது ஞானகுர 
வர்‌ பெயரிட்டுச்‌ சிறப்புற்றார்‌. மெய்கண்ட தேவரது சிவஞானப்‌ பணி 
யும்‌, அவருடைய மாணவர.து சிவத்தொண்டும்‌ கண்ட கோயிலார்‌ அவ்‌ 
வேரியையும்‌ அதன்‌ கீழுள்ள நிலங்களையும்‌ மெய்கண்டீச்சுரமுடைய 
பெருமானுக்குத்‌ தேவதானமாக விடுவதெனத்‌ தணிந்து அந்நாளில்‌ 
அரசுபுரிர்த சோழ வேந்தன்‌ திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ இரண்டாம்‌ 
இராசராச தேவர்‌ எனப்படும்‌ மன்னனுடைய ஆனையை வேண்டி 
னர்‌. வேந்தனும்‌ மனம்‌ மக£ழ்ர்து, மாத்தூர்க்கு இராசராசநல்லு 
செனச்‌ தன்‌ பெயரிட்டு ஆணைதக்தான்‌. பின்னர்‌, :* ஸ்வஸ்திஸ்ரீ தரி 


x 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௬௧ 


புவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ இராசராச தேவர்க்கு யாண்டு 19-வது 
ரிஷப ஞாயிற்று இருபத்தெட்டார்‌ தேதியும்‌ சனிக்குழமையும்‌ பெற்ற 
மிருகசீரிஷத்து காள்‌ உடையார்‌ திருவண்ணாமலையுடைய நாயனார்‌ 
கோயில்‌ ஸ்ரீ மாகேசுவரக்‌ கண்காணி செய்வார்களும்‌ தேவர்கன்மி 
கோயிற்‌ கணக்கனும்‌, திருவேண்ணெய்கல்லாருடையான்‌ மெய்கண்ட 
தேவன்‌ ஊருடைய பெருமாளான எடுத்தது வலிய வேளார்க்குக்‌ கல்‌ 
வெட்டிக்‌ கொடுத்த பரிசாவது”' எனத்‌ தொடக்க, 8 செங்குன்‌ ற 
நாட்டு மாத்தாரான இராசராசால்லூரில்‌ இவர்‌ வெட்டுவித்த மேய்‌ 
கண்ட தேவப்‌ புத்தேரியை ”” யும்‌, * இங்கித க கவ்லா எழும்‌ 
தீருளுவிக்கிற உடையார்‌ மேய்கண்டீச்சுரமுடைய நாயனா ”” ரையும்‌ 
குறித்துரைக்கும்‌ க்கட னன்‌ திருவண்ணாமலைக்‌ கோயிலில்‌ 
வெட்டப்பட்டது. 


இக்கல்வெட்டில்‌ காணப்படும்‌ இம்‌ மேய்கண்டீச்சுரம்‌ மெய்‌ 
கண்ட தேவரது திருமேனி ஒடுங்கிய பேருநிலையமாகலாம்‌ எனவும்‌, 
எடுத்தது வலிய வேளாரையே மெய்கண்ட தேவரெனவும்‌ சல அறிஞர்‌ 
கள்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌, பெரு வேந்தர்களும்‌ செல்வர்களும்‌ 
தமக்கு ஞானமருளும்‌ குரவர்களைத்‌ தந்தையாகவும்‌, தம்மை அவர்கட்‌ 
குப்‌ புதல்வராகவும்‌ கூறுவது மரபு.” அம்மரபு பற்றி ஊருடைய 
பெருமாளான எடுத்தது வலிய வேளார்‌ தமது ஞானத்‌ தந்தையரரது 
பெயரைத்‌ தமது பெயருடன்‌ இணைத்து, “4 திருவேண்ணேய்நல்லூ 
ருடையான்‌ மேய்கண்ட தேவன்‌ ஊருடைய பெருமாளான எடுத்தது 
வலிய வேளார்‌ ?” என்று வழங்குகின்றார்‌. மேலும்‌ மெய்கண்ட 
தேவர்க்கு வெண்காடர்‌, சுவேதவனப்பெருமாள்‌ என்ற பெயருண்டே 
யன்றி ஊருடைய பேருமாள்‌ எனவும்‌ எடுத்தது வலிய வேளாசெனவும்‌ 
பெயர்‌ வழங்கியது காணோம்‌ ; 


மெய்கண்ட தேவர்பால்‌ சிவஞானம்‌ பெற்ற அவர்‌ மாணவர்கள்‌ 
தமிழ்சாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ சென்று மடங்கள்‌ நிறுவிச்‌ வ 
ஞானப்பணி புரிந்தனர்‌. அம்மடங்கள்‌ பலவும்‌ மெய்கண்ட சந்தானம்‌ 
என்று வழங்கின. காஞ்சிபுரம்‌ இருவண்ணாமலை,! செங்கற்பட்டு 


1. Madras Dpigraphy. Annual Report No, 485 of 1902. 
2. Ibid A R. for 1917. para. 35—8. 
3. Ibid A. R. 207 of 1936-7. 4. Ibid 485 of 37-8. 


௬௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வட்டத்திலுள்ள இராமதஒரி!, தென்னார்க்காடு வட்டத்து எலவானாசூர?, 
இருவக்கரை3, வில்லியனூர்‌*, மதுரை”, திருப்புத்தூர்‌, திருநெல்வேலி", 
பிரமதேசம்‌,8 அம்பாசமுத்திரம்‌ முதலிய இடங்களில்‌ மெய்கண்ட 
சந்தானத்துத்‌ இருமடங்கள்‌ முன்னாட்களில்‌ சிறந்து விளங்க. 


இந்த மெய்கண்ட சந்தானத்து ஒருவர்‌ மெய்கண்டார்க்குச்‌ 
சிவஞானம்‌ அருளிய முதல்வருள்‌ சத்தியஞான தரிசினிகள்‌ என்பார்‌. 
அதனால்‌, அவர்களுட்‌ சிலர்‌ சத்தியஞான தரிசினிகள்‌ என்ற பெயர்‌ 
பூண்டு உள்ளனர்‌. இராமக&ரிக்‌ கல்வெட்டு, மெய்கண்ட சந்தான 
மடத்துத்‌ தலைவரைச்‌ சத்தியஞான தரிசினி என்றும்‌, எலவானாசூர்க்‌ 
கல்வெட்டு மெய்கண்ட சந்தானத்துத்‌ திருவண்ணாமலைச்‌ சத்தியஞான 
தரிசினிகள்‌ என்றும்‌, மதுரைச்‌ சொக்கநாதர்‌ கோயில்‌ கல்வெட்டு, 
மெய்கண்ட சந்தான மடத்துத்‌ தலைவரை ஞானக்கூத்தரான சத்திய 
ஞான தரிசினிகள்‌ என்றும்‌ கூறுகின்‌ றன. 


இந்த மடங்களில்‌ வாழ்ந்த சிவஞானச்‌ செல்வர்கள்‌ புராணம்‌ 
பாடுவதும்‌ திருமுறை யோதுவதுமாகிய திருப்பணிகள்‌ பல செய்‌ 
துள்ளனர்‌. மெய்கண்ட சந்தானத்துத்‌ தருவம்பலமுடையார்‌ என்ற 
மறை ஞானசம்பந்தர்‌ திருப்புத்தூர்‌ இறைவன்‌ மேல்‌ ஓங்கு கோயில்‌ 
புராணம்‌ பாடினாராக, அவர்க்குத்‌ திருப்புத்தூர்க் கோயிலார்‌, 
மண்ணிமங்கலத்தில்‌ கோயிற்குரிய நிலங்களுள்‌ ஐர்துமா நிலத்தை 
நல்இனர்‌. திருவண்ணாமலை சத்தியஞான தரிசினிகளுடைய மாணவ 
ரான இருமலைகாயனார்‌ சந்தரசேகரரென்பார்‌ இரசைப்‌ புராணம்‌ பாடி 
எலவானாசூர்‌ ஆனந்த தாண்டவன்‌ திருவீ தியில்‌ ஒரு வீடும்‌ அவ்வூரில்‌ 
நிலங்களும்‌ அளிக்கப்பெற்றாரென அவ்வூர்க்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
சடையவன்மன்‌ குலசேகர தேவர்‌ காலத்தில்‌, திருக்குற்றாலத்தில்‌ 
இருமுறை யோதுதற்காக மெய்கண்டதேவன்‌ சிந்தாமணி. யென்பா 
னுக்கு நிலங்கள்‌ விடப்பட்டுள்ளன. 


1. Ibid 612 of 1904. 2. Ibid 485 of 1937-8. 3. Ibid 206 of 1936-7. 

4, Ibid 206 of 1936-7. 5. Ibid 5 of 1915. 6. Ibid 180.of 1935-6. 

7, Ibid 56 of 1927. 8. Ibid 380 of 1916. 9. Ibid 202 of 35-6. 
10. Ibid A. R. 475 of 1917. 


மேய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௩௩ 
இர்காளில்‌ மெய்கண்ட தேவர்‌ அருளிய சிவஞான போதத்தை 
மேற்கொண்டு சித்தாந்த சைவ நெறியை வளர்க்கும்‌ மடங்கள்‌ பல 
ஈம்‌ நாட்டிற்‌ பலவிடங்களிலும்‌ உள்ளன ஆயினும்‌, அவற்றுள்‌ மிக்க 
'செல்வமும்‌ சிறப்பும்‌ பெற்று விளங்குவன இருவாவடுதுறை, தரும 
புரம்‌, திருப்பனந்தாள்‌ என்ற இடங்களிலுள்ள சைவ மடங்களாகும்‌, 
இவற்றுள்‌, இந்த நூற்றாண்டின்‌ முற்பகுதி காறும்‌ திருவாடுதுறை 
மடம்‌ சைவப்‌ பணியாலும்‌ தமிழ்ப்‌ பணியாலும்‌ தலைசிறந்து விளங்‌ 
இற்று, இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ செம்பா தியாய இப்போது, 
சைவமும்‌ தமிழும்‌ சிறப்புறத்‌ தக்க “வகையில்‌ பெருங்கொடை நல்கிப்‌ 
பேரும்‌ புகழ்‌ கோண்டு நிலவுவது திருப்பனந்தாளிலுள்ள காசி மடம்‌. 
தருமபுரத்திலுள்ள திருமடம்‌, தஞ்சை நாட்டில்‌ இருபத்தேழு பெருங்‌ 
கோயில்களின்‌ தலைமையை மேற்கொண்டு ஈடும்‌ எடுப்புமில்லாத 
வகையில்‌ ஆட்சிசெய்து வருவதுடன்‌ மாநாடு பல கூட்டிச்‌ சமயப்‌ 
பணியும்‌, பல நூல்‌ வெளியீடுகளால்‌ நல்ல கல்விப்‌ பணியும்‌ செய்து 
வருகின்ற அ. திருவாவடுதுறையிலுள்ள திருமடம்‌ தளர்ச்சியுற்ற 
தஞ்சைக்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கக்‌ கல்லாரிகளைத்‌ தான்‌ மேற்கொண்டு 
இனிய பணியாற்றச்‌ சமைச்‌ திருக்கிறது. 

20. இனி, மெய்கண்டார்‌ பிறந்தருளிய களப்பாளர்‌ குடி 
வகையைக்‌ கண்ட அறிஞர்‌ இலர்‌, களப்பாளரேன்பவர்‌, இ. பி. 
மூன்றாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ ஆறாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இடையில்‌ தமி 
மகத்தில்‌ புகுந்து குறும்பு செய்து நாட்டைச்‌ சரழித்த களப்பிரர்‌ 
வழியில்‌ வந்தவர்‌ என்பர்‌ ; அதனால்‌ களப்பாளர்‌ , கூடி. வரவையும்‌ 
களப்பிரர்‌ குடி வரவையும்‌ சிறிது இங்கே காண்பது கடனாஇறெது, 
இடைக்காலத்தே ஈம்‌ தமிழகத்தை ஆண்ட வேர்தர்பால்‌ அரசியற்‌ 
பணி புரிவோர்‌, களப்பாளராயர்‌, பல்லவராயர்‌, வாணாதிராயர்‌, 
மழவராயர்‌, சேதிராயர்‌ என்பன முதலிய இழப்புப்‌' பெயர்களை 
வேந்தரால்‌ தரப்பெற்றனர்‌. இடைக்காலத்தே இந்த நாட்டில்‌ களப்‌ 
பிரர்‌, பல்லவர்‌, வாணர்‌, மழவர்‌ முதலியோர்‌ ஆட்சி செய்தனர்‌. பல்லவ 
ராட்சி வீழ்ந்ததும்‌ பாண்டியரும்‌ சோழரும்‌ சாட்டாட்டு பெற்றனர்‌. 
அக்காலையில்‌ அவர்கள்‌, அரசியல்‌ வகையிலும்‌, தானைகொண்டு செய்‌ 
யும்‌ வினை வகையிலும்‌, பிற வகையிலும்‌ சிறந்த பணிசெய்த சான்‌ 
றோர்க்கு மேலே சொன்ன ஜெப்புப்‌ பெயர்களைத்‌ தர்‌.து சிறப்பித்தனர்‌. 


v 


௬௫ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


களப்பிரரை வென்று உயர்க்தோர்க்குக்‌ களப்பாளராயர்‌ என்றும்‌, 
வாணர்களை வென்ற சிறந்தோர்க்கு வாணாதிராயரென்றும்‌, மழவர்‌ 
பரல்‌ வெற்றிபெற்றோர்‌ மழவராயரென்றும்‌ இவ்வாறே பிறரும்‌ சிறப்‌ 
புற்றனர்‌. இப்பெயர்‌ கொண்டவர்‌ பலரும்‌ தமிழ்‌ வேளாண்‌ மக்களே 
யாவர்‌, 

தொடக்கத்தில்‌ இச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ இவற்றைப்‌ பெற்றவர்‌ 
களுக்கே உரியவாய்‌ இருந்தன. தந்தை பெற்ற சிறப்பு மகனுக்கு வரு 
வது இடையாது. தந்தை சேதிராயரென்ற சிறப்புப்‌ பெற்றிருந்தால்‌ 
மகனுக்கு அச்றெப்பு எய்‌ துவது இடையாது. அவனொருகால்‌ அச்‌ 
சிறப்பு எய்தக்கூடிய பணி செய்து பெற்றால்‌ பெறலாம்‌. அல்லது மழ 
வரையோ பிறரையோ வென்று மழவராயரென்றே வேறு சிறப்போ 
பெறலாம்‌. காள்‌ செல்லச்செல்லத்‌ தந்‌ைத பெற்ற சிறப்பு மகனுக்கும்‌ 
அவன்‌ வழிவம்தோர்க்கும்‌ உரியதாயிற்று. முடிவில்‌ இச்‌ சிறப்புக்கள்‌ 
குடிப்‌ பெயராகவே அமைந்துவிட்டன. இப்போதும்‌ தமிழ்‌ வேளாண்‌ 
மக்கள்‌ குடிகளெல்லாம்‌ இத்தகைய குடிப்‌ பெயரொன்றைக்‌ கொண்‌ 
டிருப்பது யாவரும்‌ தெரிந்த செய்தியாகும்‌. பின்‌ வந்த விசயநகர 
வேந்தர்‌ காலத்தில்‌ வடநூல்‌ வைதிக வொழுக்கங்களும்‌ வடநூல்‌ 
ஆட்களும்‌ செல்வாக்குப்‌ பெற்றபோது சில குடும்பங்கள்‌ முனிவர்‌ 
களைத்‌ தங்கள்‌ குடி. முதல்வராக மேற்கொண்டன. 


விசயஈகர வேந்தரது ஆட்சி தமிழ்காட்டில்‌ விளங்குதற்கு முன்‌ 
னெல்லாம்‌ வேளாண்‌ பெருமக்களிடையே களப்பாளராயரைக்‌ குடி 
முதல்வராகக்‌ கொண்ட களப்பாளர்‌ குடியும்‌ ஒன்றாகச்‌ இறந்து 
நின்றது. இக்குடியிற்‌ பிறந்தோர்‌ பண்டை நாளில்‌ குறுநில மன்ன 
ராகவும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ தமிழ்நாடெங்கும்‌ பரவியும்‌ இரும்‌ 
தனர்‌. இவர்களது குடி. நெருங்கிய வூர்கள்‌ பல .ஆங்காங்குத்‌ 
தோன்றின. அவற்றுள்‌ சோழகாட்டுக்‌ களப்பாளும்‌ * களப்பாள்‌ 
குடி யும்‌ தொண்டைசாட்டுக்‌ களப்பாளன்‌ பட்டும்‌ 3 பிறவும்‌. 
சிறப்புற்றிருக்கின்‌றன. 

கி. பி. ஜந்து ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ கூற்றுவன்‌ என்னும்‌ களப்‌ 
பாளர்‌ ஒருவர்‌ களந்தை யென்னும்‌ ஊரில்‌ இருர்து குறுகில மன்ன 


1. bid. 334 of 1925. 2. bid. 172 of 1931. 
3. , 373 of 1919. 


மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௬௫ 


ராக விளங்கினார்‌. அரசியற்‌ செல்வ முற்றும்‌ ஈன்கு பெற்றிருந்தும்‌ 
முடிசூடி. க்கொள்ளும்‌ உரிமை முடி வேந்தர்க்கு இருப்பதுபோலத்‌ 
தமக்கு இல்லாமையால்‌ அவர்‌ மனக்‌ குறையுடையரானார்‌. இல்லைப்‌ 
பதியை யடைந்து தில்லைமூவாயிரவரைக்‌ கண்டு தமக்கு முடிசூட்ட 
வேண்டுமென இரரந்தார்‌ ; அவர்கள்‌, ££ செம்பியர்‌ தம்‌ தொல்லைநீடும்‌ 
குலமுதலோர்க்‌ கன்றிச்‌ கூட்டோம்‌, முடி !?? என்று சொல்லி 
மறுத்தார்கள்‌. முத்தவர்களுள்‌ பலர்‌, அவ்வேந்தர்க்கு அஞ்சிச்‌ 
சேரநாடு சென்று சேர்ந்தனர்‌; ஒரு குடியினர்‌ மட்டும்‌ இல்லையிலே 
தங்கித்‌ திருமுடியைப்‌ பாதுகாத்து வந்தனர்‌. அர்தணருடைய 
மறுப்பும்‌ அவர்களுள்‌ ஒரு குடியினரொழிய ஏனையோர்‌ சேரநாடு 
சென்றதும்‌ கண்ட களப்பாளர்‌ மனம்‌. வருர்தித்‌ தில்லை மன்றில்‌ 
இருக்கூத்தாடும்‌ இறைவனைப்‌ பணிந்து, ₹ அடியேன்‌ தனக்கு முடி. 
யாகப்‌ பெற்ற பேறு மலர்ப்பாதம்‌ பெறவே வேண்டும்‌ ”'” என்று 
வேண்டினார்‌. நாளும்‌ இறைவன்‌ திருப்பெயரை மறவாது ஓதும்‌ 
செந்நாப்‌ பண்பும்‌, சவனடியார்பால்‌ பேரன்பும்‌ வெப்பணியில்‌ 
பேரூக்கமும்‌ கொண்டவராதலால்‌ இறைவன்‌ அவர்‌ வேண்டிய 
வாறே அன்றிரவு அவர்‌ உறங்குகையில்‌ தன்‌ திருவடியைச்‌ கூட்டிச்‌ 
சிறப்பித்தருளினா்‌. இவரை நம்பியாரூர்‌ * ஆர்கொண்ட வேற்கூற்‌ 
றன்‌ களந்தைக்கோன்‌ '' என்னும்‌, நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌, '£ ஓதம்‌ 
தழுவிய ஞாலமெல்லாம்‌ ஒரு கோலின்‌ வைத்தான்‌, கோதை நெடு 
வேற்‌ களப்பாளனாகிய கூற்றுவனே 8? என்றும்‌ “பாராட்டிப்‌ 
பாடியுள்ளனர்‌. 


இ. பி: பதினோராம்‌ நூற்றுண்டின்‌ இறுதியிலும்‌ பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ விளங்கிய முதற்குலோத்துங்கன்‌ 
காலத்தில்‌ தொண்டை நாட்டில்‌ நெற்குன்றம்‌ என்னும்‌ ஊரில்‌ அரை 
யன்‌ நேற்குன்றங்கிழார்‌ கருவுள்‌ நாயகரான களப்பாளராயர்‌ என்‌ 
றொரு செல்வர்‌ இறந்‌தருந்தார்‌. அவர்‌ சிறந்த கவிபாடும்‌ பாவன்மை 
யும்‌ படைத்தவர்‌. அவர்‌ சோழநாட்டுத்‌ திருப்புகலூர்‌ இறைவன்‌ 
மேல்‌ 'திருப்புகவூரந்தாதி பாடியுள்ளார்‌. தொண்டைமண்டல சதகம்‌ 
என்னும்‌ அல்‌, x 


1. பெரியபு. கூற்று, 4, 9. பெரிய பு, கூற்று, 6. 
9. திருத்தொண்‌, அரம்‌, 41. 


௬௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


 இளப்பார்‌ கிளப்ப அடிமடக்‌ காகக்‌ கெழுமியசொல்‌ 
வளப்பா மதரத்‌ துடன்பூக்‌ கமலமென்‌ மாய்ர்‌ தெடுத்த 
களப்பாளன்‌ ரெற்குன்ற வாணன்‌ அந்தா திக்‌ கலித்துறையே 
வளப்பார்‌ புகழை வளர்ப்பிக்குமால்‌ தொண்டை மண்டலமே ! ?* 


என்றன அவர்‌ அந்தாதி பாடிய நலத்தைப்‌ பாராட்டியுளது. இவ்வாறு 
பாவலர்‌ பரவும்‌ பாவன்மை படைத்திருந்த அக்களப்பாளர்‌, புலவரது 
வரிசை யறிந்‌து வேண்டுவன வழங்கும்‌ வள்ளன்மையும்‌ கொண்டவர்‌, 
அக்காலத்தில்‌ விளங்கிய ஈம்பிகாளி யென்ற புலவர்‌ அவரைப்‌ புகழ்ந்து 
பாடினர்‌. அவரது பாகலம்‌ கண்ட களப்பாளரான கருவுணாயகர்‌ 
உள்ளம்‌ பூரித்து ௮ர்நம்பி காளியார்க்குத்‌ தாமுடைய எல்லாவற்றை 
யும்‌ கல்‌, 
கற்கும்‌ கவிவல்லை யாதவர்கோன்‌ நம்பி காளிக்கியாம்‌ 

விற்கும்‌ பரிசன மாகிவிட்டோம்‌ வடவேங்‌ கடமும்‌ 

பொற்‌ குன்றமும்‌ புகழ்‌ கங்கா நதியும்‌ பொதியமும்‌ போல்‌ 

நெற்‌ குன்றமும்‌ ஈம்மரபும்‌ எச்காளும்‌ நிலைகிற்கவே  ? 


என்ற இனிய பாட்டைப்‌ பாடித்‌ தந்துவிட்டுத்‌ திருப்புசனலூர்‌ வர்‌ 
தடைர்தரர்‌ எனத்‌ தமிழ்‌ நாவலர்‌ சரிதை கூறுகிறது. 


இனி, 5. பி. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்‌ விளங்க 
இரண்டாம்‌“குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ தொண்டைநாட்டு அச்சிறு 
பாக்கப்‌ பகுதியில்‌ கங்கைகொண்ட சோழக்‌ களப்பாளராயர்‌ என்‌ 
மொரு தலைவர்‌ வாழ்ந்தார்‌. அவர்‌ சிவப்பற்றும்‌ அரசியலில்‌ இறந்த 
தலைமையும்‌ உடையவர்‌. அந்நரளில்‌ ௮ச்சிறுபாக்கத்திற்‌ கோயில்‌ 
கொண்டி ருக்கும்‌ ஆட்சிகொண்டராதர்க்குத்‌ தேவதானமொன்றும்‌ 
இல்லாதிருந்தது. அப்போது இரண்டாவ்‌ குலோத்துங்கன்‌ அரசு 
கட்டிலேறி மூன்றாண்டுகளே யாயிருகந்தன. தொண்டைராட்டு அர 
சியற்‌ செய்திகளைக்‌ குலோத்துங்க சோழப்‌ பிரமராயன்‌ என்பார்‌ 
கண்காணித்து வந்தார்‌. அந்நாளில்‌ கங்கைகொண்ட. சோழக்‌ 
களப்பாளராயர்‌, விசயராசன்‌ என்பாரைத்‌ துணையாகக்கொண்டு 
பிரமராயருக்குச்‌ சொல்லி வேர்தனால்‌ . தேவதானமெரன்று ஆட்சி 
கொண்டசரதர்க்கு ஏற்படுத்தப்படவேண்டுமெனக்‌ கேட்டுக்கொண் 


1. தொண்‌, ம, சத. 26, 2. தா. சரிதை, 180, 


மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௬௭ 


டார்‌. பிரமராயர்‌ தெரிவித்தவண்ணம்‌ சோழ வேந்தனும்‌ ஆண்‌ 
டொன்றுக்கு ஆயிரக்கல நெல்‌ வருவாய்‌ தரக்கூடிய வகையில்‌ கலி 
கடிந்த சாத்தனூர்‌ என்னும்‌ பெயரால்‌ ஊரொன்றமைத்துத்‌ தேவதான 
மாக நல்கனான்‌. இரண்டாண்டுக்குப்‌ பின்‌ விக்கிரம சோழப்‌ பிரம 
ராயனென்பார்‌ அரசியற்‌ தலைவராக வந்தார்‌. அப்போது ஈம்‌.கங்கை 
கொண்ட சோழக்‌ களப்பாளராயர்‌ ௮ச்சிறுபாக்கத்துக்‌ கோயிலுக்கு 
வேண்டும்‌ நிவந்தங்களுக்காக மேலும்‌ பல நிலம்‌. தருமாறு எற்பாடு 
செய்துகொண்டார்‌. பின்னர்‌ ௮ச்சிறுபாக்கமுடைய ஆட்கொண்ட. 
நாதர்‌ திருக்கோயில்‌ தேவதான முதலியவற்றால்‌ குறைவின்றி இனிது 
நடைபெற்று வருவதாயித்று." 
இனி, பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ ஆட்டு 
செய்த மூன்றாம்‌ இராசராசன்‌ கரலத்தில்‌ பெண்ணாகடத்துக்கு மேற்‌ 
இல்‌ இருவரத்‌துறை யென்னுமூரில்‌ சேக்கிழான்‌ பாலறாவாய னான 
களப்பாளராயர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவரைத்‌ திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ பாடியருளிய சேக்கிழார்‌ பெருமானுடைய தம்பியாகவும்‌ 
கூறுவர்‌. இதனால்‌ சேக்கிழார்‌ பெருமானுக்கும்‌ களப்பாளர்‌ என்ற . 
சிறப்புடையாருக்கும்‌ தொடர்புண்டென்பதும்‌ தெளிவாகிறது. இத்‌ 
திருவரத்‌ துறையே திருஞானசம்பந்தர்‌ முத்துச்சிவிகை பெற்ற இரு ' 
ரெல்வாயி லரத்துறையாகும்‌. இவ்வூர்க்‌ கோயிலுக்கு அரத்துறை 
யென்றும்‌, ஊர்க்கு . நெல்வாயில்‌ என்றும்‌ பெயராகும்‌. பின்னர்‌, 
நெல்வாயில்‌ வேறாகவும்‌ அரத்துறை வேறாகவும்‌ பிரிந்தன, அரத்துறை 
இப்போது திருவடத்துறை யென்றும்‌, நெல்வாயில்‌ நெய்வாசல்‌ 
என்றும்‌ வழங்குகின்றன. 


இவ்வூரில்‌ அந்நாளில்‌ திருஞானசம்பந்தர்‌ முத்துச்சவிகை பெற்ற 
வரலாறு திருவிழாவாக நடைபெற்று வந்தது, இவ்விழா மாத்‌ 
திங்களிலும்‌ வைகாசித்‌ இங்களிலும்‌ நடக்கும்‌. அக்காலையில்‌, இரு 
வரத்துறைக்குக்‌ கிழக்கில்‌ அண்மையில்‌ இருக்கும்‌ மாறன்பாடி 
என்ற ஊருக்குத்‌ தருஞானசம்பந்தரைக்‌ கொண்டு செல்வர்‌. அவ்‌ 
விழாச்‌ செலவிற்காக இச்சேக்கழான்‌ பாலறாவாயரான களப்பாள 


1. SLL. Vol. vii. No. 460-1, 


ட இத சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ராயர்‌ முடிகொண்ட சோழச்‌ ௪துர்வேதிமங்கலமான பெண்ணா 
கடத்து வேதியனொருவனிடமிரும்‌ து சில நிலங்களை வாங்கி இறையிலி 
யாக விட்டு அவ்விழா முட்டின்‌அ ஈடைபெறமாறு செய்தார்‌. 


இனி, சோழநாட்டுத்‌ இல்லைப்பதியில்‌ களப்பாளராயர்‌ ஒருவர்‌ 
இருர்து சிவத்தொண்டு செய்துள்ளார்‌. அந்நாளில்‌ சடையவன்ம 
னான முதல்‌ சுந்தரபாண்டியன து ஆட்டு நடைபெற்றது. இல்லை 
யம்பலத்துக்‌ கூத்தப்பிரான்‌ கடலாட்டுக்குச்‌ செல்லும்‌ இிருவீ தியில்‌ 
கோயில்‌ கொண்டிருக்கும்‌ திருச்சிற்றம்பல மாகாளிக்குத்‌ திருவமு 
துக்கும்‌ திருவிழாவுக்குமாக அவர்‌ சில நிலங்களை நல்கினார்‌, இவை 
வேந்தன்‌ நலங்குறித்து விடப்பட்டமையின்‌ இவற்றைத்‌ இருநரமத்துக்‌ 
காணி யென்று கல்வெட்டுக்கள்‌ கூறுகனெறன”, பட்டுக்கோட்டையில்‌ 
வாழ்ந்த மக்கள்‌ வரிச்சுமை தாங்காது கைவிட்டமையால்‌ அங்குள்ள 
கோயிலும்‌ பாழ்பட்டு வழிபாடுமின்‌ றிக்‌ கெட்ட ழியவே, இக்களப்‌ 
பாளரே வரிகளை நீக்கிக்‌ கோயிலைப்‌ பு.அக்கிச்‌ செம்மை செய்தார்‌ 3, 


சடையவன்மன்‌ வீரபாண்டியன்‌ ஆட்‌ புரிந்த நாளில்‌ தென்‌ 
பாண்டி. காட்டுக்‌ கோயில்பட்டி வட்டத்துச்‌ சோழபுரமென்னும்‌ 
, ஊரில்‌ களப்பாளரொருவர்‌ சிறப்புற்று விளங்கினார்‌. அவ்வூர்க்கு 
அக்காலத்தில்‌ உத்தம சோழச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ 
வழக்இற்று. அங்கே உத்தம சோழ விண்ணகரம்‌ என்ற பெய்ருடன்‌ 
திருமால்‌ கோயில்‌ ஒன்ற இருக்கது, அதனுடைய முகப்பு மண்டபம்‌ 
ஓரளவு கட்டப்பெற்றுக்‌ குறையுற்றிரும்தது. களப்பாளராயர்‌ அர 
சியற்‌ செல்வாக்குப்‌ பெற்றதும்‌ ௮ம்‌ மண்டபத்‌ இருப்பணியைக்‌ 
குறைவற முடித்து வைத்தார்‌. அதனால்‌ ௮ஃது உடையார்‌ களப்பாள 
ராயர்‌ மண்டபம்‌ என்று சிறப்பிக்கப்‌ பெறுவதரயிற்று 4° 


இனி, கொக்கு நாட்டில்‌ கொங்குச்‌ சோழர்‌ ஆட்டு புரிர்த காலத்‌ 
தில்‌ விரராசேக்திர தேவர்‌ ஆட்சி செய்தார்‌. அவரது ஆட்சியில்‌ 
தாராபுர வட்டத்திலுள்ள கண்ணபுரத்திலுள்ள திருக்கோயில்கள்‌ 
இரண்டன்‌ செலவுக்குப்‌ பொருட்‌ குறைபாடு உண்டாயிற்று. அதனை 


1. A. R. No. 221 of 1928-9. 2, Ibid. No. 297 of 1913. 
3 உ 180. 339 of 1925, 4. , No. 494 of 1909, 


மேய்கண்டார்‌ வாலாற்றாராய்ச்சி ௬௯ 
அந்ககரத்தார்‌ தம்மில்‌ ஒன்று கூடி அரசியலார்பால்‌ விண்ணப்பம்‌ 
செய்துகொண்டனர்‌. அரசியற்‌ குழுவில்‌ எல்லாம்‌ வல்ல சோழ 
மூவேந்த வேளான்‌ என்பார்‌ தலைமை தாங்கினார்‌. அவரிடம்‌ காட 
வேட்டி கண்ணன்‌ களப்பாள ராயன்‌ என்பவர்‌, விலாட சிக்க 
தேவன்‌, சேதிராயதேவன்‌ முதலியோர்‌ உடன்வரச்‌ சென்று கோயிற்‌ 
செய்திகளை எடுத்தியம்பினார்‌. வாணராய தேவன்‌, தியாக வினோத 
தேவன்‌, முனையதரையன்‌ முதலியோர்‌ அரசியல்‌ ஆணை பெற்றுக்‌ ' 
கோயில்களின்‌ நிலையை ஆராய்ந்து தெளிர்து அரசியற்‌ குழுவிற்‌ 
கறிவித்தனர்‌. பின்னர்‌, வேந்தன்‌ களப்பாளராயரை முூற்படவைத்து, 
அபிமான சோழபுரம்‌, விக்கிரம சோழபுரம்‌ என்ற இரண்டு ஊர்‌ 
களின்‌ நிலவரியை இரு கோயில்கட்கும்‌ செலவு செய்துகொள்ளுமாறு 
ஆணை பிறப்பித்தான்‌. பிற்காலத்தே இவ்வூர்கள்‌ இரண்டும்‌ ஒன்றாகக்‌ ' 
களப்பாளராயர்‌ பெயரால்‌ கண்ணபுரமென்ற பெயர்‌ பெற்றன ", 


பின்‌ வந்த விசயநகர வேந்தர்‌ காலத்திலும்‌ இக்‌ களப்பாளர்கள்‌ 
இறப்புக்‌ குன்றாமலே இருந்தனர்‌. அச்சுத தேவ மகாராயர்‌ காலத்‌ 
தில்‌ சந்திரகிரி ராஜ்யத்துச்‌ சோளிங்கபுர வட்டத்தில்‌ தாமாக்கோட்டம்‌ 
இருந்தது, அர்நாளில்‌ காஞ்சிபுரத்து அருளாளப்‌ பெருமாள்‌ கோயி 
லில்‌ ஏகாதசி விழாவுக்காக நாராயண ஜீயர்‌ மாணவரான பராங்குச 
ஜீயரென்பார்‌ தாமர்க்‌ கோட்டத்து மூன்று ஊர்களைத்‌ தேவதானமாக 
விட்டார்‌. அவற்றுள்‌ களப்பாளன்பட்டு என்பது ஒன்ற 2, 


இனி, தொண்டை நாட்டில்‌ செங்கற்பட்டு வட்டத்தில்‌ தையூர்‌ 
என்றோர்‌ ஊர்‌ மகாபலிபுரத்துக்‌ கண்மையில்‌ உளது. இது கல்‌ 
வெட்டுக்களில்‌ தொண்டை நாட்டு ஆமூர்க்‌ கோட்டத்துக்‌ குமிழி 
நாட்டுத்‌ தையரான இராசகேசரி£ல்லூர்‌ என்று கூறப்படுகின்றது, 
இவ்வூர்க்குத்‌ தலசயனபுரம்‌ என்றம்‌ கல்வெட்டொன்று? பெயர்‌ 
கூறுகிறது. இவ்வூரில்‌ உத்தண்டன்‌ என்னும்‌ களப்பாளர்‌ ஒருவர்‌ 
இருக்தார்‌. அவர்‌ பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ இருந்தவ 
ரென்பர்‌, அவரைப்‌ புலவரொருவர்‌ பாராட்டி உத்தண்டன்‌ கோவை 


1, A. R. No. 218 of 1920. 2. bid. No. 3738 of 1918. 
3. Ibid. 264 of 1911. 


௪ம்‌ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யென்றொரு கோவை நூல்‌ பாடியுள்ளார்‌. இஃது அரசாங்கக்‌ 
கையெழுத்து நூல்‌ நிலையத்தில்‌ உளது. 


இவ்வுத்தண்டன்‌ வேளாண்‌ மரபிற்‌ களப்பாளன்‌ என்பதை அக்‌ 
கோவை, “£ உழு மேழியாளன்‌ களப்பாளன்‌ உத்தண்டன்‌”? என்றும்‌, 
“ சரப்பாடு கேட்க முன்‌ பொன்னாடு நீட்டிய தோன்ற லென்னத்‌ 
தரப்பாரில்‌ வந்த களப்பாளன்‌ உத்தண்டன்‌ 1'' என்றும்‌ குறிக்‌ 
இன்ற.து. 


தையூரில்‌ வாழ்ந்த இவ்வுத்தண்டன்‌ தந்தை குன்றன்‌ எனப்படு 
வான்‌. அவனுடைய முன்னோருள்‌ ஒருவன்‌ தொண்டை நாட்டுச்‌ 
சாலை யென்னும்‌ ஊரில்‌ வாழ்ந்த விண்ணன்‌ என்னும்‌ வள்ளல்‌, அவ்‌ 
விண்ணன்‌ ஒருகால்‌ வறுமையுற்றிருந்தபோது ஒரு புலவன்‌ அவைப்‌ 
பாடிச்சென்றானாக; அவன்‌, இலன்‌ என்னும்‌ எவ்வம்‌ உரைப்பதற்‌ 
கஞ்சி உயிர்கிடக்‌ கருதி ஒரு பாம்புப்‌ புற்றில்‌ கையை நீட்டினன்‌ ; 
அங்கிருந்த பாம்பு அவன்‌ கையில்‌ ஒரு மணியைக்‌ கான்றது. அதனை 
விண்ணன்‌ புலவர்க்களித்தப்‌ புகழ்‌ பெற்றான்‌ ; அச்செய்தியை, 


“ கூர்ந்த வறுமையிடைக்‌ கோளரவ மீன்றமணி 
சார்ந்த புலவன்‌ தனக்களித்தான்‌—வார்ந்ததரு 
மேலை விண்ணில்‌ மண்ணில்‌ விளங்கும்‌ புகழ்படைத்த: 
த்‌ என ஹக்‌ இனையார்‌ தாம்‌ ”' 


என்று அப்புலவன்‌ பாடினனெனத்‌ தமிழ்‌ நாவலர்‌ சரிதை £ கூறுகிறது. 
இவ்விண்ணன்‌ வழி வந்தவன்‌ குன்றன்‌ மகனான உத்தண்டன்‌ என்‌ 
பதை அக்‌ கோவை, **உத்தண்ட பூபதி தன்‌ மரபின்‌ விண்ணன்‌ ப இக்கு 
இரவோர்‌ வந்தகரலத்து மேவுகவே £ '' என்று இசைக்கின்றது. இத்‌ 
தொண்டைராட்டு ஆமூர்க்கோட்டத்து இரண்டாயிர வேலிப்பற்று 
முற்றும்‌ உத்தண்டன்‌ தந்தையான குன்றனுக்கு உரியதென்றும்‌, 
அதற்கண்மையிலுள்ள குன்றனல்லார்‌ * அவன்‌ பெயரால்‌ நிறுவப்‌ 
பெத்றதென்றும்‌ கூறுவர்‌. எனவே, தொண்டைரரட்டுச்‌ சாலை யென்‌ 
னும்‌ ஊரினனான விண்ணனும்‌, அவன்‌ வழி வந்த செல்வனான குன்ற 


ணை 


1. உத்தண்‌, கோவை, 221. 2. த. கா. சரிதை, 196. 
8. உத்தண்‌. கோவை, 287. 4. A, R. No, 222 of 1916. 


மெய்கண்டார்‌ வாலாற்றாராய்ச்சி . ௪௧ 


னும்‌, அவன்‌ மகனான உத்தண்ட பூபதியும்‌ களப்பாளர்‌ குடியில்‌ 
புகழுடம்பு படைத்த பொற்பினராவது இனிது விளங்குகிறது. 


இனி, க. பி. பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ பதினாறாம்‌ 
தூற்றுண்டின்‌ முற்பகுதியிலும்‌ தமிழ்சாட்டை யாண்ட விசயநகர 
வேந்தருள்‌ சிறந்து விளங்கிய கிருஷ்ணதேவராயர்‌ காலத்தில்‌, 
தொண்டை நாட்டில்‌ ஈாகலாபுரத்தில்‌ களப்பாளர்‌ குடியொன்று 
சிறர்‌திருந்த.து. இரந்த நாகலாபுரம்‌, சாகலாதேவிபுரம்‌, ஈாகலாதேவி 
யம்மன்புரம்‌ என்றும்‌ கல்வெட்டுக்களில்‌ வழங்கும்‌. இருஷ்ணதேவ 
ராயருடைய தாயான நாகலாதேவியின்‌ பெயரால்‌ அமைந்தது பற்றி 
இது நாகலாபுரமென வழங்குகிறது. இங்குள்ள திருமால்‌ கோயில்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ கட்டியது; இவ்வூரில்‌ ஆவினி களப்பாளர்‌ திரு 
வேங்கடமுடையார்‌ என்றொருவர்‌ வாழ்ந்தார்‌. இவர்‌ பெருமாள்‌ 
முதலிச்சியார்‌ என்பவரை மணந்து வடமலையண்ணகள்‌, தெய்வங்கள்‌ 
பெருமாள்‌, திருமலையப்பன்‌, இருஷ்ணையன்‌ என்ற நால்வர்‌ மக்களைப்‌ 
பெற்றார்‌. இவருள்‌ மூத்தவரான வடமலையண்ணகள்‌ கிருஷ்ணதேவ 
ராயர்க்கு ** மந்திரி சிரேஷ்ட” ராக இருந்தார்‌. இருஷ்ணையனான. 
இளவல்‌ அரிதாசன்‌ என்ற பெயர்‌ பூண்டு திருமால்‌ வழிபாட்டில்‌ 
இறந்து விளங்கினார்‌. இவர்‌ நாகலாபுரத்தில்‌ திருமால்‌ கோயில்‌ கண்டு 
அதற்கு வேந்தனால்‌, “£ பெருமாளுக்குத்‌ திருவமுதுக்கும்‌ நிருத்த த 
மகா வாத்யாதிகட்கும்‌ காகலாபுரம்‌ என்ற பிரதி நாமம்‌ கொண்ட 
அரிகண்டபுரம்‌ சருவமானியமாகக்‌ £?” கொடுக்கப்பெற்றார்‌. இவர்‌ 
“(சைவ வைணவ சமயக்‌ கொள்கைகளை ஆகமவல்லி ஆரணவல்லி 
யென்ற பெண்கள்‌ இருவர்‌ கூற்றில்‌ வைத்து விளக்கி முடிவில்‌ இரு 
மாலே பரம்பொருள்‌ என்பதை நிலைராட்ட எழுந்த இருசமய 
விளக்கம்‌ என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ '. இதன்கண்‌ இவர்‌ தம்மை, 
“ அரிதாத னென்றோது காமக்‌ களப்பாளன்‌ £'? என்னு கூறுகின்முர்‌. 


இவருடைய தமையன்‌ வட:மலையண்ணன்‌ இருஷ்ணதேவராய 
ருக்கு அமைச்சராயிருந்த போதுதான்‌ திருவாரூர்க்‌ கோயில்‌ பட்டர்‌ 
1. Ibid. 627-8 of 1904. 9, சாசனச்‌ தமிழ்க்‌ கவிகள்‌ சரிதம்‌ பக்‌, 146, 
8. இருசமய, ஈகரப்‌, 4, 6, 4 


vi 


௪௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கள்‌ செய்தற்குரிய செயல்களைச்‌ செவ்வே செய்யாமை கண்டு வருத்த 
முற்ற தத்துவப்‌ பிரகாசர்‌ என்பார்‌, விழாவுக்கேற்றிய கொடியை 
இறக்கக்‌ கூடாதென மறுத்து வேந்தனுக்கு எழுதிய விண்ணப்ப 
வெண்பாவில்‌, “£ மருவுபுகழ்க்‌ இட்ண மகாராய ராணை, அரிய வடமலை 
யான்‌ ஆணை *?? என்ற குறித்துப்‌ பாடினார்‌. 


இவ்‌ விசயநகர வேந்தர்‌ ஆட்சிக்குப்பின்‌ காட்டில்‌ உண்டான 
அரசியல்‌ வேறுபாட்டாலும்‌ சமுதாயநிலை மாற்றத்தாலும்‌ இக்‌ களப்‌ 
பாளர்கள்‌ ஏனை மழவராயர்‌, சேதிராயர்‌, .பிரமராயர்‌ போலப்‌ பெயர்‌ 
மறைந்து நிலை கரந்து ஒடுங்கனர்‌. பிராமண சமுதாயம்‌ ஒன்று தவிர 
ஏனைய யாவும்‌ பல வேறு இனங்களாகப்‌ பிரிந்தன. வேளாண்‌ மக்க 
ளிடையே தாம்‌ தாம்‌ பெற்ற சிறப்புக்கட்‌ கேற்ப, அச்றெப்புக்களின்‌ 
பெயராலேயே பற்பல சாதிகளாகப்‌ பிரிக்து தம்மிற்‌ கலர்தகொள்ள 
இயலாத மன நிலையும்‌ ஒழுகலாஅம்‌ மேற்கொண்டனர்‌. அவரவர்‌ 
பெற்றிருந்த பொருணிலைக்‌ 'கேற்ப மக்கட்‌ சமுதாயத்தில்‌ உயர்வு 
தாழ்வுகள்‌ ஏற்பட்டன. கொல்லர்‌ தச்சர்‌ ஆயர்‌ வேட்டுவர்‌ பரதவர்‌ 
முதலிய தொழில்‌ செய்வோர்‌ ஒழிய, ஏனை யசவரும்‌ வேளாண்‌ மக்க 
'ளாகவே இருந்தது மறைய, வேறு வேறு சாதிகள்‌ தோன்றி 
வேளாண்‌ மக்களின்‌ ஒருமை வன்மையைச்‌ சிதைத்தொழிந்தன. 
அவ்வச்‌ சாதியின்‌ தொன்மை நிலை யுணராதவாறு ஒவ்வொன்றுக்கும்‌ 
புராணங்கள்‌ படைத்‌ தெழுதப்பட்டன ; அப்புராணங்களும்‌ சாதிகளை 
வானுறையும்‌ தேவரோடே தொடர்புபடுத்தி விட்டன. 


இவ்வாற்றால்‌ பண்டைய வேளாண்‌ மக்களின்‌ தொன்மை நிலை 
காண்பதில்‌ அறிஞரிடையே தவறுகள்‌ உண்டாகத்‌ தலைப்பட்டன. 
மேலே காட்டிய கல்வெட்டு வரலாறுகளைக்‌ காண்போமாயின்‌, களப்‌ 
பாளர்‌ அனைவரும்‌ வேளாண்‌ பெருமக்களாதல்‌ இனிது விளங்கும்‌. 
இவ்வரலாஅகனை ஈன்கு ஆராய்ந்து நோக்கும்‌ நெறி பிறழ்ந்து, களப்‌ 
பாளர்களைப்‌ பண்டைய களப்பிரர்கள்‌ என்று இலர்‌ கூறிவிட்டனர்‌. 
பல ௮றிஞர்களுடைய உள்ளத்தில்‌ இக்கருத்தே இருக்துவிட்டது. 
களப்பாளர்‌ குடியில்‌ தோன்றிய வேளாண்‌ பெருமக்களுட்‌ சிலர்‌ 
தம்மைக்‌ களப்பிரர்‌ என்றே கருதத்‌ தொடங்கினர்‌.” 


1. தமிழ்‌ சாவலர்‌ சரிதை. 227. 


மெய்கண்டார்‌ வரலாற்றாராய்ச்சி ௪௬ 


களப்பிரர்‌ எனப்படுவோர்‌ இன்ன நாட்டினரென்று அறிய 
முடியவில்லை. வராகமிகிரர்‌ என்பார்‌ எழுதிய பிருகற்‌ சங்கிதையில்‌ 
பண்டை நாளைய மக்களைப்பற்றிய குறிப்புக்கள்‌ காணப்படுகின்றன. 
அவை *: சேர சோழ கச்ச கரு£ட கேரள கொங்கண தக்கண நாடு 
கள்‌ ?' என்பன) அவற்றுள்‌ சேரராடென்று குறிக்கப்படுவது 
கொங்குநாடு ; களப்பிரரைப்பற்றிய குறிப்பே கிடையாது *. சளுக்க 
வேந்தனான முதல்‌ விக்கிரமாதித்தன்‌ குறிப்புக்களிலும்‌ வினயா தத்தன்‌ 
குறிப்புக்களிலும்‌ இரண்டாம்‌ விக்கிரமாதித்தன்‌ குறிப்புச்களிலும்‌ 
களப்பிரரைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ காணப்படுகின்றன? தமிழில்‌ 
உள்ள வேள்விக்குடிச்‌ செப்பேட்டில்‌ களப்பிரர்‌ பாண்டி நாட்டி 
லிருந்தமை தெரிகிறது. பல்லவர்களில்‌ சிம்மவிஷ்ணு, முதல்‌ நரசிங்கன்‌ 
என்போருடைய குதிப்புக்களிலும்‌ களப்பிரர்‌ காணப்படுனெ றனர்‌. 


இக்‌ களப்பிரர்கள்‌ தமிழரல்லர்‌ ; தமிழ்சாட்டவருமல்லர்‌, பல்ல 
வர்கள்‌ புகுதற்கு முன்பே தமிழகத்திற்‌ புகுந்து சங்ககாலத்‌ தமிழ்‌ 
வாழ்வைச்‌ சரழித்தவர்‌. அவர்கள்‌ புகுதற்கு முன்‌ தமிழகம்‌ நாடு 
்‌ புகழும்‌ ஈலஞ்சிறந்து விளங்கிற்று. அத்தகைய தமிழகம்‌, கல்வி 
வாணிகம்‌ பொருள்‌ அரசியல்‌ சமயம்‌ என்ற துறைகளில்‌ 
களப்பிரர்‌ வரவால்‌ பெருவீழ்ச்சியுற்றது. அவ்வத்துறைகளை விளக்‌ 
கும்‌ தமிழ்‌ நூல்கள்‌ அழிந்தது அக்காலத்தேயாகும்‌. சருங்கச்‌ 
சொல்லுமிடத்த, தமிழர்களின்‌ கல்வியைச்‌ செல்வாக்‌ இழப்பித்துக்‌ 
கடல்‌ வாணிகத்தை உடலறக்‌ கெடுத்துப்‌ பொருள்‌ விளக்கத்தை 
இருள்படுத்தி அரசியலை அலைத்தழித்துச்‌ சமயத்தைக்‌ குமைத்து 
நின்றது களப்பிரரது கடுங்கோலாட்டு யென்பது அமையும்‌. தமிழகத்‌ 
தின்‌ வடபகுதியில்‌ பல்லவர்களால்‌ தாக்குற்தபோது இக்‌ களப்பிரர்‌, 
தொடக்கத்தில்‌ கங்கநாடு புகுர்‌து பின்‌ கொங்குகாடடைந்து பின்னர்‌ 
அக்‌ கொங்கு நாட்டினின்‌ அம்‌ பாண்டிநாடு சேர்ந்து அங்கே இடம்‌ 
பெற்றிருந்தனர்‌. பாண்டி காட்டில்‌ இடைக்காலத்தே தோன்றிய 
கடுங்கோன்‌ முதலிய பாண்டியர்களால்‌ அவர்கள்‌ வேரோடு 
தொலைக்கப்‌ பெற்றனர்‌. 


௪ 


],. A. RK. for 1008, para. 25. 


௪௪ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இக்‌ களப்பிரர்‌ பண்டைய வரலாற்றில்‌ காணப்பட்டபோ திலும்‌ 
அவர்கள்‌ நிலைபெறத்‌ தங்‌ ஆட்சி நடத்தியதாக ஒருகாடும்‌ காணப்பட 
வில்லை. இதனைப்‌ பிருகத்‌ சங்கிதையே ஈன்கு காட்டுகிறது. எனவே, 
அவர்கள்‌ ஓரிடத்தும்‌ நிலையாகத்‌ தங்காமல்‌ மக்களைச்‌ சூஹையாடுவதே 
தொழிலாக மேற்கொண்டிருந்த நாடோடிகள்‌ எனத்‌ தெரிகிறது. 
இப்‌ பெற்றியராகிய களப்பிரரே பிற்காலத்தில்‌ களப்பாளராகிய 
மன்னுயிர்‌ பேணும்‌ தமிழ்‌ வேளாண்‌ பெருமக்களாகத்‌ திகழ்ந்தன 
ரென்பதும்‌, இப்பெருமக்கள்‌ வழி வந்த சிவஞானப்‌ பெருவள்ளலாகிய 
மேய்கண்ட தேவரைக்‌ களப்பிரர்‌ என உய்த்துணர வுரைப்பதும்‌ 
உண்மையறிவுக்குப்‌ பொருந்துமா என்பதை அறிஞர்கள்‌ கண்டு 
கொள்வார்களாக, 


சிவ மாதவச்‌ 


சிவஞான சுவாமிகள்‌ வரலாறு 


செந்தமிழ்‌ ஈாட்டில்‌ காவிரி பாயும்‌ கவின்பெறு நாடும்‌ அதன்‌ 
வடபகுதியிலுள்ள காடுகளும்‌ சிவஞானப்‌ பேரருட்‌ செல்வார்களாகிய 
திருஞானசம்பந்தர்‌ திருராவுக்கரசர்‌ முதலிய பெருமக்களையும்‌ அவரது 
வரலாறு கண்டுரைத்த சேக்கிழார்‌ முதலிய அருட்சான்றோர்களையும்‌ 
பெற்று உலகிற்கு அளித்த பெருமையும்‌ தவமும்‌ உடையன என்பர்‌. 
எனினும்‌, அன்றுதொட்டு இன்றுகரறும்‌ சைவ வொழுக்கத்தில்‌ 
சிறப்புக்‌ குன்றாது நிலவும்‌ சிறப்புத்‌ தென்பாண்டி. நாட்டுக்‌ குரியது 
என்பதை எவரும்‌ மறனுத்தற்கயலா த. சைவத்தின்‌ பெருமாண்பினை 
நின்று நிலைபெற௮ுமாறு அரும்பணி புரிந்த சான்றோர்களுள்‌ குமர 
குருபர அடிகளும்‌ சிவஞான முனிவரும்‌ தலையாயவராவர்‌. குமர 
குருபரர்‌ தண்ணான்‌ பொருகை என்னும்‌ தாம்பிரபரணி கடலொடு கலக்‌ 
கும்‌ பகுதிக்கண்‌ உள்ள வைகுண்டம்‌ என்னும்‌ பேரூரில்‌ தோன்றிச்‌ 
சிவஞானக்‌ கருத்துக்கள்‌ நிறைந்த செந்தமிழ்த்‌ திவிய பாட்டுக்களால்‌ 
இவப்பணி புரிச்‌ து கங்கையாறு பாயும்‌ கழனி ஈாடுகாறும்‌ சென்று 
ஆங்கும்‌ ஈம்‌ சைவத்தின்‌ தனிச்சிறப்பினை நிலைசாட்டிய சான்றோராவர்‌. 
அவரது புகழ்‌ விளக்கமாக இன்று திருப்பனந்தாள்‌ காசிமடம்‌ ஞான 
வொளி வீசிக்கொண்டுள து. 


அவ்வடி.கட்குப்‌ பின்‌ ஒரு நூற்றாண்டு கழிந்ததும்‌ மற்றொரு 
ஞான முனிவர்‌ தண்ணான்‌ பொருநை, பொருப்பினின்்‌ு நிலத்திடைக்‌ 
கால்வைக்கும்‌ இடத்தே தோன்றி யருளினார்‌, அப்பகுதியில்‌ பாபநாசம்‌ 
என்னும்‌ பேரூர்க்‌ கண்மையில்‌ விக்கிரமசிங்கபுரம்‌ என்ற இனிய ஊர்‌ 
இன்றும்‌ உளது. அவ்வூர்தான்‌ இந்த ஞான முனிவரை, சிவஞான 
முனிபுங்கவரைப்‌ பெற்ற பெருமையால்‌ பிறங்குனெறத. இப்‌ பெரு 
முனிவர்தான்‌ சவஞான போதத்துக்குப்‌ பேருரையும்‌ இற்றுரையும்‌ 
வழங்கியருளிய பெருமானாவர்‌. 


அவ்வூர்க்கண்‌ இவரை மகனாகப்‌ பெறுதற்குரிய பெருர்தவத்தைச்‌ 
செய்த பெற்றோர்‌ ஆனர்தக்கூத்தா என்பாரும்‌ மயிலம்மை என்ற 


௪௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அருட்செல்வியாருமாவர்‌. பெற்றோர்‌ தம்‌ மகனார்க்கு இனை 
இட்டு மகிழ்ந்த பெயர்‌ முக்களாலிங்கர்‌ என்ப.து. 


முக்களாலிங்கர்‌ மிக்க இளம்‌ பருவத்தேயே சிறந்த கல்வியும்‌ 
திருந்திய ஒழுக்கமும்‌ கொண்டு விளங்கினார்‌. பள்ளியிற்‌ பயிலும்‌ 
போதே அழகிய கருத்தமைந்த பாட்டுக்களைப்‌ பாடும்‌ ஆற்றல்‌ பெற்‌ 
திருந்தார்‌. திருவாவடுதுறை ஆதனத்தைச்‌ சேரந்த முனிவர்‌ சிலர்‌ 
ஒருகால்‌ அவ்வூர்க்குச்‌ சென்திருக்கனர்‌. பள்ளிச்‌ சிறுவராயெ 
முக்களாலிங்கர்‌ அம்முனிவர்களைக்‌ கண்டதும்‌, அவர்களைத்‌ தமது 
இல்லத்துக்கு அழைத்துச்‌ சென்று திருவமுது பண்ணுவிக்கும்‌ சிந்தை 
கொண்டார்‌ ; தமது மனைக்கும்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. அப்போழ்து 
அவரது தந்தையார்‌ வெளியூர்‌ சென்றிருந்தார்‌. ஆயினும்‌ தமது அருமை 
மகனாரின்‌ விழைவு கண்ட மயிலம்மையார்‌ உயரிய முறையில்‌ முனிவர்‌ 
களை வரவேற்று உண்மையன்போடு திருவமுது செய்வித்தார்‌. மகனா 
ரது மன மாண்பையும்‌ அவரைப்‌ பெற்ற தாயரது சைவப்‌ பேரொழுக்‌ 
கத்தையும்‌ கண்டு வியந்த முனிவர்கள்‌ அவர்களை வாழ்த்திவிட்டுத்‌ 
தாம்‌ தங்கியிருந்த திருமடத்துக்குச்‌ சென்றிருந்தனர்‌. வெளியூர்‌ 
சென்றிருந்த ஆனந்தக்கூத்தர்‌ வீடு திரும்பியதும்‌ தமது மனையில்‌ 
நடந்த சைவ நிகழ்ச்சியை அறிந்து பேரின்ப முற்றதோடு தம்முடைய 
மகனது சைவப்‌ பற்றினைப்‌ பாராட்டி உவகையுற்றார்‌. அக்காலை, 
முக்களாலிங்கர்‌ தாய்தர்தையரை வணங்கித்‌ தாம்‌ முனிவர்களுடன்‌ 
இருவாவடு துறைக்குச்‌ சென்று சிவஞானம்‌ பெற்றுச்‌ சிவப்பணி 
புரியும்‌ கருத்தினரா தலைத்‌ தெரிவித்தார்‌. ஆனர்தக்கூத்தர்‌ அதுகேட்டு 
மிக்க ம௫ழ்ச்சிகொண்டு முனிவர்களை யடைந்து மகனது மன விருப்‌ 
பத்தை வணக்கத்தோடு தெரிவித்தார்‌, அவர்களும்‌ அவர்‌ வேண்டு 
கோளை ஏற்று முக்களாலிங்கரைத்‌ தருவா வடு துறைக்கு அழைத்துக்‌ 
கொண்டு சென்றனர்‌. 


அக்காலத்தே திருவாவடுதுறையில்‌ பின்‌ வேலப்ப தேகெ சுவாமி 
கள்‌ சன்னப்பட்டத்தில்‌ எழுந்தருளி யிருக்தார்‌. முக்களாலிங்கர்‌ 
அவர்பால்‌ இருந்து சிவதீக்கையும்‌ சைவத்‌ துறவும்‌ மேற்கொண்டு 
சிவஞான யோகி என்னும்‌ தீக்கைச்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பெற்றுச்‌ சைவ 
தமுக்கத்தில்‌ திகழ்ந்து வருவாராயினர்‌. அக்காலத்தே அவர்‌ செர்‌ 


சிவஞான சுவாமிகள்‌ வரலாறு ௪௭ 


தமிழ்‌ வடமொழி யென்ற இரு மொழியிலும்‌, இலக்கணம்‌ இலக்கியம்‌ 
தருக்கம்‌ முதலிய துறைகளிற்‌ சீர்த்த புலமை பெற்றுச்‌ சிவாகமங்‌ 
களிலும்‌ திருமுறைகளிலும்‌ சிவஞான போத முதலிய சித்தாந்த 
நூல்களிலும்‌ மிகச்‌ சிறந்த பயிற்சியும்‌ புலமையும்‌ பெற்றார்‌. 


ஒருகால்‌ முக்களாலிங்கராகிய சிவஞான யோகிகள்‌ திருப்‌ 
பா தரிப்புலியூர்க்குச்‌ சென்றார்‌, முன்னாளில்‌ திருநாவுக்கரசர்‌ கல்லைத்‌ 
தெப்பமாகக்‌ கொண்டு கடலில்‌ மிதர்து கரையேறிய பேரூராதலின்‌, 
அங்கே சின்னாள்‌ தங்கியிருந்தார்‌. அப்போது கற்றோர்‌ கூடிய 
பேரவை யொன்றில்‌, “ கரையேற விட்ட முதல்வா உன்னையன்றியும்‌ 
ஓர்‌ கதியுண்டாமோ ”” என்ற ஈற்றடி தந்து இதனை ஒரு பர்ட்டாய்‌ 
முடித்துத்‌ தருவோர்க்கு ஒரு நூறு பொன்‌ பரிசு தருவதாகச்‌ செல்வர்‌ 
ஒருவர்‌ தெரிவித்தார்‌. அதனை யறிந்த ஏழை ஒருவன்‌ ஈம்‌ சிவஞான 
முனிவர்பால்‌ வந்து அதனைத்‌ தெரிவிக்க, அவர்‌ உடனே ஒரு இறு 
தடையுமின்றி, 


“ வரையேற விட்டமுதம்‌ சேர்தனிட 

வுண்டனை ; வல்லினம்‌ என்றாலும்‌ 

உரையேற விட்டமுதலாகுமோ எனைச்‌ 
இத்தென்‌ ௮ுரைக்கின்‌ என்னாம்‌ ; 

நரையேற விட்டமுத னளவனாக்‌ 
கொண்டும றும்‌ புலிசைமேவும்‌ 

கரையேற விட்டமுதல்வா வுன்னை 
யன்றியுமோர்‌ க தியுண்டாமோ ”” 

என்று பாடிக்‌ கொடுத்துப்‌ பரிசு பெற்றுச்‌ செல்லுமாறு அருளினார்‌. 


பின்பு அங்இரும்‌ து தொண்டைநாட்டுக்‌ காஞ்சிமாஈகரம்‌ சென்று 
பிள்ளையார்பாளையம்‌ எனப்படும்‌ திருஞான சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ 
பாளையத்தில்‌ ஈம்‌ முனிவர்‌ பெருமான்‌ பன்னாட்கள்‌ தங்கியிருந்தார்‌. 
அங்கே மணிகண்ட முதலியார்‌ என்னும்‌ பெருஞ்‌ செல்வர்‌ ஒருவர்‌, 
முனிவர்‌ பெருமானை வழிபட்டு ஆதரவு செய்து' வர்தார்‌ என்பர்‌. 
அக்காலத்தே தான்‌ வைணவருட்‌ சிலர்‌ செருக்கிக்‌ கூறிய கம்பராமா 
யணத்து 4 நாடிய பொருள்‌ கைகூடும்‌ ” எனத்‌ தொடங்கும்‌ பாட்‌ 


௪௮ சிவஞான: போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


டிற்குப்‌ பல்வேறு வகை வழுக்களை முனிவர்‌ பெருமான்‌ எடுத்துக்‌ 
காட்டியதும்‌, பின்பு அவர்‌ தம்‌ வேண்டுகோட்‌ கிரங்க, அக்குற்றங்‌ 
கட்கு அமைதி கூறியதும்‌ நடந்தன. 


முனிவர்‌. பெருமான்‌ காஞ்சிமா ஈகர்க்கண் இருக்கையில்‌ 
தொட்டிக்கலைச்‌ சுப்பிரமணிய முனிவர்‌, இருத்தணிகைக்‌ கந்தப்‌ 
பையர்‌, கச்சியப்ப முனிவர்‌ முதலிய சான்றோர்‌ பன்னிருவர்க்கு 
ஆசிரியராய்‌ இருந்து அறிவுநூல்களை அறிவுறுத்‌ தருளினார்‌. அவர்‌ 
அங்கே காஞ்சிப்‌ புராணீம்‌ பாடி யருளியபோது, சில அறிஞர்கள்‌, 
தலபுராணத்துக்குரிய ஏகம்பர்‌ துதிக்கு முன்னாக தில்லைச்‌ சிற்றம்பல 
வரணரரைத்‌ துதித்துப்‌ பாடி யதன்‌ கருத்தை அறிய ஆவல்கொண்டனர்‌) 
அதனால்‌ முனிவர்‌ பெருமான்‌ அவ்வான பாடியது குற்றம்‌ என்றும்‌ 
சிலர்‌ குறை கூறினர்‌ என்பர்‌. அதற்கு முனிவர்‌ மாணவர்களில்‌ 
ஒருவரான கச்சியப்ப முனிவர்‌ முன்‌ வந்து, அவருட்‌ சிலரை ஒருங்கு 
கூட்டி, அவர்‌ முன்‌ திருவேகம்பத்‌ திருப்பதிகத்தை ஓதுமாறு பணித்‌ 
தார்‌. ஓதுவோர்‌ : இருச்சிற்றம்பலம்‌ '”? என்று தொடங்கி, அப்பதி 
கத்தை ஓதினர்‌. உடனே கச்சியப்பர்‌, குறைகூறிய அறிஞர்களை . 
கோக்கித்‌ திருவேகம்பத்‌ திருப்பதிகத்தை ஓதத்‌ தொடங்குமுன்‌, இருச்‌ 
சிற்றம்பலம்‌ என்பது முறையாஞுமா ? திருவேகம்பம்‌ பிருதிவியம்பல 
மாதலின்‌, “£ பிருதிவியம்பலம்‌ '' என்பதன்றோ முறை யென்றாராக,. 
அவர்கள்‌ அனைவரும்‌ உண்மை யுணர்ந்து மனக்குறை நீங்கி இன்‌ 
புற்றனர்‌. 

காஞ்சிமா ககர்க்கண்‌ சிவஞான முனிவர்‌ சிவஞானப்‌ பெருங்‌ 
கடஅருவாய்த்‌ தம்பால்‌ வந்த பலர்க்கும்‌ சிவஞானம்‌ வழங்கி வருகை 
யில்‌ வடமொழியில்‌ அருமையாய்க்‌ காணப்படும்‌ சைவ நூல்களும்‌ 
அவர்க்கு மிக்க எளிமையாய்க்‌ கடைத்தன. வடமொழிப்‌ புலவரும்‌ 
செந்தமிழ்ப்‌ புலவரும்‌ முனிவர்பால்‌ பேரன்பும்‌ பெருமதிப்பும்‌ 
கொண்டு போற்றினர்‌, அர்தச்‌ சூழ்நிலையில்‌ முனிவர்‌ பெருமா 
அடைய நினைவும்‌ சொல்லும்‌ எல்லாம்‌ சவஞான மயமாய்த்‌ திகழ்ந்தன. 
அவற்றின்‌ விளைவா ய்‌ முனிவர்‌ பெருமான்‌, மெய்கண்டதேவர்‌ அருளிய 
சிவஞான போதத்துக்குச்‌ சிவஞான மாபாடியம்‌ என்ற பேருரையை 
எழுதியருளினார்‌. பிரமசூத்திரத்துக்குச்‌ சங்கரர்‌, இராமதுசர்‌, மாத்து 


சிவஞான சுவாமிகள்‌ வரலாறு ௪௯ 


வர்‌, சீகண்டர்‌ முதலியோர்‌ எழுதிய பேருரைகளின்‌ அட்பங்களும்‌, 
அவர்‌ உரைகளில்‌ காணப்படாது திருவருள்‌ ஞான கெறியாற்‌ காணத்‌ 
தக்க நுண்பொருள்கள்‌ பலவும்‌ இப்‌ பேருரையில்‌ நிறைர்‌ திரும்ததை 
அர்நாளில்‌ வாழ்ர்த பேரறிஞர்‌ பலரும்‌ கண்டு .இறும்பூதெய்தினர்‌. 
அதனால்‌, அவர்கள்‌, ஞானத்தின்‌ திருவுருவாகிய முனிவர்‌ பெருமானை 
வணங்கி, வடமொழிச்‌ சிவஞான போதத்துக்குப்‌ பேருரை கண்ட 
சிவாக்கிர யோகிகள்‌ இற்றுரையும்‌ உடனெழுதியது போல இச்‌ 
சிவஞானமாபாடியப்‌ பேருரையுடன்‌ சிற்துரையும்‌ எழுதியுதவ 
வேண்டுமென இறைஞ்சினர்‌. அவ்வாறே இச்‌ சிற்றுரை சிவஞான 
முனிவரால்‌ எழுதப்பட்ட த என்பர்‌, 


சிவஞானபோதப்‌ பேருரை சிற்றுரைகளுடன்‌, சிவஞான இத்தி 
யார்க்குப்‌ பொழிப்புரையும்‌, சிவசமவாத வுரைக்கு மறுப்பும்‌, அரதத்‌ 
தாசாரியார்‌ சுலோக பஞ்சகத்துக்கு மொழி பெயர்ப்பும்‌ வேறு பல 
- நூல்களும்‌ அருளியுள்ளனர்‌. 


இவ்வாறு சிவஞானமுணர்த்தும்‌ பேருரை நிகழ்த்தித்‌ தமிழகத்‌ 
துப்‌ பல பகுதிகட்கும்‌ சென்று சிவத்‌ தொண்டு புரிக்தருளிய முனிவர்‌ 
பெருமான்‌ இிருவாவடுதுறையில்‌ ௪காத்தம்‌ 1708-க்குச்‌ சரியான 
விசுவாவசு ஆண்டு சித்திரைத்‌ திங்கள்‌ எட்டாம்‌ நாள்‌ (கி, பி. 
17-4-1785) ஞாயிற்றுக்கிழமை 1-40-மணிக்கு “ஈண்ணரிய சிவானந்த 
ஞானவடிவேயாகி, அண்ணலார்‌ சேவடி.க்கீழ்‌ '' அமர்ச்இருக்கும்‌ 
பெருவாழ்வு பெற்றார்‌. 


முனிவர்‌ பெருமான்‌ வழங்கியருளிய நூல்கள்‌ : 


தொல்காப்பியச்‌ சூத்திரவிருத்தி 
நன்னூல்‌ விருத்தியுரை 

இலக்கண விளக்கச்‌ சூறாவளி 
காஞ்சிப்புராண முதற்காண்டம்‌ 
சோமேசர்‌ மு தமொழி வெண்பா 
குளத்தூர்ப்‌ பதிற்றுப்பத்‌ தந்தா இ 
இளசைப்‌ பதிற்றுப்பத்‌ தர்தாதி 


௫௰ 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கச்ச ஆனந்த ருத்திசேசர்‌ பதிகம்‌ 

திருவேகம்பர்‌ ஆனந்தக்‌ களிப்பு 

கலைசைச்‌ செங்கழுநீர்‌ விநாயகர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
குளத்தூர்‌ ௮முதாம்பிகைப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
செப்பறை--இராசை அகிலாண்டேசுவரி பதிகம்‌ 
திருவேகம்ப ரந்தாதி 

திருமுல்லை வாயிலந்தா தி 

திருத்‌ தொண்டர்‌ திருகாமக்‌ கோவை 

பஞ்சாக்கர தேசிகர்மாலை 

கம்பராமாயண முதற்‌ செய்யுட்‌ சங்கோத்தர விருத்தி 
தருக்க சங்கிரகம்‌ அன்னம்பட்டீயம்‌ 

சிவஞான பாடியம்‌ 

சிவஞான சத்தியார்‌ (சுபக்கம்‌) பொழிப்புரை 
சித்தாந்தப்‌ பிரகாசிகை 

சிவசமவாதவுரை மறுப்பு 

அரதத்‌ தாசாரியர்‌ சுலோகபஞ்சக மொழிபெயர்ப்பு 
சிவதத்துவ விவேகம்‌ 


சித்தாந்த மரபு கண்டன கண்டனம்‌ முதலியன. 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ 


1. "ஈம்‌ கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ இவ்வுலகம்‌, உயிருடைப்‌ 
பொருள்‌ உயிரில்‌ பொருள்‌ எனவும்‌, இயற்கைப்‌ யொருள்‌ செயற்‌ 
கைப்‌ பொருள்‌ எனவும்‌, பருப்‌ பொருள்‌ நீரியற்‌ பொருள்‌ காலியற்‌ 
பொருள்‌ எனவும்‌ செய்யப்படும்‌ ஆராய்ச்சிக்‌ கேற்ப வகுத்து ஆரா 
யப்படும்‌. சமயத்துறையில்‌ நின்று ஆராய்ச்சி செய்வோர்‌ தங்கள்‌ தங்‌ 
கள்‌ சமயக்‌ கொள்கைகட்‌ கேற்பப்‌ பொருள்களைப்‌ பகுத்து ஆராய்‌ 
வர்‌. தமிழிலக்கண நூலோர்‌ பொருள்களை மக்கட்‌ பொருள்‌ என்றும்‌ 
பிற பொருள்‌ என்றும்‌ பகுத்து கோக்குவர்‌. இவ்வுலகிடை நின்று 
அறிவாராய்ச்சி செய்யும்‌ அறிஞர்‌ அனைவரும்‌ தமக்கேற்ற வகையில்‌ 
இவ்வுலகம்‌ பகுத்து நோக்கப்படும்‌ பான்மையுடையதா யிருப்பதைக்‌ 
காண்கின்றனர்‌. தமிழ்‌ நூன்‌ முறைப்படி இவ்வுலகம்‌, உயர்‌ இணை 
அஃறிணை என இருவகையாக வைத்துப்‌ பொருளாராய்ச்‌ி செய்யு 
மாறு அமைந்தன து, உயர்திணைப்‌ பொருள்‌ ஆண்‌ என்றும்‌ 'பெண்‌ 
என்றும்‌ பகுக்கப்படுகற.து; ஏனை அஃறிணைப்‌ பொருளின்கண்‌ 
உயிருடையன சில ஆண்‌ பெண்ணெனப்‌ பகுத்துணரப்படினும்‌ உயி 
ருடைப்‌ பொருளுட்‌ லெவும்‌, உயிரில்‌ பொருள்‌ அனைத்தும்‌ ஆண்‌ 
பெண்‌ பாகுபாட்டிற்கு அகப்படுவதில்லை ; அதனால்‌ அப்பொருள்‌ அது 
என்ற சொல்லாலும்‌, உயர்திணை ஆண்‌ அவன்‌ என்ற சொல்லாலும்‌, 
உயர்‌ திணைப்‌ பெண்‌ அவள்‌ என்ற சொல்லாலும்‌ குறிக்கப்படுவது 
தமிழ்‌ படிப்பவர்‌ அனைவரும்‌ அறிந்தது, 


இதனால்‌ இவ்வுலகு முற்றும்‌ அவன்‌, அவள்‌, அது ணத 
குறிக்கப்படும்‌ பொருள்களின்‌ தொகுதியே யென்பது தெளிவாம்‌, 

ஆன அபற்றியே மெய்கண்ட தேவர்‌ இவ்வுலகத்தை, ££ அவன்‌ அவள்‌ 

அது எனும்‌ அவை ”” என்று குறித்தருளினார்‌, ஆணும்‌ பெண்ணு 

மாய்ப்‌ பலர்‌ கூடியிருக்கும்‌ இடம்‌ அவை யெனப்படும்‌, அவ்வாறே, 

அவன்‌, அவள்‌, அது என்னும்‌ மூவகைப்‌ பொளும்‌ கூடி இயன்றுள்ள 

உலகும்‌ அவை யென்று குறிக்கப்பட்டது. 


நாம்‌ காணும்‌ ஒவ்வோர்‌ அவையும்‌ மக்கள்‌ வர்து கூடுங்கால்‌ 
தோற்றமும்‌, 'இருக்குங்கால்‌ நிலை பேறும்‌, பிரிர்து போகுங்கால்‌ 


௫௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கேடும்‌ எய்துறெது. இதுபோலவே இவ்வுலகமாகிய அவையும்‌ 
தோற்றம்‌, நிலை, இறுதி யென்ற மூன்று செயல்களையும்‌ உடை 

தென்பது இனிது விளங்குகிறது. கரம்‌ காணும்‌ அவைகள்‌ தாமே 
'கூடுவதின்றி, ஒருவர்‌ முன்னின்று கூட்டக்‌ கூடலும்‌, இருத்த இருத்‌ 
தலும்‌, பிரிக்கப்‌ பிரிதலும்‌ உடையது ; இகபோலவே, இவ்வுலகமும்‌ 
'தானே தோன்றாது முதல்வன்‌ ஒருவன்‌ தோற்றுவிக்கத்‌ தோன்றலும்‌, 
' கிற்பிக்க நிலைபெறுதனும்‌, ஒடுக்க ஒடுங்குதனும்‌ உடையதென்பது 
்‌ தானே விளங்கும்‌. ஈம்மாற்‌ காணப்படும்‌ உலகம்‌, ஒருவர்‌ கூட்டக்‌ 
கூடியிருக்கும்‌ அவை போல்வதாகையால்‌, ஒருவர்‌ தோற்றுவிக்கத்‌ 
- தோன்றி நிலைபெறுகற.து என்பது தெளிவாம்‌. ஆதலால்‌, ஆசிரியர்‌, 
அவனும்‌ அவளும்‌ அதுவுமா பொருள்கள்‌ கூடியிருக்கும்‌ இவ்‌ 
வுலகமாகிய அவைக்குத்‌ தோன்‌ அதல்‌ முதலிய மூவினைகள்‌! இருக்கிற 
படியால்‌, ஒருவர்‌ கூட்டக்‌ கூடியிருக்கும்‌ அவைபோல, உலகம்‌ 
தோற்றுவிக்கத்‌ தோன்றி நிலைபெறுகிறது என்ற கூறுகின்றார்‌. இதனை 
(முதற்‌ சூத்திரம்‌, அவை மூவினை உடைமையின்‌ தோற்றிய திதியே 
'என்னு கூறுகிறது. இது, தானே தோன்றியதன்று என்பதற்காகத்‌ 
தோன்றிய திதி என்று சொல்லாமல்‌ தோற்றிய திதி என்றார்‌. 
அதற்கு, தானே தோன்றாமல்‌ தோற்றுவிக்கப்பட்டு உளதாயது 
என்று பொருள்‌ கூறப்படும்‌. 


உலகில்‌ நரம்‌ கூட்டக்‌ கூடும்‌ அவை முடிர்தவழி, அவ்வவையிற்‌ 
கூடியிரும்தோர்‌ தத்தம்‌ மனைக்குச்‌. சென்று ஓடுங்குவர்‌ ; மீள நாம்‌ 
கூட்டும்போ.து அவர்கள்‌ தாம்‌ ஒடுங்‌இயிருந்த மனையிலிரும்து வந்து 
கூடுவர்‌. இவ்வண்ணமே இவ்வுலகமாஇய அவையும்‌ ஒடுங்கும்போ து 
இறைவனிடத்திலே சென்ழொடுக்க, மீளத்‌ தோற்றுவிக்கும்போ த 
அவனிடத்திருந்தே வந்து உலகமாகிய அவையாய்க்‌ காட்சியளிக்‌ 
கிறது. உலகத்தை தடுக்கும்போ.து, அஃது ஓடுங்கயிருப்பதற்குத்‌ 
தானே இடமாதலால்‌, இறைவனை “ ஒடுங்கி ?” என்று ஆசிரியர்‌ கூறு 
கின்றார்‌. ஒடுங்கிய உலகம்‌ தான்‌ ஒடுங்கியிருப்பதற்கு இடமான 
ஓடுவ்கியிலிருந்தே தோன்றுவது கொண்டு 5 ஒடுங்கி உளதாம்‌ '? என்‌ 


1. செய்கை, தொழில்‌ என்பவைகளை வினை யென்று வழங்குவது 
தமிழ்‌ தால்‌ வழக்கு. 


சிவஞான போதச்‌ சேம்பொருள்‌ ௫௬ 


ரூர்‌. எனவே, அவன்‌ அவள்‌ அது என்பவற்றின்‌ தொகுதியாகிய 
அவை தோற்றிய இதியாய்க்‌ காட்சியளித்து ஒடுங்கும்‌ என்றும்‌, 
தான்‌ ஒடுங்கயிருந்த ஒடுங்கியினின்றே மீள உளதாம்‌ என்றும்‌ 
தெரிவித்தவாறாயிற்று. ்‌ 


ஒரு நாள்‌ கூடிய ஒரு பேரவை மனுமாளாம்‌ மீளக்கூடுமாயின்‌, 
நாம்‌ என்ன நினைப்போம்‌ 2 முன்னாள்‌ கூடியதன்‌ நோக்கம்‌ கைகூடா 
மையால்‌ மனுசாளனாும்‌ கூடியிருக்கிறதென்றும்‌, கைகூடாமைக்குக்‌ 
கரரணமாயிருந்த தடை முன்னாளே நீங்காது மறுகாள்‌ கூடுவதற்குக்‌ 
கரரணமாயிற்றென்றும்‌ தானே நினைப்போம்‌; அதுபோலவே, ஒரு 
கால்‌ தோ.ற்றுவிக்கப்பட்ட. உலகம்‌, தோன்றியதுகொண்டு பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டிய பயனைப்‌ பெற்றுக்கொள்ளாமையால்‌ ஒடுங்கி 
மீளத்‌ தோற்அவிக்கப்படுவதாயிற்‌ றென்றும்‌, பெற்றுக்‌ கொள்ளா, 
வாறு தடுத்திருந்த தடையினால்‌ மீளத்‌ தோற்றுவிக்கப்படுகற்தென்றும்‌ 
எண்ண (வேண்டும்‌. அத்தடை யாது என ஆராய்ந்து அஃதாவது 
மலம்‌ என்று கண்டதனால்‌, உலகமாகிய அவை ஒடுங்கி மலத்தால்‌ ப 
அவ்வோடூங்கியினின்றே உளதாம்‌ என்று ஆசிரியர்‌ அறிவுஅத்‌துதன்றார்‌. 


இவ்வாறு ஓடுக்குவதும்‌ ஒடுங்கயதற்கு இடமும்‌ ஆதலால்‌ 
இறைவன்‌ உலகுக்கு அந்தமும்‌, மீளத்‌ தோற்றுவித்தற்கும்‌ அவனே 
காரணமாதலால்‌ ஆதயுமாநின்றான்‌. தனக்கு ஆதியும்‌ | 
இல்லாத இறைவன்‌, உலஜற்கு அந்தமும்‌ ஆதியுமாவது பற்றி “6 அந்‌ 
தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌ ' என்று ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. என்‌' 
மனார்‌ புலவர்‌ என்பதற்கு, என்று சொல்லுவர்‌ ஆராய்ச்சியுணர்வு 
படைத்த அறிஞர்‌ என்னு பொருள்‌ கொள்ளவேண்டும்‌, 


இச்‌ சூத்திரத்தால்‌ சில கருத்துக்கள்‌ தெளிவுபடவேண்டும்‌, 
ஓர்‌ அவை கூட்டப்‌ பெறுதற்கு ஒரு நோக்கம்‌ இருப்பதுபோல, 
உலகப்‌ படைப்புக்கும்‌ ஒரு நோக்கம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அம்‌ 
கோக்கம்‌ யாது? அந்ரோக்கம்‌ கைகூடாது தடுக்கும்‌ மலம்‌ யாது? | 
உலகப்‌ படைப்பு அம்ரோக்கத்தை எவ்வாறு கைகூட்டுவிக்கும்‌ ? 

இவ்வுலகம்‌ உயிரும்‌ உயிரில்‌ பொருளுமாகக்‌ காட்சி னல்‌ ப 


இவ்வாறு காட்சியளிக்கச்‌ செய்வதுதான்‌ உலகப்‌ படைப்பு என்பது. 


௮. 


௫௫ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(உயிர்கள்‌ ஆக்கப்படுவ தமில்லை ; அழிவ.துமில்லைன. இறைவன்‌ என்று 
'உண்டோ அன்றே உயிர்கள்‌ உண்டு, இறைவன்‌ ஒருவன்‌; உயிர்கள்‌ 
எண்ணிறக்தன. செம்பின்கண்‌ களிம்பு உடனிருப்பதுபோல உயிர்க 
'ளிடத்தே மலம்‌ உடன்‌ இருக்கிறது. களிம்பு நீங்கின செம்பு ஒளி 
“லிட்டுத்‌ தகழ்வதுபோல, மலம்‌ நீங்கின உயிர்‌ ஞானவொளி சிறந்து 
பேரின்பம்‌ எய்தும்‌. செம்பின்கண்‌ களிம்பு எப்பொழுது ஏன்‌ 
உண்டாயிற்றென்ற கேள்விக்கு விடை இடையாது ; அதுபோல உயிர்‌ 
கட்கு மலம்‌ எப்பொழுது ஏன்‌ உண்டாயிற்றென்று காண்பது ஆகாத 
ஓன்று, இதனை அனாதி சம்பந்தம்‌ என்று அறிவு நூலோர்‌ கூறுவர்‌, 
உயிரின்‌ வேறாகக்‌ காட்சியளிக்கும்‌ உடலும்‌ கருவிகளும்‌ நுகர்‌ 
போருளுமாகிய உலகம்‌ இவ்வாறு காணப்படூமாறு செய்வதுதான்‌ 
படைப்பு என்பது. இவ்வுலகத்துக்கு முதற்காரணம்‌ ஒன்று உண்டு, 
உயிரில்‌ பொருளாகிய இவ்வுலகம்‌ ஓடுங்குங்கால்‌ முதலில்‌ அண்பொரு 
ளாய்‌ ஒடுங்கும்‌ ; அதுவே பின்னர்‌ ஆற்றலாய்‌ (நறerஜர) ஒடுங்கும்‌ ; 
அர்த ஆற்றல்‌ (சகதி) மாயை யென்று நூல்களிற்‌ கூறப்படும்‌. இறை 
[வன்‌ ஒளியும்‌ ஒளிப்பொருளும்‌ போல்வன்‌. ஒளிப்பொருளினின் றும்‌ 
[நீக்காமல்‌ இருக்கும்‌ ஒளிபோல அவனிடத்தினின்றும்‌ நீங்காமல்‌ 
இருப்பது அவன து அருள்‌. அஃது அருட்சத்தி யென்றும்‌ வழங்கும்‌. 
ஆற்றலாய்‌ ஒடுங்கிய மாயை அவன து அருட்சத்தியில்‌ தங்கும்‌. அந்த 
அருட்சத்தி இஹறைவஞூய சிவத்தில்‌ ஒடுங்கியிருக்கும்‌. ஒடுங்கியாகிய 
சிவன்‌, மாயையை மீளத்‌ தோற்றுவிக்கக்‌ கருதுவானாயின்‌, அருட்‌ 
சத்தியை கோக்குவன்‌, அது மாயையாகிய சத்தியை வெளிப்படுத்தி, 
அதனை இதுபற்றியே ஒ௫ூங்கியுளதாம்‌ என்றார்‌, உடம்பும்‌ கருவியும்‌ 
பொருளும்‌ உலகுமாக விரிக்து காட்சீப்படச்‌ செய்யும்‌. 


முதற்‌ காரணமாகக்‌ கொண்டு உயிர்கட்குரிய உடம்பொடு 
[கூடி வாழும்‌ உயிர்‌ யலமறைப்பு நீங்கி அறிவு விளங்கப்‌ பெறுகிறது. 
உயிர்க்கு அர்த ஈன்னிலை எய்த வேண்டுமென்ற பேரருளால்‌ இவ்‌ 
, வுலகம்‌ மீளப்‌ படைக்கப்படுகிற.து. அறிவுருவாக இருக்கும்‌ உயிரோடு 
| கொண்ட அனாதி சம்பக்தத்தரல்‌, மலம்‌ அதன்‌ அறிவை மறைத்து, 
உலகிடைத்‌ தோன்றிப்‌ பெறுதற்குரிய அறிவு விளக்கத்தை 
' ிரம்பப்‌ பெறாதவா அ தடை செய்கின்றது. அதிவு விளக்கம்‌ பெற்று 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ - - ௫௫ 


அதன்‌ வழியாக எய்தும்‌ பேரின்பத்தை நுகர்வதுதான்‌ உயிரின்‌ 
நோக்கம்‌ ; அதற்குத்‌ அணைபுரிவது, உடல்‌ கருவி முதலியவற்றிற்கு 
முதற்‌ காரணமாகிய மாயை, இக்கருத்துக்கள்‌ விளங்கவே, ஆசிரி 


யர்‌ மெய்கண்டார்‌, 


( அவன்‌ அவள்‌ அது எனும்‌ அவை மூவினை மையின்‌ 
தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம்‌ 
அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌ ?” 


என்று அறிவுத்‌ தருளுகின்ருர்‌. 


2. அவன்‌ அவள்‌ அது என்னும்‌ மூவகைப்‌ பொருளும்‌ கூடிக்‌ 
காட்சியளிக்கும்‌ உலகமாகிய அவையைத்‌ தோற்றுவித்து நிலைபெறு 
வித்தற்கு இறைவன்‌ : தனது அருட்சத்தியை நோக்குவன்‌ . என்று 
முன்னே கண்டோம்‌. அர்த அருட்சத்தி இறைவனாகிய முதல்வனுக்கு 
ஆணை யென்ற சொல்லப்படும்‌, , அவன்‌ நினைப்பையே தனக்கு ஆணை 
யாகக்‌ கொண்டு அவ்வருட்சத்தி இயங்குவதால்‌ ௮ஃ&.து ஆணை என்று 
கூறப்படுகிறது. அந்த ஆணையும்‌ இறைவனும்‌, குணமும்‌ குணியும்‌ 
போலப்‌ பிரிந்து நில்லாத தற்கழமைத்‌ தொடர்பு உடையவை ; 
செந்தாமரைப்பூவின்‌ செம்மை பிரிக்கமுடியா து ஒன்றியிருப்ப தபோல 
இறைவனது ஆணையாயெ அருட்சத்தி அவனிற்‌ பிரியாது தன்‌ 

“நிற்கும்‌. இதுபற்றியே ஆசிரியர்‌, அர்தம்‌ ஆதியென முதற்‌ சூத்தி 
ரத்திற்‌ கூறப்பட்ட இறைவனாகிய முதல்வன்‌ “ ஆணையின்‌ நீக்கமின்றி 
நிற்கும்‌ ?” என்று அறிவுறத்துன்றார்‌. நீங்கி நிற்பதற்கும்‌ நீக்கமின்றி 
நிற்பதற்கும்‌ உரிமையுடையவன்‌ முதல்வனாதலால்‌, ஆணே நீக்கமின்றி 


நிற்கும்‌ என்று சொல்லாமல்‌, முதல்வன்‌ ** ஆணையினின்‌ அம்‌ நீக்கம்‌ | 
இன்றி நிற்கும்‌ * 


்‌ என்று சொல்லி யருஞஷூன்மார்‌. 
இனி, இவ்வுலகத்துக்கு அந்தமும்‌ ஆதியுமாய்‌ நிற்கும்‌ இறைவன்‌ 
இருக்கும்‌ இயல்பு கூறலுற்ற ஆசிரியர்‌, உலகமாகிய அவையேயாய்‌, 
தானேயாய்‌, அவையே தானேயாய்‌ நிற்கின்றான்‌ என்று கூறுகின்‌; 
ரூர்‌. முதல்வன்‌ தானேயாய்‌ நிற்கும்‌, அவையேயாய்‌ நிற்கும்‌, அவை! 
யாயும்‌ தானாயும்‌ உடன்‌ நிற்கும்‌ என்பது கருத்து. முதல்வன்‌ தானே : 


௫௬ - சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யாய்‌ நிற்பதென்பது, முதல்வன்‌ உலகுயிர்களோடு கலக்காமல்‌ 
வேறாய்த்‌ தனித்து நிற்கும்‌ நில்‌; அவையேயாத லென்பது, உலகமாஇய 
அவை வேறு தான்‌ வேறு என்னாதவானு ஒன்றாய்க்‌ கலந்து நிற்கும்‌ 
நிலை; உயிரும்‌ உடம்புமாய்க்‌ கலந்து நிலவும்‌ ஈம்பால்‌, உயிர்‌ வேறு 
உடம்பு வேறு எனப்‌ பிரித்துக்‌ காதைபடி நம்முயிர்‌ உடம்போடு 
*கலந்து ஒன்றாய்‌ நிற்பதுபோ ல, முதல்வன்‌ உலகில்‌ ஒன்றாய்க்‌ கலந்து 
_ நிற்கின்றான்‌ என்பது. உலகில்‌ ஒன்றாய்க்‌ கலந்து நிற்குங்கரல்‌ உலகம்‌ 
| முதல்வனாதலும்‌, முதல்வன்‌ உலகமாதலும்‌ இல்லை. எவ்வாறென்றால்‌, 
உடம்போடு ஒன்றாய்க்‌ கலர்‌ து நிற்கும்‌ உயிர்‌ உடம்பாவதும்‌, உடம்பு 
உயிராவதும்‌ இல்லையன்றோ, அதுபோல என அறிதல்‌ வேண்டும்‌, 
| உலகில்‌ நிலவும்‌ உயிர்கட்கு, அறிவு விழைவு செயல்‌ என்ற மூன்று 
இயல்புகள்‌ உண்டு. அறிவு முதலிய இயல்புகள்‌ வெளிப்படுதற்குரிய 
கருவியொடு கூடுமாயின்‌, உயிர்‌, ௮றிவதோ விழைவதோ செய்வதோ 
மேற்கொள்ளும்‌. உயிரின்‌ வேறாய உலகியற்‌ பொருள்கட்கு அத்‌ 
தகைய செயல்‌ கிடையாது. அப்பொருள்கள்‌ உயிர்ப்பொருட்டுச்‌ 
செயற்பட வேண்டி. யிருப்பதால்‌ முதல்வன்‌ அவற்றோடு ஒன்றாப்க்‌ 
கலந்து நிற்னைறான்‌. அவ்வாஅ நில்லானாயின்‌, உலகியற்‌ பொருள்‌ 
ஒரு நெறிப்பட ஒழுகுதற்கு ஏது இல்லையாகும்‌ ; இக்கால வா 
வளர்ச்சிக்கும்‌ இடமில்லையாம்‌. 


உலகியற்‌ பொருளால்‌ ஆய உடம்பின்கண்‌ நிற்கும்‌ உயிர்‌ மலத்‌ 
தடையிலிருர்து நீங்க வேண்டுமென்று, உலக வாழ்க்கையைத்‌ 
தொடங்கும்‌; வாழ்க்கையில்‌, அறிவனவற்றை அறியவும்‌ விழையவும்‌ 
செய்யவும்‌ இறைவன்‌ உடனிருந்து துணை செய்கின்றான்‌. உடம்‌ 
போடு ஒன்றாயும்‌, உயிரின்‌ வேறாயும்‌, இரண்டினையும்‌ விட்டு நீங்கா 
மலும்‌ இருப்பதால்‌, அவ்வா அ இருக்கும்‌ முதல்வனது இருப்பு . உட 
தல்‌ எனப்படுகிறது ; இரண்டாம்‌ சூத்திரம்‌, அவையே தானேயாய்‌ 
என்று உணர்த்துகிறது. உலகிற்கு அந்தம்‌ செய்யும்‌ ஆதியாகிய 
முதல்வன்‌ அந்தமும்‌ ஆதியுமாகும்போது வேறாய்‌ நிற்பதும்‌, உயிரில்‌ 
பொருளாகிய உலகியற்‌ பொருள்களோடு ஒன்றாய்‌ நிற்பதும்‌, உயிர்‌ 
களோடு உடனாய்‌ நிற்பதும்‌ உணர்த்த வந்த திருஞான சம்பந்தப்‌ 
பேருமான்‌, 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ - ௫௭ 


“ ஈறாய்‌ முதல்‌ ஒன்றாய்‌ இரு பெண்ணாண்‌ 
குண மூன்றாய்‌ 
மாறா மறை நான்காய்‌ வருபூதம்மவை 
யைந்தாய்‌ 
ஆரார்‌ சுவை எழோசையோ டெட்டுத்‌ 
திசை தானாய்‌ 
வேறாய்‌ உடனானான்‌ இடம்‌ 
வீழிம்‌ மிழலை யே ”' 
என்ற அருளிச்‌ செய்துள்ளார்‌. வேறாய்‌ நின்று அந்தமும்‌ ஆதியுமாம்‌ 
திறத்தை, (“வேறாய்‌ ஈறாய்‌ முதலாய்‌ '' என்றும்‌, ஒன்றாய்‌ நின்று 
உலகியற்‌ பொருள்களை இயக்கும்‌ திறத்தை, “£ ஒன்றாய்‌ இருபெண்ணா 
ணாய்‌, குணமூன்னாய்‌, மறைநான்கரய்‌, பூதமவை யைந்தரய்‌, ஆரார்‌ 
சுவையாய்‌, ஏழோசையாய்‌, எட்டுத்திசை தானாய்‌ ”' என்னும்‌, உயிர்‌ 
களோடு ஒன்றாகாமலும்‌ வேறாகாமலும்‌ உடனிருர்‌.து கண்டும்‌ காட்டி 
யும்‌ உதவியருளும்‌ முதல்வன்‌ திறத்தை 6 உடனானான்‌ '' என்னும்‌ இத்‌ 
திருப்பாட்டில்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ அருளிச்செய்னெறார்‌. 
இவ்வாறு இறைவன அ மூவகை நிலையினையும்‌ திருவருளால்‌ உணர்ந்து 
ஒருங்கே எடுத்து ஓதிய நூல்‌ வடமோழியிலோ வேறு மொழிகளிலோ 
இதுகாறும்‌ காணப்படவில்லை, இக்‌ கருத்துக்களை வற்புறுத்துவதற்‌ 
காகத்தான்‌, ஆசிரியர்‌, புலவர்‌ பெருமக்களால்‌ * அந்தம்‌ ஆதி?” எனப்‌ 
புகழ்ந்‌ தோதப்பெற்ற முதல்வன்‌, “£ அவையே தானேயாய்‌ நிற்கும்‌ '£ 
என்று இச்சூத்திரத்தின்‌ எடுத்த எடுப்பிலேயே இயம்பி யருளுனெறார்‌. 
உலகில்‌ நிலவும்‌ உயிர்கள்‌ ஒவ்வொன்றும்‌ மனத்தால்‌ நினைத்தலும்‌; 
வாயாற்‌ சொல்லுதலும்‌ உடம்பால்‌ செயல்‌ செய்தலும்‌ ர்க 
இவை யாவும்‌ வினையென்றே கூறப்படும்‌, இவ்வினைகள்‌, இன்பம்‌ | 
விளையுமாயின்‌ ஈல்வினையும்‌, துன்பம்‌ விளையுமாயின்‌ இவினையும்‌ என 
இருவகைப்‌ பெயர்‌ பெறும்‌. இவ்வினையும்‌ வினைப்பயனும்‌ உயிர்போல 
அறிவில்லாதன வாதலால்‌, அவை தம்மைச்‌ செய்த உயிரைத்‌ தாமே 
சென்று சேரா; வினையையும்‌ வினைப்பயன்களையும்‌ கூட்டுவிப்ப.து 
முதல்வன்‌ செயல்‌, வினைக்குரிய பயனையும்‌, பயனை உயிர்கள்‌ நுகர்தற்‌ 
குரிய உடல்‌ கருவிகளையும்‌ முதல்வன்‌ தன்‌ ஆனையாகிய சிற்சத்தியால்‌ 


viii 


௫௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


| தோற்றுவிப்பன்‌. அவ்வாணை, உயிர்களின்‌ வினை நுகர்ச்சிக்கேற்ப 
| உடல்‌ கருவி முதலியவற்றைக்‌ கூட்டுவதும்‌ நீக்குவதும்‌ செய்யும்‌, 
; கூட்டுங்கால்‌ பிறப்பும்‌, மீக்குங்கால்‌, இறப்பும்‌ உண்டாகின்றன. 
ஆனதுபற்தியே, உயிர்கள்‌ ஆணையின்‌ இருவினையின்‌ போக்குவரவு 
புரிய என்று. ஆசிரியர்‌ உரைத்தருளுகன்றார்‌. போக்கு, இறப்பு; 
வரவு, பிறப்பு. 


இவ்விரண்டு சூத்திரங்களா ஓம்‌, உலகிற்கு முதல்வன்‌ இறைவன்‌ 
என்றும்‌, முதற்காரணம்‌ மாயை யென்றும்‌, துணைக்காரணம்‌ ஆணை 
யாகிய அருட்சத்தி யென்றும்‌, உலகப்‌ படைப்புக்குக்‌ காரணம்‌ உயிர்‌ 
களிடத்திலுள்ள மலம்‌ என்றும்‌, உலக வாழ்வின்கண்‌ உயிர்கள்‌ வினை 
செய்கின்றன என்றும்‌ கண்டோம்‌. இவ்வகையால்‌, இறைவன்‌, 
' உயிர்‌, உலகு என்ற மூன்றும்‌, மலம்‌, மாயை, வினை என்ற மூன்றும்‌ 
' அறிகின்றோம்‌. மலம்‌ முதலிய மூன்றையும்‌ பாசம்‌ என்றும்‌, இவற்‌ 
ஹோடு' தொடக்குஅம்‌ உயிரைப்‌ பசு என்றும்‌, இறைவனைப்‌ பதி 
என்றும்‌ கூறுவது வழக்கம்‌, இவற்றை உணர்த்தவே, 


*: அவையே தானே யாய்‌ இருவினையின்‌ 
போக்கு வரவு புரிய ஆணையின்‌ 
நீக்க மின்றி நிற்கு மன்றே ?” 


என அுறிவுறுத்துகின்ருர்‌. 


8.  உயிரென்பது ஓன்று உண்டென்பதை மூன்றாம்‌ சூத்திரத்‌ 
தால்‌ வற்புறுத்துகன்றார்‌. உயிர்க்கு ஆன்மா என்ற பெயரை 
(வேதாந்த நூல்களாகிய உபநிடதங்கள்‌ கூறுகின்றன. நம்‌ நாட்டில்‌ 
சமய நெறியில்‌ கின்ற அறிஞருள்‌ சிலர்‌ ஆன்மா என ஒன்று இடை 
யாது என்றனர்‌ ; சிலர்‌ உடம்பே ஆன்மா என்றனர்‌ ; சிலர்‌ இச்திரி 
யங்களையே ஆன்மா என்றனர்‌ ; கனவின்கண்‌ காணப்படும்‌ சூக்கும 
உடம்பையே சிலர்‌ ஆன்மா என்றனர்‌ ; பிராணவாயுவையே ஆன்மா 
என்றனர்‌ சிலர்‌. இவ்வாறு சுத்த பிரமமே ஆன்மா என்றும்‌, எல்லாக்‌ 
கருவிகளும்‌ கூடிய கூட்டமே ஆன்மர என்றும்‌ சிலர்‌ கூறி வந்தனர்‌. 
அவர்களை முறையாக எடுத்து மறுத்து அவர்‌ கூறுவனவற்றின்‌ வேறாக 
ஆன்மா என்னு ஒன்று உளது என ஆசிரியர்‌ நிலைகாட்டுவாராயினர்‌. 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ . ௫௯ 


உடம்பை ரோக்‌இ, உடல்‌, பொறி, மனம்‌ முதலிய கூறுகளாகப்‌ [ 
பகுத்து ஒவ்வொன்றையும்‌ உயிரல்லவெனக்‌ கழித்து ஒன்றும்‌ ஆன்மா | 
அன்ற என்று கண்டு ஆன்மா என ஒன்று இல்லை யென்பாரைப்‌ 
பார்த்து, இவ்வாறு கூறிட்டு கோக்கு ஆன்மா இல்லையென எண்ணிக்‌ | 
கூறுவது யாதோ அதுவே ஆன்மா என்று சொல்லலுற்று, இலத | 
என்றலின்‌ ஆன்மா உளது என்றார்‌. உடலே ஆன்மா என்பாரை 
கோக்கு, “நீங்கள்‌ இது எனது உடல்‌ என்திநீர்களல்லவர 2 எனது 
என்ற சொல்லுக்குப்‌ பொருளாய்‌ உள்ளது யாது 2?” என்று கேட்டு, 
உடலின்‌ வேறாக எனது என்னும்‌ சொற்குப்பொருளாய்‌ இருப்பதவே | 
ஆன்மா? அதற்கு உடைமையாகிய உடம்பு ஆன்மா அன்ற என்னு! 
தெருட்டுதற்கு, எனது உடல்‌ என்றலின்‌ ஆன்மா உளது என்றார்‌. 
கண்‌ முதலிய இந்திரியங்கள்‌ பொருள்களைப்‌ பார்த்தல்‌ முதலிய 
அறிவுச்‌ செயலைச்‌ செய்வதால்‌ அவ்விர்‌தரியமே ஆன்மா, என்பவர்‌ 
களைக்‌ கண்டு, கண்‌ முதலிய பொறிகள்‌ தத்தமக்‌ குரிய ஒளி முதலிய 
வற்றைக்‌ கண்டறியுமே யன்றி, கண்‌ ஓசையையும்‌ காது ஒளியையும்‌ 
இவ்வாறே பிற பிறவற்றையும்‌ அறியா : இவையே ஆன்மாவாயின்‌, 
ஒன்றே எல்லாவற்றையும்‌ அறியவேண்டும்‌. அவ்வாறு ப ன்றன 
யால்‌ இந்திரியம்‌ ஆன்மா ஆகாது என்பாராய்‌; ஐம்புலன்‌ அறிதலின்‌ | 
ஆன்மா உளது என்றார்‌, 


- இனி, சூக்கும வுடம்பே ஆன்மா என்பாரை கோக்கிக்‌ கனவின்‌ 
கண்‌ சூக்கும வுடம்பு காணும்‌ காட்சியை ஈனவின்கண்‌ அலவுடம்பு 
கண்டதாகக்‌ கூறுவதால்‌, அதற்கு வேறாக ஒன்று நின்று கரண்குற* 
தென்பது பெறப்படும்‌. அவ்வொன்றே ஆன்மா என அறிக ட்‌ 
பாராய்‌, ஒடுக்கம்‌ அறிதலின்‌ ஆன்மா உளது என்றார்‌. 'பிராணவாயுவே ! 
ஆன்மாவாயின்‌, அஃது ஈனவுக்‌ காலத்தில்‌ நுகரும்‌ இன்பத்‌ துன்பங்‌ 
களை உறங்குங்‌ காலத்திலும்‌ பிராணவாயுவின்‌ இயக்கம்‌ இருப்ப 
தால்‌ நுகர்தல்‌ வேண்டும்‌ ; அவ்வானு நுகர்ச்சி இல்லாமையால்‌ 
பிராணவாயு ஆன்மா அன்றும்‌. ஆகவே அதனின்‌ வேறாக ஆன்மா 
உளது என்பார்‌, 4 கண்படில்‌ உண்டி வினைஇன்மையின்‌ ஆன்மா 
உளது ”” என்றார்‌, உண்டி யென்றது இன்பத்‌ துன்பங்களை நுகாவ.த, 


இனி, சுத்த பிரமமே ஆன்மா என்பவர்களைப்‌ பார்த்து, பிரமம்‌ 
என்பது, எல்லாவற்றையும்‌ ஒருவர்‌ அறிவிக்க அறியாமல்‌ ஒருங்கே 


சமி சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஒரு குறையுமில்லாமல்‌ தானே அறியும்‌ சைதன்னியம்‌ என்அ சொல்லு 
'இிறிர்கள்‌. ஆன்மாவோ, தானே எதையும்‌ அறியமாட்டா த, அறிந்‌ 


தோர்‌ அறிவிக்க அறியும்‌ சிறுமை யுடையது) ஆகவே ; பிரமமே 
,ஆன்மா என்பது பொருந்தா தென்பாராய்‌, “உணர்த்த வுணர்தலின்‌ 
| ஆன்மா உளது”” என்றார்‌. 


இனி, பொறி முதலிய எல்லாவற்றின்‌ கூட்டமே ஆன்மாவென்‌ 
பார்க்கு, பொறி முதலிய எல்லாம்‌ ஒரு பாவையிடத்தும்‌ கூடியுள்ளன; 
ஒரு பிணத்தினிடத்தும்‌ உடம்புக்குரிய கூறுகள்‌ எல்லாம்‌ கூடி யிருக்‌ 
கின்றன. எனினும்‌ ஆன்மாவுக்குரிய அறிவு விழைவு செயல்கள்‌ 
' இல்லை. ஆகவே அக்கூட்டத்தின்‌ வேறாக ஆன்மா ஒன்று இவ்‌ 
வுடம்பினுள்‌ உளது என்னு கூறுகின்றார்‌. பொறி முதலிய கருவி 
களின்‌ கூட்டமாகிய உடம்புக்கு முதற்‌ காரணம்‌ மாயை; அம்மாயை 
1! ஆன்மா அன்று; அந்த ஆன்மாவுக்கு இந்த மாயா காரியமான 
உடம்பு இடமாகும்‌; அவ்வுடம்பின்‌ செயல்‌ கொண்டு, அதனுள்‌ 
ஆன்மா இருப்பது உணரப்படுகிறது என்பதை விளக்குதற்கு “மாயா 
| இயந்திர தனுவினுள்‌ ஆன்மா வுளது ”' என்றார்‌, மாயா இயந்திர 
தனு-—மாயையிலீரும்‌து தோற்றுவிக்கப்பட்ட இயந்திரம்‌ போன்ற 
உடம்பு. இக்கருத்துக்களையே, 


“£ உளது இலதேன்றலின்‌ எனதுடல்‌ என்றலின்‌ 
ஐம்புல னொடுக்கம்‌ அறிதலின்‌ கண்படில்‌ 
உண்டிவினை யின்மையின்‌ உணர்த்த வுணர்தலின்‌, 

னை வியந்திர தனுவினுள்‌ ஆன்மா ”” 


என்னு கூறுகின்ருர்‌. 


4. மூன்றாம்‌ சூத்திரத்தில்‌ ஆசிரியர்‌, காணப்படாத உயிரை 
உண்டு என்பதற்காகக்‌ காணப்படும்‌ ஈமது உடம்பையே ஆராய்ந்து 
காட்டினார்‌. ஈம்‌ உடம்பில்‌ அறி கருவி, செயற்‌ கருவி என இருவகைக்‌ 
கருவிகள்‌ உள்ளன. அறி கருவியை ஞானேந்திரியம்‌ என்றும்‌; 
செயற்‌ கருவியைக்‌ கன்மேம்‌ திரியம்‌ என்றும்‌ வடமொழியிற்‌ கூறுவர்‌. 
அவத்றுள்‌ ஞானேந்திரியம்‌, மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என 
ஐந்தாகும்‌) கன்மேந்திரியம்‌, வாய்‌ கால்‌ கை பாயு உபத்தம்‌ என 


ஷை 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ சுக்‌ 


ஜந்தாம்‌. மெய்‌ முதலிய அறி கருவிகளால்‌ உலஇயலை அறிவதரஇய 

செயலைச்‌ செய்கின்றோம்‌ ; வாய்‌ முதலிய செயற்‌ கருவிகளால்‌ பேசு 

தல்‌, ஈடத்தல்‌ முதலிய செயல்களைச்‌ செய்கின்றோம்‌. , இக்கருவிகட்கு 

வேறாக, மனம்‌ சித்தம்‌ அகங்காரம்‌ புத்தி யென நான்கு உட்கருவி 

கள்‌ நம்‌ உடம்பில்‌ உண்டு, மனம்‌ த்தம்‌ முதலியவற்றை அந்தக்‌ 

கரணம்‌ என அறிவு நூல்கள்‌ கூறும்‌. உடம்பு பருப்பொருளாய்க்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியக்கூடிய து; உயிர்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத அருவப்‌ | 
பொருள்‌. உடம்பின்‌ எல்லையை நீங்காமல்‌ அதனுள்ளே அறிவாய்‌ | 
உடம்பின்‌ பல வேறு கூறுகளையும்‌ இயக்கும்‌ இயக்கப்‌ பொருளாய்‌ 

உயிர்‌ இருக்கிறது, உடம்பின்‌ எல்லையை உருமண்டலம்‌ என்றும்‌, 

அறிவுருவாய்‌ நிலவும்‌ உயிரெல்லையை அறிவு மண்டலம்‌ என்‌ 
கூறுவர்‌. அறிகருவிகளும்‌ செயற்‌ கருவிகளும்‌ உருமண்டலத்தில்‌ 

இருப்பவை. உட்கருவிகளான அந்தக்கரணங்கள்‌ அறிவு மண்டலத்‌ 

தில்‌ இருக்கின்றன. உருமண்டலத்தை உருவுடம்பு என்றும்‌, அதற்‌ 

குள்‌ இருப்பது. அர்தக்கரணங்களைத்‌ தன்னிடத்தே கொண்ட ௮௬ 

வுடம்பு என்றும்‌ ஈம்முடைய நூல்கள்‌ குறிக்கும்‌, ஆங்கிலம்‌ ஜெர்‌ 

- மனி முதலிய மொழிகளைப்‌ பேசும்‌ மேனாட்டார்‌ லத்தீன்‌ மொழியால்‌ 

தம்முடைய ஆராய்ச்சியிற்‌ கண்ட பொருள்களுக்குப்‌ பெயரிட்டு 

வழங்குவது போல ஈம்‌ நாட்டார்‌ வடமொழியால்‌ ஞானேந்திரியம்‌, 

கன்மேந்திரியம்‌, : அந்தக்கரணம்‌ எனப்‌ பெயரிட்டு வழங்குவர்‌, 

ஆகவே, இவை வடசொல்லால்‌ குறிக்கப்படுவது பற்றி வடநூலா” 

ருக்குத்தான்‌ இந்த ஞானேர்திரிய முதலியன வுண்டு ; தமிழர்கட்கு 

இல்லை யென்று கூறிப்‌ பிணங்குவது பெருந்தன்மை யாகாது, இவ்‌ 

வாறே இர்மூலில்‌ ஆங்காங்குக்‌ காணப்படும்‌ வடசொற்கள்‌ ஆட்ட 

காரணமாக மேற்கொண்டவையெனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 


இனி, மூன்றாம்‌ சூத்திரத்தில்‌ இச்திரியங்கள்‌ ஆன்மா ஆகா 
என்பது கண்ட சமயவாதிதளிற்‌ சிலர்‌, அந்தக்காணமே ஆன்மா 
என்னு கூறினர்‌. அந்தக்கரணம்‌ ஆன்மாவின்‌ செயலுக்குக்‌ கருவி | 
யாகுமே தவிர ஆன்மாவாகாது என்பாராம்‌, “ அந்தக்கரணம்‌ அவற்‌ | 
நின்‌ ஒன்றன்று ஆன்மா '” என்று ஆசிரியர்‌ மான்காம்‌ சூத்திரத்தில்‌ 


கூறுகின்றார்‌. கண்‌ முதலிய கருவிகளின்‌ வாயிலாகக்‌ காணப்‌ / 


௬௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


! படுவதைப்‌ பற்றுவது மனம்‌ ; அதனை இன்னதெனச்‌ சிந்திப்பது 
தத்தம்‌; இந்தனையின்‌கண்‌ இதுதானெனத்‌ துணிவேனென எழுவது 
அகங்காரம்‌) துணிந்து தன்கண்‌ கொள்வது புத்தி, இவற்றைக்‌ 
கருவியாகக்‌ கொண்டு ஆன்மா அறிவுப்பொருளை அறிக்‌ துகொள்ளும்‌. 
இவ்வகையில்‌ மனம்‌ முதலிய நான்கும்‌ ஆன்மாவாகிய அரசனுக்கு 
அமைச்சர்‌ போல நின்று அறிவுத்துணை செய்னெறன. இக்கருவிகள்‌ 
ஆன்மாவோடு கூடி அதற்கு அமைச்சுத்‌ தொழில்‌ செய்யும்‌ என்பது 
விளங்கவே, ஆசிரியர்‌, “£ அவை சந்தித்து நின்று அமைச்சரசு ஏய்ப்ப ”” 
என்று கூறி யருளுதன்றார்‌, 


முன்பு கண்ட உரு மண்டலமும்‌ அறிவு மண்டலமுமாகிய 
இரண்டையும்‌ ஒன்றாயடக்‌க ஆன்மதத்துவம்‌ என்னு ஈம்‌ சமய நூல்கள்‌ 
கூறுகின்றன. இதனின்‌ வேறாக இருவகைத்‌ தத்துவங்கள்‌ உண்டு; 
8 வெது வித்தியா . தத்துவம்‌ சிவதத்துவம்‌ எனப்படும்‌. வித்தியா 
' தத்துவம்‌ (Spiritual Sphere) நுண்ணுடம்புக்கு உள்ளாய்‌ உயிரைச்‌ 
சூழ்ந்து சிற்பது. சிவதத்துவம்‌ உயிர்க்கு மேலாய்த்‌ இருவருள்‌ 
(த்க்‌ வாயிலாய்‌ (14601010) இருப்பது. இறைவனுடைய 
அருட்சத்தி சவதத்‌ தவத்தின்‌ வாயிலாக ஆன்மாவின்‌ அறிவு, விழைவு, 
செயல்‌ என்த மூவகையான ஆற்றல்களையும்‌ களரச்‌ செய்யும்‌ ,' 
சிவ தத்துவத்தின்‌ வாயிலாக வரும்‌ அவ்வருட்சத்தயே ஆன்ம 
தத்துவத்தையும்‌ வித்தியா தத்துவத்தையும்‌ தொழிற்படுத்துிற து. 
வித்தியா தத்துவத்தால்‌ உயிரினுடைய அறிவு முதலிய ஆற்றல்கள்‌ 
எழுந்து அறிதற்கும்‌ விழைதற்கும்‌ செய்தற்கும்‌ முற்படுகின்றன. 
அப்போது ஆன்ம தத்துவம்‌ அறிதல்‌ முதலிய செயல்களை நிசழ்விக்‌ 
கின்றது. ஆன்மாவாகிய உயிரைச்‌ சூழ்ர்து ஆன்ம தத்துவமும்‌ 
அதற்குள்‌ வித்தியா தத்துவமும்‌ அதற்குள்ளாக ஆன்மாவும்‌ இருக்‌ 
இன்றன. இதுபற்றியே ஆன்ம தத்துவத்‌து- இர்திரியங்களைப்‌ புறக்‌ 
கரணம்‌ என்றும்‌, மன முதலியன அவற்றிற்குள்ளாக இருப்ப துபற்றி 
அகக்கரணமாகிய அந்தக்கரணம்‌ என்றும்‌, அவற்றிற்கும்‌ உள்ளே 
யிருக்கற வித்தியா தத்துவத்தை உள்ளந்தக்கரணம்‌ என்றும்‌ அவற்‌ 
திற்கும்‌ உள்ளால்‌ இருக்கிற ஆன்மாவை உள்ளம்‌ என்றும்‌ 
சான்றோர்‌ வழங்குகின்றனர்‌. * ஒர்த்து உள்ளம்‌ உள்ள.து உணரின்‌ 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ ' ௬௩ 


ஒருதலையாப்‌, பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு” என்ற திருக்குறளில்‌ 
இருவள்ளுவனார்‌ ஆன்மாவை உள்ளம்‌ என வழங்குவதை இங்கே 
நினைவு கூர்தல்‌ வேண்டும்‌. ழ்‌ 


இவ்வான்ம வித்தியா தத்துவங்களுக்கு உள்ளே இருக்கும்‌ 
ஆன்மாவுக்கு அறிவு முதலிய மூவகை ஆற்றலும்‌ இயல்பாகவே 
உண்டென்றாலும்‌, முதற்‌ சூத்திரத்தில்‌ காட்டப்பட்ட மலத்தால்‌ 
மறைப்புண்டு கிடக்கின்றன. அம்மலம்‌ செம்பில்‌ களிம்பு போல 
இயல்பாய்‌ ஆன்மாவில்‌ அனாதி தொடர்பு கொண்டிருப்பதால்‌ அது 
சகசமலம்‌ என்று கூறப்படும்‌. இச்‌ சகசமலத்தால்‌ மறைப்புண்டு 
இருப்பது விளங்க, ஆசிரியர்‌, “ஆன்மா சகசமலத்து உணராது ”” 
என்றார்‌, ச௪கசம்‌, இயற்கை, மலத்தால்‌ மறைப்புண்டு ஆற்றல்‌ 
சுருங்கியிருக்கும்‌ ஆன்மா, அவ்வா ற்றலைச்‌ செலுத்தி நினைவன நினைம்‌ து 
செய்வன செய்து ஒழுகுதற்கு இத்தத்துவங்கள்‌ கருவியாய்‌ -இன்றி 
யமையாது வேண்டப்படுகன்‌ றன. இவை ஓர்‌ அரசனுக்கு அமைச்‌ 
சரும்‌ பிற அரசியல்‌ வினையாளரும்‌ போல ஆன்மாவுக்கு அமைந்‌ 
துள்ளன என்பது பற்றியே “£ அமைச்சரசு ஏய்ப்ப '' என்றார்‌. 

இனி, ஈம்முடம்பு உருவுடம்பு (தோலவுடம்பு), அருவுடம்பு 
(சூக்கும வுடம்பு), கருவுடம்பு (புரியட்டக வடம்பு), நுண்ணுடம்பு 
(கஞ்சுக வுடம்பு), காரண வுடம்பு என ஐந்து வகையாக இத்‌ 
தத்துவங்களைக்கொண்டு பகுத்துக்‌ காணப்படுகிறது. இவை ஈம்‌ 
முடம்பினுள்‌ ஒன்றிற்கொண்று நுட்பமாய்‌ அமைந்துள்ளன. உரு 
வுடம்பு தொழிற்படுங்கால்‌ உயிர்‌ புருவ நடுவில்‌ நிற்கும்‌ என்னும்‌, 
சூக்கும வுடம்புக்குச்‌ செல்லுங்கால்‌ கழுத்திலும்‌, புரியட்டக வுடம்‌ 
புக்குட்‌ செல்லுங்கால்‌ இதயத்திலும்‌, கஞ்சுக வுடம்பில்‌ உக்‌தயிலும்‌, 
காரணவுடம்போடு நிற்கையில்‌ உர்தியின்‌ 8ீழ்‌ மூலாதாரத்திலும்‌ நிற்‌ 
கும்‌; புருவ ஈடு முதலிய இடங்கள்‌ உயிருக்கு உணர்வெல்லை யாகும்‌. 
புருவ நடுவில்‌ நிற்கும்‌ நிலை சாகரம்‌ (ஈனவு) என்றும்‌, கழுத்தில்‌ 
நிற்கும்‌ நிலை சொப்பனம்‌ (கனவு) என்னும்‌, இதயத்தில்‌ நிற்கும்‌ நிலை 
சுழுத்தி (துயில்‌) என்றும்‌, உந்தியில்‌ நிற்கும்‌ நிலை துரியம்‌ (உறக்கம்‌) 
என்றும்‌, மூலாதாரத்தில்‌ நிற்கும்‌ நிலை அதீதம்‌ (பேருறக்கம்‌) என்றும்‌ 
நூல்களிற்‌ கூறப்படுகின்றன. புருவ நடுவிலிறார்‌து மூலாதாரம்‌ வரை 


௬௪ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யில்‌ இத்‌ தத்துவக்‌ கருவிகளை விட்டு படிப்படியாக நீங்கிக்‌ கீழே 
செல்லுவதும்‌, பின்பு படி.ப்படியாக மேலேறிப்‌ புருவ ஈடுவுக்கு 
வருவதும்‌, வரும்போது ஆங்காங்கு விட்ட, கருவிகளோடு கூடுவதும்‌ 
உயிருக்கு உடம்பில்‌ உண்டாகும்‌ இயக்கமாகும்‌. மேலே கூறிய 
ஐவகை நிலைகளும்‌ அவத்தை யெனப்படும்‌. இதுபற்றியே ** ஆன்மா 
அஞ்சவத்தைத்து '' என்று கூறி யருளினார்‌. இதனை நான்காம்‌ 
சூத்திரம்‌, 
1 அந்தக்‌ கரணம்‌ அவற்றின்‌ ஒன்றன்று அவை 
சந்தித்தது ஆன்மா சகசமலத்‌ துணராது 
அமைச்சர சேய்ப்ப நின்று அஞ்சவைத்‌ தத்தே ?” 


என்று இயம்புகிறது. இவ்வவத்தையில்‌, கீழ்கோக்கிச்‌ செல்லும்‌ 
அவத்தை (இயக்க நிலை) ீழாலவத்தை யெனனவும்‌, மூலாதாரத்தி 
லிருந்து மேல்நோக்கி வரும்‌ அவத்தை மேலாலவத்தை யெனவும்‌ 
வழங்கும்‌, 


இச்‌ சூத்திரத்தால்‌ ஆன்மாவுக்கு ஐக்தவத்தைப்‌ படுவது இலக்‌ 
கணம்‌ என்பது பெறப்படுவது கொண்டு அமைந்துவிடலாகாது. 
அந்தக்‌ கரணங்களே அறிதல்‌ என்ற தொழிலைச்‌ செய்வதால்‌ அவற்‌ . 
றையே உயிரென்றல்‌ அமையும்‌ என்பவர்‌ எவ்வாறு மறுக்கப்படுகன்‌ 
முர்கள்‌ என்பதை மறவாது கடைப்பிடித்தல்‌ வேண்டும்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌ நிலவும்‌ மேனாட்டு உளூல்களைக்‌ காணுமிடத்து அந்தக்‌ 
கரணமே ஆன்மாவாம்‌ என்ற கூற்று வலியுவுவதுபோலத்‌ தோன்றும்‌, 
உயிர்‌ அவத்தைப்படுவ தென்பது அறிகருவிகளோடு கூடுவதும்‌ 
கூடாது நீங்குவதுமாகிய நிலையை எய்துவதென்று கண்டோம்‌. 
உயிர்‌ அந்தக்‌ கரணங்களோடு கூடிய வழி அறிவு விளக்க முண்டா 
கிறது; கூடாவழி அறிவினது விளக்கம்‌ குறைகிறது. அந்தக்‌ 
கரணங்களே அறிதல்‌ என்னும்‌ செயலை யுடையவாயின்‌, ஆன்மா 
அடையும்‌ அவத்தை வேறுபாட்டுக்‌ கேற்ப அறிவு விளக்கத்தில்‌ 
மிகுவஅம்‌ குறைவதும்‌ உண்டாதற்குக்‌ காரணமில்லை, ஆன்மா ஓழும்‌ 
மேலுமாக அவத்தை யெய்தங்கால்‌, நின்றாங்கு நிற்கும்‌ கருவிகள்‌, 
உயிர்‌ வரது சோயும்போது விளங்குவதும்‌ நீங்கும்போது விளக்கம்‌ 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ ்‌ ௬௫ 


'குன்றுவதும்‌ நிகழ்கின்றன. இதனால்‌ அறிவாகிய ஒளியும்‌ செயலும்‌ 
ஆன்மாவுக்கே உரியவாய்‌ இருப்பது தெளிவாஇற.து. ஆதலால்தான்‌ 
ஆன்மா அந்தக்‌ கரணங்களாகிய அவற்றின்‌ ஒன்றன்று என்பது 
வ.ற்பு௮த்தப்படுகிற.து. 


5. அர்தக்கரணங்களின்‌ வேருய்ச்‌ சகசமலத்தால்‌ உணர்வு 
மழைக்கப்பட்டு உடல்‌ கருவிகளோடு கூடி நிற்கும்‌ எனப்பட்ட 
ஆன்மா கீழும்‌ மேலுமாக ஐவகை யவத்தை எய்துவானேன்‌ 2 
அவத்தை எய்துங்கால்‌, கருவிகளோடு கூடி. அறிவு விளக்கம்‌ பெறு 


வதும்‌ அவற்றோடு கூடாத வழி அறிவு ஒடுங்குதலும்‌ எற்றுக்கு? . : 


என்று இல ஐயங்கள்‌ ஈம்‌ நினைவில்‌ எழுகன்‌ றன. இந்த ஐயங்களை 
எண்ணி ஆராய்ந்தோர்‌, ஓர்‌ உண்மையைக்‌ கண்டனர்‌ : :உலக௫டைத்‌ 
தோன்றும்‌ பொருள்கள்‌ அனைத்தும்‌ இயங்கிய வண்ணம்‌ இருக்‌ 
- இன்றன. பருப்பொருளின்‌ இயக்கம்‌ ஈமக்குத்‌ தெரிஇறது) நுண்‌ 
பொருளின்‌ இயக்கம்‌. புலனாவதில்லை. புலனாகாமை கொண்டு அவற்‌ 
நின்கண்‌ இயக்கம்‌ இல்லையென்று கூறமுடியாது; அதனைச்‌ லெ 
விஞ்ஞானிகள்‌ நுண்ணிய கருவிகளால்‌ காட்டியுமிருக்கன்‌ றனர்‌, 
இதனால்‌ எல்லாப்‌ பொருளிடத்தும்‌ இயக்கம்‌ உண்டு என்பது தெளி 
வாகி யிருக்கிறது. உயிர்ப்‌ பொருளிலும்‌ இவ்வியக்கம்‌ காணப்‌ 
படுகிறது. எந்த இயக்கமும்‌ தானே உண்டாகாது என்பது பொது 
உண்மை. இயக்கமெல்லாம்‌ காரியமாதலால்‌, அதற்குக்‌ காரணமாய்‌ 
இயக்குவ.து ஒன்று உண்டு. அவ்வாறே உயிரை இயக்குவதும்‌ 
ஒன்று உண்டு, அஃது இறைவனது திருவருள்‌ என்று அறிஞர்‌ 
கண்டுள்ளனர்‌. இத்‌ திருவருள்‌, கருவிகளோடு கூடி அவை வேணு 
தான்‌ வேறு என நினையாது அவையே தான்‌ என மயங்கும்‌ ஆன்‌ 
மாவை, மேலும்‌ ழும்‌ இயக்கியும்‌, வப்‌ பிரித்தும்‌ கூட்டியும்‌ 
உண்மையறிவு பெற உதவுகிறது. 


இவ்வாறு தனக்குத்‌ தோன்றாத்‌ துணையாய்‌ உடனிருந்து உதவி 
புரியும்‌ முதல்வனது அருளை ஆன்மா உணர்வதில்லை) அவனது 
அருளையின்றித்‌ தான்‌ ஒன்றும்‌ செய்து கொள்ளமுடியாத ஏழை 
என்பதையும்‌ ௮ஃது எண்ணுவதில்லை. சுருங்கச்‌ சொல்லுவோமாயின்‌, 
உயிர்‌ தன்னையும்‌ அறிவதில்லை; தனக்குத்‌ தோன்றாத்‌ துணை 


ix 


௬௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யாய்‌ உடனின்றதவும்‌ இருவருள்‌ முதல்வனையும்‌ அறிவதில்லை. 
ஆன்மாவுக்கு மெய்‌ வாய்‌ முதலிய அறிகருவிகள்‌ உள்ளன. 
்‌ அவை தத்தமக்கு உரிய பொருள்களைக்‌ கண்டு அஅதியிட்டு உயிர்க்கு 
உணர்த்துஇன்றன; ஆனால்‌ அவை தம்மையே அறிவதில்லை; பொருளைக்‌ 
காணுமாஅம்‌ ஓசையைக்‌ கேட்குமாறும்‌ செலுத்தும்‌ உயிரையேனும்‌ 
அக்கண்‌ முதலிய கருவிகள்‌ அறினெறனவேர எனின்‌ அதுவும்‌ கடை 
யாது. அது போலவே உயிர்கள்‌ தம்மையோ தமக்குத்‌ தோன்றாத்‌ 
துணையாய்‌ நின்று உதவும்‌ இருவருளையோ அறியாவாகின்‌ றன. இதனை 
அசிரியர்‌, “ விளம்பிய வுள்ளத்து மேய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு அளந்தறிந்து 
அறியா ; ஆங்கு அவை போலத்‌ தாம்‌ தம்‌ உணர்வின்‌ தமி அருள்‌ ? 
என்னு உரைக்கின்றார்‌. உள்ளம்‌ என்றது, ஆன்ம வித்தியா தத்துவங்‌ 
கட்கு உள்ளே அருவாய்‌ ஆற்றல்‌ வடிவாய்‌ இருக்கும்‌ ஆன்மாவை 
என அறிக. 


தம்மால்‌ அறியப்படாத முதல்வனது இருவருளால்‌ உயிர்கள்‌ 
அறிவு விழைவு செயல்வகைகளில்‌ எவ்வாறு தொழிற்படுகின்றன 
எனின்‌; கரந்தத்தின்‌ முன்னே நிற்கும்‌ இரும்பு எங்ஙனம்‌ அசை 
கஇறதோ அங்கனமே முதல்வன்‌ திருவருளின்முன்‌ உயிர்கள்‌ அறிவது 
விழைவது முதலிய செயல்களைச்‌ செய்கின்றன. இரும்பு அசைவ தும்‌ 
காந்தம்‌ அசையா து இருப்பதும்‌ போல, திருவருளின்முன்‌ உயிர்கள்‌ 
அறிவது முதலியன செய்ய முதல்வன்‌ ஒரு விகாரமும்‌ இல்லாமல்‌ 
இருப்பான்‌. இக்கருத்து விளங்க, ஆசிரியர்‌ காந்தம்‌ கண்ட பசா 
சத்தவையே என்றார்‌. பசாசம்‌-— இரும்பு. இதனை, 
“ விளம்பிய வுள்ளத்து மேய்வாய்‌ கண்மூக்கு 

அளந்தறிந்‌ தறியா ஆங்கவை போலத்‌ 

தாந்தம்‌ உணர்வின்‌ தமியருள்‌, 

காந்தம்‌ கண்ட பசாசத்‌ தவையே ?” 


என்அ ஐந்தாம்‌ சூத்திரம்‌ கூறுஇறது, 


மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என்ற கருவிகள்‌ ஆன்மாவின்‌ 
துணையால்‌ பொருள்களை அதிகன்றன ; அவ்வாறு அறிந்தும்‌, அறி 
இன்ற தம்மையும்‌ தம்மை அறியச்‌ செய்யும்‌ ஆன்மாவையும்‌ அறிவ 
தில்லை ; அவற்றைப்‌ போலவே ஆன்மாக்களும்‌ திருவருள்‌ துணையால்‌ 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ ௬௭ 


செய்வன செய்து, செய்வினையின்‌ பயனை நுகர்னெறன. அவ்வான 
அகர்ந்தும்‌, அகர்‌கன்ற தம்மையும்‌, தமக்குத்‌ தோன்றாத்‌ துணையாய்‌ 
உடனின்அ இயக்கும்‌ முதல்வன்‌ திருவருளையும்‌ அறிவதில்லை! திரு 
வருள்‌ இயக்க இயங்கும்‌ ஆன்மாவின்‌ இயக்கம்‌ காந்தத்தின்‌ முன்பு 
நின்ற இரும்பு இயங்குவது போலும்‌ இயக்கமாம்‌. அப்படி இயங்‌ 
இனும்‌ சலியாத காந்தம்போல, முதல்வன்‌ சலிப்பின்றி நிருவிகாரியாய்‌ 
- இருப்பன்‌ என்பது இதனால்‌ உணர்த்தப்படும்‌ பொருள்‌. 


6. கண்‌ காது முதலியவற்றால்‌ காணக்கூடிய பருப்‌ பொருள்‌ 
களையும்‌ ஓசை முதலிய நுண்‌ பொருள்களையும்‌ காண்கின்றோம்‌. இக்‌ 
கருவிகளால்‌ அறியப்படுவன அனைத்தும்‌ உலகியற்‌ பொருள்களே 
யாகும்‌. இவற்றை மனத்தின்கண்‌ வைத்துச்‌ சந்திப்பதால்‌ பெறப்‌ 
படும்‌ உணர்வுப்பொரூளும்‌ உலகியற்‌ பொருள்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டன வாதலால்‌ உலகியல்‌ உணர்வுப்‌ பொருள்களே. 


முதற்‌ சூத்திரத்திற்‌, கண்டவாறு இவ்வுலகமே நிலைபேறில்லாத 
தாகும்‌. நிலையில்லாத பொருளை அசத்து என்றும்‌, நிலையுடைய 
பொருளைச்‌ சத்து என்றும்‌ கூறுவர்‌. மெய்யைச்‌ சத்தென்றும்‌, 
பொய்யை அ௮சத்தென்றும்‌ கூஅவதுண்டு. இதுபற்றியே * காண்ப 
தெல்லாம்‌ போய்‌ '' என்ற பழமொழியும்‌ மக்களிடையே நிலவுகிறது. 
காண்பதென்பது, கண்ணாற்‌ காண்பது, காதாற்‌ கேட்பது, வாயாற்‌ 
சுவைக்கப்படுவ து முதலியவற்றைப்‌ பொதுவாகக்‌ குறிக்கும்‌. இவ்‌ 
வாறு கண்‌ முதலிய அறிகருவிகளால்‌ அறியப்படுவன வெல்லாம்‌ 
உருவும்‌ .அருவுமாகிய உலகியற்‌ பொருள்களேயாய்‌ அசத்தாய்‌ 
இருக்கின்றன. எவ்வகையாலும்‌ அறியப்படாத பொருளே கடை 
யாது. ஒரு பொருள்‌ எவ்வாற்றானும்‌ அறியப்படாதென்றால்‌, அப்படி 
ஒரு பொருளே .இல்லை யென்பதே கருத்து, அவன்‌, அவள்‌, அது 
எனப்‌ பகுத்துக்‌ காணப்படும்‌ உலகியற்‌ பொருள்கள்‌ உருவுடையன 
வாயினும்‌ உருவில்லனவாயினும்‌ எப்படியும்‌ அவை அசத்தாகவே 
உள்ளன. முதல்வனாகிய பரம்பொருள்‌ நம்முடைய அறிவால்‌ 
அறியப்படுவானாயின்‌, ௮ றியப்படும்‌ ஏனை உலகியற்‌ பொருள்‌ போல 
அசத்தாவான்‌. எவ்வாற்றுலும்‌ அறியப்படா தொழியுமாயின்‌, பரம்‌ . 
பொருள்‌ ஒன்ற இல்லையென்றே முடியும்‌. ஆசிரியர்‌ இக்கருத்தையே 


௬௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முதல்வனாகிய பரம்பொருள்‌ “£ உணர்‌ உருவேனின்‌ அசத்து ; உணராது 
எனின்‌ இன்மை?” என்ன அருளினார்‌. அஃதாவது இறைவன்‌ ஈம்‌ 
கருவிகளால்‌ உணரப்படும்‌ பொருள்‌ எனின்‌, ௮சத்தாவான்‌ ; உணரப்‌ 
படான்‌ எனின்‌ அவன்‌ என்னும்‌ எவ்விடத்தும்‌ இல்லாத பொருளாம்‌ ; 
அஃதாவது சூனியம்‌ என்பதாம்‌. 


பரம்பொருள்‌ ஓன்னு உண்டென்பது முதற்‌ சூத்திரத்தால்‌ 
அணியப்பட்டது. ஆகவே ௮ஃது உள்பொருளாகிய சத்து என்று 
கூறப்படும்‌. காணப்படும்‌ நம்‌ உடம்பைக்‌ கொண்டு காணப்படாத 
உயிராகிய நாம்‌ உண்டென்பதை மூன்றாம்‌ சூத்திரத்தால்‌ .துணிர்‌ 
துள்ளோம்‌. உயிரும்‌ பரம்பொருள்‌ போல அனாதியே நின்ற நிலவு 
வது? அறிவு விழைவு செயல்‌ என்ற ஆற்றல்களை யுடையது ; அதனால்‌ 
உயிரும்‌ சத்து என்னு கூறப்படும்‌. பரம்பொருளாகிய சத்து, உயி 
ராகிய சத்துப்‌ பொருளால்‌ இருவகையில்‌ உணரப்படுவதும்‌ ஒருவகை 
யில்‌ உணரப்படாமையும்‌ உள்ள சத்தாஇறது ; ஒருவாற்றால்‌ உணரப்‌ 
படுவதால்‌ அசத்தாவதும்‌, உணரப்படாமையால்‌ சூனியமாவதும்‌ 
இல்லை. இதனை ஆசிரியர்‌, “£ இருதிறனல்லது சிவசத்தாம்‌ என இரண்டு 
வகையின்‌ உலகு இசைக்கும்‌ '” என்று அருளுனெறார்‌. இருதிறன்‌, 
அசத்தாவதும்‌ சூனியமாவதுமாகிய இரண்டுதிறன்‌ ; இரண்டு வகை, 
ஒருவா ற்றால்‌ உணரப்படுவதும்‌ ஒருவா ற்றால்‌ உணரப்படாமையுமாயெ 
இருவகை, உலகியலறிவும்‌ உயிரறிவும்‌ கொண்டு உணருமிடத்து 
முதல்வனாகிய பரம்பொருள்‌ உணரப்படுவதில்லை யென்றும்‌, அப்‌ 
பரம்பொருளின்‌ திருவருள்‌ அறிவுகொண்டு நோக்கின்‌ அப்‌ பரம்‌ 
பொருள்‌ உணரப்படும்‌ என்னும்‌ மெய்யுணர்வால்‌ பரம்பொருளைக்‌ 
கண்டு இன்புற்ற சான்றோர்‌ கூறுனெறனர்‌. “சோல்‌ தேரியாப்‌ 
பொருள்‌ சோதிக்கப்பால்‌ நின்ற சோதியான்‌ '” என்று திருஞானசம்பர்‌ 
தரும்‌, * காண்பாரார்‌ கண்ணுதலாய்‌ காட்டாக்காலே '” என்று திரு 
நாவுக்கரசரும்‌ கூறியருளுவதால்‌ முதல்வனாகிய சிவபரம்பொருள்‌ ஒரு 
வாற்றால்‌ உணரப்படுவதும்‌ உணரப்படாமையும்‌, '* அருளாலே மெய்ப்‌ 
பொருளைக்‌ காணும்‌ விதிபுடையேன்‌”” என்னு காரைக்காலம்மையாரும்‌, 
** அவனருளே கண்ணாகக்‌ காணினல்லால்‌ ”” என்று இருநாவுக்கரசரும்‌ 
_ கூறியருளுவதால்‌, இருவருள்‌ அறிவு ஒன்றே சிவபரம்‌ பொருளைக்‌ 
காண்டற்குத்‌ தனையாம்‌ என்பதும்‌ சைவத்‌ இருமுறைகளில்‌ 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ ௬௯ 


வற்பு௮த்தப்படுகின்‌ றன. இதுபற்றியே (“இரண்டு வகையின்‌ இசைக்கு 
மன்‌ உலகு”? என்றார்‌. உலகு என்பது திருவருளே கண்ணாகக்‌ 
கொண்டு இறைவனைக்‌ கண்டு இன்புற்ற உயர்க்தோரைக்‌ குறிக்கும்‌. 
மேலே கூறிய சான்றோர்களை ஆசிரியர்‌ உலகு என உயர்த்திக்‌ 


கூறியுள்ளார்‌. 


“ உணர்‌உரு அசத்து எனின்‌, உணராது இன்மையின்‌, 
இருதிற னல்லது சிவசத்‌ தாமேன ச 
இரண்டு வகையின்‌ இசைக்குமன்‌ உலகே '£ 


என்பது இக்கருத்தை யுணர்த்தும்‌ சூத்திரம்‌. 


இங்கே கூறிய உலகியலறிவு பாசஞான மென்றும்‌ உயிரறிவு 
பசுஞான மென்னும்‌, திருவருள்‌ அறிவு சிவஞானம்‌ (பதிஞானம்‌) என்‌ 
அம்‌ வழங்கும்‌. உலகியலறிவு கல்வி கேள்விகளால்‌ உண்டாகும்‌ 
செயற்கை யறிவு) இது பாசஞானம்‌. உயிரறிவு உண்மை யறிவெனப்‌ 
படும்‌ இயற்கையறிவு; இது பசுஞானம்‌. பரம்பொருள்‌. பசுபாச 
ஞானங்களால்‌ அறியப்படாத, சிவஞானத்தால்‌ அறியப்படுவது 
பற்றிச்‌ சிவசத்து என்று ஆசிரியரால்‌ குறிக்கப்படுஇறெது. 


இச்‌ சூத்திரத்தால்‌, சவ பரம்பொருள்‌ இயற்கையும்‌ செயற்கையு' 
மாகிய ஈம்‌ அறிவெல்லையைக்‌ கடந்து நிற்பினும்‌, அதனால்‌ அருளப்‌ 
படும்‌ சிவஞானத்தால்‌ ஆன்மாக்களாகிய்‌ நரம்‌ அதனை அறிதல்‌ கூடும்‌ 
என்பது வற்புறுத்தப்பெறுவது காண்க. 


7. இறைவன்‌ உயிர்‌ உலகு என்ற மூன்றனுள்‌, இறைவனைச்‌ 
சிவசத்து என்றும்‌ உலகை அசத்தென்றும்‌ முன்னைச்‌ சூத்திரத்தால்‌ 
அறிந்தோம்‌. சத்தாகிய சிவம்‌ ௮௪த்தை ரோக்குமாயின்‌, அது நிலை 
யின்றிப்‌ போகும்‌. மரத்தால்‌ செய்யப்பட்ட யானை யொன்றை அது 
செய்யவலிீல்‌ ஒரு மரத்தச்சன்‌ காண்பானாயின்‌, அவனுக்குச்‌ சத்தாகிய 
மரம்‌ புலனாகுமே அன்றி அசத்தாகிய யானை வடிவம்‌ புலப்படாது, 
அதுபோலவே, சத்தாகிய சிவத்தின்‌ முன்‌ அசத்தாகிய உலகம்‌ 
நில்லாது மறைந்தொழியும்‌. அசத்தாகிய உலகம்‌ தன்னிலையில்‌ அறி 
யும்‌ அறிவு இல்லாதது ; அதனால்‌ ௮.து சத்தாகிய சிவத்தை அறியாது, 
இதனையே ஆசிரியர்‌, சத்தின்‌ எதிர்‌ யாவையும்‌ சூனியம்‌ ; ஆகலான்‌; 


எம சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சத்து அறியாது; அசத்து இலது ஆகலின்‌ அறியாது என்றார்‌, 
யாவையும்‌ என்றது அசத்தாகிய உலகியற்‌ பொருள்களை யாகும்‌, 
அவை தோற்றுவிக்கத்‌ தோன்றி நின்று அழிவன வாதலால்‌ ௮௪த்‌ 
தாகும்‌. சத்தாகிய சிவத்தின்‌ முன்‌ காரியமாகிய அவை நில்லாது 
போவது கொண்டு சூனியம்‌ என்று ஆசிரியர்‌ கூறி யருளுகின்றார்‌. 
அசத்து இலது என்றது அசத்தாகிய உலக்யெற்‌ பொருள்‌ உயிரில்‌ 
லாதஅ; அதனால்‌ அறிவில்லாத ; ஆகவே, அதற்கு எதனையும்‌ அறியும்‌ 
திறம்‌ இல்லை என்பதாம்‌. 


இவ்வகையால்‌, இறைவன்‌ உலகு என்ற இரண்டும்‌ சத்தும்‌ . 
அசத்துமாய்‌ ஒன்றனை யொன்று அறியா என்பது காணும்‌ நமக்கு, 
இவ்விரண்டின்‌ வேறாயெ உயிர்‌, சத்தாகிய சிவத்தையும்‌ அசத்தாகிய 
உலகத்தையும்‌ அறியும்‌ போலும்‌ என்ற ஐயமுண்டாஇறது. அர்த 
ஐயத்தை நீக்கவே அசிரியர்‌, இரண்டினையும்‌ அறியவல்லது ஆன்மா 
என்பாராய்‌, ** இருதிறன்‌ அறிவுளது இரண்டலா ஆன்மா ” என்று 
ஏழாம்‌ சூத்திரத்தால்‌ கூறுகின்றார்‌, இருதிறன்‌ அறிவுளது என்பது, 
சத்தும்‌ அசத்துமாகிய இரண்டினையும்‌ அறியும்‌ அறிவு உள்ளது 
என்னும்‌, இரண்டினாலும்‌ அறியும்‌ அறிவுள்ளது என்னும்‌, இரண்டி 
னிடத்தும்‌ கின்று அறியும்‌ அறிவுள்ள அ என்றும்‌ பொருள்‌ கொள்ளப்‌ ' 
படும்‌. சத்தாகிய சிவத்தால்‌ அருளப்படும்‌. சிவஞானத்தால்‌' உயிர்‌ 
அச்சிவத்தை அறியும்‌ அறிவு பெறுறது ; அசத்தாகிய கருவி கரணங்‌ 
களைக்‌ கொண்டே உலகியலறிவை அறியும்‌ அறிவுடையதாகின்‌ற அ, 
அதனால்‌ இருதிறனால்‌ அறியும்‌ அறிவுள து என்று பொருள்‌ கொள்ளப்‌ 
பட்டது. சிவத்தின்கண்‌ தோய்ந்து சிவமாய்‌ நின்று கிவபோகத்தை 
அறிந்து நுகர்வதும்‌, அசத்தாகிய உலகியலில்‌ தோய்ர்து உலகப்‌ 
பொருளாய்‌ இயைக்து உலகியல்‌ இன்பத்தை அறிர்‌ து நுகர்வதும்‌ 
செய்வதால்‌, உயிராகிய ஆன்மா இரண்டின்பாலும்‌ அறியும்‌ அறிவு 
உள்ளது என்று பொருள்‌ கொள்ளப்பட்டது. இக்கருத்தெல்லாம்‌ 
விளங்கவே, 


ட “ யாவையும்‌ சூனியம்‌ சத்தேதிர்‌, ஆகலின்‌ 
சத்தே அறியாது அசத்து இலது அறியாது, 
இருதிறன்‌ அறிவுளது இரண்டலா ஆன்மா ” 


என்று ஆசிரியர்‌ அறிவுஅத்துகின்ரார்‌. 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ எக 


இதன்கண்‌ சத்தாகிய சிவத்தையும்‌ அசத்தாகிய உலகத்தையும்‌ 
வேறுபட வைத்தும்‌, துணையாகக்‌ கொண்டும்‌, இடமாக நின்றும்‌ 
அறியும்‌ உயிராகிய ஆன்மா, சத்தாகிய சிவமும்‌ அன்று; அசத்தாகிய 
உலகஇயம்‌ பொருளும்‌ அன்று என அறிகின்மோம்‌. இதுபற்றியே 
ஆசிரியர்‌ ஆன்மாவை இரண்டலா ஆன்மா எண்று கூறியருளினார்‌. 
சத்தன்றாயினும்‌ சத்தோடியைர்‌ து சத்தாகிய சிவத்தையும்‌, ௮௪த்தோடு 
கூடி அ௪த்தாய்‌ நின்று அசத்தையும்‌ அறியும்‌ தன்மையுடையதாக 
இருப்பதால்‌ இர்த ஆன்மாவைச்‌ சதசத்து என்று சான்றோர்‌ கூறுவா 
ராயினர்‌. “சத்து அசத்து அறிவது ஆன்மா, தான்‌ சத்தும்‌ அசத்தும்‌ 
அன்று, நித்தமாய்ச்‌ ச்தசத்தாகி நின்றிடும்‌ '” என்று அருணந்தி சிவனா 
ரும்‌, “ சதசத்தாம்‌ உயிர்‌ ?' என்று உமாபதி சிவனாரும்‌ விளக்கினர்‌. 


8. சதசத்தெனப்படும்‌ ஆன்மாக்களரகிய நரம்‌ அசத்தாயெ 
உடம்போடுகூடி அசத்தாகிய உலகியலில்‌ அழுந்தி உலகியல்‌ வாழ்க்‌ 
கையைடகஈடத்துகன்றோம்‌. இவ்வாழ்க்கையில்‌ கண்‌ காது முதலிய 
கருவிகளால்‌ அறிவன அறிவதும்‌, கை கால்‌ வாய்‌ முதலிய கருவி 
களால்‌ செய்வன செய்வதும்‌ ஈம்முடைய செயல்களரகின்‌ றன. இச்‌ 
செயல்களில்‌ ஈடுபடுங்கால்‌ நமக்கு அறிவு விளக்கமுண்டாறெது. அப்‌ 
போது இன்பமும்‌: உண்டாகிறது. . ஆன்மா அந்த இன்பத்துக்கு 
அடிமையாகி, அர்த அசத்தாகிய கருவிகள்‌ காட்டும்‌ காட்சியையே 
விரும்பி அவை இயங்கும்‌ நெறியிலேயே செல்லுக.ற.து. உலஇயல்வாழ்க்‌ 
கையோடு தொடர்புண்டானதால்‌ விளையும்‌ பயன்‌ இட்டாது பேதி 
றது, ஆன்மா, தனக்கும்‌ அசத்தாகிய உலகுக்கும்‌ உள்ள வேறுபாட்‌ 
டியல்பை யெண்ணி, உலகு உடல்‌ கருவிகளைக்‌ கருவியாகக்‌ கொண்டு 
பெறுதற்குரிய பயனை எய்தவேண்டும்‌. அப்பயன்‌ உண்மை அறி 
வால்‌ உணரப்படும்‌. அந்த அறிவையும்‌ முதல்வன்‌ உடனாய்‌ நின்று 
உணர்த்தி வருகின்றான்‌. இவ்வகையால்‌, உண்மையறிவின்‌ விளக்கத்‌ 
தால்‌, உடல்‌ கருவி உலக வாழ்வுகளைப்‌ பயன்கொண்டு வரும்‌ ஆன்மா 
வுக்கு, மலத்தால்‌ தடையுண்டிருக்கும்‌ சிறுமை கெடத்‌ தொடங்கு 
இறது. அந்த நிலையில்‌, உண்ணின்று தோன்றாத்‌ துணையாய்‌ உண்மை 
அறிவைக்காட்டியருளும்‌ முதல்வன்‌, ஞானாசிரியன்‌ உருவில்‌ ஆன்மாக்‌ 
களின்‌ எதிரில்‌ வந்‌ து உண்மை யறிவரகிய சிவஞானத்தை ஈல்குவன்‌. 
மாணிக்கவாசகருக்குத்‌' இருப்பெரும்‌ துறையில்‌ குருந்த மரத்தின்கழ்‌ 


௭௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


எழுந்தருளிய அம்‌, மெய்கண்டதேவருக்குத்‌ தருவெண்ணெய்கல்லூரில்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌ எழுந்தருளியதும்‌ போல எழுந்தருளி வந்து 
சிவஞானத்தை உதவுவான்‌. 


வேந்தன்‌ ஒருவனுடைய மகன்‌ வேடர்‌ கூட்டத்திற்பட்டு அவர்‌ 
தருவனவற்றைப்‌ பெற்று வளர்ந்து வந்தான்‌. வளர்ந்தவன்‌, தன்னை 
ஓர்‌ அரசன்‌ மகன்‌ என்பதை மறந்து, வேடர்‌ வயமே நின்று தன்னை 
அவ்வேடரின்‌ வேறல்லன்‌ என்றே கினைக்கறுற்றான்‌. அவன்‌ வளர்ச்சி 
யைப்‌ பார்த்துக்கொண்டே வந்த வேந்தன்‌, அவனுக்குச்‌ சொன்னால்‌ 
கேட்டுத்‌ தெளிந்து அச்சொல்வழி நிற்கக்கூடிய செவ்வி வருவது 
கண்டான்‌. உடனே தானும்‌ ஒரு வேடன்‌ உருவில்‌ அவனெதரில்‌ 
வர்‌.து அவனோடு சொல்லாடி,, ££ நீ வேடன்‌ அல்லை ; வேடர்களிடையே 
வளர்ம்‌து உன்னை இன்னானென அறியாது மறந்துவிட்டாய்‌ ; நீ ஒரு 


வேர்தனுடைய மகன்‌ ”” 


என்று சொல்லித்‌ தெருட்டினான்‌. உடனே 
அவன்‌, வேந்தன்‌ இயல்புகளைக்‌ கேட்டறிந்து வேற்தனுடைய பண்பு 
களை யெண்ணி வேந்தனாய்‌ விளக்கமுற்றான்‌. என்பது போலும்‌ 
வரலாற்றைச்‌ சொல்லிச்‌ சவஞானம்‌ உணர்த்தவரும்‌ ஞானாசிரியன்‌, 
ஆன்மாக்களாயெ நம்மைத்‌ தெருட்டத்‌ தொடங்குவன்‌. “நரன்‌ 
மேலே சொன்ன அரசன்‌ மகன்‌ ஆன்மாவாகிய நீ; வேடர்‌ கூட்டம்‌ 
என்றது, உனக்குக்‌ கருவிகளாக அமைந்த .ஐம்புலன்களாஞும்‌ ; 
அவ்வரசன்‌ மகன்‌ போலவே ஆன்மாவாகிய நீ உன்னை மறந்து ௮க்‌ 
கருவிகளின்‌ வயமே நின்று ஒழுகுகன்றாய்‌ ; நீ இவற்றின்‌ வேறு, 
அறிவே உனக்கு ௨௫ ; உண்மையறி வின்பமாகிய சிவபோகத்தை 
அகர்தற்கே நீ உரியை; சிவானந்த ஞான வடிவு கொண்டு வெ 
பரம்போருளின்‌ திருவடி. நீழலில்‌ என்றும்‌ பொன்றாத இன்பம்‌ பெறு 
தல்‌ வேண்டும்‌ '” என்று அறிவுறுத்‌. துவன்‌. இதனை ஆசிரியர்‌, ** ஐம்புல 
வேடரின்‌ வளர்ந்து அயர்ந்தனை யெனத்‌ தம்‌ முதல்‌ குருவுமாய்‌ 
உணர்த்த *” என்று அருளுகின்றார்‌. தம்‌ முதல்‌ என்றது ஆன்மாக்‌ 
களுக்கு முதல்வனாகிய இறைவனைக்‌ குறிக்கும்‌. குருவுமாய்‌ என்றது, 
இதற்கு முன்னெல்லாம்‌ உயிர்க்குயிராய்‌ உடனிருக்து உள்ளே அறி 
வருளி வருவதே யன்றிக்‌ குருவாகவும்‌ வருகின்றான்‌ என்பதைக்‌ 
குறிக்கற.த. சொன்ன சொல்லைக்‌ கேட்டு அச்சொல்வழி நிற்கக்‌ 
கூடிய செவ்வி வரக்கண்டு வேந்தன்‌ அறிவுறுத்தியதுபோல, ஆன்மாக்‌ 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ ௭௩ 


களாகிய நமக்கு ஞானவுரை கேட்டு அதன்‌ வழியே நிற்கக்கூடிய 
தகுதி வரும்போதுதான்‌ ஞானாசிரியன்‌ . வருவன்‌. செய்யப்படும்‌ 
தவத்தால்கான்‌ ஆன்மாக்களுக்கு அத்தகுதியும்‌ செவ்வியும்‌ உண்‌ 
டாகும்‌. ஆதலால்‌, “£ தவத்தினில்‌ உணர்த்த என. அசிரியர்‌ 
அறிவுஅத்‌ தருளுகின்றார்‌. 


அரச குமரனுக்கு வேடர்‌ கூட்டத்தின்‌. தொடர்பு, வேந்தன்‌ 
சொல்‌ கேட்டு வேந்தாகும்‌ பண்பு பெறுதற்குக்‌ கருவியாயிருச்‌.து, 
அதனைப்‌ பெறத்‌ தலைப்பட்டதும்‌ விடுபட்டது போல, ஆன்மா 
ஞானாசிரியன அ ஞானவுரை கேட்டு ஞானநெறி யொழுகும்‌ செவ்வி 
பெறுதற்கு உடல்‌ கருவி முதலிய அ௪த்தின்‌ தொடர்பு கருவியாெது, 
ஞானம்‌ பெற்று ஞானநெறி நிற்கத்‌ தலைப்படுங்கால்‌ ஆன்மா அசத்‌ 
தின்‌ தொடர்பை விட்டுவிடுகற்து, * நிலையாத உலகியல்பு கண்டு 
்‌ என்னு அறிந்து திருநாவுக்கரசர்‌ 
அறத்‌ துணிந்தது போல, ஆன்மா, உடல்‌ கருவி உலகு முதலிய அ௪த்‌ 
தின்‌ வேறாதலால்‌ அதனோடு உளதாகிய தொடர்பு அற்றொழுகுவதே 
அது செய்யத்தக்கது, *ஓன்றலா வயிர்‌ வாழ்க்கையை நினைக்‌ திட்டு 


நிலையா வாழ்க்கை யல்லேன்‌ ' 


உடல்‌ தளர்ந்து அருமாநிதி இயற்றி, என்றும்‌ வாழலாம்‌ எமக்செனப்‌ 


3 


பேசும்‌ இதுவும்‌ பொய்‌ '' என்று நம்பியாரூரர்‌ நினைர்து ௮௪த்தின்‌ 
தொடர்பை விட்ட.து போலவும்‌, (£ எண்ணமே யுடல்வாய்‌ மூக்கொடு 
செவிகண்‌ என்றிவை நின்கணே வைத்து மண்ணின்மேல்‌ அடியேன்‌ 
வாழ்கிலேன்‌ '' என்று மணிவாசகர்‌ கருதி யொழுயெது போலவும்‌ 


ஓழுகுவதனால்‌ ௮சத்தின்‌ தொடர்பு விடும்‌. 


ஆன்மாவுக்குச்‌ சதசத்து என்ற பெயருண்டான.து, சத்தோடும்‌ 
அசத்தோடும்‌ தொடர்புற்று நிற்கும்‌ இயல்பினால்தான்‌. சத்து அசத்து 
என்ற இரண்டி லொன்றைச்‌ சார்ந்து நிற்பது உயிர்க்கு இயல்பே. 
யன்றி, வேறே தனித்து நிற்கும்‌ இயல்பு அதற்குக்‌ கடையா ௮. 
சதசத்தாகிய ஆன்மா அசத்தின்‌ தொடர்பு விட்டவழி, சத்தாகிய 
இவத்தையே சென்று சாரும்‌, ஊசலாடும்‌ ஒருவனுக்கு அதன்‌ கயிறு 
அறுமாயின்‌ அவன்‌ தரையைச்‌ சார்வது போல, ஆன்மா ௮௪த்தின்‌ 
தொடர்பு விட்டால்‌ சத்தாகிய சிவத்தையே சாரும்‌. சத்தார்தன்மை 
யாலும்‌ இத்தாந்தன்மை (அறிவுடையது என்னும்‌ தன்மை) யாலும்‌ 


x 


௪௪ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆன்மாவுக்குச்‌ சத்தாகிய சிவம்‌ அர்கியமன்று ; அதனால்‌ ஆன்மா 
சிவத்தையே சென்று சாரும்‌ என்பது தெளிவாம்‌. ஆன்மாவுக்கு 
ஏனை உடல்‌ கருவி முதலிய அசத்து ௮க்நியம்‌. அசத்தைச்‌ சார்ந்து 
அதவதுவாய்‌ இயைந்திருந்தபோதும்‌, ஆன்மா அ௮சத்தின்‌ வேறாக 
இரண்டுபட்டு நின்றதுபோலீன்றி, சத்தாகிய சிவத்தைச்‌ சார்ந்து 
ஓன்றுதறபோது அதன்கண்‌ ஒன்றி உடனாய்‌ நிற்கும்‌. இதனை 
உணர்த்துவதற்கு ஆசிரியர்‌, விட்டு அந்நியமின் மையின்‌ அரன்கழல்‌ 
செலுமே என்றார்‌. இதனை, பலம்‌ 

ஐம்புல வேடரின்‌ அயர்ந்தனை வளர்ந்தெனத்‌ 

தம்முதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினில்‌ உணர்த்தவிட்‌ 

டக்கிய மின்மையின்‌ அரன்‌ கழல்‌ சேலுமே 
என வருவது காண்க. அரன்கழல்‌ சென்று சேர்ந்த திருஞான சம்பர்‌ 
தரைள்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌, * போதநிலை முடிந்தவழிப்‌ புக்கு ஒன்றி 
யுடனானார்‌”” என்னும்‌, திருகாவுக்கரசரை, **ஈண்ணரிய சிவானந்த ஞான 
வடிவேயாகி அண்ணலார்‌ சேவடிக்கீழ்‌ ஆண்ட அரசு அமர்ந்திருந்‌ 
தார்‌ ” என்றும்‌ கூறுவதனால்‌ இத ஈன்கு தெளியப்படும்‌. சிவானந்த 
ஞானவடிவேயாடி ”” என்றது ஒன்றுதல்‌; “ அமர்ந்திருந்தார்‌”? 
என்றது உடனாதல்‌. இவ்வாறு ஒன்றியுடனாதல்‌ என்பதையே வட 
சொல்லறிஞர்‌, அநந்நியமாதல்‌ என்றும்‌ அத்துவிதமாய்க்‌ கலத்தல்‌ 
என்னம்‌ கூறுகின்றனர்‌. 

9. ஆன்மாவாயெ உயிருக்கு இயற்கையும்‌ செயற்கையுமாக 
இருவகையறிவு உண்டு. இயற்கையறிவு என்பது, உடல்‌ கருவியாக 
உயிரிடத்‌ துண்டாகும்‌ அனுபவ அறிவு. செயற்கையறி வென்பது கல்வி 
கேள்விகளினால்‌ உண்டாகும்‌ அறிவு, இயற்கை யறிவில்லாத விடத்துச்‌ 
செயற்கையறிவு எத்துணை வரினும்‌ பயன்படாது. ““வாய்த்துத்‌ 
தனக்கு இயல்பாய்‌ வந்த அறிவு இல்லார்க்கு சாத்திரங்கள்‌ என்ன 
செய்யும்‌” என்று சான்றோர்கள்‌ கூறுவது காணலாம்‌. இயற்கை 
யறிவு உடற்‌ கூற்றாலும்‌ சூழ்கிலையா லும்‌ குடிவரவானும்‌ உளதாவது; 
செயற்கை யறிவு கற்கப்படும்‌ கல்வி வகையாலும்‌ கேள்வி வகை 
யாம்‌ உளதாவ து. இயற்கையனுபவ வறிவைப்‌ பசுஞான மென்றும்‌, : 
செயற்கை யதிவைப்‌ 'பாசஞான மென்றும்‌ சைவநூல்கள்‌ கூறும்‌, 
ஓருவன்‌ பசுஞானத்தாற்‌ கண்ட காட்சிகளையே நூல்‌ வடிவில்‌ 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ ்‌ ௭௫ 


வைத்துவிடின்‌, அது தன்னைப்‌ பயிலும்‌ பிறர்க்குப்‌ பாசஞானமாகி 
விடும்‌. பாசஞானத்தால்‌ பெறுவது பல அறிஞர்கள்‌ கண்டுரைத்த 
பசுஞானத்‌ தொகுதியே. வேதம்‌ ஆகமம்‌ முதலிய எல்லாவற்றாலும்‌ 
உண்டாகும்‌ அறிவு பாசஞானமே யாகும்‌. உடலிலுள்ள பல கருவி 
களின்‌ வாயிலாகத்‌ தொகுவது பசுஞானம்‌ ; பலருடைய பசுஞானக்‌ 
காட்சிகளை ஒருங்கே தொகுத்து நல்குவது பாசஞானம்‌. ஆகவே, 
பசுபாச ஞானங்கள்‌ என்பவை ஆன்மாக்கள்‌ தம்முடைய உடல்‌ 
கருவி உலகம்‌ முதலியவற்றால்‌ பேறும்‌ அறிவு என்பது துணியப்படும்‌. 
இவ்வுடல்‌ முதலிய கருவிகள்‌ அசத்து; அசத்‌ து எனவே அவற்றிற்‌ 
கெனத்‌ தனியே அறிவில்லை யென்பது விளங்கும்‌. அசத்து அறிவில 
தாகலின்‌, சத்தாகிய சிவத்தை அறியாது என்று ஆசிரியர்‌ முன்பே 
அருளிச்‌ செய்துள்ளார்‌. அதனால்‌, அர்த அ௪த்துத்‌ தணைசெய்ய 
வந்த பசுபாச ஞானங்கள்‌ சிவத்தை அறிதற்குத்‌ துணையாகா என்பது 
தெளிய விளங்குகிறது. இதுபற்றியே ஆசிரியர்‌ ஊனக்கண்‌ பாசம்‌ 
உணரா பதியை என்றார்‌. பாசம்‌ என்றது பாசஞானம்‌. ஊனக்‌ 
கண்‌ என்றது, அசத்தாகிய கண்‌ முதலிய கருவிகொண்டு அறிய வரும்‌ 
பசுஞானம்‌. கண்‌ முதலிய உடற்‌ கருவிகள்‌ அசத்தாகிய ஊனம்‌ 
உடைய வாதலால்‌, அவற்றால்‌ பெறப்படும்‌ ஞானம்‌, ஊனக்கண்‌ எனப்‌ 
பட்டது. ஆனதுபற்றியே, : அசத்தாகிய உடம்பு என்றற்குத்‌ திரு. 
ஞானசம்பந்தர்‌, ££ ஊனமாம்‌ உடம்பு ?” என்றும்‌, “ ஊனத்திருள்‌ ? 
என்றும்‌ அறிவுறுத்தியுள்ளார்‌. கண்ணென்றது அறிவு. ப௬பாச 
ஞானங்களால்‌ சிவபரம்பொருளைப்‌ பார்க்க முடியாது. பதி என்றது 
சத்தாகிய சிவபரம்பொருளை என அறிதல்‌ வேண்டும்‌. : 


பசுபாச ஞானங்களால்‌ காணப்படாத முதல்வன்‌ ௮வனது 
திருவருளே கண்ணாகக்‌ காண்பார்க்குக்‌ காட்சியளிப்பன்‌, அதனா 
லன்றோ முதல்வனுக்குச்‌' சிவசத்து என்பதும்‌ ஒரு பெயராயிற்று, 
௪த்தாதலால்‌ உணரப்படாதெனவும்‌, சிவசத்தாதலால்‌ இவஞானம்‌ 
ஒன்‌ நினாலே உணரப்படுமெனவும்‌ முன்னே கூறியிருக்கன்றார்‌. வெ 
ஞானம்‌ ஞானாசிரியரால்‌ ௮ருளப்படுகிற.து. சவஞானமே கண்ணாகக்‌ 
கொண்டு புறக்கருவிகளைக்‌ கொள்ளாமல்‌ அகக்கருவியாகிய சிந்தை 
யில்‌ விளங்கும்‌ அறிவின்‌ கண்ணே ஆரரய்க்தலே வேண்டுவது என்‌ 
' பதை நாம்‌ தெளிகன்றோம்‌. இது தெளியவே, ஆசிரியர்‌ ஊனக்கண்‌ 


௭௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பாசம்‌ உணராப்‌ பதியை, ஞானக்‌ கண்ணினில்‌ சிந்தை நாடி என்று 
அருளிச்‌ செய்துள்ளார்‌. ஊனக்‌ கண்ணும்‌ பாசமும்‌ உணரமுடியாத 
பதியை ஞானக்கண்‌ கொண்டு இர்தையின்கண்‌ நாடுக என்பது 
இதன்‌ பொருள்‌ : அஃதாவது பசுஞானத்தா லும்‌ பாசஞானத்தா லும்‌ 
உணர முடியாத இறைவனை அவன த திருவருளாகிய சிவஞானத்தால்‌ 
சக்தையின்‌ கண்‌ ஆராய்ம்‌து உணரவேண்டும்‌ என்பது. கூறுக என்‌ 
பதைக்‌ கூறி என்று சான்றோர்‌ வழங்குவது போல, நாடுக என்பதை 
நாடி என்று வழங்குகின்றார்‌. இக்கருத்தையே அருணந்தி சிவனார்‌, 
₹ பாசஞானத்தாலும்‌ பசுஞானத்தாலும்‌ பார்ப்பரிய பரம்பரனைப்‌ 
பதிஞானத்தாலே சகேசமொடும்‌ உள்ளத்தே நாடி ?? என்று கூறுகின்‌ 
றார்‌. இங்கே அவர்‌ நாடி என்பதற்கு ஆராய்க என்று பொருள்‌ கொள்‌ 
ளாமல்‌ ஆராய்ந்து என்றே கொள்ளுகின்றார்‌. மற்று, சிவஞான 
முனிவரோ ஈாடுக என்றே பொருள்‌ சொல்லுகின்றார்‌. முனிவர்‌ 
உரையே அறிஞர்‌ அனைவராலும்‌ ஈண்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


ஞானாசிரியன்‌ திருவருள்‌ ஞானத்தை ஈல்கப்‌ பெற்றால்‌, ஆன்மா 
வாகிய ஈம்‌ அறிவுக்கு உடல்‌ கருவி உலகுகளாகிய அசத்தின்‌ 
தொடர்பு வேறுபட்டுத்‌ தோன்றும்‌. , அதனால்‌ அகக்கருவியாயெ 
தந்தையின்௧ண்‌ வேறுபட்ட அதன்‌ தொடர்பு வந்தவாறும்‌, அதனை 
கரமாகவே மயங்கி அதனால்‌ பிணிப்புண்டு கஇடக்குமாறும்‌, நமக்கும்‌ 
அதற்கும்‌ தொடர்பொன்றும்‌ இல்லாதவரும்‌ விளங்கும்‌. அவ்‌ 
விளக்கத்தால்‌ ஆன்மாவரகிய நம்மையே அத்தொடர்பினின்‌ றும்‌ நீக்கி 
நிறுத்திக்‌ காணத்‌ தொடங்குவோம்‌. கம்மை அறிந்தாலன்றி நாம்‌ 
நம்மை ௮த்தொடர்பினின்றும்‌ நீக்க முடியாது. நம்மையே அறிய 
முயல்வேோமாயின்‌, அறிய கிற்கின்‌ற உடல்‌ கருவி முதலிய அசத்தை 
நீக்குவது இனிது கைகூடும்‌. இவ்வாறே ஈம்முடைய முன்னோர்‌ 
களாகிய சான்றோர்கள்‌ முயன்திருக்கன்றார்கள்‌. பட்டினத்தடிகள்‌, 


“ மேவிய புன்மயிர்த்‌ தொகையோ, அம்மயிர்‌ 
பாவிய தோலின்‌ பரப்போ, தோலிடைப்‌ 
புகலிட்டுப்‌ பொ திந்த புண்ணோ, புண்ணிடை 
றும்‌ உதிரப்‌ புனலோ, கூறு செய்து 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ ௭௭ 


இடை யிடை நிற்கும்‌ எலும்போ, எ.லும்பிடை 
மூடைகெழு மூளை விழுதோ, வழு வழுத்து 
உள்ளிடை யொழுகும்‌ வழும்போ, மெள்ள நின்று 
ஊரும்‌ புழுவின்‌ ஒழுங்கோ, நீரிடை 
வைத்த மலத்தின்‌ குப்பையோ, வைத்துக்‌ 
கட்டிய நரம்பின்‌ கயிறோ, உடம்பிற்குள்‌ 
பிரியா தொக்கும்‌ பிணியோ, தெரியா து 
இன்னது யான என்று அறியேன்‌, என்னை 
எங்கும்‌ தேடினன்‌, யாதிலும்‌ காணேன்‌......... 
திருவிடை மருத ! பொருவிடை.ப்‌ பாக ! 
மங்கை பங்க ! கங்கை நாயக ! நின்‌ 
தெய்வத்‌ திருவருள்‌ கைவந்து இடைத்தலின்‌ 
மாயப்‌ படலம்‌ தீறித்‌ தாய 
ஞான நாட்டம்‌ பெற்றபின்‌ நானும்‌ 
நின்பெருக்‌ தன்மையும்‌ கண்டேன்‌ ; காண்டலும்‌ 
என்னையும்‌ கண்டேன்‌, பிறரையும்‌ கண்டேன்‌ ; 
நின்னிலை யனைத்தையும்‌ கண்டேன்‌ ; என்னே ! 
நின்னைக்‌ காணா மாந்தர்‌ 
தன்னையுங்‌ காணாத்‌ தன்மையோரே ”” 

(திருவிடை. மும்‌; 13) 


என்னும்‌, ““நானார்‌ என்னுள்ளமார்‌ ஞானங்களார்‌ என்னை யாரறி 
வார்‌, வானோர்பிரான்‌ என்னை ஆண்டிலனேல்‌ *' என்று மாணிக்க 
வாசகனாரும்‌ ஞானக்கண்‌ கோண்டு சிந்தையில்‌ நாடியது காணலாம்‌. 


இவ்வண்ணம்‌, உடல்‌ கருவி முதலிய ௮௪த்தை வேறுவைத்‌ து 
ஆராயும்போ அ, கடுவெயிலில்‌ பேய்த்தேர்‌ (கானல்‌) தண்ணீர்‌ போல்‌ 
காட்சி தருவதுபோல, நம்மின்‌ வேறாகா து ஒன்றாய்‌ ஈாமாகவே காட்டு 
யளித்த அ௪த்துப்‌ பேய்த்தோ போல நீங்க மறைந்தொழியும்‌ 7 
ஒழியவே, இறைவனது திருவருள்‌ நிலையமாகிய அவன்‌ திருவடி. 
நீழல்‌ காட்சிப்படும்‌ ; ஆன்மாவும்‌ அந்த நீழலைச்‌ சென்று சோந்து 
விடும்‌. இதனை அசிரியர்‌ உராத்துனைத்‌ தேர்த்தெனப்‌ பாசம்‌ ஒருவத்‌ 
தண்ணிழலாம்‌ பதி என்று அலிவித்தருளுனெறார்‌.  பட்டினத்தடி 


௭௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


களும்‌ * தூய ஞான மாட்டம்‌ பெற்றபின்‌ மாயப்படலம்‌ கீறி நின்‌ 


3 


பெருந்தன்மையும்‌ கண்டேன்‌ ”” என்று கூறுவது காண்க. பேய்த்‌ 


தேரை ஆசிரியர்‌ உராத்துனைத்‌ தேர்‌ என்று இயம்புனெறார்‌. உரா 


என்பது ஊரா என்பதன்‌ குறுக்கம்‌. துனை, விரைவு. ஒருவராலும்‌ , 


ஊரப்படாது விரைந்து செல்லும்‌ தேர்‌ என்று பேய்த்தேர்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. குதிரை மலையை ஓடாக்‌ குதிரை என்றும்‌, வேங்கை மரத்‌ 
தைப்‌ பாயா வேங்கை என்றும்‌ சான்றோர்‌ சொல்லழகு தோன்றக்‌ 
கூறுவது வழக்கம்‌. இதனை வெளிப்படை யென்னும்‌ அணிவகை 
என்பர்‌. இவ்வாறே பேய்த்தேரை, உராத்துனைத்தேர்‌ என்ற ஆசிரியர்‌ 
அருளிச்‌ செய்னைறார்‌. சங்கச்‌ சான்றோரும்‌, * உருவில்‌ பேஎய்‌ 
ஊராத்‌ தேர்‌ '' (அகம்‌. 07) என்று சொல்லியிருக்கன்றார்கள்‌. ' 


இவ்வாறு ஞானகாட்டம்‌ பெற்று மாயப்படலம்‌ கீறி முதல்வன்‌ 
திருவடி நீழலைக்கண்ட திருநாவுக்கரசர்‌, 


மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌, 
வீசு தென்றலும்‌ விக்கள வேனிலும்‌ 
மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்‌ ததே 
ஈசன்‌ எர்தை: இணையடி. நீழலே ”' 


என்னு திருவாய்‌ மலர்க்தருளியிருக்கினறார்‌, 


இனி, உடலிடமாக நின்னு ஞானக்கண்‌ கொண்டு இந்தையில்‌ 
காடி, முதல்வன்‌ திருவருள்‌ நிலையைக்‌ கண்ட பின்பு, அதனிடமே 
ஒன்றி யிருப்பதற்கே உள்ளத்தில்‌ விருப்பமுண்டாகும்‌ ; திருவருள்‌ 
காட்‌ தோன்றும்போதே பேரின்பம்‌ சரக்கும்‌; “ இந்திப்பவர்க்குச்‌ 
கறந்து செந்தேன்‌ முந்திப்‌ பொழிவன (முதல்வன்‌) அடித்தலம்‌ ? 
என்று திருநாவுக்கரசர்‌ அருளுவதைக்‌ காணலாம்‌, இன்பத்தை 
கரடுவதே உயிர்க்கு இயல்பாதலால்‌, ஈம்‌ உள்ளம்‌ இருவருள்‌ காட்ட 
யின்பத்தைப்‌ பெறுவதற்கே பெரிதும்‌ விரும்பும்‌. ஆயினும்‌, அவ்கிருப்‌ 
பத்தை, உடல்‌ கருவி உலகுகள்‌ போர்து சிதைத்து, விருப்பமைந்த 
உயிரின்‌ உள்ளத்தைத்‌ தாம்‌ கவர்ந்துகொள்ளும்‌. பாசி படர்ந்த 
நீர்கிலையில்‌ கல்லை விட்டெறிக்தால்‌, கல்‌ விழுந்தலிடத்தல்‌ அப்‌ 
பாூ சிறிது நீங்கும்‌; பின்னர்‌ வந்து மூடிக்கொள்ளும்‌ ; அதுவே 


ப 


சிவஞான போதச்‌ சேம்‌ போருள்‌ ௭௯ 


போல்‌, திருவருட்‌ காட்சியில்‌ முயலும்போது அசத்தாகிய பாசத்தின்‌ 
தொ.ட..ர்பு நீங்கும்‌ ; அக்காட்டு நீங்கும்போது அப்பாசம்‌ வந்து 
மூடி.விடுகறது. இதனை, “பாடு குட்டத்தில்‌ கல்லினை விட்டெதியப்‌ 
படும்பொழு.து நீங்கி ௮௮ விடும்பொழுதில்‌ பரக்கும்‌; மாசுபடு மல 
மாயை அருங்கன்மம்‌ அனைத்தும்‌ அரனடியை உணரும்போது 
அகலும்‌, பின்‌ ஈணுகும்‌ '' என்னு அருணந்தி சிவனார்‌ ஈம்‌ ஆசிரியர்‌ 
பால்‌ ரேர்முகமாகக்‌ கேட்டறிந்து உணர்ந்து சொல்லுகின்றார்‌. அர 
னடியை உணரும்‌ உயிர்‌, அந்த அடியின்‌ கீழே இருக்க விரும்பும்‌ 
என்பது உண்மையே ; ஆனால்‌, அவ்வாறு இருப்பதற்கு வழி யாத? 
அதற்கு ஒரு வழி உண்டு; அஃதாவது திருவைந்தெழுத்தை இடை 
யறாமல்‌ முறைப்படி. எண்ணுவது என்பரராய்‌, “விதி எண்ணும்‌ 
அஞ்சேழுத்தே'' என்று ஆசிரியர்‌ அறிவுறுத்‌ தருளுகன்றார்‌, எண்ணும்‌-- 
எண்ணவேண்டும்‌ ; நீர்‌ இதைச்‌ சொல்லும்‌ என்றால்‌ நீர்‌ இதைச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று பொருளாவதுபோல எண்ணும்‌ என்பது 
எண்ணவேண்டும்‌ என்று பொருள்படுகிறது. 


இனி, திருவைம்‌ தெழுத்தென்பது, சி, வ,ய, ந, ம என்ற ஜம்‌ 
தெழுத்துக்களையும்‌ குறிக்கும்‌. இவ்வைந்தெழுத்தையும்‌ கூட்டவரும்‌ 
சிவய நம என்பது வடமொழியில்‌ ஒரு சொற்றொடராகும்‌, இங்கே, 
அது சொற்றொடரன்ற ; எழுத்து,” என்பதற்காகவே திருவைந்‌ 
தெழுத்து என்று சிறப்பாக எடுத்துக்‌ கூறப்படுகிறது. இவ்வெழுத்‌ 
துக்கள்‌ இறைவன்‌ இருப்பெயர்களுள்‌ ஒன்றான ௩மசிவய என்பதில்‌ 
உள்ள எழுத்துக்கள்‌. ஈமசிவாய என்பது இறைவன்‌ இருப்பெயர்‌. 
அதை மாற்றிச்‌ சிவாயகம என்றால்‌ பெயர்த்தன்மை நீங்கி எழுத்தாடி 
விடுகிறது. இருவைம்‌ தெழுத்தை நினைந்‌ து ஓதவேண்டுமாயின்‌, ஈம 
வாய என்ற இருப்பெயரை மாற்றி எழுத்தாக்குவது முதல்‌ 
விதி; இல்லையானால்‌ திருவைர்‌ தெழுத்துக்களை இலக்கணப்படிப்‌ பெற 
முடியாது. நந்தி நாமம்‌ ஈமச்சிவாய *? என்று திருஞான சம்பந்‌ 
தரும்‌, ** எந்தையார்‌ தருசாமம்‌ ஈமச்சிவாய ”' என்று திருநாவுக்‌' 
கரசரும்‌ அருளிச்‌ செய்திருப்பது காண்க. 


இவ்வெழுத்‌.துக்களில்‌ சி என்பது சிவபரம்பொருளையும்‌, வ என்‌ - 
பது அவனது அருளையும்‌, ய என்பது உயிரையும்‌, ௩ என்பது உயிர்‌ 


அம சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அசத்தோடு கூடும்போது சத்தை நினையாது அ௮சத்தரய்‌ இயைந்து 
அசத்து நல்கும்‌ நுகரச்சிகளை நகர்வதற்கும்‌, அசத்தைலிட்டுச்‌ 
சத்தாகிய சிவத்தோடு கூடும்போது ௮சத்தை நினையாது சிவத்தோடு 
சிவமாய்‌ இயைந்து சவபோகத்தை துகர்வதற்கும்‌ உயிரை மறைத்து 
நின்று இயக்கும்‌ இறைவனுடைய மறைப்புச்‌ சத்தியையும்‌, ம என்‌ 
பது மலத்தையும்‌ குறிக்கும்‌. இவ்வெழுத்‌ தைச்‌ தனையும்‌ எண்ணுங்‌ 
கால்‌, வெத்துக்கும்‌ உயிர்களுக்கும்‌ உள்ள தொடர்பும்‌, வெத்துக்கும்‌ 
உலகத்துக்குமுள்ள தொடர்பும்‌, உயிர்களுக்கும்‌ உலகத்துக்குமுள்ள 
தொடர்பும்‌ அத்தொடர்புண்டான காரணமும்‌ அதனால்‌ விளையும்‌ 
பயனும்‌ எண்ணத்துக்கு வந்து இறைவன்‌ திருவருள்‌ நீழலை விட்டு 
நீங்காது நிற்கும்‌ நில்மையைக்‌ கைவரச்செய்யும்‌. இதனை, 


₹ அண்ணல்‌ முதலா அழகார்‌ எழுத்தைந் தும்‌ 
எண்ணில்‌ இராப்பகலற்‌ நின பத்தே ண்ணி 
அருளானது சிவத்தே யாக்கும்‌ அணுவை 
இருளானது தீர இன்று '' 


என்‌.அ உமாபதி சிவனார்‌ கூறியருளுவது காணலாம்‌. இவ்வாறு இத்‌ 
இருவைந்தெழுத்தையே புணையாகப்‌ பற்றிக்கொண்டு இடையறாது 
எண்ணிப்‌ பேரின்பம்‌ சரக்கப்பெற்று நுகர்ந்த மணிவாசகப்‌ 
பெருமான்‌, 

ஈ நரனேயோ தவம்செய்தேன்‌ ! சிவயநம. எனப்பெற்றேன்‌, 
தேனாய்‌ இன்னமுதமுமாய்த்‌ தித்திக்கும்‌ சிவபெருமான்‌ 
தானேவர்‌ து எனஅள்ளம்புகுர்‌ து அடியேற்‌ கருள்செய்தான்‌ 
ஊனாரு முயிர்வாழ்க்கை யெரறுத்தன்றே வெறுத்திடவே '' 


என்ற தேன்சொட்டப்‌ பாடும்‌ திருவாசகத்தால்‌ ஈரம்‌ அறிய அருளிச்‌ 
செய்ஒன்றார்‌. 

10. இவ்வாறு திருவைந்தெழுத்தை விதிப்படி யெண்‌் ணுவதால்‌, 
இறைவனுக்கும்‌ உலஞுக்கும்‌ உலகில்‌ வாழும்‌ உயிர்களாக நமக்கும்‌ 
உள்ள தொடர்பு விளங்கும்‌ என்று முன்பு கண்டோம்‌. நுண்ணிய 
மாயையாகிய உள்பொருளிலிருர்‌ து உடல்‌ கருவி உலகு முதலிய 
வற்றை இறைவன்‌ படைக்கின்றான்‌. அதனால்‌ அவன்‌ செய்பவ 


௩ னா 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ - ௮௧ 


னாகின்றான்‌ ; உடல்‌ கருவி யுலகுகள்‌ செய்யப்படும்‌ பொருள்க 
ளாகின்றன. செய்யப்படும்‌ பொருள்‌ செய்பவனது உடைமை 
யாகும்‌. எவ்வாறெனின்‌, மாயை என்பது முதல்வனுடைய திருவரு 
ளாற்றலை (சத்தியை) இடமாகக்‌ கொண்டு இடக்கும்‌ ஒருவகை 
ஆற்றல்‌ ; அர்த ஆற்றலைக்‌ கலக்கி உடல்‌ கருவி யுலகுகளைச்‌ செய்‌ 
தருளுவது பற்றி அவன்‌ செய்பவனானான்‌ ; அவை செயப்படுபொருள்‌ 
களாயின ; தன்பால்‌ உள்ள ஒன்றைக்கொண்டு ஒரு செய்பொருளை 
ஒருவன்‌ செய்வானாயின்‌, அச்செயப்படுபொருள்‌ அவன து உடைமை 
யாகிறதன்றோே அது போலவே, இவ்வுலகமும்‌ உலகியற்‌ பொரு 
ராம்‌ அவற்றிடை நிலவும்‌ ஈம்‌ உடலும்‌, அதற்குள்‌ இருக்கும்‌ கருவி 
களும்‌ ஆகிய யாவும்‌ இறைவனுடைய உடைமை யாகும்‌. இது 
பற்றியே மணிவாசகர்‌ முதலிய அருட்செல்வர்‌ இறைவனை, “ உடைய 
வனே ”” என்றும்‌, * உடையாய்‌” என்றும்‌ அடிக்கடி. எடுத்தோதி 
யிருக்கன்றனர்‌. இவ்வுடல்‌ கருவி முதலியன இறைவனது உடை 
மையே யாயினும்‌ இவற்றைப்‌ பயன்கொள்ளுவ.து உயிராகிய ஆன்‌ 
மாவேயன்றி அவனன்று. ஆன்மா இவ்வுடல்‌ கருவி முதலியவற்றைத்‌ 
தன்னுடைய பொருளாகவே எண்ணி அவற்றின்பால்‌ பற்றுக்‌ 
கொள்ளுகிறது. தந்தை ஒருவன்‌ ஒரு சட்டையைத்‌ தைத்துக்கொண்டு 
வந்து தன்‌ மகனுக்குக்‌ கொடுத்தால்‌, அவன்‌ அதனைத்‌ தனதாகக்‌ 
கொண்டு அதன்பால்‌ பற்றுக்கொள்ளுதிறான்‌ ; அது போலவே ஆன்‌ 
மாவின்‌ செய்கையும்‌ உளது. தான்‌ பற்று வைத்துப்‌ பயன்கொள்ளும்‌ 
சட்டையை உதவிய தந்தையை, மகன்‌ “எந்தையே '”? என அன்பு 
செய்யும்‌ முறைமையிலேயே, ஈம்‌ சான்றோர்‌ சிவபெருமானான முதல்‌ 
வனைத்‌ தந்தையே என்றும்‌, எந்தையே என்றும்‌, பலபடியாக அன்பு 
மொழிகளால்‌ அழைப்பதை அவர்களின்‌ திருமுறைகளில்‌ பார்க்‌ 
கின்றோம்‌. 

இனி, இறைவன்‌ இவற்றை உண்டுபண்ணி ஆன்மாக்களுக்குக்‌ 
கொடுப்பானேன்‌ என்றோர்‌ எண்ணம்‌ இர்நிலையில்‌ நமக்கு உண்டா 
கிறது. ஆன்மாக்களை அனாதியே மலமானது பிணித்து மறைத்து 
இருளில்‌ இடத்தியிருக்கிறது ; தன்னைப்போலவே அறிவு விழைவு 
செயல்‌ முதலிய ஆற்றல்‌ படைத்த சத்தாகிய ஆன்மா மலத்தால்‌ 
கட்டுண்டி ருக்கும்‌ நிலையை ரோக்கியருளும்‌ இறைவன்‌, ஆன்மாவின்‌ 


xl 


௮௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பால்‌ பேரருள்‌ கொண்டு மாயையிலிரும்‌ து இவ்வுடல்‌ கருவி முதலிய 
வற்றைப்‌ படைத்துக்‌ கொடுத்து உதவுனெறான்‌. ஆற்றல்‌ வடிவா இய 
மாயை என்பது ஓளி மயமாக இருக்கததென்று இன்றைய 
விஞ்ஞான அறிவு உறுதிப்படுத்‌.துகற.து, மலவிருளில்‌ கிடக்கும்‌ உயிர்‌, 
ஆற்றலாயெ ஓளிப்பொருளிலிருர்‌.து உண்டாக்கப்படும்‌ உடல்‌ கருவி 
முதலியவற்றைக்‌ துணையாகக்‌ கொண்டு, அறிவதும்‌ விழைவதம்‌ 
செய்வதும்‌ செய்து மலகிருளிலிருர்து விடுதலைபெற முயல்கிறது. 
இவ்வகையில்‌ முதல்வன்‌ தன்பொருட்டு உடல்‌ கருவி முதலியவற்றைப்‌ 
படைத்து மலகிருளிலிருர்‌.து வீடுபேறு எய்துவதற்காகத்‌ தனக்கு 
கல்கியிருப்பதை உயிர்‌ நினைக்கும்‌ ; நினைந்தவழி, அதற்கு ௮ம்‌ முதல்‌ 
வன்பால்‌ அளவிறந்த நன்றியுணர்வு உண்டாகும்‌. அதனால்‌ ஒவ்வொரு 
கணமும்‌ இறைவனுக்கு ஈன்றி செலுத்தும்‌ கடமை உயிர்க்கு 
மிகுனெறது. 

இவ்வண்ணம்‌ உடல்‌ கருவிகளை நல்கிய இறைவன்‌, அம்மட்டில்‌ 
நின்று போகாது, அவற்றோடு கலந்து ஒன்றாயும்‌, உயிரொடு கூடி 
உடனாயும்‌ உண்ணின்று தோன்றாத்தணை செய்வது இருவைந்‌ 
தெழுத்தை விதிப்படி. ஓதுவதால்‌ உணரப்படுகிறது ; உடலோடு கூடி 
உயிர்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயல்‌ நிகழ்ச்சிக்கும்‌ இறைவன்‌ தோன்றா 
முதலாய்‌ இருப்பதும்‌ விளங்குகிறது. அவனது கலப்பில்லையாயின்‌ 
உடல்‌ கருவி முதலியவற்றில்‌ ஒழுங்கான செயல்‌ நிகழாது; மலத்தால்‌ 
மறைப்புண்‌ டிருத்தலால்‌ உயிர்க்கும்‌ அறிவு முதலியன தொழிற்படா ; 
£ அவனன்றி ஓரணுவும்‌ அசையாது ' என்பது உண்மையாஇறது, 


இவ்வாறு எல்லாச்‌ செயற்கும்‌ இறைவனே முழுமுதலாக இருப்‌ 
பவும்‌, அவன்‌ உயிரை முன்னிறுத்இித்‌ தான்‌ அதனோடு ஒன்றி யுடனாய்‌ 
கிற்ன்றான்‌. அதனால்‌, உயிர்‌, எதையும்‌ தானே செய்வதாகவும்‌ தானே 
முழுமுதலாகவும்‌ கினைக்தும்‌ சொல்லியும்‌ செய்தும்‌ ஒழுகுறெது. இத 
னால்‌ வினையும்‌ ஈன்மை தீமைகட்கு உயிரே பொறுப்பாளி யாகின்்‌ ற.து. 
௮ப்பொறுப்புக்கு ஆனமாக்களரயெ நரம்‌ உரியராகாலிட்டால்‌ வினை. 
யும்‌ சன்மை திமைகள்‌ ஈம்மைச்‌ சேரமாட்டா. இதற்கு வழி யாது? 


இதுவரையில்‌ ஈம்மை முற்பட வைத்து நம்முள்‌ கலந்து உடனாய்‌ 
கின்ற முதல்வனை முன்னே நிறுத்தி அவனுக்குள்‌ ஈம்மை ஒன்றுவிப்‌ 


சிவஞான போ தச்‌ செம்பொருள்‌ ௮ 


பதிதான்‌ இதற்குத்‌ தக்கவழியாம்‌. இதை நமது ஆசிரியர்‌, ** அவனே 
தானே ஆகிய அந்நேறி, ஏகனாகி இறைபணி நிற்க ? என்று அறி 
வுஅத்தருளுகின்றார்‌. அவன்‌ என்றது இறைவனையும்‌, தான்‌ என்றது 
ஆன்மாவையும்‌ குறிக்கும்‌. குறிக்கவே, இறைவன்‌ உயிர்களின்‌ 
உடல்‌ கலர்‌ து உளங்கலந்து உயிரேயாய்‌ ஒன்றியிருக்கும்‌ ௮ர்நெறியே 
மேற்கொண்டு, உடல்‌ கருவிகளின்‌ ஆக்கம்‌ எனதன்ற, ஆதலால்‌ 
அவற்றின்‌ செயல்வகைகட்கும்‌ இயக்கத்துக்கும்‌ முதல்வன்‌ யான்‌ 
அல்லன்‌, எல்லாவற்றிற்கும்‌ முழுமுதல்‌ இறைவனே எனக்‌ கழித்து 
அவன்பால்‌ ஒன்றி விடவேண்டும்‌ என்பது விளங்கும்‌. அப்போது 
உடல்‌ கருவிகளின்‌ இயக்கத்தால்‌ உண்டாகும்‌ பணிகட்கு இறைவன்‌ 
பொறுப்பாளி யாகின்றான்‌. எல்லாம்‌ இறைவன்‌ பணியாகி விடுத 
லால்‌, ஏகனாகி நிற்க நிகழும்‌ செயல்‌ இறைபணி யெனப்படுவதாயிற்று. 
இவ்வாறு வாழ்வது தான்‌ வாழ்வெனப்படும்‌ ; வேறுபட வாழ்வது 
வாழ்வாகாது என்பது தோன்றவே, மணிவாசகப்‌ பெருமான்‌, ““வாழ்‌ 

கின்றாய்‌ வாழாத கெஞ்சமே வல்வினைப்பட்டு, ஆழ்னெறாய்‌”' என்றும்‌, 
வாழவேண்டிய வாழ்வாவது, ** எண்ணமே யுடல்‌ வாய்‌ மூக்கொடு 
செவி கண்‌ என்றிவை நின்கண்ணே வைத்து '' வாழ்வது என்றும்‌ 


எடுத்‌ துரைத்துள்ளார்‌. 


அன்றியும்‌, இறைவனை முற்பட நிறுத்தி ஏகனா இறைபணியில்‌ 
நின்ற திறத்தை, “கூறும்‌ நாவே முதலாகக்‌ கூறும்‌ கரணம்‌ எல்லாம்‌ நீ, 
தேறும்‌ வகை நீ இகைப்பும்‌ நீ தமை நன்மை முழுகும்‌ நீ, வேறோர்‌ 
பரிசு இங்கு ஜன்தில்னேனே ”” என்றும்‌, (வேண்டி நீ யாது அருள்‌ 
செய்தாய்‌ யானும்‌ அதுவே வேண்டினல்லால்‌, வேண்டும்‌ பரிசு ஒன்று 
உண்டென்னில்‌ அதுவும்‌ உன்றன்‌ வீருப்பன்றே ”' என்றும்‌, “ஈன்றே 
செய்வாய்‌ பிழை செய்வாய்‌ சானோ இதற்கு நாயகமே ”' என்றும்‌ 
வரும்‌ திருவாசகங்கள்‌ விளக்குகின்‌ றன. 


இவ்வாறு நான்‌ என்றும்‌ எனது என்னும்‌ எழும்‌ எண்ணங்கட்கு 
இடங்கொடாது .கெடுத்து ஏசனாக நிற்பதால்‌, அப்போது நிகழும்‌ 
“செயல்களை முதல்வன்‌ தானே என்று கொள்வன்‌ ; இதனை ஆசிரி 
யார்க்கு முன்னே வாழ்ந்த சான்றோர்களும்‌, “நம்‌ செயல்‌ அறு 
இந்த நாம்‌ அற்றபின்‌ காதன்‌, தன்‌ செயல்‌ தானே என்று உம்திபற ”? 
என்னு தெரிவித்துள்ளார்கள்‌. 


௮௪ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மலக்கட்டால்‌ இருளிற்கிடந்த நம்‌ பொருட்டு உடல்‌ கருவி யுலகு 
களாஇய மாயையின்‌ தொடர்பு நமக்கு எய்‌.துவிக்கப்பட்டதன்றோ ! 
அத்தொடர்பு உண்டானதும்‌ வினைகள்‌ தோன்றின ; அவற்றிற்கு 
காமே முழுமுதல்‌ என நினைக்து செய்தமையால்‌, அவற்றின்‌ பயனை 
துகர்தற்பொருட்டு ஈரம்‌ பிறப்பிறப்புக்கட்கு உள்ளாகி உழன்றோம்‌. 
ஏகனாகி இறைபணி நிற்கனுற்றால்‌ வினைத்தொடர்பு கெடுகிறது அது 
கெடவே மாயையின்‌ தொடர்பு கெடுகிறது ; அவற்றின்கண்‌ நிகழும்‌ 
செயல்கள்‌ இறைவன்‌ செயல்களாகின்றன. அவன்‌ செயல்‌ முற்றும்‌ 
ஆன்மாக்களாகிய நாம்‌ மலத்தின்‌ மறைப்பினின்னும்‌ நீங்கி விடுதலை 
பெறுவது குறித்து நிகழ்வதனால்‌ மலமறைப்பும்‌ நீங்குகிறது. இது 
பத்தியே ஆசிரியர்‌, ஏகனாகி இறைபணி நிற்க, மலமாயை தன்னோடு 
வல்வினை யின்றே என்னு அருளியுள்ளார்‌. இக்கருத்துக்களையே, 


₹ அவனே தானே யாகிய அக்நேறி 
ஏகனாகி இறைப்ணி நீற்க 
மலமாயை தன்னோடு வல்வினை யின்றே ?” 


என்னு ஆசிரியர்‌ உரைத்தருளுகின்றார்‌. 


11. உடல்‌ கருவி முதலியவற்றோடு கூடி அவற்றைத்‌ தன்‌ 
உடைமை யென்றும்‌, அவற்றால்‌ நிகழும்‌ செயல்கட்கு தானே முதல்‌ 
ன்றும்‌ கருதி யொழுகிவக்த உயிர்‌, நான்‌ எனது என்ற நினைவும்‌ 
செயலும்‌ அற்றிருப்பது அருமையாதலால்‌, அதற்கு வழி யாது? 
என்றோர்‌ ஐயம்‌ ஈமக்குண்டாவது இயல்பு. அமர்கினைவு செயல்களை 
முழுமுதலாக நிறுத்திய இறைவன்பால்‌ அன்பு செலுத்துவதில்‌ செல 
விட வேண்டும்‌ ; இதுவே அதற்கு வழி என்று ஆசிரியர்‌ அறிவுறுத்தத்‌ 
தலைப்படுகினருர்‌. 


நமக்கு ஒருவர்பால்‌ அன்புண்டாக வேண்டுமாயின்‌, அவருக்கும்‌ 
தமக்கும்‌ எவ்வகையிலேனும்‌ தொடர்பு உண்டாகவேண்டும்‌. ஒரு 
வகையிலும்‌ தொடர்பில்லாதவரிடத்தில்‌ நமக்கு அனபுண்டாவதில்லை, 
அன்றியும்‌, தொடர்புடையாருடைய தொடர்பை .அறியா திருந்தா 
னும்‌ மறந்தாலும்‌ நமக்கு அவரிடத்தில்‌ அன்பு தோன்றுவதில்லை, 
இது சாடோறும்‌ நிகழும்‌ கிகழ்‌சச. இம்முறையே நாம்‌ இறைவன்‌ 


சிவஞான போதச்‌ செம்போருள்‌ ௮௫ 


பால்‌ அன்பு செய்ய வேண்டுமாயின்‌ ஈமக்கும்‌ அவனுக்கும்‌ உள்ள 
தொடர்பைக்‌ காணவேண்டும்‌. திருவைந்தெழுத்தை விதிப்படி எண்ணு 
வதால்‌ நமக்கும்‌ இறைவனுக்கும்‌ உள்ள தொடர்பு விளக்கமாகற.து. 
நாம்‌ மலத்தால்‌ கட்டுண்டு மலவிருளில்‌ அறிவு செயலற்றுக்‌ இடர்ததும்‌, 
இறைவன்‌ நம்பால்‌ அருள்கூர்ந்து மாயையிலிரும்‌.து உடல்‌ கருவி 
முதலியவற்றை ஆக்கித்‌ தந்ததும்‌, அறிவில்லாதவையாகிய அவ்வுடல்‌ 
முதலியன தத்தமக்குரிய செயல்களில்‌ ஒழுக்கு கெடாது செந்‌ 
நெறி பிறழாது இயலஓுத.ற்‌ பொருட்டு அவற்றோடு ஒன்றியும்‌ அவ்வுட 
விடத்தே கருவிகளோடு ஒன்றியிருக்கும்‌ அறிவுடைப்‌ பொருளாகிய 
உயிரின்‌ அறிவு செயல்கள்‌ எழுந்து தொழிற்படுதற்‌ பொருட்டு உடனா 
கியும்‌ இருப்பதும்‌ ஈன்கு விளங்குகின்றன. இவ்வகையில்‌ இறைவன்‌ 
நமக்குச்‌ செய்யும்‌ உதவி தெளிவாக விளங்க விளங்க, ஈமக்கு அவன்‌ 
பரல்‌ உள்ள தொடர்புணர்வும்‌ அத்தொடர்பால்‌ அன்பும்‌ உண்டா 
கின்றன. அவன்‌ செய்த உதவிகளிலும்‌ ஈம்மோடு ஒன்றி உடனாய்‌ 
நின்று செய்யும்‌ உதவியை நினைக்கும்போது அர்த அன்பு எல்லையற்ற 
தாய்‌ விரிறெது, 

இறைவன்‌ ஈம்மோடு ஒன்றியுடனாய்‌ நின்று செய்யும்‌ உதவி 
யாது? நாம்‌. கண்ணால்‌ ஒரு பொருளைக்‌ காண்பதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அப்போது நம்‌ அறிவு, கண்ணொளி வேறு தான்‌ வேறு * 
என வேற்றுமை யில்லாமல்‌ அதனோடு ஒன்றி உடனாய்‌ நின்று அப்‌ 
பொருளைக்‌ கண்ணைக்‌ காணச்‌ செய்கிறது. அப்போது நாம்‌ அப்‌: 
பொருளைக்‌ கண்டோம்‌ என்றும்‌, ஈம்‌ கண்‌ கண்டதென்றும்‌ கூறு 
கிறோம்‌. இவ்விடத்தே ஈம்‌ உயிரறிவு கண்ணொளியொடு கலந்து 
உடனாய்‌ நின்று முதலில்‌ கண்ணைக்‌ காணச்‌ செய்வதும்‌ பின்னர்த்தான்‌ 
காண்பதுமாகிய இரு செயல்கள்‌ நிகழ்வது தெரிது. இவ்வாறே 
இறைவனும்‌ ஆன்மாவோடு ஒன்றி உடனாய்‌ நின்று பொருள்களை 
ஆன்மாவைக்‌ காணச்‌ செய்வதும்‌ பின்பு தான்காண்பதும்‌ ஆகிய 
இரு பேருதவிகளைச்‌ செய்தருளுகின்றான்‌. இதனையே ஈம்‌ ஆசிரியர்‌, 
காணும்‌ கண்ணுக்குக்‌ காட்டும்‌ உளம்போல்‌, காண உள்ளத்தைக்‌ 
காட்டிக்‌ காண்இன்றான்‌ என்று உரைத்தருளுகின்றார்‌. கண்டு காட்டு 
கின்றான்‌ என்ற சூத்திரம்‌ கூறினும்‌, காட்டிக்‌ காண்கின்றான்‌ என 


மாற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


௮௬ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மேலும்‌, நாம்‌ ஒன்றைக்‌ காணும்போது நம்முடைய ஆன்ம 
அறிவும்‌ கண்ணும்‌ செய்யும்‌ செயல்கள்‌ பிரித்தறிய வாராதபடி ஒன்றி 
உடன்‌ நிகழ்கின்றன ; அவ்வண்ணமே இறைவன்‌ செயலும்‌ ஆன்ம 
அறிவும்‌ பிரித்தறிய வாராதபடி. ஒன்றி உடன்‌ நிகழ்கின்றன. இவ்‌ 
வரறு இறைவன்‌ ஈம்‌ பொருட்டுக்‌ காட்டுவதும்‌ காண்பதுமாகிய 
இருவகைப்‌ பேருதவிகளைச்‌ செய்வதை நினைக்கும்போது அவன்பால்‌ 
வற்றாத பேரன்பு பெருகுகிறது. அன்பின்‌ விளைவு அருள்‌. அன்பு 
பெருகுங்கால்‌ அருனே உருவாகவுள்ள இறைவனிடத்தே அது 
நம்மைச்‌ செலுத்தி விடுகிறது. ஆன்மா அவனது திருவடியாகிய 
அருள்‌ நிலையத்தைச்‌ சேர்க்து பேரின்பத்தைப்‌ பெறுகிறது, இதனைத்‌ 
தான்‌ நம்‌ ஆசிரியர்‌, 
“ காணும்‌ கண்ணுக்குக்‌ காட்டும்‌ உளம்போல்‌ 

காண வுள்ளத்தைக்‌ கண்டூ காட்டலின்‌ 

அயரா அன்பின்‌ அரன்கழல்‌ சேலுமே ”” 
என்று உரைத்தருளுகின்றார்‌. உள்ளத்தைக்‌ காட்டிக்‌ காண்டலின்‌ 
அயரா அன்பும்‌, அயரா அன்பினால்‌ அரன்கழலைப்‌ பெறுதலும்‌ பயனா 
தலால்‌, கண்டு காட்டலின்‌ அயரா அன்பின்‌ அரன்கழல்‌ சேலுமே என்று 
அருளியுள்ளார்‌. 


12. மேலே சொன்னபடி. இறைவனோடு ஏகனாகி இறைபணி 
நிற்பதும்‌, அவன்‌ ஆன்மாவரவின்‌ பொருட்டுக்‌ காட்டும்‌ உதவி 
காணும்‌ உதவி என்ற இருவகை யுதவிகளைச்‌ செய்தொழுகுவதை 
நினைக்‌ து அவன்பால்‌ அயராத அன்பு செய்வதும்‌ என்ற இருவகை 
அறங்களும்‌ சித்தாந்த சைவச்‌ சேந்நேறி என்றும்‌ திருநேறி என்றும்‌ 
சிவநேறி என்றும்‌ வழங்கும்‌. இவற்றை மேற்கொண்டு ஒழுகுபவன்‌ 
சிவஞானி யாவன்‌. ஆயினும்‌ அவன்‌ மாயையிலிரும்‌. து. உண்டாகிய 
இவ்வுடல்‌ கருவிகளோடு கூடி உல௫யற்‌ பொருள்களைப்‌ பெற்று 
உலகவாழ்வு வாழவேண்டியவனாக இருக்கின்றான்‌. வெஞானம்‌ 
பெறுதற்கு முன்னே, அவளை இறுகப்பந்தி நின்ற மலம்‌ இறைவ 
அடைய ஈற்றானைச்‌ சேராதபடி மறைத்துக்கொண்டிருந்தது. இப்‌ 
போதும்‌ அது நிங்கவில்லை, அம்மலத்தின்‌ மறைப்பு ரெகிழ்ர்து நீங்கும்‌ 
பொருட்டு வந்து கூடிய உடல்‌ கருவி முதலிய மாயா காரியங்கள்‌ 


சிவஞான போதச்‌ செம்பொருள்‌ ௮௭ 


வந்து இயக்கியபோது அவற்றின்‌ வழியே நின்று அவற்றையே 
தானென எண்ணி மயங்கிப்போனான்‌. மாயையோடு கூடி. நிற்கை 
யில்‌ நிகழும்‌ இயக்கம்‌ வினைத்தொடர்பாய்‌ நின்றது. சிவஞானம்‌ 
பெற்றபின்‌, அவை வேறு தான்‌ வேறு என எண்ணி, முன்னர்ச்‌ 
சொன்ன இருவகைச்‌ செந்நெறிகனையும்‌ மேற்கொண்டு உலகியல்‌ 
வாழ்வு ஈடத்தும்போ தும்‌, அந்த மலமாயை வினைகளின்‌ தொடர்பில்‌ 
பிணிப்புண்டு இடர்‌ து பழகிய பழக்கம்‌ அவனை விடாதன்றோ2 அது 
வந்து தரக்கா இருப்பதற்கு உலகியல்‌ வாழ்வு அரணாகாதே; இதற்கு 
என்‌ செய்வது ? என்பன போலும்‌ ஐயங்கள்‌ இங்கே எழுகின்‌ றன. 
அவற்றிற்கு விளக்கம்‌ தரப்படுகின்‌ றது. 


திருரெறி மேத்கொண்டொழுகும்‌ சிவஞானிபால்‌ மலம்‌ இருந்த . 
போதினும்‌, மறைப்புண்டு அறிவு அறை போகா வண்ணம்‌ தன்னைப்‌ 
பாதுகாத்தக்கொள்ளல்‌ அவன்‌ கடமையாகும்‌. அதற்காகவே, 
ஆசிரியர்‌, செம்மலர்‌ நோன்றாள்‌ சேரலோட்டா அம்மல ?” த்தைக்‌ 
கழுவிக்கோள்க என்று அறிவுறுத்‌ துகன்றார்‌. இறைவன்‌ திருவடி 
செந்தாமரை போன்ற சிறப்புடையதென்பது விளங்கச்‌ “ செம்மலர்த்‌ 
தாள்‌ ”” என்றார்‌. சிவஞானச்‌ செல்வர்களின்‌ சென்னியிலும்‌ எந்தை 
யிலும்‌ மலர்ந்து விளங்கும்‌ செம்மையுடைய தாளரதலால்‌ இவ்வாறு 
அது சிறப்பிக்கப்படுகற து, மலர்‌ போல மென்மையுடையதாயினும்‌ 
தன்பால்‌ வந்து உற்ற ஆன்மாக்களை மீளப்பிரிர்‌து ஏகாதவா ன ஆட்‌ 
கொண்டருளும்‌ வன்மையுடையது இறைவன்‌ செம்மலர்த்‌ இருவடி. 
அதனால்‌ அதனை “£ நோன்றாள்‌ 
வன்மை; “*உறுநர்த்‌ தாங்கிய மதனுடை "ோன்றாள்‌”” என்ற ஈக்சரனா 
ரும்‌ கூறுவது காண்க. சேரலோட்டா அம்மலம்‌ என்றது, நினைய 
விடாது உயிரறிவை மறைத்துப்‌ பிணித்துக்கொண்டி ருந்த அந்த ஆணவ 
மலம்‌ என்று பொருள்படுகற.து, இயல்பான அறிவாற்றலால்‌ விரிந்த 
பண்புகொண்டு சிவமாந்தன்மை யெய் தும்‌ சிறப்புடைய ஆன்மாவைப்‌ 
பிணித்து இறுக்க அனுப்போல்‌ சிறுமையடையச்‌ செய்வது பற்றி 
மலத்தை ஆணவமலம்‌ என்று சிவாகமங்கள்‌ பெயர்‌ கூறுகின்றன. 
சிவஞானிபால்‌ : கெஇழ்ந்து நீங்காது இடக்கும்‌ மலம்‌, சிவஞானம்‌ 
பெறுதற்குழுன்‌ , நெகிழும்‌ நீர்மையின்‌றித்‌ இண்ணிதாய்ப்‌ பிணித்திருந்த 
சறப்புத்தோன்‌ ஐ “அம்மலம்‌”” என்று குறித்தருளினார்‌, மலம்‌ போம்து 


99 


என்று சிறப்பிக்கன்றார்‌. நோன்மை, 


௮.௮ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மறைக்காதவானு காத்தல்‌ வேண்டும்‌ என்பதற்கு £ மலம்‌ கழுவுக ”' 
என்றார்‌. மலத்தை நீக்குதற்கு, ஏற்ற சொல்‌ கழுவுதல்‌ என்பது மலத்‌ 
தால்‌ அறிவு அறை போகாதபடி. காத்துக்கொள்ளுதற்கு வழி திருவைச்‌ 
தெழுத்தை விதிப்படி. எண்ணுவதே யாகும்‌. சிவஞானிகள்‌ எப்‌ 
போதும்‌ இத்‌ திருவைந்தெழுத்தை எண்ணுவதும்‌ ஓதுவதும்‌ இயல்பு ; 
நரன்‌ மறக்கினும்‌ சொல்லும்‌ நா ஈமச்சிவாயவே '' என்றும்‌, “ ஐச்‌ 
தெழுத்தின்‌ புணைபிடித்துக்‌ இடக்கின்றேன்‌ ” 


என்றும்‌, “வினைப்‌. 
பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்தமே '' என்றும்‌ சமய குரவர்‌ 
கள்‌ கூறுவதும்‌, மிகப்‌ பழையோரான திருமூல நாயனார்‌, “ மரணம்‌ 
கைவைத்து உயிர்‌ மாற்றிடும்‌ போது, அரணம்‌ கைக்‌ கூட்டுவது அஞ்‌ 
செழுத்தாமே”” எனவும்‌, “அருள்வழி காட்டுவது அஞ்செழுத்தாமே” 
எனவும்‌ ஓதுவதும்‌ போதிய சான்றுகளாரம்‌, 


இவ்வாறு திருவைந்தெழுத்தை இடையறாது நினைக்தோதி மலம்‌ 
கழுவும்‌ சிவஞானி உலகியல்‌ வாழ்வில்‌ பலதிற மக்களோடு கூடி 
வரழவேண்டியவன்‌. அவர்கள்‌ பலரும்‌ சிவஞானம்‌ பெற்றவர்களாக 
இருப்பர்‌ என்பது அரிது. அவர்களோடும்‌ சிவ ஞானி ஒத்து வாழ 
வேண்டும்‌. அவ்வாஅ வாழுவ்கரல்‌, அவரது கூட்டத்தால்‌ வெ 
ஞானம்‌ பெற்றார்க்கும்‌ விழைவும்‌ வெறுப்பும்‌ தோன்றித்‌ 
அன்பம்‌ செய்யுமன்றோ? இதற்கென்‌ செய்வது? என்றொரு வினா 
எழுகிறது. இஃது உண்மையே. நிலத்தியல்பால்‌ நீர்திரிவது ' 
போல எத்திறத்தோர்க்கும்‌ இனத்தியல்பால்‌ அறிவு திரியும்‌; இது 
பற்றியே பெரியோர்கள்‌ ஈல்லினமல்லாத சிற்றினத்தோரை அஞ்சி 
நீங்குகின்றனர்‌. ஆதலால்‌ சிவஞானச்‌ செல்வர்கள்‌ வெபரம்‌ 
பொருளிடத்தே அன்புடையவர்கள்‌ எவர்களேோ அவர்களோடே 
கூடி வாழ்வதுதான்‌ செய்யத்தக்கது; அதுதான்‌ இதற்கு வழி, இது 
பற்தியே '* அன்பரோடூ மருவுக ”” என்னு ஆசிரியர்‌ அறிவிக்கின்றார்‌. 
சிவன்பால்‌ அன்புடைய அன்பரை எவ்வாறு அறிவது 2 அர்த அன்பு 
அவரவர்‌ சிக்தையீலேயன்றோ நிற்பது! ஆயினும்‌, வெத்தின்பால்‌ 
உண்மை யன்புடையார்‌ எல்லா வுயிரிடத்தும்‌ அன்புடையராவர்‌ ; 
அவரால்‌ இகழப்படுவோர்‌ எவருமிலர்‌ ; எவ்வயிரும்‌' இல்லை, சாதி 
சமுதாய முதலிய வேற்றுமைக்‌ கொள்கை சிவஞானிக்கும்‌ சித்தா ந்தச்‌ 
செர்கெறிக்கும்‌ புறம்பு. எல்லா உயிர்களோடும்‌ ஒன்றியுடனாய்‌ 


சிவஞான போதச்‌ சேம்போருள்‌ ௮௯ 


நிற்கும்‌ சிவபரம்பொருள்பால்‌ மெய்யாக உயர்ந்த அன்புடையவர்‌, 
எல்லோரையும்‌ ஒப்பக்கருதி அவர்‌ உவப்பன செய்யும்‌ நினைவும்‌ 
சொல்லும்‌ செயலும்‌ உடையவராயிருப்பர்‌ ; சிலரை வேறுவைத்து 
இகழ்வதும்‌, சிலரை வேறுவைத்துப்‌ புகழ்வதும்‌ சிவநெறி கைக்‌. 
கொண்ட “ அன்பர்‌ ” செயல்‌ அல்ல, :6 தம்மை யுணர்ந்து தமை 
யுடைய தன்னுணர்வார்‌ எம்மை யுடைமை எமை இகழார்‌ ?' என்று 
உண்மைச்சைவர்‌ இலக்கணத்தைப்‌ பாயிரத்தில்‌ வற்புறுத்திக்‌ கூறி 
யருளினமையால்‌, இங்கே *: அன்பர்‌?” எனப்‌ பொதுப்படக்‌ கூறி 
 இவன்பால்‌ அன்புடையாரொடு மருவுக ?' என்பதன்‌ உரையில்‌ 
 இவபக்தர்களோடு இணங்குக ?' என்றது, அல்லாதார்‌ அஞ்ஞா 
னத்தை உணர்த்துவர்‌ என்பது காட்டி வற்புறுத்துதற்‌ பொருட்டு 
என அறிதல்‌ வேண்டும்‌. சிவபெருமான்‌ :: பரவுவாரையும்‌ உடையார்‌ 
பழித்து இகழ்வாரையும்‌ உடையார்‌” என்று சவஞானச்‌ செல்வராகிய 
திருஞானசம்பந்தர்‌ அறிவுறுத்தியும்‌, தமது வாழ்வில்‌ ஒழுகிக்‌ காட்டி 
யும்‌ நிலைநாட்டிய சிவகெறியில்‌ நிற்கும்‌ சைவர்பால்‌ சிறப்பாகச்‌ 
சித்தாந்த சைவர்பால்‌ சிலரை இகழ்வதும்‌ சிலரைப்‌ புகழ்வதும்‌ 
நிகழ்வது குற்றம்‌. அது செய்பவர்‌ **தம்மை யுணராதவர்‌”” என்றும்‌, 
அவர்‌ கூறுவன “புறம்‌”? என்றும்‌ ““கேளாம்‌ ”” என்றும்‌ ஆசிரியா்‌ 
இர்நூலீன்‌ தொடக்கத்தே நன்கு வற்புறுத்தியுள்ளரர்‌. இவ்வாறு 
வேற்றுமைக்‌ கொள்கைகொண் டொழுகுவோர்‌ * அன்பர்‌ ”” ஆகார்‌) 
இதுவே சிவன்பால்‌ அன்புடையாரை அறியும்‌ கூறுபாடு.“ அ௮ன்பரல்லா 
தார்‌ சவஞானத்தைச்‌ சிதைத்து அவஞானமும்‌ அஞ்ஞானமும்‌ உணர்த்‌ 
துவர்‌. ஆதலால்‌ அன்பரொடு மருவுவதே செய்யத்தக்கது என்பதாம்‌. 


இனி, உலகியலில்‌ வாழும்‌ சிவஞானிக்கு அவ்வவ்விடங்களும்‌ 
இடத்து நிகழ்‌ பொருள்களும்‌ பலப்பல காட்கெளை வழங்கும்‌. அவற்‌ 
' ஹைக்‌ காணுமிடத்துச்‌ சிவஞானியின்‌ செயலும்‌ வேறுபடுமன்றோ ? 
அதனால்‌ அவர்பால்‌ குற்றம்‌ புகுமே ? இதற்கென்‌ செய்வது ? எனின்‌, 
சில இடங்களும்‌ இடத்து நிகழ்‌ பொருள்களும்‌ சிவஞானத்துக்கு 
அரண்‌ செய்யும்‌. ' திருக்கயிலாயம்‌ நோக்கச்‌ சென்ற திருராவுக்‌ 
கரசருக்குத்‌ திருவையா ற்அக்‌ காட்சிகள்‌ சிவதரிசனப்பயனை ஈல்கின 
வல்லவோ 2 அவைகளைக்‌ கண்ட விடத்து அவை வெபரம்பொருளே 
என எண்ணி வழிபடுதல்‌ வெஞானச்‌ சைவர்கட்குக்‌ கடமை, இக்‌ 


xii 


௯௰ i சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


காட்சிகளில்‌ நெப்புடையவை மெய்யன்பர்‌ திருவேடமும்‌ சிவபெரு 
மான்‌ எழுந்தருளும்‌ திருக்கோயில்களுமாகும்‌. இவற்றையே குறிக்‌ 
கொண்டு நோக்கிச்‌ செல்லின்‌, அல்லாதவை காட்சுப்படா. அதனை, 
“ மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ ஆலயம்‌ தானும்‌ அரன்‌ எனத்‌ 
தொழுமே ”” என்று ஆசிரியர்‌ அறிவுறுத்தி யருளுகன்றார்‌. காண்பவர்‌ 
உள்ளத்தில்‌ இது மாயமோ என்ற எண்ணம்‌ எழாவகையில்‌ சிவபரம்‌ 
பொருள்பால்‌ அன்பு நிறைந்தவர்‌ வேடத்தைக்‌ கண்டால்‌, அவ்‌ 
வேடத்தைச்‌ வெமென்றே தேறி வழிபடவே செய்யும்‌ என்பதற்கு 
மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடம்‌ என்னு கூறப்பட்டுளது, வேட 
நெறி நில்லார்‌ வேடம்‌ பூண்டென்பயன்‌ ?”' என்று திருமூலநாயனார்‌ 
அருளுமாறு, வேடகெறி கில்லாதவர்‌ வேடம்‌, காண்பவர்‌ கருத்தில்‌ 
மால்‌ விளைவிக்கும்‌. இருவேடத்தின்‌ நோக்கம்‌ மெய்க்கு அணிசெய்வ 
தன்று. போர்ச்சான்றோரது வேடம்‌ பகைவரது பகைமையைக்‌ கெடுக்‌ 
கும்‌ குதிப்பிற்றுவதபோலச்‌ சிவஞானச்சான்றோரது . திருவேடம்‌ 
பிறவிக்குரிய வினைப்பகையைக்‌ கெடுக்கும்‌ குறிப்பினதாகும்‌. அது 
சிவபெருமானது இருவருளால்‌ விளைவதாகையால்‌ காண்பார்‌ கருத்தில்‌ 
தாம்‌ வழிபடும்‌ சிவபரம்பொருளையே அது நினைப்பிக்கும்‌. அதனால்‌ 
அவர்‌ உள்ளம்‌ சவஞானத்தால்‌ திகழ்ந்து மாலறும்‌? இதனைத்‌ திரு . 
நாவுக்கரசர்‌ வரக்கண்டபோது, அவரது இருவேடம்‌, திருஞான 
சம்பந்தர்‌ “ கருத்தில்‌ பரவும்‌ மெய்க்காதல்‌ தொண்டர்‌ திருவேடம்‌ 
பேரே தோன்றியது ?” எனத்‌ தொழுது வணங்கச்செய்த நிகழ்ச்சியால்‌ 
நன்கதிகன்றோம்‌. முதியோன்‌ வடிவில்‌ திருவேடம்‌ தாங்கி வந்து 


உரையாடிய முருகன்‌ செயலை வெறுத்துக்‌ கூறலுற்ற வள்ளி நாயகி 
யார்‌, ** நேயமலி மெய்யடியர்‌ நேர்ர்துழியும்‌ நின்போல்‌ மாயமென 
உள்ளுமொரு வான்பழியும்‌ வைத்தாய்‌ '” என்பதனால்‌ மாலுண்டாக்‌ 
கும்‌ வேடமும்‌ உண்டு என்பது பெறப்படும்‌. 


திருவேடம்‌ பூண்டார்‌, கேயம்‌ மலிந்தவரா ௮ல்லரா என்பதை 
அறிவது அரிது. அந்த கேயம்‌ அவரவர்‌ கெஞ்சின்கண்‌ நிகழ்வது. 
ஆயினும்‌, சேயம்‌ மலிந்தவர்‌ திருவேடம்‌ காண்பார்‌ உள்ளத்தில்‌ மால்‌ 
உண்டாக்காது என்பத உறுதி. எப்படியிருப்பினும்‌ காண்பார்க்குத்‌ 
திருவேடம்‌ ,பொருளே தவிர, வேடம்‌ பூண்டோர்‌ நேயம்‌ மலிர்‌ 
தவரா? அல்லாதவரா ?”” எனக்‌ காண்பது பொருளன்று என்பதை 


சிவஞான போதச்‌ செம்போருள்‌ க்க 


அவற்புஅத்தவே ஆசிரியர்‌ அன்பரையும்‌ வேடத்தையும்‌ வேறு வேறு 
நிறுத்தி வேடத்தை விதந்தருளுகன்றார்‌. வேடம்‌ பூண்டு வேடநெறி 
நில்லாதாரை ஆராய்ந்து நெறிநிறுத்துவது வேர்தன்‌ கடன்‌; 
(திரும்‌, 240) அதனை அவன்பால்‌ விடுத்து, வேடத்தை அரனெனத்‌ 
தொழுக என்பது இங்கே விதிக்கப்படுகிற து. பண்டைறாளில்‌ ஞான 
மில்லாதார்‌ வேடம்‌ பூண்டு ஞானிகள்போல நடிப்பராயின்‌ , நாடாளும்‌ 
வேந்தன்‌ தெரிர்த ஞானிகளைக்கொண்டு ஆராய்ந்து அவர்கட்கு 
ஞானத்தை ஈநல்குவன்‌ ; அவனுக்கு அது கடன்‌ ; அது நாட்டுக்கு ஈல 
மரகும்‌ (தருமர்‌. 242) என்ற திருமூல கரயனார்‌ ௮.றிவுறுத்துகின்றார்‌. 
்‌ இனி, ஆங்காங்குக்‌ காணப்படும்‌ வென்‌ கோயில்களைச்‌ 
அிவனெனவே தேறி வழிபடுதல்‌ வேண்டும்‌. திருஞானசம்பந்தர்‌, 
இருநாவுக்கரசர்‌ முதலிய பெருமக்கள்‌ தமிழகத்தில்‌ திருவுலாவந்த 
போது அவர்கட்குத்‌ திருக்கோயில்களே காட்சியளித்தன. அத்திருக்‌ 
கோயில்கள்‌ அவர்களுக்குச்‌ சிவபரம்பொருளாகவே விளங்கின ; 
அவர்கள்‌ அப்‌ பரம்பொருளோடு உரையாடினர்‌ ; வேண்டிய 
(வேண்டியாங்குச்‌ சவபரம்பொருள்‌ நல்கெருளப்பெற்றனர்‌. கோயில்‌ 
கள்‌ அறநிலையங்களாகவும்‌, பொருள்‌ நிலையங்களாகவும்‌, ஓவியம்‌, 
சிற்பம்‌, கூத்து முதலிய கலை நிலையங்களாகவும்‌, அறச்சாலைகளா கவும்‌, 
மருத்துவச்‌ சாலைகளாகவும்‌ ஆசிரியர்‌ மெய்கண்டதேவர்‌ காலத்தில்‌ 
காண்பார்க்குக்‌ காட்சியளித்தன. அக்காட்சி முற்றும்‌ உயிர்கட்குத்‌ 
தொண்டுபுரியும்‌ சிவப்பணியாகவே இருந்தமையின்‌ அவ்விடங்களைச்‌ 
இவன்‌ என்றே வழிபட வேண்டுமென்பது சிவஞானச்‌ செல்வர்களின்‌ 
திருவுள்ளம்‌, ஆதலால்‌ திருக்கோயில்களைச்‌ சிவனேனவே தேறி 
வழிபடுக என்று ஆசிரியர்‌ மெய்கண்டதேவர்‌ அருளிச்‌ செய்கின்றார்‌. 
இக்கருத்தை, 
“ செம்மலர்‌ நோன்றாள்‌ சேர லோட்டா 

அம்மலம்‌ கழீஇ அன்பரோடு மரீஇ 

மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ 

ஆலயக்‌ தானும்‌ அரனேனத்‌ தோழுமே ”” 
அன்னு ஆசிரியர்‌ இனிய சொற்களால்‌ எடுத்‌ தியம்புகின்றார்‌. இதன்‌ 
கண்‌ மலம்‌ கழுவுதல்‌, ௮ன்பரொடு மருவுதல்‌, திருவேடத்தையும்‌ 
இருக்கோயிலையும்‌ சிவனெனத்‌ தேறி வழிபடல்‌ என்ற கனத 
வற்புறுத்தப்படுவதைக்‌ காணலாம்‌, 


௬௨ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இத்தார்தச்‌ செர்நெறியாஇய சிவநெறியில்‌ நிற்கும்‌ சைவ ஈன்‌ 
மாக்கள்‌ மலவாதனையறனுமாறு திருவைந்தெழுத்தை யோதுவதும்‌, 
பிறலயிர்கட்கு அன்பு செய்வதும்‌, மக்களிடையே சாதி சமுதாய: 
வேற்றுமச்‌ சழக்குகளை யொழித்து கோயுற்மோர்க்கு மருத்துவப்‌ 
பணியும்‌, கூனும்‌ குருடும்‌ செவிடும்‌ ஊமையுமாய்‌ வாழ வகைய ற்று: 
வாடும்‌ மக்கட்கு வேண்டும்‌ பணியும்‌ திக்கற்ற இளஞ்‌ ஏிருர்கட்கு. 
உண்டி. உறைவிடம்‌ -முதலியன தந்து கல்வியறிவு ஈல்‌இ ஆதரிக்கும்‌ 
திவப்பெரும்‌ பணியும்‌ சமயஞான நெறிகளை அறிவுறுத்தும்‌ சமய 
ஞானப்‌ பணியும்‌, இவைபோல்வனவாகிய பிறபணிகளும்‌. அன்பர்‌ 
பலருடன்‌ கூடிச்‌ சிவவேடங்களையும்‌ சிவன்‌ கோயில்களையும்‌ சிவ: 
னேனவே தேறி வழிபடுவோர்‌ செய்தற்குரிய கடன்களாம்‌ என்பதை. 
வற்புறுத்துவதற்கே இதனை இறுதிக்கண்‌ வைத்து ஆசிரியர்‌ உரைத்‌. 
தருளுதின்றார்‌. 


மேலே கூறிய சிவப்‌ பணிகளைப்‌ புரிவதென்ப.து, பொருட்பற்று 
மிகும்‌ து திருவருளை நினையாது வரமும்‌ மக்கட்கு இயலாத தொன்று. 
அவர்களது உள்ளம்‌ பொருளீட்டத்திலும்‌ தன்னலம்‌ பேணுவதிலும்‌ 
உறைந்து கடப்பதால்‌, ஏகனாக இறைபணி நின்று அவ்விறைவன்பால்‌: 
அயரா அன்பு பூண்டு வாழும்‌ சிவஞானச்‌ சைவ நன்மக்களுக்‌. 
கென்றே இவ்விதி இங்கே வரைந்து கூறப்படுஇன்ற து. உண்ணும்‌ 
உணவிலும்‌, கொண்டூம்‌ கொடுத்தும்‌ இனம்‌ பெருக்கி வாழும்‌ சாதி 
சமுதாயத்திலும்‌ சைவம்‌ இருப்பதாகக்‌ கருதும்‌ மடமையைப்‌ போக்கிப்‌. 
பொதுவாக எல்லா வயிர்களுக்கும்‌ சிறப்பாக மக்களுயிர்க்கும்‌ செய்யும்‌. 
மேய்ப்பணியில்‌ தான்‌ சைவம்‌ நின்று திகழ்கிறதேன்பதை வற்புறுத்து. 
வதே சிவஞானபோதத்தின்‌ சீரிய நோக்கமாகும்‌. இந்நூலைத்‌ இருவருள்‌" 
ஞானத்தோடு உணர்ந்து தெளிந்த தாயுமானார்‌ “£ அன்பர்‌ பணி செய்ய 
எனை ஆளாக்க விட்டுவிட்டால்‌, இன்பநிலை தானே வந்தெய்தும்‌ பரா 
பரமே”' என்று ௬ட்டிக்‌ காட்டியதும்‌ இத்திருப்பணி கோக்கேயாம்‌. 
இர்த இனிய இறைபணியே இன்றைய சைவ மக்களைப்‌ பணிகொண்டு' 
சித்தார்த சைவச்‌ செர்ரெறிக்குரிய உண்மைச்‌ சைவர்களாக விளங்‌இ' 
வாழவைக்கும்‌ சிவஞான போதம்‌ வாழ்க ; அதனை உரைத்தருளிய 
மேய்கண்ட தேவர்‌ திருவடிகள்‌ வாழ்க, 


(2 
திருச்சித்‌.றம்பலம்‌ 


சிறப்புப்பாயிரம்‌ 


உரைப்டாயிரம்‌ 


கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான போதநெறி காட்டும்‌ வெண்ணெய்ப்‌ 
பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ மெய்ஞ்ஞான பானுவாசிக்‌ 
குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ குருநமச்சி வாயதேவன்‌ 
சயிலாதி மரபுடையோன்‌ திருமரபு நீடுழி தழைக மாதோ. 


1சைவாகமங்களின்‌ உளவாகிய ௩ாற்பாதங்களுள்‌ வைத்து ஞான 
பாதத்தோதிய பொருள்களை ஆராயும்‌ ஆராய்ச்சி இந்நூலின்கண்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டது. இது கேட்டலுறுவார்க்கு இதனாற்‌ போந்த பயன்‌ 
யாதோ எனவும்‌, இது கேட்டற்குரியார்‌ யாவரேனவும்‌, இதனால்‌ நுதலப்‌ 
படும்‌ பொருள்‌ யாதேனவும்‌, இதனைப்‌ பயப்பிக்கும்‌ கருவியாய்‌ இதற்கு 
முன்‌ ஒரு தலையான்‌ உணர்தற்பாலது யாதேனவும்‌, இதனை வழங்குதற்‌ 
கிட்டபேயர்‌ யாதேனவும்‌, இஃது யாண்டு வழங்குவதேனவும்‌, இதன்‌ 
முதனூல்‌ யாதெனவும்‌, இந்நூல்‌ செய்தார்‌ யாவரெனவும்‌ பலவாற்றான்‌ 


1. சைவாகமங்கள்‌ காயிகம்‌ முதலாக இருபத்தெட்டு வகைப்படும்‌ 
அவை, காமிகம்‌, யோசசம்‌, இந்தியம்‌, காரணம்‌, அசிச்தம்‌, தீபிதம்‌ 
சூக்குமம்‌, சகச்சிரம்‌, அஞ்சுமான்‌, சுப்பிரபேதம்‌, விசயம்‌, நிச்சு 
வாசம்‌, சுயம்பு, ஆக்‌ரேயம்‌, வீரம்‌, இரெளரவம்‌, மகுடம்‌, விம 
லம்‌, சர்திரஞானம்‌, முகபிம்பம்‌, புரோற்கதம்‌, இலளிதம்‌, சித்தம்‌, 


சந்‌ தானம்‌, சருவோத்தமம்‌, பாரமேச்சுவரம்‌, இரணம்‌, வாதுளம்‌ . 


என்ற இருபத்தெட்மோம்‌. 

2. நாற்பாதங்கள்‌: சரியை, இரியை, யோகம்‌, ஞானம்‌: என்பன; 
££ இருயிகு ஞானம்‌, இலங்கொளி யோகம்‌ ஈலங்ஜிளர்‌ இரியை, சரியை 
யென்ற விரிதரு பாதம்‌? (ஞானா. 7) என்று வாகீச மனிவரம்‌ 


கூறுவர்‌, 


வர்ர பஸ 


- ஆசங்கை நிகழுமன்றே; அவ்‌ வாசங்கை நீங்கி மனவெழுச்சி சேறற்‌ 
பொருட்டூ இந்நூன்முகத்‌ துரைக்கப்படுவதாகிய சிறப்புப்‌ பாயிரம்‌ 


மலர்தலை யுலகின்‌ மாயிரு டுமியப்‌ 

பலர்புகழ்‌ ஞாயிறு படரி னல்லதைக்‌ 

காண்டல்‌ செல்லாக்‌ கண்போ லீண்டிய 
பெரும்பெயர்க்‌ கடவுளிற்‌ கண்டுகண்‌ ஸணிருடீர்த்‌ : 
தருத்‌அயர்க்‌ குரம்பையி னான்மா நாடி 

மயர்வற "தத்‌.தி முனிகணத்‌ தளித்த 

உயர்சிவ ஞான போத முரைத்தோன்‌ 
பெண்ணைப்‌ புனல்சூழ்‌ “வெண்ணைச்‌ சுவேதவனன்‌ 
”பொய்கண்‌ டகன்‌ ந மேய்கண்ட தேவன்‌ 
பவநனி வன்பகை கடந்த 

தவாடி பத்த பி யோனே 


or னவரும்‌. 


இதன்‌ பொருள்‌ : மலர்தலை உலகில்‌ மா இருள்‌ துமியப்‌ பலர்‌ புகழ்‌ 
ஞாயிறு படரின்‌ அல்லதைக்‌ காண்டல்‌ செல்லாக்‌ கண்போல்‌-- 
விரிக்க இடத்தையுடைய ஞாலத்தின்‌ கண்ணே துன்னிய பெரிய 


1. இக்கருத்து, * எந்தை சனற்குமரன்‌ ஏத்தித்‌ தொழவியல்பாய்‌, ஈந்தி 
யுரைத்தருளும்‌ ஞான தூல்‌-—ச்தைசெய்‌ ௮, தானுரைத்தான்‌ மெய்‌ 
கண்டான்‌ ?? எனவரும்‌ வெண்பாவிலும்‌ காணப்படுதிறது, இவ்‌ 
வெண்பா சிவரான போதத்தின்‌ இறுதியில்‌ உள்ளது. இதளைச்‌ 

்‌ செய்தவர்‌ இன்னாசெனச்‌ தெரியவில்லை. 

2. வெண்ணை, வெண்ணெய்‌ ஈல்லூர்‌ என்பதன்‌ மரூஉ, சுவேதவனன்‌, 
வெண்காடன்‌ என்னும்‌ தமிழ்ப்பெயரின்‌ வடமொழி பெயர்ப்பு. 

3, 8 பொய்காட்டிப்‌ பொய்யகற்றிப்‌ போதாக்‌ தப்பொருனாம்‌, மெய்‌ 
காட்டும்‌ மெய்கண்டாய்‌ !?? (உண்‌. வின்‌. 1) என்று சான்றோர்‌ 
கூறுதல்‌ காண்க, 

4... இப்‌ பாயிரத்தைப்‌ பாடியவர்‌ அருணந்தி தேவ தம்பிரானென்று 
பாண்டிப்‌ பேநமாள்‌ விருத்தி கூறுன்ற து. 


ப்ட்‌ 


புறவிருள்‌ கெடும்படி." பலசமயத்தாரானும்‌ புகழப்படுகன்‌ ற பரிதியங்‌ 
கடவுள்‌ உதயகிரியினின்றும்‌ போந்தாலன்றிக்‌ காட்டு யெய்த 
மாட்டாத கண்ணொளிபோல; 


அருந்துயர்க்‌ குரம்பையின்‌ ஆன்மா நாடி -- பொனுத்தற்கரிய 
அயரங்களுக்கெல்லாம்‌ ஒரு நிலைக்களமாய்ச்‌ சத்த தாதுக்களாற்‌ 
பொத்திய குரம்பையாகிய காணப்பட்ட வுடம்பானே காணப்படாத 
ஆன்மாவையும்‌ 3பரமான்மாவையும்‌ ௮னுமானவளவையான்‌ வைத்து 
ஆராய்ந்து அவற்றது தடத்தலக்கணம்‌ எனப்படும்‌ பொதுவியல்‌ 


புணர்ந்து; 


கண்‌ இருள்‌ தீர்ந்து-- அவ்வுணர்ச்சியானே கருதி உணரப்படும்‌ 
அகவிருளாகிய ஆணவமலத்தினின்‌ அ நீங்கி; 


ஈண்டிய 5பெரும்பெயர்க்‌ கடவுளிற்‌ கண்டு -- அது நீங்கிய வழி 
எல்லா மூல்களும்‌ தன்‌ பொருளேயாகத்‌ இரண்டு கூடிய பேரும்‌ 
பெயர்‌ எனப்படும்‌! ஒரு வார்த்தையாகய மகாவாக்கியத்தான்‌ எடுத்‌ 
தோதப்படும்‌ முதற்‌ கடவுளது இருவருளானே அப்பொருள்கள து 
சொரூப லக்கணம்‌ எனப்படும்‌ சிறப்பியல்பை அனுபூதியிற்‌ கண்டு : 


உணர்ந்து) 


1. நத. 2, நச்சி. உரை காண்க, 

2. சத்த தாதுக்கள்‌ : தோல்‌, உதிரம்‌, இறைச்‌, மேதை, என்பு, மச்சை, 
சுக்கிலம்‌ என்ற ஏழுமாம்‌. © 

8. ஆன்மாவென்றது பொதுச்சொல்லாகலின்‌, பரமான்மாவும்‌ கொள்ளப்‌ 
பட்டத. - 

4, கண்ணுதல்‌— கருதுதல்‌ : ££ கண்ணி நீ கடிகொண்டார்‌ ?' (கலி. 71) 
என்றாற்போல. 

5. பெரும்பெயர்ச்‌ கடவுள்‌, பெரும்பெயரால்‌ எடுத்தோதப்படும்‌ முதற்‌ 
கடவுளென்றும்‌, பெரும்பெயரென்பது மகாவாக்கிய மென்பதன்‌ 
மொழிபெயர்ப்பென்றும்‌ உரையாசிரியர்‌ கருதுவது காண்க, 
“£ பெரும்பெயரெனினும்‌ மகாவாக்கியமெணினும்‌ ஒரு வார்த்தை 
யெனினும்‌ ஒக்கும்‌ 2-—சிவதரன பாடியம்‌, ஈண்டிய பேநம்பேயர்‌ 
என மூடிக்க, 


= fyi 


மயர்வு அற — இம்‌ முறையானே மயக்கவாசனையற்றுச்‌ சிவானு 
பவம்‌ பெறுதற்பொருட்டு ; 


நந்தி முனி கணத்து அளித்த -- சீகண்டதேவர்பாற்‌ கேட்‌ 
டருளிய £ந்தபெருமான்‌ சனற்குமார முனிவன்‌ முதலிய முனிவர்‌ 
கணங்கட்கு முறையானே அளித்தருளப்பட்ட ; 


1உயர்‌ சிவஞான போதம்‌ — சரியை முதலிய மூன்று பாதப்‌ 
பொருள்களை ஆராயும்‌ தூல்களின்‌ மேற்பட்ட சிவஞான போத 
மென்னும்‌ வடநூலை; உரைத்தோன்‌--*மோழிபெயர்த்துக்‌ கூறி வார்த்திக 
மெனப்படும்‌ பொழிப்புரை செய்தோன்‌ ; ்‌ 


பெண்ணைப்‌ புனல்சூழ்‌ வெண்ணைச்‌ சுவேதவனன்‌ -- பெண்ணை 
யாற்று நீராலே சூழப்பட்ட திருவேண்ணேய்‌ நல்லூரில்‌ அவதரித்‌ 
தருளிய சுவேதனப்‌ பெருமாள்‌ என்னும்‌ பிள்ளைத்‌ தஇருகாம 
முடையான்‌ 7: 


போய்‌ கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன்‌ -- பொய்ச்‌ சமயங்‌ 
களின்‌ பொருள்‌ இது இது என்று கண்டு கழிப்பித்த காரணத்தா ற்‌ 
பெற்ற மேய்கண்டதேவன்‌ என்னும்‌ சிறப்புத்திருகாமம்‌ உடையான்‌ ; 


பவம்‌ நனி வன்பகை கடந்த தவர்‌ அடி புனைந்த தலைமை 
யோனே--பிறலியாகிய மிக்க வலிய பகையினை வென்ற தவத்தோர்‌ 
தனது திருவடியைப்‌ புனைந்து கோடற்‌ கேதுவாகிய தலைமைப்‌ 
பாட்டினை யுடையோன்‌ என்றவாறு. 


படரிற்‌ காண்டல்‌ செல்லும்‌ கண்‌ எனற்பாலதனை எதிர்மறை 
முகத்தாற்‌ கூறினார்‌, இன்றியமையாமை விளக்குதற்கு. இப்பொருள்‌ 


1. “ இவஞானமெனப்‌ பொதுப்படக்‌ கூறினும்‌ தலைமைபற்நி ஞான 
பாதமே கொள்ளப்படும்‌”. ஞானபாதத்திற்குத்‌ தலைமை, '* இரியை 
யென மருவுமவை யாவும்‌ ஞானம்‌ இடைத்தற்கு நிமித்தம்‌? 
(சிவப்‌. 10) என்பதனாலுமதிக. 2. இவ்வாறு இவர்‌ உரைப்பதற்கு 
முன்னை மால்‌ ஆதரவு யாதும்‌ இதுகாறும்‌ இடைச்கவில்லை, 


ப . வவகை 


பற்றிக்‌ கண்மேல்வைத்துக்‌ கூறினாரேனும்‌, !உவமேயப்‌ பொருட்‌ 
கேற்பக்‌ காண்டல்‌ சேறற்குப்‌ படர்ந்த ஞாயிறுபோல்‌ என்பது 
கருத்தாகக்‌ கொள்க. ்‌ 


இருட்‌ கேட்டிற்கும்‌, ”நிருவிக.ற்பம்‌ சகவிற்பம்‌ என்னும்‌ இரு 
வகைக்‌ காட்சிக்கும்‌, ஞாயிறு இன்றியமையாச்‌ இெப்பிற்றுயவா௮ 
“போல, மலத்திர்விற்கும்‌ ஆராய்ச்சி $அனுபூதியென்னும்‌ இருவகை 
உணர்விற்கும்‌ இன்றியமையாச்‌ சிறப்பிற்றுயது இற்நூல்‌ என்பார்‌ 
துமியப்‌ படரின்‌ அல்லதைக்‌ காண்டல்‌ செல்லாக்‌ கண்போல்‌ நாடித்‌ 
தீர்ந்து கண்டு மயர்வற அளித்த சிவஞான போதம்‌ என்றார்‌. 


தலைமைபற்றி அருந்துயர்க்‌ குரம்பையின்‌ என்றாரேனும்‌, இனம்‌ 
பற்றிக்‌ கரணம்‌ புவனம்‌ முதலியனவும்‌ உடன்‌ கொள்ளப்படும்‌. 
அருந்துயர்க்‌ குரம்பையின்‌ காடப்படுவதாகிய போதுவியல்பு, முன்‌ 
ஆறு சூத்திரத்தானும்‌, பெரும்‌ பெயர்க்‌ கடவுளிற்‌ காணப்படுவ 
தாதிய சிறப்பியல்பு பின்‌ ஆறு சூத்திரத்தானும்‌ ஓதுப. நாடி 
யெனவே அனுமான வளவையான்‌ என்பதூஉம்‌, கண்டு எனவே - 


அனுபூதியில்‌ என்பதூஉம்‌ தாமே போதரும்‌. 


போதுவியல்பு அளவைமுகத்தானும்‌ இலக்கணமுகத்தானும்‌ 
கூறப்பட்டுக்‌ கேட்டல்‌ சிந்தித்தல்‌ என்னும்‌ இருதிறத்தான்‌ உணரப்‌ 
படும்‌; சிறப்பியல்பு சாதனமுகத்தானும்‌ பயன்முகத்தானும்‌ கூறப்‌ 
பட்டுக்‌ கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதல்‌ நிட்டை யென்னும்‌ கான்கு 
திறத்தான்‌ உணரப்படும்‌. 


1. மயர்வறுதற்‌ பொருட்டு அளித்த சிவஞான போதம்‌ என்பது 
உவமேயம்‌. ்‌ 

2. பொருளைப்‌ பிண்டமாய்க்‌ காண்பது நீநவிகற்பக்‌ காட்சி, அதனைப்‌ 
பெயர்‌, சாதி, குணம்‌, தொழில்‌, பொருள்‌ எனப்‌ பகுத்துக்‌ சாண்பது 
சவிகற்பக்‌ காட்சி (சிவ. சித்‌, அள. 8.) 

8. அனுபூதியெனினும்‌ அனுபவமெனினும்‌ ஒன்றே, 

4, நாடுதல்‌, ஆராய்தல்‌; ஆராய்ச்சிக்குரியது ௮னுமானவளவையாகும்‌. 

5. அனுபவம்‌, கண்டறிதல்‌ ; ஆகவே, சண்டென்பது அனுபவத்துக்‌ 
குரித்தாதல்‌ பெறப்படெற ௮. 


ரம்‌ ௮ 


இஃது என்சோல்லியவாறோவெனின்‌, 1இவ்விருவகை இயல்பும்‌ 
வேறு வேறு கூறும்‌ ஆகமங்களின்‌ போருளோருமை உணரமாட்டாது 
ஒரோவோன்றே பற்றி ஐக்கியவாதமுதல்‌ பலதிறத்தான்‌ வேறுபட்டுத்‌ 
தம்முள்‌ மாறுகொண்டூ மயங்குவார்க்கு, அங்ஙனம்‌ மயங்காது அவற்‌ 
நின்‌ போருளோருமை உணர்த்தற்கு எழுந்தது இந்நூல்‌ என்றவாறாயிற்று, 
சிவஞானபோதம்‌ என்பதூஉம்‌ இக்காரணத்தாற்‌ பெற்ற பேயரேன்பது 
வடமொழிச்‌ சிவஞானபோதத்து இறுதிச்‌ சூத்திரத்து ஓதியவாறு பற்றி 
உணர்க. 


சரியைமுதலிய மூன்றுபாதப்போருளை ஆராயும்‌ நூல்களாவன சோம 
சம்பு பத்ததி முதலாயின. “அந்‌ நூல்களின்‌ மேற்பட்ட சிவஞானபோத 
மெனவே, அந்நூல்கள்‌ உணர்ந்த பின்னர்‌ இந்நூல்‌ கேட்கற்பாற்று என்பது 
பேறப்பட்டது; படவே, முன்னர்த்‌ தீக்கையுற்றுச்‌ சிவாகமங்களை ஓதி, 
அதன்பின்னர்ச்‌ சரியாபாத முதலியவற்றை ஆராயும்‌ நூல்களை முறையே 
கேட்டு அவ்வாறொழுகி மனந்தூயராய்‌ நித்தியா நித்தியவுணர்வு தோன்றிப்‌ 
*பிறவிக்கஞ்சி வீடிபேற்றின்‌ அவா மிக்குடையராய்‌ வந்த அதிகாரிகளுக்கு 
இக்நூலுணர்த்துக என்பது போந்தது எனக்கோள்க. 


1. பொதுவியல்பு சிறப்பியல்பு என்ற இவ்விருவகை யியல்பு. 

£2, ஏவம்‌ வித்யாச்‌ சவஞ்ஞான போதே சைவார்த்த நிர்ணயம்‌ |” 
(சூ. 12.) (இவ்வாறே வெஞானபோதமென்னும்‌ (தமிழ்‌) நாலில்‌ 
சைவாகமல்களின்‌ பொருள்‌ நிச்சயத்தை அறிக). ஞானபாதப்‌ 
பொருண்மையை இருவகைப்படுத்துப்‌ போதித்தற்காக இச்வெ 
ஞானபோதம்‌ இரெளரவாகமத்‌ தின்கண்‌ எழுர்தது என்றும்‌, இதனை 
மெய்கண்டதேவ சாயனார்‌ தமிழுலகம்‌ உய்தற்‌ பொருட்டு மொழி 
பெயர்த்தாரென்றும்‌ உரைகாரர்‌ காலத்தவர்‌ கருதினர்‌; மெய்கண்ட 
தேவர்‌ செய்த இத்தமிழ்ச்‌ வெஞானபோசம்‌ மோமிபேயர்ப்பன்று, 
மதனூலேயாம்‌ என்றும்‌, வடமோழிச்‌ சிவஞானபோதம்‌ இத்தமீழ்ச்‌ 
சிவதானபோதத்தை ழதனூலாகக்‌ கோண்டேழந்த மோமி 
பேயர்ப்பு என்றும்‌ இக்காலத்து ஆராய்ச்சி மறுக்க முடியாத 
சான்றுகளால்‌ கிறுவீவிட்ட த. 

3. உயர்சிவதானபோதம்‌ என்றது. 

கீ, “சண்ட தூலோதி வீடு காதலிப்பவர்கட்‌ சேன்‌, புண்டரிகத்‌ தாள்‌ 
சேரும்‌ பரிசினைப்‌ புகல லுற்றாம்‌ ?? என்று அருணந்தி சிவனார்‌ 
(சீவ. சித்‌. 3) கூ அனு காண்க, 


— 11 4 
“உயர்சிவஞானபோத?” மெனவே யாப்பும்‌, கேட்போரும்‌, நுதலிய 
பொருளும்‌ நூற்பெயரும்‌, ££ நாடித்‌ தீர்ந்து கண்டு மயர்வற '? எனவே 
நுதலிய போருளின்‌ வகையும்‌ பயனும்‌, **நந்தி முனிகணத்‌ தளித்த ” 
எனவே வழியும்‌, “£ வெண்ணைச்‌ சுவேதவனன்‌ மெய்கண்டதேவன்‌ ?” 
எனவே ஆக்கியோன்‌ பேயரும்‌, தமிழ்‌ வழங்கும்‌ நிலமே இந்நூல்‌ வழங்‌ 
கும்‌ நிலமென எல்லையும்‌ போந்தவாறு -உணர்க. 


வடநூலார்‌ யாப்பை !ஆனந்தரியமேன்றும்‌, நுதலிய போருளை விடய 
மென்றும்‌, கேட்போரை அதிகாரிகளென்றும்‌ பயனைப்‌ பிரயோசன 
மேன்றும்‌ கூறுப; யாப்புச்‌ சம்பந்தமேன்பாரு முளர்‌. 


யக 


1. ஆனர்தரியமாவ து, இன்னது கேட்டபின்பு இன்னது கேட்க 
வேண்டுமென்னும்‌ முறைமை யுணர்த்தவது. பின்னென்னும்‌ 
பொருளதாகிய அகட்தரம்‌ என்பது அனர்தரியமென வந்த அ. 


! 


மெய்கண்டதேதவர்‌ 


(திருவெண்ணெய்ஈல்லூரில்‌ உள்ள திருவுருவம்‌) 


அன்பளிப்பு 2 
'இருவெண்ணெய்ரல்‌ லூர்‌ 
சின்னசாமி ரெட்டியார்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ மெய்கண்ட தேவரய்னார்‌ 
அருளிச்செய்த 
சிவஞான போத மூலமும்‌ 
சிவஞான சுவாமிகள்‌ அருளிய 


சிற்றுரையும்‌ 


மங்கல வாழ்த்து 
காமிகம்‌ முதலிய சைவாகமங்களுள்‌ ஞானபாதத்தின்‌ உளதாகிய 

ஆசங்கை நீக்கி, அவற்றின்‌ போருளுண்மை போதவியல்பு சிறப்பியல்பு 
என்று இரு வேறு வகைப்படுத்துக்‌ காட்டிப்‌ போ தித்தற்கு இரேளரவாக 
மத்தின்‌ எழுந்த சிவஞானபோத நூலினைத்‌ தமிழுலகம்‌ உய்தற்‌ பொருட்டு 
மோழிபேயர்த்துச்‌ செய்து, போழிப்புரைப்பான்‌ எடுத்துக்கொண்ட ஆசிரி 
யர்‌, *சாக்கிரத்தே அதீதத்தைப்‌ புரியுக்‌ தமக்கு இடையூறு சிறிதும்‌ அணு 
காமை அறிந்தாராயினும்‌, ஆன்றோர்‌ ஆசாரம்‌ பாதுகாத்தற்‌ பொருட்டும்‌, 
மாணாக்கர்க்கு அறிவுறத்தற்‌ பொருட்டும்‌, முதற்கண்‌ இடையூறு 
நீக்குதற்குரிய விநாயகக்‌ கடவுளை வாழ்த்துவதாகிய மங்கல வாழ்த்துக்‌ 
கூறுகின்றார்‌. 

“கல்லா னிழன்‌ மலை 

வில்லா ரருளிய 

பொல்லா ரிணைமலர்‌ 

கல்லார்‌ புனவரே, 


1.  சாச்ரெதீதே அதிதமாவது, 
₹ பொற்புறு கருவியாவும்‌ புணராமே யறிவி லாமைச்‌ 
சொற்பெறும்‌ ௮ததம்‌ வர்து தோன்றாமே தோன்றி நின்ற 
சிற்பர மதனா லுள்ளச்‌ செயலறுத்‌ தடவு திக்கும்‌ 
தற்பர மாச நிற்றல்‌ சாக்‌ரொ இதச்‌ தானே?! (சிவப்‌. 80) 
என்பத காண்க. 
2. சல்லால்‌--சல்லாலமரம்‌, 


2 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌) கல்லால்‌ நிழல்‌ -- அருள்‌ வடிவாகிய கல்லால. நிழ 
லின்‌ கண்ணே எழுந்தருளியிரும்‌ து ; மலைவு இல்லார்‌ — நந்திபெருமா 
னுக்கு இக்நூலான்‌ !மலைவுதீர்த்தருளிய முதலாசிரியர்‌ ; அருளிய -- 
மேன்மேற்‌ கருணைகூர்ந்‌ தருளுதற்பொருட்டு; போல்லார்‌ இணைமலர்‌ - 
பொல்லாத பிள்ளையாருடைய ஞானசத்தி இரியாசத்தி யென்னும்‌ 
இரண்டு இருவடித்‌ தாமரைகளையும்‌ ; நல்லார்‌ -- கேட்டுச்‌ சர்தித்துத்‌ 
தெளிந்த மெய்யன்பர்‌ ; புனைவர்‌ -- தம்முடைய ஞானசத்தி கிரியா 
சத்திகட்கு வியாபகமாகக்கொண்டு “தாடலைபோல்‌ அடங்கிநிற்பர்‌ 
எ-று, 


நல்லார்‌ பனைவ ரெனவே, ஏனையோர்க்கு ௮.து கூடாதென்றவா 
முயி.ற்.று. 

மூவகை வாழ்த்துள்‌, இது பொருளியல்பு உரைத்தது எனக்‌ 
கொள்க. 


1. மலைவ — மயக்கம்‌, 

2. “தரடலைபோற்‌ கூடியவை தானிகழா வேற்றின்பக்‌, கூடலை நீ யேக 

மெனக்‌ கொள்‌ ?? (திநுவருட்பயன்‌. 8 : 4) 
3. மூவகை வாழ்த்து: வாழ்த்து, வணக்கம்‌, பொருளியல்‌ புரைத்தல்‌ 
என மூன்றாம்‌. இணி இம்‌ மங்கல வாம்த்துக்த நூல்‌ நுதல்‌ பொரு 
௪ ளெல்லாம்‌ குறிப்பால்‌ தன்னகத்தடக்‌இ நிற்றல்‌ இலக்கணம்‌ என்பர்‌, 
இதனால்‌ “இத கல்‌ என்பது முதல்‌ ஏ என்பதிறுவாய்ப்‌ பன்னிரு 
சொற்களாற்‌ கூநவே இந்நூல்‌ பன்னிந சூத்திர்த்தாற்‌ செய்யப்பட்ட 
தெனவும்‌, அவற்றுள்‌ மும்மூன்று சொற்கள்‌ ஓவ்‌ வோரடி.யாக 
வைத்து சான்கடியாகக்‌ கூறவே, இர்நூலும்‌ அவற்றுள்‌ ழம்ழன்று 
சூத்திரம்‌ ஒவ்வோரியலாக வைத்து நான்கியலாம்‌ செய்யப்பட்ட 
தெனவும்‌, அவற்றுள்‌ முன்னீரடியும்‌ ஒரு வினைமுடிபும்‌ பின்னீரடி 
யும்‌ பிறிதோர்‌ வினைமுடிபுமாக இருவமைப்படுத்‌ துச்‌ செய்யவே, 
' மன்னாறு சூத்திரம்‌ ஒரதிகாரழம்‌, பின்னாறு சூத்திரம்‌ வேறோதி 
காரழமாக இந்நூல்‌ இரண்டதிகாரத்தாற்‌ சேய்யப்பட்ட தெனவும்‌ 
குறிப்பான்‌ உணர்த்தியவாறு காண்க, இரண்டாமோத்‌ தின்‌ முதற்‌ 
சூத்திரம்‌ * இதுவுமது ? என முதலோத்தின்‌ இறுதிச்‌ குத்திரத்‌ 
தோட மாட்டெறியப்படுவது என்பது உணர்த்துதற்கு மலைவு என்ப 


மங்கல வாழ்த்து 8. 


அருளிய என்பது செய்யிய வென்னும்‌ வாய்ப்பாட்டு வினையெச்‌ 
சம்‌; அது புனைவரென்னும்‌ பிற வினைமுதல்‌ “வினை கொண்டது. 
அருளிய !போல்லார்‌ எனப்‌ பெயரெச்ச முடிபாக வைத்துரைப்பினும்‌ 


அமையும்‌, 


இல்லார்‌ இல்லாகச்‌ செய்தாரெனப்‌ ”பண்படியிற்‌ பிறந்த வினைப்‌ 


பெயர்‌. 


மலைவில்லார்‌ அருளப்‌ பொல்லார்‌ தாள்‌ புனைவர்‌ எனவே, அவ்‌ 
விருவரும்‌ தம்முள்‌ வேற்றுமையின்மை பெற்றாம்‌ ; உலகத்துப்‌ புதல்‌ 
வர்கள்‌ மாட்டுச்‌ செய்யும்‌ வழிபாடு தந்தையர்க்குக்‌ கழிபேருவகை 


பயப்பிக்குமாகலின்‌, அரந்கயம்‌ பற்றி அங்ஙனம்‌ கூறியதூஉமாம்‌. 


தனை ஈரடியினும்‌ சாரவைத்தார்‌; கல்லால்‌ நிமல்‌ என முதலடியில்‌ 
இடங்கூறவே முதலோத்துப்‌ பிரமாணம்‌ கூறுவதென்பதாஉம்‌, 
இரண்டாமடியில்‌ மலைவில்லா ரநளிய வெனச்‌ செய்கை கூறவே 
இரண்டாமோத்து இலக்கண்ம்‌ கூறுவசென்பதாஉம்‌, மூன்றாமடியில்‌ 
போல்லார்‌ இணைமலர்‌ எனத்‌ திருவடி கூறவே மூன்றாமோத்துச்‌ 
சாதனம்‌ கூறுவதென்பதூஉம்‌, ஈான்காமடியில்‌ நல்லார்‌ புனைவர்‌ 
எனப்‌ பேறு கூறவே நான்காமோத்துப்‌ பயன்‌ கூறுவதென்ப 
தூஉம்‌ குறிப்பாற்‌ பெறப்படும்‌, பிறவும்‌ இவ்வாறு ஒர்ர்துணர்க, 
இங்கனம்‌ நானுதல்‌ பொருளெல்லாம்‌ குறிப்பால்‌ தன்னகத்து அடக்கி 
நிற்றல்‌ மங்கலவாழ்த்‌,துக்கு இலக்கண மென்றுணர்க ?? என்று சிவ 
ஞான பாடியம்‌ கூறுறெ.து. 

1, போல்லார்‌; பொள்ளார்‌ என்பதன்‌ மரூஉ; “* பொள்ளார்‌ பொல்லார்‌ 
என மரீஇயற்று; சுயம்புமூர்‌த்தி யென்பதாம்‌ ??- சிவஜான பாடியம்‌. 

2. “£ இன்மை பொருட்கு மறுதலையாதலின்‌, பொருளின்கட்‌ இடக்கும்‌ 
பண்பெனப்படாஅ ? (தொல்‌, சொல்‌. 214) எனச்‌ சேனாவரையர்‌ 
கூறுவராயினும்‌, இவ்வுரைகாரரான சிவஞான மனிவர்‌ ££ அபாவமா 
வ (இன்மையாவ ௮) பாவம்‌ போலப்‌ பாவப்‌ பொருளின்‌ தன்மையே 
யன்றி வேறன்று ?? எனவும்‌, “£ பாவப்‌ பொருளின்‌ புலனாகாமையே 
அபாவமென்னும்‌ சொற்குப்‌ பொருள்‌ என்பது இத்தார்தம்‌ '? எனவும்‌ 
கூறுவதால்‌ இன்மையைப்‌ பண்பெனக்கொண்டு பண்படியிற்‌ பிறந்த 
பேயர்‌ என்றார்‌, 


4 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அவையடக்கம்‌ 


தம்மை யுணர்தது தமையுடைய தன்னுணர்வார்‌ 
எம்மை யுடைமை யெமையிகழார்‌ -- தம்மை 
உணரா ருணரா ரடங்கியைர்‌.அ௮ தம்மிற்‌ 
புணராமை கேளாம்‌ புறன்‌. 


இஃது அவையடக்கம்‌ கூறுமுகத்தானே, ஈண்டு எடூத்துக்கோண்ட 
சித்தாந்த சைவரின்‌ உயர்வும்‌ ஏனைச்‌ சமயத்தார்களது இழிவும்‌ கூறு 
கின்றது. 


(இ-ள்‌.) தம்மை உணர்ந்து தமை உடைய தன்‌ உணர்வார்‌-- 
உடைப்பொருளாகிய தம்‌ இயல்பினை உணர்ந்து தம்மை உடையா 
னாகிய தலைவனை உணரும்‌ இந்தாக்த சைவர்‌; எம்மை உடைமை எமை 
இகழார்‌--தமக்கு உடைப்‌ பொருளாகிய எம்மை உடையராகலின்‌ 
எம்மைக்‌ குற்றங்கள்‌ நீக்கிக்‌ குணங்கொண்டு கோதாட்டுவதன்றி 
இகழ்தல்‌ செய்யார்‌. ஆகலான்‌ எம்மாற்‌ செய்யப்படும்‌ நூலையும்‌ 
அவ்வாறு கைக்கொள்வர்‌ ; தம்மை உணரார்‌ உணரார்‌ -- அங்கனம்‌ 
தம்மையுணராதார்‌ தம்மை உடையானாகிய தலைவனையும்‌ உணரா 
ராகலான்‌ ; * உடங்கு இயைந்து தம்மிற்‌ புணராமை -- அவர்‌ ஒருங்கே 
குழிஇக்கொண்டு தம்மிற்றுமே சேராது முரணுதலால்‌; புறன்‌ 
கேளாம்‌ -- அவர்‌ எம்மையும்‌ எம்மாற்‌ செய்யப்படும்‌ நூலையும்‌ 
இகழ்ந்துரைக்கும்‌ புறமொழியை யாம்‌ பொருளாகக்‌ கொள்ளாம்‌ 
எ-று, 

ஆகலான்‌ எம்மாற்‌ செய்யப்படும்‌. நூலையும்‌ அவ்வாறு கைக்‌ 
கொள்வர்‌ என்பது குறிப்பெச்சம்‌. தன்னை யென்னும்‌ இரண்ட 
னுருபு விகாரத்தால்‌ தொக்கது. உடைமை, புணராமை என்புழி 
இன்னுருபு விரித்துரைக்க, - 

தம்மையுணரார்‌ எனப்‌ பொதுப்படக்‌ கூறுதலானே, தாம்‌ ஒரு 


1, திநவாக, அம்மானை, 20, 


அவையடக்கம்‌ 5 


பொருள்‌ உண்டென்பதே உணராத !உலகாயதரும்‌, தம்மைக்‌ குணிப்‌ 
பொருளென்று உணராத புத்தர்‌ சாங்கியர்‌ மாயாவாதிகளும்‌, தம்மை 
முதல்வனுக்கு உடைப்பொருளென்று உணராத ஏனைச்‌ சமயத்தாரும்‌ 
அடங்குவர்‌. பாஞ்சராத்திரிகளும்‌ *சிவாத்துவித சைவரும்‌ தம்மை 
உடைப்பொருளெனக்‌ கொள்ளினும்‌, அவருட்‌ பாஞ்சராத்திரிகள்‌ 
உடைப்பொருளாகிய தமக்கு அணு பரிமாணம்‌ கோடலானும்‌, 
3உடையானுக்குப்‌ பரிணாமம்‌ கூறுதலானும்‌, உடையானல்லாதானை 
உடையானென மயங்கிக்‌ 3கோடலானும்‌, *சிவாத்துவித சைவர்‌ 
உடையானது சிற்சத்திக்குப்‌ பரிணாமம்‌ கூறுதலானும்‌, பிறவாற்றா 
னும்‌ அவரும்‌ தண்மையுணராரே யென்பது. 


புறன்‌, புறசீசமயம்பற்றி இகழ்ம்துரைக்கும்‌ மொழியும்‌ புறங்‌ 
கூற்று மொழியும்‌ என்பது இரட்டூற' மொழிதல்‌ என்னும்‌ உத்தியாற்‌ 
கொள்க. புறங்கூற்று மொழியாவது முக்கூற்றுப்‌ புறச்சமயன்‌ 
களின்‌ வேறான பாடாணவர்த சைவர்‌ முதலியோர்‌ முன்னன்றிப்‌ 
புறத்தே இகழ்ச்து கூ அம்‌ மொழியென்க. 


1. உலகாயதர்‌ உடம்பிற்கு வேறே உயிரென்பதும்‌ பொய்‌ வினை யென்‌ 

்‌ பதும்‌ பொய்‌ ; கடவுள்‌ உண்டென்பதும்‌ பொய்‌ ?? என்பர்‌, இவ்வாறே 

எனைச்‌ சாங்கியர்‌ புத்தர்‌ மு,சலாயினார்‌ கொள்கைகளைச்‌ சிவஜான 

பாடிய அவையடக்கப்‌ பகுதியிலும்‌ சிவஞான சித்தி பரபக்கத்திலும்‌ 
காணக. 

2. சிவாத்துவித சைவக்‌ கோள்கைகளைத்‌ திரு, சேந்தினதைய்யர்‌ 
மொழி பெயர்த்த நீலகண்ட பாடியத்திலும்‌, இரு. 8. 8. சரிய 
நாரர்யண சாத்திரியார்‌ எழுதிய ஸ்ரீகண்ட சிவாத்துவிதம்‌ என்ற 
ஆங்கல நாலினும்‌ காண்க, 

8. சடமும்‌ இத்துமாகய எல்லரவுலகமும்‌ வாசுதேவன்‌ பரிணாமமே 
யென்பது இப்பஜ்சராத்திரத்தின்‌ கொள்கை, 

4, தத்துவம்‌ இருபத்தைர்தாகக்கொண்டு, இருபத்தைசர்தார்‌ தத்துவம்‌ 
வாசுதேவன்‌ என்றலின்‌, அவற்றிற்கு மேல்‌ பதினொன்று கூட்டி 
முப்பத்தாறு தத்துவங்களைக்கொண்டு நிலவும்‌ சித்தார்த சைவத்‌ை த 
நோக்கக்‌ இழ்ப்படும்‌ அவ்வாசுதேவன்‌, பரவெத்தின்‌ ஆணைவழி 
நின்று காத்தல்தொழில்‌ செய்பவனாதல்‌ விளங்குதலின்‌, “£ உடையா 
னல்லாதானை உடையானென மயங்‌ஜச்‌ கோடலானும்‌ ?? என்றார்‌, 


1. பொதுவதிகாரம்‌ 


பிரமாணவியல்‌ 


முதற்‌ சூத்திரம்‌ 

ஈண்டு ஆசிரியர்‌, முதனூலிற்‌ கூறியவாறே சிவாகமங்களின்‌ ஓதப்‌ 
படும்‌ ஞானபாதப்போருள்‌ எல்லாவற்றையும்‌, போது உண்மையென்று 
இரண்டாகத்‌ தொகுத்துப்‌ பிரமாணவியல்‌ இலக்கணவியல்‌ சாதனவியல்‌ 
பயனியல்‌ என நால்வகைப்படுத்து, பிரமாணவியல்‌ மூன்று பாதத்தாற்‌ 
கூறுவான்‌ தொடங்கி, முதற்கண்‌ உலகிற்கு முதற்‌ கடவுள்‌ சிறப்புவகை 
யான்‌ உண்டு என்னும்‌ ஆகமப்‌ பிரமாணத்தை வலியுறுத்துவதாய அனு 
மானப்‌ பிரமாணம்‌ கூறுகின்றார்‌. 


அவனவ ளஅவெனு *மலைமூ வினைமையின்‌ 

தோற்றிய திதியே யொடுங்கிமலக்‌ அளதாம்‌ 

அந்த மாதி யென்மனார்‌ புலவர்‌ 
என்பது சூத்திரம்‌. இச்சூத்திரம்‌ என்நுதலிற்றோே வெனின்‌, சங்கார 
காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம்‌ என்பது 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

இது சூத்திரக்‌ கருத்துரைக்கின்றது. 

இதன்‌ பொருள்‌ : ூதிவிர்த்திகலை முதலிய பஞ்ச கலைகளுக்கு 


உட்பட்ட ஐவகைச்‌ சங்காரத்துள்‌, இறுதிக்கண்ணதாகிய மாசங்‌ 


காரத்தைச்‌ செய்யும்‌ வினைமுதலாயுள்ள முதல்வனையே தனக்கு முதற்‌ 


1. அவை கூட்டம்‌, தொகுதி, 

2. நிவிர்த்தி முதலிய பஞ்ச கலைகளாவன : நிவிர்த்தி, பிரதிட்டை, 
வித்தை, சாக்தி, சார்தியநிதை என்ற ஜர்துமாம்‌. இறுதிக்கண்ண 
தாதிய சார்தியதீத கலையில்‌ அ௮டவ்கய புவனங்களை ஒடுக்கும்‌ 
(சங்கரிக்கும்‌) சதாவெரை அதிட்டித்த (இடமாகக்கொண்டு) 


பொது -- பிரமாணவியல்‌ 7 


கடவுளாக உடைத்து அவன்‌ அவள்‌ அது என்று இவ்வாறு சுட்டி 
யுணரப்பவதாகிய உலகம்‌ என வேதாகமங்களுட்‌ கூறப்படுவதனை 
அனுமான வளவையான்‌ உணர்த்துதலைக்‌ கருதிற்று இச்சூத்திரம்‌ 
எ-று, 

ஏகாரம்‌ இயைபின்மை நீக்குதற்கும்‌ பிறிதின்‌ இயைபு நீக்கு 
தற்கும்‌ பொதுவாய்‌ நின்ற பிரிகிலை, 


இதன்‌ பொழிப்பு உரைத்துக்கொள்க. 

இஃது இவ்‌ வுரைமுகத்துக்‌ கேட்போரால்‌, 1/உரைவகை பற்றிச்‌ 
செய்து கோடற்பாலது ஒன்றனை அறிவுறுத்துகின்ற து. 

(இதன்‌ போருள்‌) இச்‌ சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு, 
முன்னர்க்‌கண்ணழித்துரைக்கும்‌ பொழிப்புரை பற்றி உரைத்துக்‌ 
கொள்க எ-று. 

எனவே, இங்கனம்‌ இருவகைப்படும்‌ பொழிப்புரையுள்‌ கண்‌ 


ணழித்துக்‌ கடாவிடைகளான்‌ உரைக்கும்‌ வார்த்திகமாகிய பொழிப்‌ 


நிர்கும்‌ பரமசிவனை இங்கே வினைழதலாயுள்ள ழதல்வன்‌ என்று 
உரைக்கின்றார்‌ எனவறிக, இவ்‌ வைவகைக்‌ கலைகளிலும்‌ புவனங்கள்‌ 
உண்டு. நிவிர்த்தியில்‌ நாற்றெட்டும்‌, பிரதிட்டையில்‌ ஐம்பத்தாறும்‌, 

வித்தையில்‌ இருபத்தேமும்‌, சாந்தியில்‌ பதினெட்டும்‌, சார்தியதிதை 
யில்‌ பதினைக்‌ தமாகக்‌ கூறுப, (சிவஜான பாடியம்‌ : ச, 2, ௮தி. 8). 


1. உரைவகை, பிண்டப்‌ பொழிப்பும்‌, சண்ணழித்தரைக்கும்‌ பொழிப்‌ 
பும்‌ என வருவன. “: இங்ஙனம்‌ பொழிப்புரை இருவகைப்படுமென்‌ 
பது, “* பொழிப்பெனப்படுவ.து பொரும்‌திய பொருளைப்‌ பிண்டமாகக்‌ 
கொண்டுரைப்பதுவே ?” எனவும்‌, * பாடம்‌ சண்ணழி வு. சாரண மென்‌ 
நிவை, காடிற்‌ றிரிபில வாகுதல்‌ பொழிப்பே ? எனவும்‌ ஓதியவாற்றா 
னறிக ?? என்பது சிவஜான பாடியம்‌. 


2. கண்ணழித்‌ தரைக்கும்‌ பொழிப்புரை -- பொருள்‌ நிற்கும்‌ சொல்லும்‌ 


சொற்றொடரும்‌ அறிர்‌து, பகுத்தெடுத்து உரை கூறுவது ; ஈண்டுச்‌ 
காட்டியிருக்கும்‌ போநள்‌ வகையே ௮௮, 


8 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


புரை மாத்திரையே யாம்‌ ஈண்டுரைக்கன்றாம்‌; பிண்டமாகக்‌ கொண்டு 
உரைப்பதாய பொழிப்புரை இதுபற்றி யுணர்ந்து கோடல்‌ எளிதாக 
லின்‌, அஃது யாம்‌ உரைக்கின்றிலம்‌ என உரைமுகத்து மாணாக்கர்க்கு 
அறிவுறுத்தவாரறாயிற்று. 


இஃது, ஏனைச்‌ சூத்திரங்களினும்‌ உய்த்துக்கொண்டுணர்தற்்‌ 
பொருட்டு முதற்கண்‌ வைக்கப்பட்டது. 


இவ்வாறு ஆசிரியர்‌ ஆணை தந்தமையின்‌, கண்ணழிகத்துரைபற்றிச்‌ 
சூத்திரத்திற்குப்‌ பதப்பொருள்‌ கூஅதும்‌. 


(இ-ள்‌) அவன்‌ அவள்‌ அது எனும்‌ 'அவை — அவனென்றும்‌ 
அவளென்றும்‌ அதுவென்றும்‌ இவ்வாறு பகுத்துப்‌ பலவாய்ச்‌ சுட்டி 
உணரப்படும்‌ சொல்லும்‌ பொருளுமாய இருகூற்றுப்‌ பிரபஞ்சத்‌ 
தொகுதி; மூவினைமையின்‌ -- தோற்றம்‌ நிலை இறுதியென்னும்‌ 
முத்தொழில்‌ உடைமையால்‌ ; தோற்றிய திதியே -- ஒருவனால்‌ தோற்‌ 
றப்பட்டதாய உள்பொருளேயாம்‌ ; ஒடுங்கி-- ௮து கோன்றுங்கால்‌ 
தான்‌ ஓடுங்குதற்கு ஏதுவாய்‌ நின்ற கடவுளினின்றும்‌ ; மலத்து உள 
தாம்‌ -- சகசமலம்‌ நீங்காமையால்‌ அது நீங்குதற்பொருட்டு மீளத்‌ 
தோன்னுவதாம்‌ ; அந்தம்‌ ஆதி -- இவ்வாறாகலின்‌ சங்காரத்‌ தொழி 
லைச்‌ செய்யும்‌ கடவுளே உலூற்கு முதற்கடவுள்‌, ஏனையோர்‌ அன்னர்‌ 
அல்லர்‌ ; என்மனார்‌ புலவர்‌ -- எனக்‌ கூறுவர்‌ அளவை நூல்‌ உணர்ந்‌ 
்‌ தோர்‌ எ-று. 

அவை, தொகுதி; 1௬ட்டுப்‌ பெயர்‌ எனக்‌ கொள்ளின்‌, உள 
எனப்‌ பிரித்துப்‌ பயனிலையாக்கித்‌ தாம்‌ என்பதனை அசைநிலையாக 
வைத்துரைத்து, ஆக்கச்சோல்‌ வருவித்துக்கொள்க. வினைமை, வினை 


யுடைமை, 


1. அவைகள்‌ என்று பொருள்கொண்டால்‌. 


2. ஆச்சச்சொல்‌ வருவித்துரைத்தல்‌ : அவன்‌ அவள்‌ அது எனும்‌அவை 
கமூவினைமையின்‌ தோற்றிய இதியாய்‌ ஒஙெடயினின்றும்‌ மலத்தால்‌ 
உளவாம்‌ என்று உரைத்துக்கொள்வ ௮. 


போது அ பிரமாணவியல்‌ 9 


தோன்றிய என்னாது "தோற்றிய எனப்‌ பிறவினை வாய்பாட்டான்‌ 
ஓதுதலின்‌, “அதற்குரிய வினைமுதல்‌ அவாய்‌ நிலையான்‌ வந்தது, 
தோற்றிய வென்னும்‌ பெயரெச்சம்‌ திதியென்னும்‌ *செயப்படுபொருட்‌ 
பெயர்கொண்டது. தஇிதியாய்‌ ஒருவனால்‌ தோற்றப்பட்ட தென்பார்‌, 
தோற்றிய திதி யென்றார்‌. திதியென்றது, ஈண்டு உள்பொருள்‌ 
என்னும்‌ தணையாய்‌ நின்றது. 


ப 
மூவினை உடைமையான்‌ உள்பொருளாதலும்‌, அவ்விரண்டும்‌ 
உடைமையான்‌ £நிமித்தகாரணனை உடைத்தாதலும்‌ துணியப்படும்‌ 


என்பார்‌, மூவினைமையின்‌ தோற்றிய திதியே என்றார்‌. 


ஏகாரம்‌ தேற்றம்‌, "ஒடுங்கி யென்பது பெயர்‌. உருபுகள்‌ 
தொக்கு நின்‌ றன. 


1. தோத்றிய-- தோற்றுவித்த. 
2. தோன்றுமாறு செய்தற்குரிய முதல்வன்‌ ; உரையில்‌ 
என்று ஒரு சொல்‌ வந்திருப்பது காண்க, 


(13 


ஒருவனால்‌ ?9 


3. செய்த பெட்டி என்றால்‌ செய்த என்னும்‌ பெயரெச்சம்‌ செய்யப்‌ 
பட்ட பொருளாகிய பெட்டியென்னும்‌ பெயர்கொள்ளும்‌, இங்கே 
பெட்டி.யென்பது செய்த என்ற பெயரெச்சத்தை கோக்க, 'செயப்படு 
பொருட்‌ பெயராதிறது. இவ்வாறே, தோற்றிய இதியென்பதில்‌ 
இதி, தோற்றுவிக்கப்பட்ட பொருளாய்‌, தோற்றிய என்பதை 
நேரக்க, செயப்படு பொருட்பெயராதல்‌ அதிக, 

4; அவ்விரண்மொவன : வினையுடைமை, உள்பொருளாதல்‌ என்ற 
இசண்டும்‌. 
நியித்தகாரணன்‌ -- செய்பவன்‌. 
திதியே என்ற விடத்துள்ள ஏகாரம்‌, 

7. ஒடூங்கி என்பது சுமைதாங்‌ முள்வாங்க என்பவற்றைப்போலும்‌ 
இகர வீற்றுப்‌ பெயர்‌, ஒடுக்கு இ. இகரம்‌ ஒடக்கத்தைச்‌ செய்‌ 
யும்‌ வினைமுதற்‌ பொருண்மை யுணர்த்தும்‌ விகுதி, இதுபோலவே 
“ அமர்தாவ்‌5'? ( புகழ்வேண்டி ?? என்று மக்கட்குப்‌ பெயமுண்மை 
கல்வெட்டிக்களால்‌ (8. 1. Vol. V. 585. 641) தெரிறெது. 

8. ஒடூங்கியென்பதன்‌ ஈற்றில்‌ இன்னுருபும்‌, மலத்து என்பதன்‌ ஈற்றில்‌ 
ஆலருபும்‌ தொக்க நிற்ன்‌ றன, 


10 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அந்தத்தைச்‌ செய்யும்‌ கடவுளை அந்தம்‌ என்றது "உபசாசம்‌. 
பிரிநிலை ஏகாரம்‌ விகாரத்தால்‌ தொக்கது. 


காணப்பட்ட உலகால்‌ காணப்படாத கடவுட்கு உண்மை கூற 
வேண்டுதலின்‌ தோற்றிய திதியே யெனவும்‌, ஒடூங்கியுளதாம்‌ எனவும்‌ 
உலூனமேல்‌ வைத்துக்‌ கூறினார்‌ ; ூகருத்துரையுட்‌ கூறியதும்‌ அது 
நோக்கி, 


இச்சூத்திரத்துள்‌ * அவனவளதுவேனு மவை மூவினைமையின்‌ ”” 
என்பது ஓர்‌ அதிகரணம்‌ ; “தோற்றிய திதியே ஒடுங்கி யுளதாம்‌ ?' 
என்பது மூன்றதிகரணத்தை யுள்ளடக்கி நிற்பதோர்‌ அதிகரணம்‌ ; 
££ அந்தமா தி யென்மனார்‌ புலவர்‌ ?? என்பது ஓர்‌ அதிகரணம்‌ ; ஆக முக்‌ 
கூற்றது இச்‌ சூத்திரமேன்று உணர்க. ச 


1. உபசாரமாவது: காரணகாரியங்கள்‌, குணகுணிகள்‌, பொருள்‌ வினை 
கள்‌, பொருளிடவ்கள்‌, னைவீனை முதல்வினைகள்‌, பண்பு புலன்கள்‌ 
ஒன்நினொன்று மாறிவரும்‌ இலக்கண விசேடம்‌. (பீரயோக, 48) 


2, இவ்வாறே, “£ அகரமுதல? என்ற திநக்தறளுசையில்‌ பரிமேலம 
கரம்‌ கூறுவர்‌. இதுவே இச்‌ சூத்திரக்‌ கருச்சென்பதை, அநணந்தி 
சிவனூர்‌, ££ ஒருவனோ டொருத்தி யொன்றென்‌ அுரைத்திடு முலக 
மெல்லாம்‌, வருமுறை வந்து நின்றுபோவது மாதலாலே, தருபவ 
னொருவன்‌ வேண்டுர்‌ தான்முத லீறுமாக, மருவிடு மனா முத்த 
இத்திரு மன்னி நின்றே?” (சிவசித்தி, ச. 1. 1) என்றும்‌, உமாபதி 
சிவனார்‌, “£ உலகமெலாம்‌ ஒருவனோ டொருத்தி யொன்றென்‌ அள 
தாத நின்றளவி லொடுங்கும்‌ பின்னும்‌, மலமதனா லுளதாகும்‌ உருவ 
மாதி வருவது போவது செல்வ தரதலானும்‌, அலைவிலசே தன 
மரயை யாதலானும்‌ அணுக்களுரு வடையுமறி விலரமையானும்‌, 
நிலவு தொழில்‌ மருவியுரு நிற்றலானும்‌ நின்றெவையு மளித்திவென்‌ ' 
நிமலன்றானே ” (சிவப்‌. 16) என்றும்‌ கூறுதலாலும்‌ விளங்குதல்‌ 
காண்க. 


3. கருத்துரையுள்‌, ** சங்காரகாரணனயுள்ள ழதலையே ழதலாக 
உடைத்து இவ்வுலகம்‌ ?? என்று கூறியது. 


1 
போது -- பிரமாணவியல்‌ 11 


இம்மூன்றும்‌ முறையே, ஒன்றற்கொன்று எதுவும்‌ பயனுமாய்‌ ஒரு 
“போருள்மேல்‌ வருதலின்‌, *ஒரு சூத்திரத்தாற்‌ கூறினார்‌. 


தன்னாற்‌ கூறப்படும்‌ போருளும்‌, அதன்கண்‌ ஐயப்பாடும்‌, அதற்குப்‌ 
பிறர்‌ கூறும்‌ பக்கமும்‌, அதனை மறுத்துரைக்கும்‌ சித்தாந்தத்‌ துணிபும்‌, 
இயைபும்‌ என்னும்‌ இவற்றது நிலைக்களம்‌ ஈண்டு அதிகரணம்‌? எனப்‌ 
படும்‌. 


முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


ஈண்டு, உளதாய்‌, ஒருவன்‌ ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட 
பிரபஞ்சம்‌ உற்பத்தி திதி நாசம்‌ உடைத்து என்றது 

என்பது மேற்கோள்‌. என்னுதலிற்றோ வேனின்‌, மூவினை 
உடைத்தோ அன்றோ என்னும்‌ ஐயப்பாட்டின்கண்‌ நித்தமாய்க்‌ காணப்‌ 
படம்‌ பிரபஞ்சத்தை மூவினை உடைத்து என்றல்‌ பொருந்தாது என 
மீமாஞ்சகரும்‌ உலகாயதரும்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ 
முதற்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


1. சூத்திரமெல்லாம்‌ ஒரு பொருளே அதலிவரவேண்டு மென்பது இலக்‌ 


கணம்‌ -— சேவைரையம்‌ ௧. 1 


9. அதிகரணம்‌—இடம்‌. 

8. முதற்கூறு: ££ அவன்‌ அவள்‌ ௮து எனும்‌ அவை கூவினைமையின்‌ ”” 
என்பது. இதற்குப்‌ பொருள்‌ “ ஈண்டு உளதாய்‌ ஒருவன்‌ ஓரத்தி 
ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஜ்சம்‌ உற்பத்தி திதி நாசம்‌ 
உடைத்து என்றது, ” மீமாஜ்சகரும்‌ உலோகாயதரம்‌ காணப்பட்ட 
பிரபஞ்சம்‌ நி.ச்சமென்பவ ராதலால்‌, “* உளதாய்ச்‌ சுட்டப்பட்ட 
பீரபத்சம்‌ ?' என ஆசிரியர்‌ மேற்கொண்டு உரைக்கின்றார்‌, 


19 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இதன்‌ போருள்‌ "வெளிப்படை. 


ஒருவனென்றும்‌ ஒருத்தியென்றும்‌ ஒன்றென்றும்‌ இவ்வாறு 
அவயவப்‌ பகுப்புடைத்தாயும்‌, பலவேறு வகைத்தாய்ச்‌ ௪டமாயும்‌, 
சுட்டி யறியப்படுவதாயும்‌ இருத்தலின்‌, இம்‌ மூன்றே துவானும்‌ பிர 
பஞ்சம்‌ தோன்றி நின்று அழியும்‌ என்பது துணியப்படும்‌ என்பார்‌, 
* உளதாய்‌ ஒருவன்‌ ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம்‌ என 
உடம்பொடு புணர்த்தோ தினார்‌. 


உளதாய்ச்‌ சுட்டப்பட்ட என இயையும்‌, உளதாகச்‌ சட்டப்‌ 


படுதல்‌ முயற்கோடு முதலியனபோலத்‌ திரிபு ஐயங்களானன்றி மெய்‌ 
யாகச்‌ சுட்டப்படுதல்‌. 


1. இதற்கு ஸரசுப்பிரமணிய தேசிகர்‌ கூறிய பதவுரையுண்டு: ஈண்ட 
இம்‌ மூன்று அதிகரணங்களின்‌ வைத்து இம்‌ முதலதிகரணத் அள்‌ ; 
ஒருவன்‌ ஒநத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம்‌ _— ஒருவ 
னென்றும்‌ ஒருத்தியென்றும்‌ ஒன்றென்றும்‌ இவ்வாறு அவயவப்‌ 
பகுப்புடைத்‌ தாயும்‌ பல வேறு வகைத்தாய்ச்‌ சடமாயும்‌. முயந்கோடு 
முதலியன போலத்‌ திரிபுஜயவ்களா னன்றி மெய்யாகச்‌ சுட்டியறியப்‌ 
பட்ட பிரபஞ்சம்‌; உற்பத்தி திதி நாசம்‌உடைத்து என்றது -- இம்‌ 
மூன்றேதுவானும்‌ தோன்றி நின்று அழிதலையுடை த்து என்றவாறு.” 


இப்பிரபஞ்சம்‌ மூவினையுடைய ௮ என்பதற்கு மேலே ஏதுகூறுஇன்றா 
ராயினும்‌, “£ ஒருவன்‌ ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட ?? என்ற 
விசேடணமே மூன்று ஏதுச்களை யுடைத்தாய்‌, மேற்கோளைச்‌ 
சாதித்து நிற்ன்றது ; விசேடணமாவது விசேடித்தலோடு அமை 
யாது எதுவாகவும்‌ நிற்ப உரைத்த தபற்தி “ உடம்போட புணர்த்‌ 
தோதினார்‌ ”” என்றார்‌. உடம்பொடு புணர்‌த்‌ சலாவ, விதியல்லாத அ 
விதிபோல மற்றொரு வழிச்செல்லத்‌ தொடுச்துரைப்பது ; இதனை 
ஆசரியர்‌ பேராசிரியர்‌ கூறுவது (தோல்‌, 600) கொண்டதிக, " 


போது -- பிரமாணவியல்‌ 18 


ஏது 

தோற்றமும்‌ ஈறும்‌ உள்ளதன்பாலே சிடத்தலின்‌ 

என்பது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌, காட்சியளவைக்கு 
எய்தாது உரைப்பனவெல்லாம்‌ பிரமாணமாகா என *உலோகாயதர்‌ 
கூறும்‌ கடாவை ஆசங்கித்துக்‌ காட்சியளவை பற்றியும்‌ மேற்கோளைச்‌ 
சாதித்தல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) உற்பத்தியும்‌ சாசமும்‌ காணப்பட்ட இதியின்‌ பக்கத்தே 
காணக்‌ இடத்தலின்‌ உளதாய்‌ ஒருவன்‌ ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்‌ 
பட்ட பிரபஞ்சம்‌ உற்பத்தி திதி நாசம்‌ உடைத்து என மேற்கொண்டது 
எ-று. 

உதாரண வெண்பா 


பூதாதி மீது முதலுந்‌ துணையாகப்‌ 
பேதாய்‌ இதியாகும்‌ பெற்றிமையின்‌ -— ஓதாரோ 
ஒன்டொன்றிற்‌ மோன்றி யுளதா யிறக்கண்டும்‌ 
அன்றென்று முண்டென்ன வாய்த்த 
்‌ என்பது உதாரணம்‌. . என்நிதலிற்றோவேனின்‌, 2உள்ளதன்பால்‌ 
அவ்விரண்டும்‌ கிடத்தல்‌ யாங்ஙனம்‌ என்னும்‌ கடாவை ஆசங்கித்து 
ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


1: மீமாஞ்சகரும்‌ உலோகாயதரும்‌ என்று முன்னே கூறி, ஈண்டு 
உலோகாயதரைக்‌ கொண்டது, அம்‌ மீமாஞ்சகர்‌ கருகலளவையை 
மேந்கொள்பவராதலால்‌, ஈண்டுக்‌ "கூறப்படும்‌ கடாவிடைக்‌ கருத்‌ 
தையே, அருணந்தி சிவனார்‌ “ உதிப்பது மீறுமுண்‌ டென்றுரைப்ப 
இங்கென்னை முன்னோர்‌, மதிதீதுல கனாதியாக மன்னிய தென்ப 
சென்னின்‌, இதற்கயொன்‌ அனுமானாதி யெடேனிப்‌ பூதாதி யெல்‌ 
லாம்‌, விதிப்படி தோற்றி மாயக்‌ காணலான்‌ மேதினிக்கே '? 
(சிவ. சித்தி. 1 : 2) என்று கூறுகின்றார்‌. 


2. உள்ளது அ காணப்பட்ட திதிப்‌ பொருள்‌, 


14 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌) பேதாய்‌ _ காட்‌ யளவைகளானும்‌ 1 அறியப்படாத 
மடவோனே ; பூதாதி பூத முதற்‌ காரணமாகவுடைய பிரபஞ்சத்‌ 
திற்கு; திதி ஈறும்‌ முதலும்‌ துணையாக ஆகும்‌ -- இதி நிகழ்வுழி 
நாசமும்‌ உற்பத்தியும்‌ தனக்குத்‌ துணைக்காரணமாகக்‌ கொண்டே 
நிகழாகிற்கும்‌ ; 


அற்றாயினும்‌ ஒன்று தோன்ற ஒன்று நிற்ப ஒன்ன அழிவதன்றி 
ஒருங்கே தோன்றி ஒருங்கே சன்று ஒருங்கே அழியக்‌ கண்டிலமால்‌ 
எனின்‌, 


ஒன்று ஒன்றின்‌ பேற்றிமையின்‌ தோன்றி உளதாய்‌ இறக்கண்டும்‌- 
ஓவ்வொரு காலவிசேடத்தில்‌ சாதிபற்றி ஒருங்கே தோன்றி ஒருங்கே 
கின்று ஒருங்கே அழிவதனைக்‌ கண்டுவைத்தும்‌; என்றும்‌ அன்று உண்ட 
என்ன பூதாதிக்கும்‌ ஆய்ந்து ஓதாரோ -- என்றாயினும்‌ அதற்குரிய 
காலம்‌ வருமென்று உலகத்திற்கும்‌ அங்கனம்‌ ஆதல்‌ உண்டு என்று 
அக்காட்பெற்றி ஆராய்க து சொல்லார்களேோ உன்னைப்பேோலும்‌ 


மடமையில்லாதோர்‌ எ-று, 


பூதாதி, அன்மொழித்தொகை. பூதத்துக்கு மேல்‌ உளவாய தத்து 
வங்கள்‌ உலோகாயதருக்கு உடம்பாடு௮ன்மையின்‌ பூதமுதலாய தத்‌ 
அவங்கள்‌என உரைத்தல்‌ ஈண்டைக்கு ஏலாமையறிக; பூதாதிக்கு என 
நான்களுருபு விரித்துரைக்க; அது பின்னரும்‌ சென்று இயையும்‌. 
ஆகும்‌ என்பது மு.ற்றுவினை. 


1. அறியப்படாத என்னும்‌ செயப்பாட்டு வினை எண்டு அறியாத எனச்‌ 
செய்வினைப்‌ பொருட்கண்‌ வம்தது, இவ்வாறு வழங்கும்‌ வழக்குச்‌ 
ல உரையாசிரியர்பால்‌ காணப்படுவ அண்டு, 


2. பூதாதியென்பது பூதமுதற்‌ காரணமாகிய பிரபஞ்சம்‌ என விரிவ 
தால்‌, அன்மொழித்தொகை யெனப்பட்ட அ. 

8. என்றும்‌ அன்று உண்டு என்றவிடச்து, பூதாதிக்கு என விரிந்து 
நின்ற கான்களுருபு, பூதாதிக்கும்‌ உண்டென இயைதலால்‌, “பின்‌ 


அரும்‌ சென்று இயையும்‌ ?' என்றார்‌. 


பொது -- பிரமாணவியல்‌ 15 


ஈண்டுப்‌ பெற்றிமை என்றது சாதியை. ஓகாரம்‌, எதிர்மறை. 
ஒன்றொன்றின்‌ என்ப.து * ஒன்றொன்றாப்‌ பார்த்‌. துணர்வ.து உள்ளமே!” 
என்றாற்போல . அடுக்குமொழி. அத, கால விசேடமாதல்‌ என்றும்‌ 
அன்று எனப்‌ பின்வருதலா.ற்‌ பெற்றாம்‌. 


ஒருங்கே என்பது சொல்லெச்சம்‌. ஒன்று ஒன்றில்‌ தோன்றி உள 
தாய்‌ இறுதலாவது, * பயில்வித்‌ தெல்லாம்‌, கரரிட மதனிழ்‌ காட்டும்‌ 
ூஎன்பதனாலறிக, கண்டும்‌, உம்மை 


அங்குரம்‌ கழியும்‌ வேனில்‌ ” 
சிறப்பு. 


இரண்டா மதிகாணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி, இல்லதற்குத்‌ தோற்றமின்மையின்‌, உள்ளதற்குச்‌ செய்வோ 
ரின்றிச்‌ செய்வினையின்மையின்‌, ஒடுங்கின சங்காரத்தினல்லது உற்பத்தி 
இல்லை என்றது. 


ச்‌ 
என .இங்ஙனம்‌ *சோற்பல்காமைப்‌ போருட்டூத்‌ துணிந்ததாக 
வைத்து உரைத்தாராயினும்‌, பொருள்‌ இயைபிற்கு ஏற்ப, இதனை மூன்று 


1. சிவ. போ. ரூ. 11, அதி, 1. “ஐச்தினையும்‌ ஒன்றொன்றாப்‌ பார்த்‌ 
துணர்வ தள்ளமே ?? _— உள்ளம்‌ ஐம்புலன்களையும்‌ ஓக்ச வுணராது 
ஒன்றொன்றாய்‌ அறிர்‌து அனுபவிக்கும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 

- 2, “சொல்லெ னெச்சம்‌ முன்னும்‌ பின்னும்‌,சொல்லள வல்ல தெஞ்சுத 
வின்றே” (சொல்‌. 441) என்பது தொல்காப்பியம்‌; “ சொல்மாத்‌' 
திரம்‌ எஞ்சுவதல்லது தொடராய்‌ எஞ்சுதலின்று ?' என்பர்‌ 
சேவைரையர்‌. 


8. சிவ. சித்தி, சூ. 1 :9. 


4, சோற்பல்ததல்‌ என்பது குற்றம்‌, “£ அங்ஙனம்‌ கூறவே, சொற்‌ 
பல்குதல்‌ என்னும்‌ விடைவழுவாம்‌ ?? (நன்‌. 376 உரை) என்று 
நன்னூல்‌ விநத்தியுரை கூறுவது காண்க, 


16 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அதிகரணமாக வைத்துரைப்பது ஆசிரியர்‌ கருத்து எனக்கொள்க. 'அஃதா 
மாறு காட்டுதும்‌. ்‌' 


மேற்கோள்‌ 
i. இனி உலகம்‌ உள்ளது என்றது 


என்பது மேற்கோள்‌. என்னுதலிற்றோ வேனின்‌, ££ உலகம்‌ 
இல்பொருளாய்த்‌ தத்தம்‌ £சார்மிலே தோன்றி அழிதல்‌ இயல்பு என்றலே 
அமைவுடைமையின்‌, அது மூவினை உடைத்தாயினும்‌, தோற்றுவான்‌ 
ஒருவனை உடைத்தாதல்‌ சேல்லாது,'' எனப்‌ புத்த நூலார்‌ சொல்லும்‌ 
கடாவை ஆசங்கித்துத்‌ திதி யேன்னும்‌ சூத்திரக்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று, 


இதன்‌ போருள்‌ வெளிப்படை. 


1. அவ்விரண்டாமதிகரண மேற்கோளில்‌, “£ இல்லதர்குக்‌ தோற்ற 
மின்மையின்‌ ? என்ற ஏதுவுக்கு உலகம்‌ உள்ளது என்று ஒரு மேற்‌ 
கோளும்‌, ““உள்ளதற்குச்‌ செய்வோரின்‌ றிச்‌ செய்வினையின்மையின்‌?? 
என்ற ஏதுவுக்கு உலகம்‌ சேய்வோனையுடைத்து என ஒரு 
மேற்கோளும்‌, “ ஓடுங்கெ சங்காரத்‌ இனல்லஅ உற்பத்‌ தியில்லை ?? 
யென்ற மேற்கோளுக்கு, ஆண்டு ஒடூங்கதலின்‌ என ஏதுவும்‌ உரை 
காரரே வகுத்துக்கொண்டு இவ்வதிகரணப்‌ பொருளை விளக்கு 
இன்றார்‌. 


2. இச்‌ சாற்பித்றோத்றக்‌ கேடுகளை மணிமேகலை, பவத்திறமறுகேனப்‌ 
பாவை நோற்றகாதையிற்‌ காண்க. * சார்பினில்‌ தோன்றும்‌ எல்‌ 
லாம்‌ தருபவ னில்லை யென்னில்‌, சேரின்‌ இல்லதற்கோ தோற்றம்‌ 
உள்ளத.ற்கோ ம செப்பாய்‌, ஓரினில்லதுவர்‌ தோன்றா தள்ளதே 
லுஇக்கவேண்டா, சோர்விலா இரண்டுமின்றி நிற்பது தோன்று 
மன்றே?” (சிவ. சித்தி, 1: 45) எனப்‌ புத்தரில்‌ சவுத்திராந்திகர்‌ 


முதலியோர்‌ கூறுவர்‌ என்பது காண்க, 


3. ஈண்டு ஆசிரியர்‌ சிவதான முனிவர்‌ உரை கூறாமையின்‌, சுப்பிர 
மணிய தேசிகரவர்கள்‌, “* மேத்சாஇக்கப்பட்ட மு,த்தொழிலுச்‌ 
குரிய பிரபஞ்சம்‌ உள்பொருளாம்‌ என்க ?? ஏன்று உரைகூறுவர்‌, 


பொது _ பிரமாணவியல்‌ 17 


ஏது 
இல்லதற்குத்‌ தோற்றமின்மையின்‌ 


என்பது ஏது. என்னுதலிற்றோவேனின்‌, உள்ளதாதல்‌ யாட்டு 
ஙனம்‌ என்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 
fs 


இ-ள்‌. *இல்பொருளாகிய முயற்கோட்டி ற்கு முக்காலத்தும்‌ 
உற்பத்தி இன்மையின்‌, ஈண்டு உற்பத்தி காணப்படுதலான்‌ உலகம்‌ 
உள்ளது என மேற்கொண்டது எ - று, 


மேற்கோள்‌ 
11. இனி, உலகம்‌ செய்வோனையுடைத்து என்றது 


என்பது மேற்கோள்‌, என்னுதலிற்றோவெனின்‌, “ உள்பொருள்‌ 
எனப்பட்ட பிரபஞ்சம்‌, தத்தம்‌ முதற்காரணத்தினின்றும்‌ தானே 
தோன்றி யழியும்‌, இதற்கொரு நிமித்த காரணமாய்‌ ஒரு கருத்தா 
வேண்டா, '” எனச்‌ ?சாங்சியர்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துத்‌ தோற்றிய 
என்னும்‌ சூத்திரக்‌ கூற்றைக்‌ கண்ணழித்துரைத்து மேற்கோடல்‌ 
நுதலிற்று, 


1, முயற்கோடு இல்பொருளாதலின்‌ இல்வழக்கென்றும்‌, அதற்கு 
உற்பத்தி யில்லேயெனல்‌ இல்லது சார்ச்‌, த இல்வழக்கென்றும்‌ 
மணிமேகலை கூறுகிறது: “இல்லது சார்ச்‌ த இல்வழக்‌ காகும்‌, 
மூயத்கோ டின்மையின்‌ தோற்றமும்‌ இல்லெனல்‌ ?' (மணி, 
80 : 215-6). 


2, சாங்கியர்‌ நிமித்த காரணமாய்‌ ஒரு கருத்தா வேண்டா என்பர்‌ 
என்பசைச்‌ சித்தாந்த தீபிகையுடையாரும்‌, “ அறிர்தறாள்‌ ஈசன்‌ 
வேண்டா ஆன்மாவே கட்டும்‌ வீடும்‌ செறிந்திட மாகில்‌ அன்பப்‌ 
பெத்தர்தான்‌ செய்ததென்னே ?? என்று சாங்கியமத நீராகரணத்துட்‌ 
கூறுகின்றார்‌. a 


18 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
1இதன்‌ பொருள்‌ வெளிப்படை. 


ஏது 
உள்ளதற்குச்‌ செய்வோரின்றிச்‌ செய்வினை யீன்மையின்‌ 


அ 

என்பது ஏது. என்னுதலிற்றோவேனின்‌, அதற்குப்‌ பிரமாணம்‌ . 
என்னை என்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌.) மண்‌ முதலியவற்றின்‌ உள்ளதாகிய கடமுதலீய 
பொருட்குக்‌ குயவன்‌ முதலிய செய்வோரையின்‌ றி வனைதல்‌ முதலிய 
செய்தொழில்‌ நிகழாமையின்‌, உலகம்‌ இவ்‌ வியல்பிற்‌ முகலான்‌) 

. இனி இவ்‌ வுலகம்‌ செய்வோனையுடைத்து என மேற்கொண்டது 
எ-று. 
மேற்கோள்‌ 
ரர. இனி, ஒடுங்கின சங்காரத்தினல்லது உற்பத்தியில்லை 


என்பத மேற்கோள்‌. என்னுதலிற்றோவெனின்‌,:* இத்துணையும்‌ 
கூறியவாற்றான்‌, உலகத்தைத்‌ தோற்றுவிப்பான்‌ உண்டு எனப்பட்ட 
கருத்தா, திதிகருத்தா. சிருட்டிகருத்தா முதலியோரில்‌ 2ஒருவனேயாதல்‌ 
அமையும்‌ '? எனப்‌ பாஞ்சராத்திரி முதலியோர்‌ கூறம்‌ கடாவை 


1. “மேல்‌ உள்பொருளெனச்‌ சாதிச்கப்பட்ட பிரபஞ்சம்‌ தொழிற்படுச்‌ 
அம்‌ நிமித்த காரணனாயெ முதற்‌ கடவுளை யுடைத்‌ தென்க? 
என்பது ஸ்ரீ சுப்பிரம்ணிய தேசிகர்‌ உரை, 


2. வாசுதேவனே பரம்பொருள்‌ : * அவணிடத்தினின்றும்‌ கண்ணனும்‌ 
அ£ருத்தனும்‌, மகரத்துவசனும்‌, இரெளநணேயனும்‌ என நால்வர்‌ 
உலகங்களைப்‌ படைத்தத்பொருட்டுத்‌ தோன்றினர்‌ ?? என்பது இப்‌ 
பாத்சராத்திரத்தின்‌ சொள்சை, இஃது ஐர்து இரவில்‌ செய்யப்‌ 
பட்டதுபற்றி, ££ பாஞ்சராத்திரம்‌ '' எனப்பட்டது என்பர்‌. 
“£ சமராகிப்‌ பின்னருமாய்‌ வாசுதேவர்‌ தாமுதலாம்‌ இறைவர்‌ அவர்‌ 


தால்வரென்றாய்‌ ?— சித்தாந்த தீபிகை. 


பொது -- பிரமாணவியல்‌ 19 
ஆசங்கித்து, ஒடுங்சி யுளதாம்‌ என்னும்‌ பல்ப்‌: கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) உலகம்‌ தான்‌ ஒடுங்குதற்கு நிலைக்களமான சங்கார 
கருத்தாவினின்‌ றன்றி உளதாகாது எ-று. ்‌ 

ஒடூங்கின வென்னும்‌ பெயரெச்சம்‌, சங்காரம்‌ என்னும்‌ இடப்‌ 
பெயரோடு முடிந்தது. “சங்காரம்‌ ஆகுபெயர்‌, 

அல்லதில்லை யென்று எதிர்மறை முகத்தாற்‌ கூறியது, ஏனைக்‌ 


கடவுளரின்‌ உளதாகாமை யாப்புஅத்தற்பொருட்டு, 


இதனுள்‌ ஒடுங்கின என்பதனாற்‌ போந்த “குறிப்பேதுவைப்‌ புலப்‌ 

படல்‌ காணுமாறு :_— 
ஏது ன்‌ 
ஆண்டு ஒடுங்குதலின்‌ 

என்பது எது. . என்னுதலிற்றோவேனின்‌, அதற்குப்‌ பிரமாணம்‌ 
என்னை என்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) “யாது யாண்டொடுங்கும்‌, ௮&.து அதனில்‌ உற்பத்தி 


யாம்‌, மண்ணிற்‌ குடம்போலும்‌”' என்னும்‌ ூஅவினாபாவத்தாற்‌ 
பிரபஞ்சம்‌ சங்கார காரணன்மாட்டு ஒடுங்குதலின்‌, மீளத்‌ 


1. சங்காரமென்பது சங்காரத்தைச்‌ செய்யும்‌ கருத்தாவைக்‌ குறித்த 
லால்‌, ஆகுபெயராயிற்று, உலகம்‌ ஒடுங்குதற்கு அக்கருத்தா இட 
மாதலால்‌, ££ இடப்பெயர்‌ ?? என்றார்‌. 

2. “£ ஓடுக்னெ சங்காரத்தினல்லது ?? எனவே, அவ்வொடுல்‌ ன நிலைச்‌ 
களமே, மீளத்‌ சோன்றுதற்குமாம்‌ என்னும்‌ குறிப்பாயும்‌, உற்பத்‌ 
திக்கு (£ ஒடுக்னெது ?? ஏதுவாயும்‌ நிற்றல்பற்றி, * குறிப்பேத?? 
என்றார்‌. 

3. அவினாபாவம்‌ -- விட்டு நீங்காத்தன்மை; மட்குடத்துக்கும்‌ மண்‌ 
ணுக்கு முள்ள இயைபுபோல, 


20 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தோன்றுங்கால்‌, ஆண்டு நின்றும்‌ தோன்௮ுதலே பொருத்த முடைமை 
யின்‌, ௮அவ்வான௮ மேற்கொண்டது எ-று. 


இவ்வாறு மூன்று அதிகரணப்‌ பொருளும்‌ இதன்கட்‌ போந்தவாறும்‌, 
இவ்வாறு உரையாக்காற்‌ போருளியைபு படாமையும்‌ நுண்ணுணர்வாற்‌ 
கண்டுகொள்க. 


உதாரண வேண்பா 


இலயித்த தன்னிலில மித்ததாம லத்தால்‌ 
இலயித்த வாறுளதா வேண்டும்‌ -- இலயித்த 
தத்‌திதிமி லென்னி அழியா தவையழிவ 
தத்திதியு மாதியுமா மங்கு 


என்பது உதாரணம்‌. இலயித்த தன்னில்‌ இலயித்ததாம்‌ மலத்‌ 
தால்‌ இலயித்தவாறு உளதா வேண்டும்‌ என்பது என்னுதலிற்றோ 
வேனின்‌, “£ உலகம்‌ உள்ளதாயின்‌, உள்ளதற்கு உண்டாக வேண்டுவ 
தில்லை, ஆகலான்‌ 1சற்காரியவாதம்‌ அடாது,” எனப்‌ புத்தர்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்து ** இல்லதற்குத்‌ தோற்றமின்மையின்‌ ?' என்ற 
ஏதுவை வலியுறுத்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) “இலயித்தது இலயித்த தன்னில்‌ ஆம்‌ -- உள்ளதாயி 


னும்‌ சங்கார காலத்தின்‌ ஒடுங்கியதாகலான்‌ அவ்வொடுங்கிய உலகம்‌ 


1, உள்ளதே காரியப்படும்‌ என்பது ச.ற்காரியவாதம்‌, சத்‌ -- உள்ளது 
காரியம்‌ _ சாநியப்படுதல்‌. 


2.  *உலூனைப்‌ படைத்தா னென்றா யொருவனிங்‌ தள்ளதாயின்‌, 
உலூனைப்‌ படைக்க வேண்டா இல்லையேல்‌ படைக்க வொண்ணா, 
அலூனுக்‌ குபாதானம்தான்‌ உள்ளதாய்க்‌ காரியத்தாம்‌, உலஇனைப்‌ 
படைக்க லங்கு முளதில தாவதுண்டே ” (சிவ. சித்‌, பாபக்‌, 84). 

8. இலயித்தது  ஒடுக்யெ வுலசம்‌; இலயித்த தன்னில்‌ _ ஒடுங்கு : 


தற்கு இடமாகிய சங்கார கருத்தாவினின்றும்‌; ஆம்‌ -- உளதாம்‌ 
என்பத! ரோயபொருள்‌, 


போது -- பிரமாணவியல்‌ 21 


தான்‌ ஓடுங்குதற்கு நில்க்களமான சங்கார கருத்தாவினின்றும்‌ 
படைப்புக்‌ காலத்தில்‌ மீளவுளதாம்‌. 5 


1அற்றேல்‌, ஒடுங்கியது ஒடுவ்கியவாறே ஒழியா து மீளவுண்டாக. 
வேண்டா; வேண்டுமாயின்‌ முன்னொடுங்கா து நிலைபெறவே அமையும்‌; 
அவ்வாறன்றி ஓடுங்கி,மீள உளதாவது எற்றுக்கெனின ; 


மலத்தால்‌ (ஆம்‌) -- உள்ளதாகிய உலகம்‌ கருமமலம்‌ பரிமாக 
மாதற்பொருட்டு ஒடுங்கி ஆணவமலம்‌ பரிபாக மாதற்‌ பொருட்டு 


மீளவும்‌ உண்டாம்‌ ; 


அற்றேல்‌, முன்னின்ற பிரபஞ்சம்‌ நாசமாக வேறு தோன்றும்‌ 
என்னாமல்‌, அதுவே ஓடுங்கிநின்று மீளவுளதாம்‌ என்றற்குப்‌ பிரமா 
ணம்‌ என்னை யெனின்‌, 


இலயித்தவாறு உளதா வேண்டும்‌ -- யது எவ்வாறு நின்று 
ஓடுங்கிற்று, அஃது அவ்வொடுங்கியவாஹே உளதாதல்‌ எல்லாரா 
னும்‌ விரும்பப்படும்‌ எ-று, 


1, “மலத்தால்‌? எனவரும்‌ ஏதுவுடன்‌ இயைபு படுத்தற்கு, ££ அற்‌ 
றேல்‌.ஃ,ஃ எற்றுக்கெனின்‌ ?? என்பதை வருவித்‌ தரைக்கின்‌ 
றார்‌. மலத்தால்‌? எனப்‌ பொதுப்படக்‌ கூறவே, ஒடுங்குதற்‌ 
கேதுவாகிய கன்மமல பரிபாகமும்‌, மீளத்‌ தோன்றற்‌ கேதுவாகய 
ஆணவ மல பறிபாகமும்‌ கூறப்படுவது காண்க, 


2. இலயித்தது இலயித்த தன்னில்‌ ஆம்‌ ; மலத்தால்‌ ஆம்‌ என இயைச்க 
“ மலத்து உளதாம்‌ ?? என வரும்‌ முதற்‌ சூ.த்திரக்‌ கண்ணழித்‌ துரை 
யிற்‌ காண்க, “£ உயிரவை யொடுங்‌இப்‌ பின்னு முதிப்பதென்‌ னரன்பா 
லென்னில்‌, செயிருறு மலத்தினாகுஞ்‌ தைர்ததே தென்னிற்‌ 
இத்தத்‌, தயர்வொழி காரியங்க எழியுல்‌ காரணக்‌ க்கும்‌, பயில்‌ 
தரு காரியம்பின்‌ பண்டுபோற்‌ பண்ணு மீசன்‌ ?? (சிவ. சித்தி, 1 : 82) 
என அருணந்தி சிவனார்‌ கூறுவ; ஈண்டு ஒப்புரோக்கத்தச்க த. 


3. எஃது எவ்வாறு என்றும்‌ பாடம்‌; 


92 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


எனவே, அர்‌ நியம மில்லையாயின்‌, நெல்‌ கமுகாய்‌ விடாது 
கெல்லாய்‌ நீளுதற்கு ஏது என்னை யென்னும்‌ தருக்கமே அதனை அறி 
'வுறுத்தும்‌ என்றவா எயிற்று, சற்காரிய வாதத்தின்‌ இயல்பு '£ தந்து 
முதல காரகம்‌ '' என்னும்‌ “ஞானாமிர்தத்தினுங்‌ காண்க. 


இதனானே, இல்லதும்‌ உள்ளதும்‌ அல்லாத போருள்‌ தோன்றும்‌ 
என்னும்‌ சூனியவாதிகளும்‌, இல்லதும்‌ உள்ளது மாய பொருள்‌ 
தோன்றும்‌ என்னும்‌ *அநேகாந்த வாதிகளும்‌ மறுக்கப்பட்டவாறு அறிக. 


1 , ்‌ . - இலயித்த 
தத்திதியி லென்னி னழியா தவையழிவ 


த்த்திதியு மாதியுமா மங்கு 


என்பது என்னுதலிற்றோவேனின்‌, “£ இனிச்‌ சற்காரிய வாதத்தின்‌ 
அவ்வக்‌ காரியங்கள்‌ தத்தம்‌ முதற்காரணத்‌ தொடுங்கு மெனவே 
கோடலின்‌, உலகிற்கு முதற்காரணமாகிய மூலப்பகுதி வாசுதேவன்‌ உரு 
வாகலான்‌, உலகம்‌ அவன்மாட்‌ டோடூங்கும்‌ என்றலே அமைவுடைத்‌ 
தன்றி, முதற்காரணத்தின்‌ வேறாய்‌ நிமித்த காரணமெனக்‌ கொண்ட 
சங்கார கருத்தாவின்மர்ட்டு ஒடங்கும்‌ என்றல்‌ பொருந்தாது ?” எனப்‌ 


1. இலயித்தது இலயித்தவாறு உளதாகவேண்டும்‌ என்பது அர்கியமம்‌ 


2. தூனுமீர்தம்‌ அகவ, 22. மிநகேந்திரம்‌, பேளட்கர முதலிய 
சைவாகமங்களினும்‌ சாந்தோக்கிய முதலிய உபநிடதங்களினும்‌ 
சாணப்பதெலின்‌, “ ஞானாமிர்தத்தினும்‌ ?? என்றுரைக்கன்றார்‌, 


8. இவர்‌ புத்தரில்‌ ஒரு சாராராயெ மாத்தியமிகர்‌. ££ அவயவம்‌ பொரு 
ளாய்த்‌ தோன்னும்‌ அவய மொழிர்தாற்‌ பின்னை, இவை பொரு 
ளென்ன வேறொன்‌ நிலாமையாற்‌ பொருள்களின்றாம்‌ ” (சிவ. சித்தி, 
பரபக்‌. 188) என்று இவர்கள்‌ கூறுவர்‌. 


4, ஆருகதரை அநேகாந்தவாதிகள்‌ என்பர்‌, அவர்கள்‌ உலகம்‌ இல்ல 
அம்‌ உள்ளதுமாம்‌ என்பர்‌. சிவஜானபாடியத்துப்‌ புறப்புறச்‌ சமயத்‌ 
இறுதியில்‌ குணியலாதி முதலிய பெயர்‌ வேறுபாடு கூறப்படுதல்‌ 
கரண்க, 


பொது -- பிரமாணவியல்‌ 98. 


பாஞ்சராத்திரிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்து ஒடுங்கின சங்காரத்தின்‌ 
எனவும்‌, இலயித்த தன்னில்‌ எனவும்‌ கூறிப்‌ போந்த குறிப்பேதுவை 
வலியுறுத்தல்‌ நுதலிற்று. 


(இ- ள்‌.) இலயித்தது அத்திதியில்‌ என்னின்‌ -- உலகம்‌ ஓடுங்க 
யது அர்த “மூலப்பகுதி வடிவாய இஇிகருத்தாவின்‌௧ண்‌ என்பை 
யாயின்‌ ; 


அவை அழியாது -- நீ ௮ங்கனம்‌ கொள்ளினும்‌ மலப்‌ பகுதிக்கு 
மேலுள்ள புவனங்கள்‌ அதனால்‌ வியாபிக்கப்படாமையின்‌ கீழுள்ள 
ஏகதேச மாத்திரையே ஆண்டு ஒடுங்குவ தன்றி மாயாகாரியத்‌ 
தொகுதி முழுவதும்‌ ஆண்டு ஓடுங்காது ; 


அற்றேல்‌, மாயாகாரியத்‌ தொகுதி முழுவதும்‌ யாண்டொடுக்கு 


வதெனின்‌ ; 


1. இக்கூற்தினை, மாபாடியம்‌, “பாஞ்சராத்திரிகள்‌ முதற்காரணகத்‌ 
தோடு இயைபுடைத்தாய்க்‌ காரியக்தோன்றி ௮5ன்சண்‌ ஒடுங்கு 
மென்பசே பொருத்தமுடைத்தாகவின்‌, உலூற்கு முதற்காரணம்‌ 
மூலப்பகுதியாகலான்‌, மூலப்பகுதி வாசுதேவனே யாகலின்‌, வாசு 
தேவன்பால்‌ நின்றும்‌ தோன்றி விரிர்த உலகம்‌ ஆண்டு ஒடுங்கு மென்‌ 
பதே பொருத்தமுடைதச்து; பரமூவன்‌ நிமித்தகாரண மாச்‌ 
இரையேயன்றி முதற்காரணமாமென அம்மனோர்‌ கொள்ளாமையின்‌ 
நிமித்தகாரணத்‌ தில்‌ ஓடுங்கு மென்றல்‌ பொருக்தாசென்பர்‌, ? என்று 

1 கூறுறது, 6 

2, மூலப்பகுதி வாசுதேவனேயாகலின்‌ அவனை, “£ மூலப்பகுதி வடிவாய 
இதிகருத்தா ?? என்றார்‌. 

3. மூலப்பகுதிச்கு மேலுள்ள புவனங்கள்‌ வித்தியாகலையில்‌ அடங்‌இய 
அசுத்தமாயா புவனங்களும்‌, ஏனைச்‌ சிவம்‌ சத்தி, சதாசிவம்‌, ஈசுரம்‌, 
சுத்தவித்தை என்ற சுத்தமாயா தத்தவங்கட்குரிய, முறையே, 
பத்தும்‌, ஜர்தும்‌, ஒன்றும்‌, எட்டும்‌, ஒன்பதுமாகவுள்ள புவனங்களு 


மாகும்‌, 


24 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அத்திதியும்‌ ஆதியு'மாம்‌ அங்கு அழிவது -- அந்தத்‌ ததிக்கடவுளும்‌ 
படைப்புக்‌ கடவுளும்‌ தோன்‌ அதற்குக்‌ காரணமாகிய அச்‌ சங்காரக்‌ 


கடவுளிடத்தே அவ்விருவரோடுங்கூட அழிவதாம்‌ அத்தொகுதி எ-று, 
இவ்வெண்பாவினை, 


“4 2செய்யுட்க ளோசை சிதையுங்கர லீரளபும்‌ 
ஐயப்பா டின்றி யமையுமாம்‌ — மைதீரொழற்‌ 
றின்றியுஞ்‌ செய்யுட்‌ கெடினொற்றை யுண்டாக்கு 
குன்றமே லொற்றளபுங்‌ கொள்‌ ”” 


என்பதுபோல, இரண்டு அதிகரணப்‌ பொருள்படுமாறு இரு தொட 
ராக வைத்து உரையாக்கால்‌ பொருள்‌ இயைபுபடரமையறிக, 


இலயித்த என்னும்‌ பெயரெச்சம்‌ $தன்னென்னும்‌ இடப்‌ 
பெயரோடு முடிந்தது, *இலயித்த தென்றத, ஏதுப்‌ பொருண்மை 
யுணர நின்ற பெயர்‌. இலயித்ததெனச்‌ சற்காரிய வாதம்‌ கூறவே, 
இலயித்த வவத்தையின்‌ அவ்வக்‌ காரிய சத்தி சமூகமாய்ச்‌ சூக்கும 


1. ஆம்‌ அங்கு-ஆதற்கு (தோன்‌ றுதற்கு)க்‌ காரணமா அச்சங்காரக்‌ 
கடவுளிடத்து. 


2. இது மாபுராண மென்னும்‌ பண்டைச்‌ தமிழ்நூற்‌ சூத்திரம்‌ என்று 
நச்சிரைக்கினியர்‌ கூறுவர்‌. (தோல்‌, எழத்து, 6. உரை) இதன்‌ 
கண்‌, *'செய்யுட்சள்‌...... அமையுமாம்‌ ?? என்ற பகுதி உயிரள 

பேடையும்‌, “£ மைதீரொற்று,.....கொள்‌ ?? என்ற பகுதி ஒற்றள 


பேடையும்‌ குறித்து நிற்பது காண்க, 


8. “£ஓஒடுங்னெ சங்காரத்தின்‌ ? என்ற விடத்தும்‌ இவ்வாறே கூறுதல்‌ 


காண்க, 


&, இலயித்தது என்பதனுரையில்‌ *' ஓடுங்யெதாகலான்‌ ?? என்ற 
ஏதுவும்‌, £ அவ்வொடுங்கயெவுலசம்‌ ?? என்ற பெயர்ப்‌ பொருளு 
முசைத்துச்‌ காட்டினா ராதலின்‌, *£ இல.பித்ததென்றது....ஃபெயர்‌ ?? 
என்‌இன்றார்‌. இலயித்ததென்ற இவ்‌ வினைப்பெயர்‌ ஏதுப்‌ பொருள்‌ 
பயக்து ரிற்ெறதென.: அறிக, 


போது - பிரமாணவியல்‌ 25 


மாய்‌ நிற்பதொன்ன உண்டு) 1அதுவே முதற்காரணம்‌ எனப்‌ த 
பஞ்சத்திற்கு முதற்காரணமாகிய மாயை யுண்மையும்‌ பெறப்‌ 
பட்டது, i ்‌ 

8ஆவேன்பது முதனிலைத்‌ தொழிற்‌ பெயர்‌, வேண்டும்‌ எனச்‌ 
செயப்படுபொருளைச்‌ செய்ததுபோலக்‌ கூறினார்‌. 

அவை, தொகுதி) அஃறிணைப்‌ பன்மைப்பெயர்‌ என்பார்க்கு 


அழியாது, அழிவது என்னும்‌ ஒருமைகளோடு இயையாமையும்‌ உத்தர 
மாகாமையும்‌ உணர்க, 


திதியும்‌ ஆதியும்‌ ஆகுபெயர்‌. ஆமங்கு, பெயரெச்ச முடிபு. 

இரணிய கருப்ப மதத்தையும்‌ மறுத்தற்பொருட்டுப்‌ படைப்புக்‌ 
கடவுளையும்‌ உடன்‌ கூறினார்‌. 

நிமித்த காரணனாகிய முதல்வன்‌ உலகிற்கு முதற்காரணன்‌ அல்ல 
னாயினும்‌, முதற்காரணமாகிய மாயைக்கு ஆதாரமாய்‌ நிற்றலின்‌, உலகம்‌ 
ஆண்டோடுங்கி ஆண்டு நின்று தோன்றுதல்‌ அமையும்‌ என்பது வருகின்ற 
வேண்பாவிற்‌ பெறப்படும்‌, 

உதாரண வெண்பா 

வித்‌ துண்டா மூல முளைத்தவா தாரகமாம்‌ 
அத்தன்று ணிற்ற லவர்வினையால்‌ -- வித்தகமாம்‌ 
வேட்டுவனா மப்புமுப்போல்‌ வேண்டுருவைத்‌ தான்கொடுத்துக்‌ 
கூட்டானே மண்போற்‌ குளிர்ந்து 

என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, “உலகம்‌, 
தனக்கு முதற்காரணமாகிய மாயையின்‌ ஒடூங்குவதன்றி நிமித்தகாரணன்‌ 


1. குச்குமமாய்‌ நிற்குமதுவே முதற்காரணம்‌; அம்முதற்காரணமே 
மாயை யென்பது விளங்கும்‌; அதனால்‌ ' “ பிரபஞ்சத்திற்கு முதற்‌ 
காரணமாதிய மாயையுண்மையும்‌ பெறப்பட்ட த '? என்றனர்‌. 

2. ஆதல்‌ என்னும்‌ தொழிற்பெயரில்‌ ஆ என்னும்‌ முதனிலை (பகுதி) 
மட்டும்‌ நின்று தொழிற்‌ பெயரின்‌ பொருளைத்‌ தருதலால்‌, 
“முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ 3 எனப்பட்ட அ. 


26 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஒருவன்‌ உண்டேனக்‌ கொள்ளினும்‌; அவன்மாட்டு ஒடுங்கு மேன்றல்‌ 
போருந்தாமையின்‌, யாது யாண்டோடுங்கும்‌, ௮ஃது அதனில்‌ உற்பத்தி 
யாம்‌ என்னும்‌ அவினாபாவத்தான்‌, மாயையின்‌ ஒடுங்கிய உலகத்தை 
மாயையே தோற்றுவிக்கும்‌ ; -இதற்கோர்‌ இறைவன்‌ வேண்டா,” எனச்‌ 
சாங்கிய நூலார்‌ மதம்பற்றி நிகழுங்‌ கடாவை ஆசங்கித்து, '*உள்ளதற்குச்‌ 
செய்வோரின்றிச்‌ செய்வினை யின்மையின்‌ என்னும்‌ ஏதுவை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌.) (தாரகமாம்‌) மண்போல்‌ குளிர்ந்து வித்து உண்டா - 
மாயையும்‌ உலகமும்‌ வித்தும்‌ அங்குரமும்‌ போலு மாகலின்‌ வித்துக்கு 
1ஆதாரமாகிய நிலம்‌ குளிர்ந்தவழி அதன்கண்‌ வித்தளதாக ; மூலம்‌ 
முளைத்தவா-—அதனினின்‌ அம்‌ அங்குரம்‌ தோன்‌ றியவானஅ போல ; தாரக 
மாம்‌ அத்தன்‌ தாள்‌ கிற்றல்‌-மேலை வெண்பாவின்‌ இலயித்த தென்பதனாற்‌ 
பெறப்பட்ட மாயை தனக்கு ஆதாரமாய்‌ நின்று தோற்றுவிக்கும்‌ 
இறைவனது சத்தியின்கண்‌ உள்ளதாய்‌ நிற்றலால்‌; அவர்‌ வினையால்‌- 
3அச்சத்தி சங்கற்பித்தவழி அவரவர்‌ வினைக்கடோக ; $வித்தகமாம்‌— 
அவ்வக்‌ கரரியங்களை அவ்வவ்‌ வியல்பிற்‌ பிறழாமற்‌ பயக்கும்‌ சதுரப்‌ 
பாடுடைத்தாம்‌, அல்‌ லுழிஉடைத்தன் று, நிலம்‌ குளிர்ந்தவழி அதன்‌ கண்‌ 
இடந்தன்தி வித்து முளையைத்‌ தோற்றாதவான போலும்‌, ஆகலான்‌ 


1. விசேட வுரையில்‌ £ பொருளடை உவமையினும்‌ சென்‌ நதியையும்‌ ?? 
என்பதனால்‌, தாரகமாம்‌ என்னும்‌ பொருளடை கூட்டி, தாரகமாம்‌ 
மண்‌ என்றுகொண்டு, “£ வித்துக்‌ காதாரமாகிய நிலம்‌ '? என்று உரை 
கூறுஇன்றார்‌. 


2, “£உவமவினை பொருளினும்‌ சென்றியையும்‌ ?? என்றதனால்‌, உவம 
வினையாகிய குளிர்ந்தவழி யென்றதற்கேற்ப, *: அச்சத்தி சங்கற்‌ 
பித்‌ தவழி ?? என உரைக்‌இன்றார்‌. 


8. வித்தகர்க்‌ கல்லா லரிது! (தறள்‌. ௨௩௫) என்பதன்‌ உரையில்‌, 
வித்தசா என்பதற்குப்‌ பரிமேலழகர்‌, “ சதுரப்பாடுடையார்‌ ?? என 
வுரைத்தல்‌ காண்க, ச துரப்பாடாவத, அ௮வ்வக்காரியங்களை அவ்வவ்‌ 
வியல்பித்‌ பிறழாமற்‌ பயத்தல்‌, 


பொது -- பிரமாணவியல்‌ அர்‌ 


மாயையின்‌ ஒடுங்கித்‌ தோன்றிய உலகம்‌ அதற்கு ஆதாரமாய்‌ நின்ற 
இறைவன்‌ சத்தியின்‌ ஓடுங்கித்‌ தோன்றியதேயாம்‌ என்க. 


ஆகலான்‌ என்பது முதல்‌ குறிப்பெச்சம்‌, இது கிழங்கினின்றும்‌ 
தோன்றிய தாமரையைப்‌ பங்கயம்‌ என்பதனானும்‌ அறிக. வழிநூலா 
சிரியர்‌, * உயிரவை யொடுக்கிப்‌ பின்னு முதிப்பதென்‌ னரன்பால்‌” ?? 
எனவும்‌, “ உலகவ னுருவிழ்‌ றோேன்றி யொடுங்கிடும்‌? *? எனவும்‌ ஓதிய 
தூஉம்‌, உலகவ ஸுருவிற்‌ றேன்றி யொடுங்குமாறு வாதுளாகமத்தில்‌ 
வஞசூத்தோதிய தூஉம்‌ இவ்வியல்பு கோக்கி .யென்க. இஃதறியரதார்‌ 
இன்னோரன்னவற்றைத்‌ தத்தமக்கு வேண்டியவாழே உரைப்ப, 


உவமவினை பொருளினும்‌ பொருளடை உவமையினும்‌ சென்று 
இயையும்‌. 


உண்டாகவெனச்‌ சற்காரியத்தை வலியுறுத்‌.துதல்‌, வித்து இல்வழி 
நிலத்தினின்‌ அம்‌ அங்குரம்‌ தோன்றாதவாஅபோல, மாயை இல்வழிப்‌ 
பிரமத்தினின்றும்‌ உலகம்‌ தோன்றாதெனப்‌ பரிணாமவாதிகளையும்‌*, 
மாயை அநிர்வசனம்‌ என்னும்‌ மாயாவாதிகளையும்‌, வித்தும்‌ மிலனும்‌ 
போல்‌ என்றதனால்‌, மாயை முதல்வனின்‌ வேறு பொருளன்று 
என்னும்‌ சிவாத்துவித சைவர்‌, பஞ்சராத்திரிகளையும்‌ மறுத்தவாருயித்று, 


முதல்வன்‌ பலவேறு வகைபடச்‌ சங்கற்பித்தவானு என்னை 
என்னும்‌ கடாவை ஆசங்‌இத்‌.து அவர்‌ வினையால்‌ என்றார்‌. 


வித்தகம்‌, விசித்திரம்‌ என்று உரைப்பினும்‌ அமையும்‌. 


1. பங்கயம்‌, பங்கஜம்‌ என்பதன்‌ சிதைவு, பங்சம்‌ - சேறு; ஜம்‌ - பிறப்‌ : 
பது; பங்கஜம்‌ சேற்றினின்றும்‌ பிறப்பது என்பது பொருள்‌. 


2, சிவ. சித்தி; சூ. 1 : 82, 3 சிவ. சித்தி; 1 : 48, 


4, பரிணாமவாதிகள்‌ “ பிரமமே பிரபஞ்சமாய்ப்‌ பரிணமித்தது; பால்‌ 
்‌ தயிராதல்‌ போல ?? என்பர்‌, 


5. சிவாத்துவித சைவர்‌? “பிரபஞ்சத்துக்கு Cnc நிமித்த 
காரணமும்‌ முதல்வன்‌ ஒருவனே.” என்பர்‌, 


28 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


போல்‌, அசை. மூலம்‌, காரணம்‌. குளிர்க்கவழி யென்பது 
என்பது குளிர்ந்தெனத்‌ இரிந்து நின்றது. 


நிற்றலின்‌ என்னும்‌ ஐந்தாவது விகாரத்தால்‌ தொக்கது. 


அற்றேல்‌, தன்வயத்தானன்றி வினவயத்தால்‌ தோற்றுவிப்பான்‌ 
இறைவனாகான்‌ எனின்‌;-- 


வேட்டூவனாம்‌ அப்புழுப்போல்‌ --- வேட்டுவனாதலை விரும்பும்‌ 
புழுவிற்கு ; வேண்டு உருவைத்‌ தான்கொடுூத்துக்‌ கூட்டானே' -- 
வேட்டுவன்‌ விரும்பிய வடிவினைக்‌ கொடுக்குமானு போல இறைவனும்‌ 
அவரவர்‌ வேண்டும்‌ உருவினைக்‌ கொடுத்து அவ்வினைக்குத்‌ தக்க பயன்‌ 
களையும்‌ கூட்டுவன்‌ ; ஆகலான்‌, அதுகொண்டு சுதந்திரத்திற்கு 
இழுக்கென்னை யென்க, 


ஆகலான்‌ என்ப.து முதல்‌ குறிப்பெச்சம்‌, 


ஏகாரம்‌ இர்மறை!. 
உதாரண வெண்பா 


நோக்காத நோக்கி தொடி த்தன்றே காலத்தின்‌ 
தாக்காது தின்றுளத்திற்‌ கண்டிறைவன்‌--ஆக்காதே 
கண்ட தனவுணர்விற்‌ கண்ட கனவுணரக்‌: 


கண்டவனி லிற்றின்றாங்‌ கட்டு 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, மேலை உதாரணத்‌ 
திற்‌ கூறியவாற்றான்‌ உலகிற்கு முதற்கடவுள்‌ உண்டெனக்கொள்ளினும்‌ 
அவன்‌ படைப்பு முதலிய தோழில்‌ சேய்வானாயின்‌, விகாரமேய்தி 


1. கூட்டானே என்றவிடத்துக்‌ கூட்டான்‌ என்பது எதிர்மறை வினை 
யும்‌ எதிர்மறை யேகாரமும்‌ கூடிச்‌ கூட்டுவன்‌ என உடன்பாட்டூப்‌ 
பொருள்‌ தருதல்‌ காண்க, 


பொது — பிரமாணவியல்‌ 29 


அதனிற்‌ பந்தமுறுவான்‌ என்னும்‌ அவர்‌ மதம்பற்றி நிகழும்‌ கடாவை 
ஆசங்கித்து 1ஏதுவை .வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌.) இறைவன்‌ -- முதல்வன்‌ ; காலத்தின்‌ தாக்காது 
நின்று--இறப்பு நிகழ்வு எதிர்வு முதலியனவாய்‌ வேறுபட்டு எல்லாத்‌ 
தொழிலும்‌ செய்அம்‌ தனக்கு விகரரமின்றி நிற்கும்‌ காலம்‌ போல 
விகாரப்படாது நின்று; ஆக்காதே கண்டு — பிரபஞ்சத்தைக்‌ கரணத்‌ 
தாற்‌ படையாது சங்கற்ப மாத்திரத்தானே படைத்து; நோக்காது 
நோக்கி நொடித்து--அ௮வ்வாழே காவாது காத்து அழியா தழித்தலால்‌ ; 
இன்றாம்‌ கட்ட -- இவ்வமலனுக்குப்‌ பந்தம்‌இன்றாதல்‌ ; உளத்தில்‌-- 
கற்றநூற்‌ சொல்லும்‌ பொருளும்‌ உள்ளத்தில்‌ தோன்றுங்கால்‌ 
உள்ளம்‌ அவற்றில்‌ தொடக்குண்ணாதவாறு போலும்‌; கனவு 
கண்ட நனவுணர்வில்‌ உணரக்‌ கண்டவனில்‌ இற்று -- கனவின்கண்‌ 
கண்டவற்றைப்‌ புறத்துவிடயங்களை அறிந்துவந்த ஈனவுணர்வின்‌ 
கண்ணே விளங்க அறிந்தவன்‌ அப்பொழுது அவற்றில்‌ தொடக்‌ 
குண்ணாதவானஅ போலும்‌ இத்தன்மைத்து என்க. 


எனவே, இஃதிவ்வாறாக என்று எண்ணுதலாயெ சங்கற்ப 
மாத்திரையாற்‌ செய்வதாஉம்‌, கரணத்தாற்‌ செய்வதாஉமென வினை 
முதல்‌ இருவகைப்படுமென்பதூஉம்‌, காரணத்தானன்றிச்‌ செய்ய 
மாட்டாத குயவன்‌ முதலியோர்‌, சங்கற்ப மாத்திரையாற்‌ செய்யும்‌ 


1, ஏது; * உள்ளதற்குச்‌ செய்வோரின்றிச்‌ செய்வினையின்மையின்‌ ?? 
என்றது, இதன்கண்‌, செய்வீனையால்‌ செய்வோன்‌ விகாரமெய்‌ 
இதல்‌ இல்லையெனக்‌ கடாவிடையால்‌ தூய்மை செய்தலால்‌, 
வலியுறுத்‌ தவாறாயித்று. 

2. இக்கால வுவமையை முதல்வன்‌ நிராதாரமாய்‌ நின்று காரியப்‌ 
படுத்தும்‌ முறைமைக்குச்‌ கொண்டு, ₹ ஞால 2மழினையு்‌ தந்து 
நிறுத்திப்பின்‌ சாசம்பண்ணும்‌, காலமே போலக்சொள்‌ நீ நிலைசெ யல்‌ 
கடவுட்‌ கண்ணே ?? (சிவ சித்தி, 1 : 30) என்று அருணந்தி சிவா 
சாரியார்‌ கூறுவர்‌. 

8, “கற்ற நூற்‌ பொருளும்‌ சொல்லும்‌ கருத்தினி லடங்‌இத்‌ தோ அறும்‌ 
பெற்றியும்‌ ?? (சிவ. சித்தி, 1 : 81) ப்‌ 


30 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையம்‌ 


முதல்வனுக்கு வினைமுதலாற்‌ பொதுமைபற்றி, ஒருபுடை யுவமையாத 
ன்றி, முற்றுவமையாதல்‌ சொல்லாமையானும்‌, சங்கற்ப மாத்திரை 
யாற்‌ செய்யும்‌ செய்திக்குக்‌ "கட்டுண்டல்‌ முதலிய குற்றங்கள்‌ பகைப்‌ 
பொருளாகலானும்‌, அவை ஆண்டு உளவாதற்கு ஓர்‌ இயைபின்று 
என்பதூஉம்‌ கூறி ஏதுவை வலியுறுத்தவானு காண்க. 


ஆக்குதல்‌, படைத்தல்‌ ; காண்டலும்‌ அத. நோக்குதல்‌, காத்தல்‌, 
நோடித்தல்‌, அழித்தல்‌; அத, ”:* கொடித்தான்மலை '? என்பதனான 
மிக... 


ஆக்காது நோக்காது என்றமையால்‌, ரொடியாதென்பது 
வருவித்‌ துரைக்கப்பட்டது. கொடித்தலாலென்பது நோடித்தேன த்‌ 
திரிந்தது, 


அன்றே, அசை; ௮காதியே யெனினும்‌ அமையும்‌. இல்‌ “மூன்றும்‌ 
உவம வருபுகள்‌. உளத்தி லென்பதற்குச்‌ சங்கற்பத்தால்‌ என்அரைப்‌ 
உட 22 


பினும்‌அமையும்‌. 5இன்றாங்‌ கட்டு என்பது * அருங்கேடன்‌ என்பது 
போல நின்றது. ்‌ 


1. சட்ணெடல்‌, விகாரமெய்துதல்‌ முதலிய குற்றங்கள்‌ காரணத்தாற்‌ 
செய்யும்‌ வினைமுதலுக்கே யுளவாதலால்‌, சங்கற்ப மாத்திரத்தாற்‌ 
செய்யும்‌ முதல்வன்பால்‌ அக்குற்றங்கள்‌ உளவாதற்கு ஒரு தொடர்பும்‌ 
இல்லை. சுதந்திரம்‌, நிருவிகாரம்‌ முதலியவற்றிற்குக்‌ கட்ணெடல்‌ 
விகாரமெய்துதல்‌ முதலியன மாறான பகையியல்புகளாகும்‌, 

9, சுந்த. தேவர்ரம்‌. பதி, 100. 

3. தொடியாது ரொடித்‌து எனக்கொண்டு, “(அழியா தழித்தலால்‌'' என 
உரை கூறியிருத்தல்‌ காண்க. அழியாது அழித்தல்‌, ஒடுக்குதல்‌, 

கீ. கூன்றுமாவன : காலத்தில்‌, உளத்தில்‌, உணர்வில்‌, 

5. இன்றம்‌ கட்ட இல்லையாடி கட்ட; அருங்கேடன்‌ என்பது கேடரி 
யன்‌ என வீரிதல்போல, இதுவும்‌ கட்டு இல்லையாதல்‌ என விரியும்‌ 


என்பது. 


4. திநக்தறள்‌. 210. 


போது _— பிரமாணவியல்‌ 5ம்‌ 
மூன்றாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 
இனிச்‌ சங்காரமே முதல்‌ என்றது 


என்பது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, ஒடுங்கின 
சங்காரத்தினல்லது உற்பத்‌ தியில்லே யெனவே, சங்கார கருத்தா உலகிற்கு 
முதற்‌ கடவுள்‌ என்பது போந்ததாயினும்‌, தேர்‌ முதலாயின பலர்‌ கூடிச்‌ 
செய்யக்‌ காண்டலின்‌, அவற்றினும்‌ அதிவிசித்திரமான உலகத்திற்கு. 
மற்றும்‌ அத்தன்மையராய முதற்கடவுளர்‌ உண்டேனக்‌ கோடும்‌ என்னும்‌ . 
!அநேகேசுரவாதிகள்‌ முதலியோர்‌ மதம்‌ பற்றி நிகழும்‌ கடாவை ஆசங்‌ 
கித்து ““அந்தமாதி” யென்னும்‌ சூத்திரக்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌.) சங்கார கருத்தா ஒருவனே உலகிற்கு முதற்கடவுள்‌ 
என்றது என்க. 

சங்காரம்‌ “ஆகுபெயர்‌. ஏனையோர்‌ முதல்வ ராகார்‌ எனப்‌ 
பிரித்தமையின்‌, ஏகாரம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்தது, 


ஏது 
*சுட்டுணர்வாசிய பிரபஞ்சம்‌ சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரத்தின்‌ 
வழி யல்லது சுதந்தரமின்றி நிற்றலான்‌ 


என்பது ஏது. . என்நுதலிற்றோ வெனின்‌, அதற்குப்‌ பிரமாண 
மென்னை வென்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேலோர்‌ சாதித்தல்‌ 
நுதலிற்று, 


1. உலகத்தின்‌ ஒவ்வொரு பகுதிக்கும்‌ ஒடுக்குதல்‌ உளதாக்குதல்‌ 
முதவிய தொழில்‌ செய்யும்‌ முதற்கடவுளர்‌ பலர்‌ உளராகவேண்டும்‌ 
என்று கருதுவோர்‌, அநேக ஈசுரவாதிகள்‌ எனப்படவர்‌, _ 

2. சங்காரமென்னும்‌ தொழில்‌ அதனைச்‌ றத கருத்தாவுக்காதல்‌ 
பற்றி, ஆகுபெயர்‌ எனப்பட்ட ௮. 

3. ஏகாரத்தின்‌ இப்பிரிகீலை பிறிதின்‌ த்க்‌ கீக்கிய பிரிரிலை யென்று 
கூறுப. 

4, சுட்ணெர்வு-ஒன்றொன்றாய்ச்‌ சுட்‌ ட்டம்‌ அதிவு.. 


22 சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌.) ஒன்றொன்றாய்ச்‌ சுட்டியறிவதாகிய உருவும்‌ அருவும்‌ 
என்று” இருவகைப்பட்ட பிரபஞ்சம்‌, அவ்வாறு சுட்டியறித லின்றி 
எவ்வுலகும்‌ ஒன்றாய்‌ அறிந்து நின்ற சங்கார கருத்தாவின்‌ வழிப்‌ 
பரதம்திரமாய்‌ நிற்ப தல்லது தனக்கெனச்‌ சுதந்தர முடைத்தாய்‌ 
நிற்பதன்னு, ஆகலான்‌, சங்கார காரணன்‌ ஒருவனே உலகிற்கு முதற்‌ 
கடவுளன்றி ஏனையோர்‌ முதற்கடவுளரல்லர்‌ என மேற்கொண்டது 
என்க, 


3பிரபஞ்சத்திற்குச்‌ சுதந்தரம்‌ இன்மையும்‌, சங்கார காரணனுக்குச்‌ 
சுதந்திரம்‌ உண்மையும்‌ ஏதுமுகத்தாற்‌ காட்டுவார்‌, ££ சுட்டுணர்வாகிய 
பிரபஜ்சம்‌ '* எனவும்‌, “£ சுட்டூணர்வின்றி நின்ற சங்காரம்‌ '? எனவும்‌ 
ஈரிடத்தும்‌ உடம்பொடு புணர்த்‌ தோதினார்‌. ௬௯ட்டுணர்‌ வுடை 
யதனைச்‌ சுட்டுணர்வு என்றது உபசாரம்‌. ஈண்டுப்‌ பிரபஞ்சம்‌ என்றது 
சேதனப்‌ பிரபஞ்சத்தை; பிரிநிலை யேகாரத்தான்‌ விலக்குதற்குரிய.து 
அதுவே யாகலின்‌. 


தோரமுதலாயின பலராற்‌ செய்யப்படினும்‌, அப்பலரும்‌ ஒருவன்‌ 
ஏவல்வழி நின்றே செய்பவாகலானும்‌, வேதத்துட்‌ காரண வாக்கியவ்‌ 
களில்‌ ௬ட்டுணர்வினராகய நாரரரயணன்‌ இரணிய கருப்பன்‌ 


1. உருவும்‌ அருவுமாயெ பிரபஞ்சம்‌ என்றது, தாலவுடம்பும்‌ சூக்கும 
வுடம்புமுடைய உயிர்களை என்க, எனவே, உருவுயிர்‌, அருவுயிர்‌ 
என இருவசப்படுதல்‌ காண்க, ்‌ 

2. ஏனையோர்‌ பிரமா, விட்டுணு, இர்திரன்‌, தி, சூரியன்‌ முதலியோர்‌, 
8. பிரபஞ்சம்‌--உயிர்‌, சுட்ணெர்வாகிய பிரபஞ்சம்‌ எனவே, ஒன்றொன்‌ 
ருய்ச்‌ சுட்டியுணர்வதாயெ உயிரென்றாக, முற்றறிவுடையதன்று 
என்றும்‌, சுட்ணெர்வின்றி நின்ற சங்காரம்‌ எனவே, எல்லாம்‌ ஒருங்‌ 
குணரும்‌ முற்றறிவுடைய முதற்பொருள்‌ என்றும்‌ : விளங்கும்‌, 
முத்ததிவின்மையால்‌ சுதர்தரமின்மையும்‌, முற்றறிவுடைமையால்‌ 
சதர்தரமுண்மையும்‌ குறிக்கப்படூதன்‌ றன. 

4. சுட்ணெர்வு ஏதுவாகச்‌ சுதந்தரமின்மையும்‌ உண்மையும்‌ சாதிக்கப்‌ 
படுமாறு விளங்க, அதனாலேயே பெயர்‌ வழங்கியது உடம்பொடு 
புணர்த்தல்‌. , 

5, இருத்த. 1:164:40, 


பொது--பிரமாணவியல்‌ 338 


இந்திரன்‌ ௮ங்கி சூரியன்‌ முதலியோரைக்‌ காரணம்‌ என்றது குயவன்‌ 
போல்‌ அவாந்தர காரணமாதல்பற்றியே யாகலின்‌, அவை எல்லாம்‌ 
ஆகுபெயரால்‌ * சங்கார காரணனாயெ முதற்‌ கடவுளையே உணர்த்தி 
நிற்குமாகலா னும்‌, செய்தும்‌ செய்வித்தும்‌ எல்லாத்‌ தொழிற்கும்‌ வினை 
முதலாய்‌ நிற்கும்‌ முதற்‌ கடவுள்‌ சங்கார கருத்தா ஒருவனே என்பத 
கருத்து. 

உதாரணம்‌ 


ஒன்றலா வொன்ரு லுளதாகி நின்றவா 
நென்றலா வொன்றிலவை யீருதல்‌--ஒன்றலா 
ஈறே முதலதனி னீறலா வொன்றுபல 

வாறே தொழும்பாகு மங்கு £ 


என்பது உதாரணம்‌. 


என்னுதலிற்றோ வேனின்‌, அங்ஙனமாயினும்‌ சுட்டூணர்வாகிய 
பிரபஞ்சம்‌ ,பலவாயினாற்‌ போலச்‌ சுட்ணேர்வின்றி நின்ற சங்காரமும்‌ 


1. பெயர்ச்‌ சொற்களுள்‌ பெயர்ப்‌ பொருளை நேரே உணர்த்துவன 
இயற்கைப்‌ பெயர்‌ எனவும்‌, யாதானுமொரு தொடர்பு பற்றிப்‌ பிறிது 
பொருள்‌ உணர்த்துவன ஆகுபெயர்‌ எனவும்‌ இரண்டாய்‌ அடங்கும்‌, 
££ இயற்கைப்‌ பெயர்‌ ஆகுபெயர்‌ எனப்‌ பெயர்‌ இரண்டாய்‌ அடங்கும்‌ 
வழி, ஒரு பெயர்ப்பட்டதென மேலும்‌ வந்தவாறு சண்டுகொள்க ?? 
(தோல்‌. சோல்‌, 114) என்பர்‌ சேனாவரையர்‌. அர்த இயைபு 
பற்றி, ££ ஆதபேயரால்‌ சங்கார காரணனாகிய ழதற்‌ கடவுளையே 
உணர்த்தி நீற்தம்‌ ?? என உரைக்கின்றார்‌. . 

2. ஒன்றலா ஒன்றல்‌ உளதாகி நீன்றவாறு--இதுவென்று சுட்டிக்‌, 
காணப்படானுமாய்ப்‌ பிரபஞ்ச இருத்தியச்‌ செய்கையினாலே 
சாணப்படுவானுமாகய கத்‌.தாவால்‌ பிரபஞ்சம்‌ தோன்றி நின்ற 
முறைமையாலே ; ஒன்றலா ஒன்றில்‌ அவை ஈறதல்‌--இதுவென்று 
சுட்டிக்‌ காணப்படாத தமாய்ப்‌ பிரபஞ்ச:காரியத்‌ அக்கு உபாசானமு 
மாய்‌ நிற்றலாலே காணப்படுவதாகிய மாயையிலே அவை சென்று 
ஒ்குதலையுடைய ; அவை என்றது தோற்றலும்‌ நிற்றலுமாகய 
அவை ; * ஆதி யோதிய மேதகு மாயை ?? (ஜானா. 21 2 3) என்னும்‌ 
ஞானுமீர்தத்தில்‌ '£ அளவில்‌ வலியிற்று ?? என்பதனாலதிச, ஒன்றலா 


34 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பல வுள எனக்கோடும்‌; ஒன்றே என்றற்குப்‌ பிரமாணம்‌ என்னை என்னும்‌ 
கடாவை ஆசங்கித்து ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 


(இ-ள்‌) அவை--சேதனப்‌ பிரபஞ்சத்‌ தொகுதி; ஒன்றலா 
ஒன்றால்‌---உருவும்‌ அருவும்‌ என்னும்‌ அவ்விரு கூற்றுப்‌ பிரபஞ்சத்‌ துள்‌ 
ஒன்றல்லாத ஒப்பற்ற பரம்போருளாலே ; உளதாகி நின்றவாறு 
சிருட்டிப்பட்டுத்‌ திதிப்பட்டவாறே ; ஒன்றலா ஒன்றில்‌ ஈறாதல்‌ 1 
அந்தப்‌ பரம்பொருளின்‌ கண்ணே சங்காரப்படுதலால்‌ ; ஒன்றலா ஈறே 
முதல்‌--அச்சங்காரக்‌ கடவுள்‌ ஒருவனே உலகிற்கு முதற்கடவுள்‌ ; 


அற்றேல்‌, இவ்வாறு முத்தொழிற்படும்‌ சேதனப்‌ பிரபஞ்சம்‌ 
வீடுபெற்றவழிச்‌ சுட்டுணாவின்றிச்‌ சிவசமமாம்‌ என வேதத்தும்‌ 
ஆகமத்தும்‌ ஓ.துதலின்‌, அவ்வழி அவையும்‌ முதற்‌ கடவுளாம்‌ என்றற்கு 
இழுக்கென்னை? எனின்‌, 


ஈறே ழதஃ--அப்படியாகில்‌ இதுவென்று சுட்டிக்‌ காணப்படாத 
தாய்‌ எல்லாம்‌ சென்று ஒடுங்குதற்கு இடமாகிய மாயையே முதன்மை 
யுடைத்த; மதன்மை-தலைமை; என்றது, கத்தா வேண்டா 
என்றானாம்‌. அதன்‌ இல்‌-அந்த மாயையினிடத்து நீ சொல்லு 
இன்ற கர்தச,த்தவம்‌ இல்லை; ஈறலா ஒன்று--பிரபஞ்சம்‌ அழியும்‌ 

ட. பொழுது தானும்‌ கூட அழியாதோ? கர்த்தத்‌ துவம்‌ இன்றிச்‌ 
சடமாய்‌ இருக்கும்‌ என்பையாகில்‌ ௮து அழியாததொரு பொருள்‌; 
அன்று--௮.த.தான்‌ எக்காலத்து உள்ளது என்பையா நில்‌ அனாதி; 
பலவாறே தோழம்பாதம்‌--௮.து எல்லா முறைமையாலும்‌ கத்தா 
வுக்கு ஏவற்றொழில்‌ செய்தவரும்‌ எ-று. பலவாற்றனும்‌ என்றது 
அரித்தாசையானும்‌ தனக்சென ஒரு சுதந்திரயில்லை யாகையானும்‌ 
என்றதாம்‌ ?? என்று உரையும்‌, ££ இது பிரபஞ்சம்‌ தோன்றி நின்று 
ஓடுங்குவது மாயையிலேயாகில்‌ அர்த மாயையே அமையாதோ 
கர்த்தா வேண்டுமோ என்போருக்கு மாயை சடமென்று சாதிச்‌ 
ன்றது ? என்று கருத்‌.தும்‌ கூறுவர்‌ பாண்டிப்பேரமாள்‌. 

1. அவை ஈறதஃ: “அவை என்றது சேதனப்‌ பிரபஞ்சத்‌ தொகு 
இயை; அத நித்தமாகலின்‌ தோன்றி யழிசல்‌ இன்றாயினும்‌ உடம்‌ 
பொடு கூடி உளதாய்‌ நின்று ஈறாதல்‌ பொருந்தும்‌ என்க; ஈறதல்‌, 
ஈழுதலால்‌ என விரிக்க, ஈறு செய்வதனை ஈறு என்றார்‌ ?'--சிவ. 
பாடியம்‌, 


போது--பிரமாணவியல்‌ 85 


அதனின்‌ ஈறலா ஒன்று--௮ப்பரம்பொருள்‌ போல்‌ அழிவின்றி 
நித்த மாய சேதனப்‌ பிரபஞ்சம்‌ ; அங்கு--வீடுபேற்றின்‌ கண்ணும்‌; 
பலவாறே தொழும்பாகும்‌-—பலவாற்றானும்‌ பரம்பொருளுக்கு அடிமை 


யாம்‌ எ-று, 
இது சொ.ற்பொருட்பின்‌ வுருகிலை, 1 


காரியப்‌ பிரபஞ்சம்‌ .சடமாகலானும்‌, சேதனப்‌ பிரபஞ்சம்‌ 
அவிச்சையால்‌” கட்டுற்றுச்‌ ௬ட்டுணர்‌ விற்றாய்‌ நிற்றலானும்‌, 
இவற்றைத்‌ தொழிற்படுத்தற்கு இவற்றின்‌ வேறாய்‌ ஒரு. முதற்‌ கட 
வுள்‌ உண்டு என்பது பெற்றாம்‌, பெறவே, பிரபஞ்சம்‌ விசித்திர 
காரியமாய்க்‌ காணப்படுதலின்‌, இவ்வாறு நடாத்தும்‌ முதற்‌ கடவுள்‌ 
மூற்றுணர்வும்‌ அளவிலாற்றலும்‌ பேரருளும்‌ சுதந்திரமும்‌ முதலிய 
நிரதிசய குணங்களுடையன என்பதூஉம்‌ பெறப்பட்டது. படவே, 
இத்தன்மையனாகிய முதற்‌ கடவுள்‌ ஒருவனே அமையுமாகலின்‌, 
வேறும்‌ அத்தன்மையர்‌ உண்டெனக்‌ கெரள்ளின்‌ மிகை என்னும்‌ 
குற்றமாம்‌. அல்ல.தூஉம்‌ இலக்கணத்துள்‌ ஒருவா ற்றுனும்‌ வேற்றுமை 
இல்‌ வழி இலக்கியம்‌ பலவாதல்‌ செல்லாது என்னும்‌ கருத்தால்‌ 
ஒன்றலா ஒன்று என வரையறுத்து ஓதினார்‌. 


ஈறே முதல்‌ என்றது முடிந்தது முடித்தல்‌. ஈறு... ஆகுபெயர்‌. 
இறந்தது தழீஇய எச்சவும்மை விகாரத்தால்‌ தொக்கது. 


பலவாறாவன : இருள்‌ நீங்கிய வழியும்‌ கண்ணுக்குக்‌ காட்டு 
ஞாயிற்றை இன்றியமையாதவான போல, மலம்‌ நீங்கிய முத்தி 


1, “£ முன்வரும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ பலவாயின்‌, பின்வரு மென்னில்‌ 
பின்வரு நிலையே *'--தண்டி. சோல்‌, 68. 

9.” சேதனம்‌-—அறிவுடைய உயிர்‌, இத மலத்தால்‌ கட்டுற்றுச்‌ சுதந்தர 
யின்றி யிருப்பது பற்றி * அவிச்சையால்‌ கட்டுந்று ?' என்றார்‌. மலம்‌ 
ஈண்டு அவிச்சை எனப்பட்ட அ. 

8. ஒன்றலா வோன்று என்றவிடத்து, * ஒன்றலா என்பது உருவும்‌ 
அருவுமாகய இரு கூற்றுப்‌ பிரபஞ்சத்துள்‌ ஒன்றல்லாத என்றவாறு; 
ஒன்றென்பத, இலக்கணத்தான்‌ வேறுபாடு இல்லது என்னும்‌ 
பொருட்டு சீவ, பாடியம்‌. ்‌ ்‌ 


56 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


நிலையினும்‌, ஆன்மா அறிவுக்கு வியஞ்சகமாய்‌ உடனின்னு அறிவிக்கும்‌ 
முதல்வனை இன்றியமையாதவா அம்‌, கண்‌, படிகம்‌ ஆகாயம்‌ போலச்‌ 
சார்ந்ததன்‌ வண்ணமாயன்றி, முதல்வன்‌ போலத்‌ தனித்து நிற்கும்‌ 
இயல்பு இல்லாதவாறும்‌, முதல்வன்‌ போல்‌. ஐந்தொழிற்கும்‌ வினை 
முதலாம்‌ உரிமையின்றிச்‌ 4 இவானுபவம்‌ ஒன்றினுக்கே '' 
வானும்‌, சம வியாபக மாயினும்‌ முதல்வனை நோக்கத்‌ தூல அறி 
வாகலான்‌, விளக்கொளியுள்‌ கண்ணொளி போல முதல்வனின்‌ வியாப்‌ 
பியமாயன்றி நில்லாதவா அம்‌ முதலாயின. 


உரித்தாய 


அற்றேல்‌, முத்தி நிலையின்கண்‌ ஆன்மாச்‌ வெசமமாம்‌ என்னும்‌ 
௬௬ இக்குப்‌ பொருள்‌ என்னையெனின்‌, அஃது உண்மையதிகாரத்துட்‌ 
பெறப்படும்‌. இதனானே சிவசம வாதி, சங்கிராந்த வாதி, உற்பத்தி 
வாதி, ஆவேச வாதி மதங்களும்‌ மறுக்கப்பட்டன, 

பதியுண்மைக்குப்‌ பிரமாணம்‌ கூறுவார்‌ மலத்துளதாம்‌ எனப்‌ 
புனருற்பத்திக்கு ஏ.துக்‌ கூறு முகத்தான்‌ மலத்தது உண்மைக்குப்‌ பிர 
மாணமும்‌ உடன்‌ கூறினார்‌. அதனை ஈண்டு வேறோர்‌ ௮திகரணமாக 
வைத்து உரையாராயினார்‌, அதிகரணத்திற்‌ குரிய ஐயப்பாடு முதலியன 
வெல்லாம்‌ சகசமலத்துணராது * என அதன்‌ இலக்கணம்‌ கூனும்‌ வழிப்‌ - 
பெறப்படுதலால்‌, ஈண்டு மிகைப்பட வேறு ஓதல்‌ வேண்டாமையின்‌ : 

இச்சூத்திரத்து அதிகரணங்களாற்‌ போந்த தொகைப்‌ போரு 
ளாவது 2 ்‌ 

தோற்றக்‌ கேடுகள அ உண்மை, காட்சி முதலிய அளவைகளான்‌ 
அறிய வாராமையின்‌ பிரபஞ்சம்‌ நித்தப்‌ பொருளேயாம்‌ ; அன்றித்‌ 


1. பன்னிரண்டாம்‌ குத்திரத்துத்‌ “(தன்னை யறிவித்து?' எனத்தொடங்‌ 
கும்‌ வெண்பா உரையில்‌ ££ தான்றனாச்‌ சேய்தல்‌, எதனை எதனைப்‌ 
பற்றினும்‌ ௮.துவதுவாம்‌ உயிர்‌ தன்னை யறிர்தவழி எண்‌ குணங்‌ 
களால்‌ நிறைந்து தன்‌' வண்ணமாகச்‌ செய்தல்‌ ; அங்ஙனம்‌ செய்த 
வழியும்‌ உயிர்‌ தானும்‌ சிவானுபவம்‌ ஒன்றினுக்கே உரித்து என்பார்‌ 
தைவமேன்றும்‌ தைவமே என்றார்‌? என்பதனால்‌, சிவ சமமாதல்‌, 
இவெத்தை யதிர்து அச்சத்தின்‌ எண்‌ குணங்களாலும்‌ நிறைதல்‌ 
என்பது. உணரப்படுமாறு காண்க, 


2: ௯ம்‌ லி 


போது--பிரமாணவியல்‌ 37 


தோன்றி அழியும்‌ எனக்‌ கொள்ளினும்‌, இல்பொருள்‌ தத்தம்‌ சார்பின்‌ 
தோன்றி நின்று அழிதல்‌ இயற்கை என அமையும்‌, செயற்கை என்‌ 
றற்கு ஓர்‌ ஏது இன்மையின்‌; மற்று உள்‌ பொருளர்யின்‌, “அதுவே 
அமையும்‌, இறைவன்‌ வேண்டா, இரண்டு உள்‌ பொருள்‌ கோடல்‌ 
மிகையாகலின்‌; வேண்டுமாயினும்‌, மாயோன்‌ முதலிய கடவுளரில்‌ 
ஒருவனே அமையும்‌ ; . அவரை ஒழித்துச்‌ சங்கார கருத்தா முதம்‌ 
கடவுள்‌ என்றற்குப்‌ பிரமாணம்‌ என்னை 2 பிரமாணம்‌ உண்டாயினும்‌ 
அத விசித்தரமாய பிரபஞ்சம்‌ ஒருவனால்‌ செய்தல்‌ கூடாமையின்‌, 
மற்றும்‌ அவ்வியல்பினராய முதற்‌ கடவுளர்‌ உளராதல்‌ வேண்டும்‌ என 
முறையே உலகாயதர்‌, மீமாஞ்சகர்‌, புத்தர்‌, சமணர்‌, சாங்கியர்‌, பாஞ்ச 
ராத்திரிகள்‌, அநேகேசுர வாதிகள்‌ மதம்‌ பற்றிப்‌ பூருவபக்கம்‌ நிகழ்ந்த 
வழி அவரை மறுத்துச்‌ சித்தாந்தம்‌ செய்து முதற்‌ கடவுளது உண்மை 
போது வகையானும்‌ சிறப்பு வகையானும்‌ கருதலளவையின்‌ வைத்து 


உணர்த்தியவாறு என உணர்க, 
இவ்வாறு சூ.த்திரந்தோறும்‌ உணர்ந்து உரைத்துக்கொள்க. 


முதற்‌ சூத்திரம்‌ முடிந்தது 


38 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இரண்டாஞ்‌ சூத்திரம்‌ - 
அவையே தானே யாயீரு வினையீன்‌ 
போக்கு வரவு புரிய வாணையீன்‌ 
நீக்க மின்றி நிற்கு மன்றே * ~ 
என்பது சூத்திரம்‌, 
என்நுதலிற்றோ வேனின்‌, புனருற்பவம்‌ வருமாறு உணர்த்துதல்‌ 
நுதலிற்று. ்‌ 

என்பது கருத்துரை. என்னுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்து 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) உலகம்‌ ஒடுங்கியினின்றும்‌ மீள உளதாமாற்றை 
வகுத்து உணர்த்து முகத்தானே துணைக்‌ காரண முதலியன இல்வழி 
இறைவன்‌ உலதிற்கு நிமித்த காரணனாதல்‌ சரஓுமாறு யாங்கனம்‌ 2 
என்னும்‌ கடாவை ஆசங்கித்து அவற்றது உண்மைக்குப்‌ பிரமாணம்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று இச்சூத்திரம்‌ எ-று. 

சூத்திர வியையும்‌ இதனானே விளங்கும்‌. 

“ ஒடுங்கியுளதாம்‌ என்ற வழி ஒடுங்கயினின்‌அம்‌ மீளவுளதாவ த 
எவ்வாறு என்று அவாய்‌ நிற்றலின்‌ அவ்வவாய்‌ நிலைபற்றிப்‌ புனருற்‌ 
பவமே ஈண்டுக்‌ கூறப்பட்டது. ்‌ f 


1. “£ இது கர்த்தா பிரபஞ்சம்‌ எல்லாமாய்‌ அவை அல்லவுமாய்‌, அவற்‌ 
நிற்கு உடனுமாய்த்‌ தான்‌ அவையிற்றிற்‌ சிறிதும்‌ தோய்வின்றி 
ஒழிவறக்‌ கலந்து, ஆன்மாக்கள்‌ முன்பு செய்த கன்மங்களுக்கு 
ஈடாகத்‌ தன்னுடைய சத்தியாலே பிறக்து இறந்து வர, அனாதி 
சுத்தனாய்‌ ஒழிவற நிற்பன்‌ என்றது? எனக்‌ கருத்துரைத்த, 
“ அவையே தானேயாய்‌ கத்தா முன்‌ கூறப்பட்ட அவன்‌ அவள்‌ 
அத எனும்‌ பிரபஞ்சமாய்‌ ; ஆய்‌ எனவே அல்லவாய்‌ என்பதூஉம்‌, 
விட்டு நீங்சாமையும்‌ கூறப்பட்ட த ; எனவே ஆயுமாய்‌ அல்லவுமாய்‌ 
உடனுமானான்‌ என்பதாம்‌, தான்‌— கர்த்தா, ஆணையின்‌ இருவினை 
யின்‌ போக்த வரவு புரிய--தன்னுடைய ஆக்கனையினாலே ஆன்‌ 
மாக்கள்‌ முன்புள்ள புண்ணிய பாவங்களினாலே இறந்து பிறந்து வர; 
நீக்கமின்றி நீற்தம்‌ ௮ன்றே-—ஒழிவற நிறைச்து நிற்பன்‌ அனாதி 
சுபாவமாக ? என்று கண்ணழித்‌ துரையும்‌ கூறுகின்றார்‌. 

2, அவற்றது--துணைக்காரணம்‌ முதற்‌ காரணம்‌ என்ற அவற்றி 
னுடைய. “ஈண்டுச்‌ தணைக்காரண முதற்‌ காரணங்களது உண்‌ 
மைக்குப்‌ பிரமாணம்‌ கூறிய தொடக்கனார்‌?? என்று சிவஜான 
பாடியம்‌ கூறுவது ஈண்டு ஒப்பு ரோக்கத்தச்கஅ. 


பொது--பிரமாணவியல்‌ 89 


இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு :-- 

மேலைச்‌ சூத்திரத்து எடுத்துக்கொண்ட சங்கார காரணனாகய 
முதல்வன்‌, கலப்பினால்‌ உடலீன்‌ உயிர்போல்‌ அவ்வுயிர்களேயாய்‌, 
பொருட்டன்மையால்‌ கண்ணின்‌ அருக்கன்போல்‌ அவற்றின்‌ வேறு 
மாய்‌, உயிர்க்குயிராதல்‌ தன்மையால்‌ கண்ணொளியின்‌ ஆன்ம்‌ போதம்‌ 
போல்‌ உடனுமாய்‌ நின்று, ஆணை என்னும்‌ பரியாயப்‌ பெயருடைய 
தனது சிற்சத்தியான்‌ வரும்‌ இருவினைகளான்‌ அவை இறத்தல்‌ பிறத்‌ 
தல்களைப்‌ புரியும்‌ வண்ணம்‌ அவ்வாணையிற்‌ பிரிப்பின்றிச்‌ சமவேதமாய்‌ 
நிற்பன்‌ எ-று. 

அவையே தானேயாய்‌ என்பதனை இரட்டுற மொழிர்‌ தகொண்டு 
உரைக்க, இக்கருத்தே பற்றி, “உலகெலாமாகி வேறாய்‌ உடனுமாய்‌”? 
என்றார்‌ வழிநூலாசிரியரும்‌. * 

மேலைச்‌ சூத்திரத்தின்‌ அந்தமாதி என்புழி விகாரத்தால்‌ தொக்க 
பிரிநிலை யேகாரத்தான்‌ விலக்கப்பட்டு நின்ற சேதனப்‌ பிரபஞ்சத்தை 2 
ஈண்டு அவை எனச்‌ சுட்டிக்‌ கூறினா. 

ஒடூங்கியுளதாம்‌ என்றதற்கு ஏற்ப ஈண்டும்‌ போக்கினை முற்‌ 
கூறினார்‌. புரிதல்‌, எப்பொழுதும்‌ மேற்கோடல்‌. 

ஆணையின்‌ என்பது சிங்க ரோக்காய்‌ *4 இருவினையின்‌ என்பத 
னோடும்‌ நீக்கமின்றி என்பதனோடும்‌ இயைந்து பொருள்தர்‌ து நின்றது. 


1. சிவ. சித்தி. சூ. 2 : 1. 


2. அந்தம்‌ ஆதி என்பது அர்தத்தைச்‌ செய்யும்‌ இறைவனே முதல்‌ 
என்ற பொருள்பட அர்தமே ஆதி என விரியும்‌ ; அங்ஙனம்‌ விரியு 
மிடத்துத்‌ தொக்கி நிற்கும்‌ ஏகாரம்‌ பிரிநிலை; அதனால்‌ பிரிக்கப்‌ 
படுவன அவன்‌ அவள்‌ அத எனச்‌ சடப்‌ பொருளை யொட்டித்‌ 
தோன்றும்‌ ஆன்மாக்களாகய சேதனப்‌ பொருள்கள்‌, சேதனம்‌ 
அறிவுடையது. இத்து, அறிவு ; சத்துப்‌ பொருள்‌ சேதனம்‌ எனப்‌ 
படும்‌. 

3. முதற்‌ சூத்திரத்தில்‌ ஒடுங்குதலை முன்னும்‌ உளதாதலைப்‌ பின்னும்‌ 
நிறுத்தி, ஒடங்கியுளதாம்‌ என்றார்‌ ; அம்முறையே இங்கும்‌, ஒங்குத 
லாகிய போக்கினை முற்பட நிறுத்திப்‌ போக்த வரவு புரிய என்று 
அருளியுள்ளார்‌. 

4, ஒரு சிங்கம்‌ தான்‌ குறித்த டொருள்மேற்‌ பாய்தற்குள்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ நோக்குவது இயல்பு ; அஅபோல்‌ செய்யுளொன்றில்‌ நிற்‌ 
கும்‌ ஒரு சொல்‌ முன்னும்‌ பின்னும்‌ இயைர்‌ த பொருள்‌ தீருமாயின்‌, 
அதன்‌ பொருணிலையைச்‌ சிங்க நோகீத என்பது மரபு, 


40 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆண்டு இன்னுருபு; முன்னர்‌ ஏதுப்‌ பொருட்கண்ணும்‌, பின்னர்‌ 
நீக்கப்‌ பொருட்கண்ணுமாய்‌ நின்றது. இன்னென்பது சாரியை 
எனக்கொண்டு, ஈரிடத்தும்‌ ஏற்கும்‌ உருபுகள்‌ விரித்துரைத்தலும்‌ 
ஒன்று, 

அன்றே அசை ; அனாதியே இவ்வாறு நிற்கும்‌ எனினும்‌ அமை 
யும்‌. உ ஆய்ப்‌ புரிய நிற்கும்‌ எனவே, அச்செயல்களெல்லாம்‌ முதல்வன்‌ 
கரணத்தானன்றிச்‌ சங்கற்ப மாத்திரத்தால்‌ £ செய்வன்‌ என்பது 
பெறப்பட்டது, - 

இதனானே மேல்‌ அந்தம்‌ என்று உத்தேசமாய்‌ எடுத்துக்‌ 
கொண்ட முதல்வனுக்கு இலக்கணம்‌ கூறியவாறுமாயிற்று. இது 
தடத்தலக்கணம்‌ எனப்படும்‌ பொது வியல்பு. 

ஆணையின்‌ இருவினையின்‌ எனவே, தனது சிற்சத்தி துணைக்‌ 
காரணம்‌ ; இருவினையும்‌ அதன்‌ வழித்தாகிய துணைக்‌ காரணம்‌. இரு 
வினையின்‌ எனவே, அதற்குப்‌ பற்றுக்கோடு உண்டு என்பதூஉம்‌ 
பெற்றாம்‌ ; ஆகலின்‌, அது முதற்‌ காரணம்‌ என்பதூஉம்‌, இருவினையிற்‌ 
போக்குவரவு புரிய எனவே, ஒடூங்கியின்‌ மீளவுளதாங்கால்‌, இருவினை 
கட்‌ கேற்பப்‌ பலவேறு வகைப்பட்டு விரியும்‌ என்பதூஉம்‌ போந்த 
வாறு காண்க, 


இதனுள்‌ அவையே தானேயாய்‌ என்ப.து ஓர திகரணம்‌; ஆணையின்‌ 
இருவினையின்‌ என்ப.து ஓர்‌ அதிகரணம்‌ ; போக்கு வரவு புரிய என்பது 
ஓர்‌ அதிகரணம்‌ ; ஆணையின்‌ நீக்கம்‌ இன்றி நிற்கும்‌ அன்றே என்பது 
ஓர்‌ அதிகரணம்‌ ; ஆக நாற்கூற்றது இச்சூத்திரம்‌ எனக்‌ கொள்க. 


1. அன்றே என்பதை அசைநிலை யாக்காது காலங்காட்டும்‌ பெயராகக்‌ 
கொண்டு அனாதிகாலமாக இவ்வாறு நிர்கும்‌ என்று உரைப்பினும்‌ 
அமையும்‌, 

2, சங்கற்ப சிருட்டி, கரண சிருட்டி எனச்‌ சிருட்டி இரு வகைப்படும்‌, 
முதற்‌ காரண துணைக்‌ காரணங்களையும்‌ வேறு பிற கருவிகளையும்‌ 
கொண்டு செய்வ அ கரண இருட்டி. மனத்தால்‌ நினைப்பதே கொண்டு 
அமையச்‌ செய்வது சங்கற்ப சிருட்டி. இவ்வாறு சிருட்டியை , 
இரண்டாகக்‌ கூறுவது பேளட்கராகமத்துக்‌ கண்டது. 

8. உத்தேசம்‌: “£ முன்னர்க்‌ கூறப்பவெதாகிய இலக்கணத்தை அவாய்‌ 
நிற்பதாய்‌ எடுத்துச்‌ கோடலே உத்தேசம்‌ எனப்படும்‌ ?'---சிவ. 
பாடியம்‌. 


பொது--பிரமாணவியல்‌ 41 
முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


ஈண்டு இவ்வான்மாக்கள்‌ பலவும்‌ முதல்வன்ருனே யாய்‌ நிற்கும்‌ 
என்றது 


என்பது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்‌ கடவுளல்ல 
வேன விலக்கப்பட்டு நின்ற சேதனப்‌ பிரபஞ்சமும்‌ முதல்வனும்‌ "பொன்‌ 
னும்‌ பணியும்போல்‌ அபேதமோ, இருளும்‌ வேளியும்போற்‌ பேதமோ; 
சோல்லும்‌ பொருளும்போற்‌ பேதாபேதமோ என்னும்‌ ஐயப்பாட்டின்‌ 
கண்‌, அம்மூன்றனுள்‌ ஒரோவோன்றே பற்றி அவ்வம்மதத்தார்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணமித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ வெளிப்படை. 
ஈண்டும்‌ இரட்டுற மொழிர்‌.துகொள்க. 


இதனானே; ஒரு விடயத்தைக்‌ காணுங்கால்‌, ஆன்மபோதம்‌ 
கண்ணொளியெனத்‌ தானென வேறின்றி உடனாய்கின்று காணுமாறு 
போல, முதல்வன்‌ புனருற்பவஞ்‌ செய்யுங்கால்‌ உயிர்களோடு உடனாய்‌ 
நின்று செய்வனென்ப தூஉம்‌ பெறப்பட்டது. 


ஏது 


1, “ பொற்பணிபோல்‌ அபேதப்‌ பிறப்பிலதாய்‌ இருள்‌ வெளிபோற்‌ 
பேதழம்‌ சொற்பொருள்போல்‌ பேதாபேதழம்‌ '*? (சிவப்‌. 7) என்று 
உமாபதிசிவனார்‌ கூறுதல்‌ காண்க, 


2, இதற்குச்‌ சுப்பீரமணியதேசிகர்‌ “£ இவ்வதிகரண நான்இனுள்‌ 
வைத்து முதலதிகரணத்துள்‌ கடவுள்‌ கலப்பினால்‌ இவ்வுயிர்களே 
யாய்‌, பொருட்டன்மையால்‌ அவற்றின்‌ வேறுமாய்‌, உடனாய்‌ நிற்‌ 
லின்‌ இவ்வுயிர்கள்‌ பலவும்‌ தானேயாய்‌ நிற்பன்‌ ? என்து கள்‌ 
இரட்றெ மொழியுமாற்றையும்‌ உடன்‌ கூறினார்‌, 


42 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


1அத்துவிதமென்ற சொல்லானே ஏகமென்னில்‌, ஏகமென்று சுட்டுவ 
துண்மையின்‌, அத்துவிதமென்ற சொல்லே அந்நிய நாத்தியை யுணர்த்து 
மாயிட்டு 


என்பது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌, முதல்வன்‌ அவ்வாறு 
மூவகையுமாய்‌ நிற்பன்‌ என்றற்குப்‌ பிரமாண மென்னை யேன்னுங்‌ 
கடாவை யாசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


இதன்‌ போருள்‌ : அத்துவிதமென்ற சொல்லின்‌ நகரம்‌, 
இன்மை, அன்மை, மறுதலை என்னும்‌ முப்பொருளுணர்த்து மன்றே? 
அவற்றுள்‌, 3 இன்மைப்‌ பொருள்பற்றி அத்துவிதம்‌ என்ற மொழி 
மாத்திரையானே, ஒரு பொருள்‌ என்றல்‌ பொருத்தமுடைத்‌ தெனின்‌, 
தானே தன்னை ஒன்ற எனக்‌ கருதுதல்‌ வேண்டாமையின்‌, அவ்வாறு 
கருதும்‌ பொருள்‌ வேறுண்டு என்பது பெறப்படுதலாலும்‌, எண்ணுப்‌ 
பெயர்‌ மேல்‌ வந்த நகரம்‌, அன்மைப்‌ பொருள்‌ மாத்திரையே யுணர்த்‌ 
இப்‌ பொ.துமையின்‌ நிற்பதன்றி, ஏனைச்சொற்களின்‌ மேல்‌ வந்த நகரம்‌ 
போல, இன்மை மறுதலைப்‌ பொருள்களை யுணர்த்துதல்‌ வழக்கன்கண்‌ 


1. 4 துவிதம்‌- ௮-4 துவிதம்‌- அத்துவிதம்‌. ௩* துவிதம்‌ என்ற 
விடத்து சகரத்தின்‌ மெய்கெட, நின்ற அகரம்‌ அவிதம்‌ என்பதனோடு 
கூடி, அத்துவிதம்‌ என வர்தது வடநூன்‌ முறை, 


2. *: துவிதம்‌ என்பது இரண்டென்னும்‌ பொருட்டு; ௮ என்னும்‌ ஈகரம்‌ 
அப்பிரகாசமென, வருமொழிப்‌ பொருளின்‌ இன்மையினையும்‌, 
அதன்மம்‌ என வருமொழிப்‌ பொருளின்‌ மறுதலையினையும்‌, அப்‌ 
பிராமணனென வருமொழிப்‌ பொருளின்‌ ௮ன்மையினையும்‌ உணர்த்தி 
நிற்கும்‌ ?? என்பது சிவதூானமாபாடியம்‌. 


3. ஏனை மறுதலைப்‌ பொருள்பற்றி இரண்டற்கு மறுதலையாகிய ஒன்‌ 
நெனவும்‌, அன்மைப்‌ பொருள்பற்றி இரண்டல்லவெனவும்‌ பொருள்‌ 
கொள்ளின்‌ வரும்‌ குற்றத்தை மாபாடியம்‌ விளக்கிக்‌ கூறுஇன்ற அ, 
இன்மைப்‌ பொருள்கொண்டு பிரமம்‌ ஒன்றே யென்பவர்‌ ஏகான்மா 
வாதிகள்‌ $ மறு தலைப்‌ பொருள்கொண்டு உயிரையும்‌ கடவுளையும்‌ 
ேறு வேறாகக்‌ கொள்பவர்‌ மாத்‌ துவர்‌, 


போது--பிரமாணவியல்‌ 43 


இன்மையின்‌, அத்துவிதமென்கன்ற மொழி தானே, பிறிது காரணம்‌ 
வேண்டாது, வேறன்மையை உணர்த்தி நிற்குமாதலானும்‌, ஈண்டு, 
இவ்வான்மாக்கள்‌ பலவும்‌ முதல்வன்றானேயாய்‌ நிற்குமென மேற்‌ 


கொண்டது. 


ஆகலான்‌ என்பதற்கு ஆயிட்டென்பது அக்கால வழக்குப்‌ 
போலும்‌ ; அற்‌ ருகலி னன்றே, :: நீயோ செய்யாய்‌ நின்மலனாயிட்‌ ” 
டென்றார்‌ வழிநூலாசிரியரும்‌.! இனி, “ மழை பெய்து குளம்‌ 
நிறைந்தது” என்புழிப்போல, ஆயிடலானென்பது ஆயிட்டெனத்‌ 
இரிந்து நின்ற தென்றலுமொன்று, 


எண்ணும்மை விரித்துரைக்க, 


*மேவேறின்றி யுடனாதல்‌ பெறப்படவே, பொருண்மையாற்‌ பேத 
மென்பதூம்‌௨, கலப்பினால்‌ ௮பேதமென்பதூஉம்‌ தாமே போதரு 
மென்பது கருத்து. 


1. இருபா, &: 26. 


2. இனி, மாபாடியத்துள்‌, “ஆகலானென்பது ஆயெனத்‌ திறிந்து 
நின்றது ; மழை பெய்து குளம்‌ நிறைக்க தென்புழிப்‌ போலவென்க ?) 
என்றும்‌, “நெஞ்சம்‌ பிளந்திட்டு என்புழிப்போல இட்டென்பது 
பகுதிப்‌ பொருள்விகுதி? யென்றும்‌, ** வார்த்திகமாகிய போமிப்‌ 
புரையும்‌ செய்யுளாகலின்‌ அங்கனம்‌ கூறினா ?? ரென்றும்‌ கூறுவர்‌. 


8. சுட்வெதுண்மையின்‌ என்புழியும்‌, ஆயிட்டென்புழியும்‌ உம்மையை 
விரித்துச்‌ சுட்வெதுண்மையானும்‌, ஆயிடலானும்‌ என்று உரைக்க 
என்பார்‌, (£ எண்ணும்மை விரித்துரைக்க "' என்றார்‌. 

4, அந்நிய நாத்தியை யுணர்ச்துமாயிட்‌ ' டெனலே, வேறின்றி 
யுடனாதல்‌ பெறப்படுதலால்‌, ££ உடனாதல்‌ பெறப்படவே ?! என்றார்‌. 
இங்கே :: பொருண்மையால்‌ ??; ££ கலப்பினால்‌ ?' என்பன “அரக்‌ 
கொடு சேர்த்தி? என்ற வெண்பாவின்‌ சொற்குறிப்புப்‌ பற்றி 
யெடுத்‌ துக்கொள்ளப்படுகின்‌ றன, 


44 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
உதாரண வேண்டா 


கட்டும்‌ உறுப்புங்‌ கரணமும்‌ கொண்டுள்ளம்‌ 
இட்டதொரு பேரழைக்க வென்னென்றாங்‌--கொட்டி 
அவனுளம்‌ஆ கில்லான்‌ உளம்‌அவனா மாட்டா 
தவனுளமா யல்லனுமாம்‌ அங்கு 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, ஒரு போருள்‌ 
மூவகை மியல்பையுடைத்தாதல்‌ யாங்ஙனம்‌ என்னும்‌ கடாவை ஆசங்‌ 
கித்து, அவற்றுள்‌ அவையே யாதலை உவமை முகத்தான்‌ வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) உள்ளம்‌ கட்டம்‌ உறுப்பும்‌ கரணமும்‌ கோண்டு 
உயிர்‌ நரம்பு முதலியவற்றாற்‌ பிணிக்கப்படும்‌ உடம்பினையும்‌ ஐம்பொறி 
முதலிய கருவிகளையும்‌ கைக்கொண்டு நின்று 7 


இட்டது ஒரு பேர்‌ அழைக்க என்‌ என்றாங்கு--சாத்தா கொற்றா 
என உடம்பிற்கிட்ட பெயரால்‌ பிறர்‌ அழைத்தவழித்‌ தான்‌ *என்னை' 
யென வந்து நிற்றல்‌ கரண்டுமன்றே, இருவர்‌ கைகோத்து நின்றுழி 
யும்‌ அவருள்‌ அழைக்கப்பட்டானே யன்றி, ஏனோன்‌ “என்னை யென்‌ 
றல்‌ உலகத்தின்மையின்‌, அவ்வாறன்றி, உடம்பின்‌ பெயரான 
அழைத்தவழி, உயிர்‌ என்னென்றற்குக்‌ காரணம்‌ பிறிதோராற்றாற்‌ 
பெறப்படாமையின்‌, 'அருத்தாபத்தி யளவையானே, அவ்வுயிர்‌ உடம்‌ 
பெனத்‌ தானென வேற்றுமையின்றி அபேதமாய்‌ நிற்றல்‌ பெற்றாம்‌ ்‌ 
அதுபோல, 


ஓட்டி முதல்வன்‌ உயிர்களின்‌ அபேதமாய்‌ ஒட்டி. நிற்போனாம்‌; 


1. அருத்தாபத்தி யென்பது, பகலுண்ணான்‌ சாத்தன்‌ பருத்திருப்பான்‌ 
என்றவழிப்‌ பருத்திருத்தற்‌ கே.துவாய உணவுண்டல்‌ இரவில்‌ நிகழ்‌ 
நெதெனத்‌ துணிதல்‌; அதுபோல, உடற்கட்ட பெயராலழைக்க, 
உயிர்‌ விடையிறுத்தற்‌ கேதுவாய அபேதக்‌ கலப்புண்மை அணியப்‌ 
பிறது. 


போது—பிரமாணவியல்‌ 45 


அங்கு அவன்‌ உளம்‌ ஆகில்லான்‌ உளம்‌ அவனாமாட்டாது 
அவன்‌ உளமாய்‌ அல்லனுமாம்‌--அவ்வாறு ஓட்டிய வழியும்‌ உயிர்‌ 
உயிரே, உடம்பு உடம்பே, உயிர்‌ உடம்பா யொழியாது, உடம்பு 
உயிராகமாட்டாது ; அவ்வாறாயினும்‌, உயிர்‌ உடம்பாயும்‌ அதனின்‌ 
வேறாயும்‌ நிற்கும்‌. உடம்பு அங்ஙனம்‌ நில்லாது ; அதுபோல முதல்‌ 
வன்‌ முதல்வனே, உயிர்‌ உயிரே ; முதல்வன்‌ உயீராயொழியான்‌, 
உயிர்‌ முதல்வனாகமாட்டாது. அவ்வாறாயினும்‌ முதல்வன்‌ உயிரரயும்‌ 
அதனின்‌ வேறாயும்‌ நிற்பன்‌ ; உயிர்‌ அங்கனம்‌ நில்லாது. 


அவன்‌ உளமாகில்லான்‌ உளம்‌ அவனாமாட்டாது அவன்‌ உள 
மாய்‌ அல்லனுமாம்‌ அங்கு “என்றது, 2ஒன்றாயும்‌, ஒன்றன்மைக்கு 
அனுபவம்‌ காட்டியவாறு, 

உறுப்பு, ஆகுபெயர்‌. எவனென்பது என்னென மரீ இயிற்று, 

ஓட்டி யென்பது பெயர்‌ ; வினையெச்சமாகக்‌ கொள்ளின்‌, 
சிறப்பும்மை விரித்துரைக்க, “ஓட்டுதல்‌, பொருந்துதல்‌, 

அங்கு, அதுபோல. 


1, இதன்‌ கருத்தை, அநணந்திசிவரை ££ ஈசன்‌ உயிர்களின்‌ மருவி 
வாழ்வன்‌, தருமுயிர்‌ ௮வனையாகா உயிரவை தானுமாகான்‌, வருமவ 
னிலைதானாயும்‌ வேறுமாய்‌ மன்னி நின்றே ?' (சிவ. சித்தி, சூ. 2: 8) 
என்பது காண்க, 

2, அவன்‌ உளமாய்‌ நிற்னெனவே உயிரும்‌ தானும்‌ ஒன்றாதியும்‌, 
அல்லனுமாம்‌ எனவே உயிர்‌ வேறு தான்‌ வேறாதலுமுடைய னென்‌ 
பது பெறப்பட்ட தாயினும்‌, ஒன்றாகியோன்‌ வேறாதற்கு இயைபு 
காட்வொராய்‌, “£ அவன்‌ உளமாகில்லான்‌, உளம்‌ அகனாமாட்டாத ?. 
என்றது கண்கூடாதல்‌ பற்றி, * ஒன்றன்மைக்கு அனுபவம்‌ காட்டிய 
வாறு ?? என்றார்‌. 

8. (மாலை) கட்டுபவனை (மாலை) கட்டி என்பத போல, உயிரில்‌ அபேத 
மாய்‌ ஒட்டியிருக்கும்‌ முதல்வனை ஒட்டி என்றதனால்‌, * ஒட்டி 
யென்பது பெயர்‌ ?? என்றார்‌. ஒட்டி யென்பதை வினையெச்சமாகக 
கொள்ளின்‌, ஒட்டி நின்றானாயினும்‌ எனவும்மை விரித்துரைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


4, “ஓட்டி யுறுவார்‌ உறவு”? (ழதுரை) என்றாற்போல, 


46 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உதாரண வேண்டா 
ஒன்றென்ற தொன்றேகாண்‌ ஒன்றே பதிபசுவாம்‌ 
ஒன்றென்ற நீபாசத்‌ தோடுளை காண்‌--ஒன்றின்ருல்‌ 
அக்கரங்கள்‌ இன்றாம்‌ அகரவுயீர்‌ இன்றேல்‌ 
இக்கீரமத்‌ தென்னும்‌ இருக்கு 

என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, !வேதத்துள்‌ 
அத்துவித மேன்றதூஉ மன்றி, ஏகமேனவும்‌ ஓதுதலின்‌, அதற்கு மறுதலை 
யாய்‌ உயிர்களோடு ஓட்டி நிற்பன்‌ எனப்‌ “பேதப்படக்‌ கூறுவதேன்னை 
என்னும்‌ கடாவை ஆசங்கித்து அச்சோற்குத்‌ ”தாற்பரியங்‌ கூறுமுகத்தால்‌, 
தானேயாதலை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) இருக்கு ஒன்று என்றது ஒன்றேகாண்‌--வேதம்‌ ஒன்‌ 
ஜென்றதற்குப்‌ பொருள்‌ ஒன்றென்பதேயாம்‌ ; வேறு பொருள்‌ 
படாது 7 

ஒன்றே பதி-—அதற்குத்‌ தாற்பரியம்‌ பதிப்பொருள்‌ ஒன்றே ; 
இரண்டில்லை என்பதரம்‌ > 

ஒன்று என்ற நீ பசுவாம்‌ காண்‌--இஃதறியாது ஒன்றென்று 
சொல்லுகின்ற நீ அப்பதிப்பொருளின்‌ வேறாய பசுவென்றறிவாயாக; 

பாசத்தோடு உளை--பதியும்‌ சேதனமாக யானும்‌ சேதனமாக 
என்னைப்‌ பசுவென்ற தென்னையெனின்‌, நீ மலத்தோடு கட்டுற்று 
நிற்தின்றாயாகலின்‌ *பசுவெனப்பட்டனை 7 

அத்றேல்‌, இவ்வாறு வேற்றுமை கூறிற்‌ பிரமமில்லையாயின்‌ ஒரு 
பொருளும்‌ இல்லை யென்னும்‌ வேதத்திற்குத்‌? தா.ற்பரியமென்னை 
யெனின்‌, 


_——— 


1. வேதத்துள்‌ முதற்பொருள்‌ “ஏக மேவாத்விதீயம்‌?” என்று சாந்தோக்‌ 
கியோபநீடதத்தாற்‌ கூறப்பவெதுபற்றி இவ்வாறு கூறுஇன்றார்‌. 

2. முதல்வன்‌ உயிராயும்‌ அதனின்‌ வேறாயும்‌ நிற்பன்‌ என்றதுபற்றிப்‌ 
* பேதப்படக்‌ ஆதவன்‌ ? என்றார்‌. 

3. தாற்பரியம்‌; *£ ஏகம்‌ ஏவ ?? என்றதன்‌ கருத்து. 

4 ப௪ என்ற வடசொல்லுக்குக்‌ கட்டப்பட்டது என்பது பொருள்‌. 
--௨ஜதீதுத்தீரம்‌. 

5, என்னும்‌ கேதச்‌தற்கு--என்று கூறும்‌ வேதவாக்கியத்‌ துக்கு. 


போது--பிரமாணவியல்‌ 47 


அகரவுயிர்‌ இன்றேல்‌ அக்கரங்கள்‌ இன்றாம்‌ இக்கிரமத்து ஒன்று 
இன்று என்னும்‌--அகரவுயிரில்லையாயின்‌ அக்கரங்களில்ல்யாமென்‌ 
அம்‌ இம்முறை பற்றி வேதம்‌ பிரமப்பொருள்‌ இல்லையாயின்‌ ஒரு 
பொருளுமில்லை யென்றும்‌ ஓ.தும்‌ அத்தனை! எ-று, 
ஒன்றின்றால்‌ அக்கரங்கள்‌ இன்றாம்‌ அகரவுயிர்‌ இன்றேல்‌ இக்‌ 
கிரமத்து என்னும்‌ என்றது, வேறாயும்‌ வேறன்மைக்கு அநுபவம்‌ ' 
காட்டியவாறு, 
இக்கிரமத்தாலென வுருபு விரித்துரைக்க. 3இன்றென்னு 
மொருமை அப்‌ பண்பின்மேல்‌ நின்றது. காண்‌ என்பதனை மேலே 
கூட்டுக. ஆல்‌, அசை 
உதாரண வேண்டா 
பண்ணையும்‌ ஓசையும்‌ போலப்‌ பழமதுவும்‌ 
எண்ணுஞ்‌ சுவையும்போல்‌ எங்குமாம்‌--அண்ணல்தாள்‌ 
அத்துவித மாதல்‌ அருமறைகள்‌ ஒன்றென்னா 
தத்துவித மென்றறையும்‌ ஆங்கு 
என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, *வேதம்‌ ஏகமாய 
. பிரமத்தை எகமென்‌ றோழியாது, பிரமம்‌ அத்துவிதமெனவும்‌ ஓரோரிடங்‌ 


1. “£ அகரவுயிரில்லேையாயின்‌ அக்கரங்கள்‌ (எழுத்துக்கள்‌) இல்லை 
என்பதுபோலப்‌ பிரமப்பொருள்‌ இல்லையாயின்‌ ஒருபொருளும்‌ இல்லை 
யென்பதேயாம்‌ ; இவ்வளவேயன்றி, இரண்டாவது பொருளில்லை 
யென்றல்‌ பொருந்தாது ?? என்பது கருத்அ. 

2. அகரமும்‌ ஏனையெழுத்துக்களும்‌ வேறாக இருப்பினும்‌, அகர 
வொலியை யின்றி அவை தணித்து இசையாதவாறுபோல இறை 
'வனும்‌ உயிரும்‌ வேறாயினும்‌ ௮வனையின்‌ றி அவை அமையா என்பது 
விளக்சகட்பகிறது. *: மெய்யி ணியக்கம்‌ அகரமொடு இவெணும்‌ ?? 
(தோல்‌. எழத்‌. 46) என்பதற்கு நசீசினார்க்கினியா ரெழுதிய 
வுரை காண்க, 

8. ஈன்மை ஈன்றென நிற்றல்போல, இன்மை, இன்று என நீன்றது ; 
இது குறிப்பு வினைமுற்றன்று என்பதாம்‌. 

க்‌, வேதம்‌ “ஏக? மென்றும்‌, “£ அத்விதியம்‌ ?' என்றும்‌ கூறுவதால்‌, 
அத்துவிதம்‌ என்பதற்கு ஏகம்‌ என்று பொருள்‌ கோடல்‌ பொரும்‌ 
அமேயன்றி, இரு பொருளின்‌ கலப்பென்று கோடல்‌ பொருந்தாது 
என்ற கருத்து ஈண்டு ஆராயப்படுகிறது. 


48 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


களின்‌ ஒதுதலின்‌, அத்துவிதம்‌ இரு போருட்‌ கண்ணது என்பார்க்கு, 
ஏகமாய பிரமத்தை அத்துவித மேன்றல்‌ பொருந்தாதாய்‌ முடியும்‌ என்‌ 
னும்‌ கடாவை ஆசங்கித்து, அதனை நீக்குமுகத்தானே அவையே தானே 
யாதலை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) பண்ணையும்‌ ஓசையும்போலப்‌ பழமதுவும்‌ எண்ணும்‌ 
சுவையும்போல்‌ எங்கும்‌ ஆம்‌ அண்ணல்தாள்‌ அத்துவிதமாதல்‌-- 
பண்ணும்‌ அதனின்‌ 'வேறன்றாய்‌ எண்ணப்படும்‌ இசையும்போலவும்‌, 
பழமும்‌ அதனின்‌ வேறன்றாய்‌ எண்ணப்படும்‌ சுவையும்போலவும்‌ 
யாங்கணும்‌ வியாபகமாய முதல்வன்‌ இருவருள்‌ உயிர்களின்‌ வேற்‌ 


அமை யின்றி நிழ்பதாகலான்‌ ; 


அருமறைகள்‌ ஒன்றென்னாது அத்துவிதம்‌ என்று ஆங்கு அறை 
யும்‌--”வேதங்கள்‌ ஏகம்‌ என்னாது பிரமம்‌ அத்துவிதம்‌ என்று அவ்‌, 
விடங்களிற்‌ கூறும்‌ எ-று. 


ஆண்டுப்‌ பிரமம்‌ அத்துவிதம்‌ என்றது, பிரமம்‌ உயிர்களின்‌ 
வேற்றுமையின்றி நிற்கும்‌ என்னும்‌ பொருட்டாகலான்‌, அஃது ஏக 
மென்பதோடு முரணுமாதில்லை யென்பதாம்‌.3 பண்ணை என்னும்‌ 
ஐகாரம்‌ பகுதிப்‌ பொழுள்‌ விகுதி. பண்‌, பாலைப்பண்‌ முதலாயின. 


1. வேறன்றாய்‌- பிரிப்பின்றி, 

2. “ஏகம்‌? என்று கூறிய வேதம்‌, ஓசோரிடங்களில்‌ ££ அத்அவிதம்‌ ? 
என்று கூறுதற்கு இதனால்‌ அமைதி கூ.றுன்றார்‌. 

3. இஃது அவ்வாறு வேதம்‌ அத்துவிதம்‌ என்று கூறியதன்‌ கருத்தை 


விளக்குற த. 

4, ஐகாரம்‌, பண்ணென்னும்‌ சொல்லிறுதிக்கண்‌ நின்று அச்சொற் 
பொருளையே உணர்த்திற்‌ ுதலால்‌, பகுதிப்பொருள்‌ விகுதியெனப்‌ 
பட்டத. முன்னர்‌, பின்னர்‌, என்ற சொற்களின்‌ ஈற்றில்‌ நிற்கும்‌ 
அர்‌ என்பதுபோல, ஐ யென்னும்‌ இறுதிகிலையை நோக்கப்‌ பண்‌ 
ணென்பது முதணிலையாதலின்‌, அதனைப்‌ பகுதியென்றும்‌, அப்‌ 
பொருளே ஐகாரத்தாலும்‌ வற்புறுத்தப்பதெல்பற்றி, பகுதிப்பொருள்‌ 
விகுதியென்றும்‌ கூறினார்‌, பழமதுவும்‌ என்றவிடத்து, அது வென்‌ 
பதும்‌ பகுதிப்பொருள்‌ விகுதி. 


பொது--பிரமாணவியல்‌ 49 


எங்குமாம்‌ அண்ணல்தாள்‌ என விசேடித்தது, 'குணகுணிகள்‌ 
போல்‌ உடனாயும்‌, அவ்வாறு உடனாகாமைக்கு அனுபவம்‌ காட்டிய 
வாறு. £வியாப்பிய வியாபகமாத லொப்புமை மாத்திரையே பற்றிக்‌ 
குணகுணிகளை உவமை கூறினா ரென்பது, க 


உதாரண வேண்டா 
அரக்கொடு சேர்த்தி யணைத்தவக்‌ கற்போல்‌ 
உருக்சி யுடங்கியைந்து நின்று--பீரிப்பின்றித்‌ 
தானே யுலகாம்‌ தமியேன்‌ உளம்புகுதல்‌ 
யானே யுலகென்பன்‌ இன்று 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, இங்ஙனம்‌ வேவ்‌ 
வேறுவகை யேடுத்துக்காட்டின்‌ அநேகாந்தவாதமா மேன்னும்‌ கடாவை 
யாசங்கித்து அஃது ஆகாமை உவமை முகத்தான்‌ விளக்கி, மூன்றனையும்‌ 
ஒருங்கே வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) உருக்கி அரக்கொடூ சேர்த்தி அணைத்த அக்கற்‌ போல்‌ 
உடங்கு இயைந்து நின்று பிரிப்பின்றித்‌ தானே உலகு ஆம்‌--௮ரக்கை 
யுருக்கி அதனோடு சேர்த்து அணைத்த கற்பொடி. அவ்வரக்கினோடு 
ஒன்றாய்‌ ஒருங்கியைர்‌ து நீக்கமின்றி கின்று ற்போல, முதல்வன்‌ உயிர்‌ 
களின்‌ ஒருங்கு கூடி. நின்று நீக்கமின்றி யுடனாதலால்‌ தானேயாம்‌ 7 
உலகேயாம்‌ ; தானே உலகேயாம்‌ ; 


1. குணகுணிகள்போல்‌ உடனாதலாவ து, குணி வியாபகமாயும்‌, குணம்‌ 
அதனுள்‌ வியாப்பியமாயும்‌ இருத்தல்போல, இறைவன்‌ வியாபக 
மாயும்‌ உயிர்‌ வியாப்பியமாயும்‌ இருப்பது. 

2. குணகுணிகட்கு இறைவனும்‌ உயிரும்‌ உவமேயமெனக்‌ கோடல்‌ 
ஆகாது என்றற்கு, ££ வியாப்பிய......... என்பது ?? கூறப்பட்டது. 

8. பிறிப்பின்மைக்கு அரக்கொடு சேர்த்தி யணைத்த கல்‌ உவமமாதலை, 
அசிரியர்‌ மாழலனார்‌, “சிறுகா ரோடன்‌ பயினொடு சேர்த்திய, கற்‌ 
போற்‌ பிரியலம்‌?? (அகம்‌, 1) என்றும்‌, அசிரியர்‌ பாணர்‌, “சிறுசா 
சோடன்‌ பயினொடு சேர்த்திய, கற்போல்‌ சாவினே ன ? (அகம்‌, 
956) என்றும்‌ கூறுமாற்‌ மானும்‌ அறிக, 


௪ 


50 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அற்றேல்‌ வாமதேவ முனிவன்‌ முதலீயோர்‌ “(யானே உலகெல்லா 
மாயினேன்‌ ”' எனக்‌ "கூறுதலானும்‌; சர்வஞானோத்தரத்தில்‌ (யானே 
யெல்லாமாயினேன்‌ '” எனக்‌ கூறுதலானும்‌, யானே எல்லாமாய்‌ 


_அல்லனுமாய்‌ உடனுமாய்‌ நின்றேன்‌ ”” என்று உயிர்கள்மேல்‌ வைத்து 
ஓதுதலானும்‌, உயிர்களும்‌ இவ்விலக்கணத்தனவாவான்‌ செல்லும்‌ 


போலும்‌ எனின்‌,-- 


தமியேன்‌ உளம்புகுதல்‌ யானே உலகேன்பன்‌ இன்று--௮ம்‌ 
முதல்வன்‌ பாசக்கூட்டத்தின்‌ நீங்கத்‌ தனியாய்‌ நின்ற என்னகத்துச்‌ 
சோகம்பாவனையா ற்‌ புகுக்து வேற்றுமை யின்றித்‌ தோன்றலான்‌, 
யானே உலகெல்லாம்‌ ஆயினேன்‌ இம்முத்திக்‌ காலத்து ; ஆகலின்‌, 
அதுபற்றி உயிர்களும்‌ அவ்வாறாவான்‌ “சேறலின்று எ-று. 


அதுபற்றி உயிர்களும்‌ அவ்வாறுவான்‌ சேறலின்று என்பது 
குறிப்பெச்சம்‌. 


இவ்வொற்அமை பற்றி மன்றே அருச்சுனற்குக்‌ கீதைநூல்‌ 
செவியறிவுஅத்த கண்ணன்‌, * யானே உலகெல்லாம்‌ ஆயினேன்‌“ ? 
என்‌ றதாஉம்‌, முதல்வனது விச்சுவரூபத்தைத்‌ தான்‌ காட்டிய தாஉம்‌, 
 ஏனையவற்றைக்‌ கைவிட்டு என்னையே வழிபடுக '' என்றதாஉம்‌, 
அதனை உறுதியாகக்‌ கொண்ட அருச்சுனன்‌ அவன்‌ கூறிய கருத்து 


1. இது பிநசதாரண்ணீயோபநிடதம்‌ : அத்‌. 111: பிராம்ண்‌ 42 மந்‌ 
திரம்‌. 10, இ.த £கண்டபாடியசத்‌ திலும்‌ சாணப்படுற. பக்‌, 826. 


2. சர்வதூானோத்தராகமம்‌: சிவாநந்நிய சாக்ஷாத்காரப்‌ பிர கரணம்‌ 85, 


8. ஒன்றாதலும்‌ வேறாதலும்‌ உடனாதலுமா௫ய பதியிலக்கணம்‌ வாம 
தேவன்‌ முதலிய உயிர்‌ மேலும்‌ சேறலின்‌, அதிவியாத்தி யென்னும்‌ 
குற்றம்‌ வாராதோ எனின்‌, முத்திக்காலத்துச்‌ சிவோகம்‌ பாவனை 
யால்‌ உண்டாகும்‌ இயல்பு, எல்லாவுயிர்ச்கும்‌ இலக்சணமாய்ச்‌ 
சேதல்‌ இல்லையாசலின்‌, அக்குற்றமில்லேயென வற்புறுத்‌ அகன்றார்‌. 
சவோசம்‌ பாவனை சோகம்‌ பாவனை யென்றும்‌ வழங்கும்‌. 


4, பக. கிதை: 10:42. 5, பக,கிதை: 11:9. 


போது---பிரமாணவியல்‌ 51 


கோக்இச்‌ சாங்‌ கானுஞ்‌ சிவபூசை செய்ததாஉம்‌, கண்ணன்‌ மேலிட்ட 
போதுகள்‌ முதல்வன்‌ திருமுடிமேற்‌ !'கண்டதூஉமென்க, கண்ணன்‌ 
உபமன்னிய முனிபால்‌ 2வெதிக்கையுற்னுத்‌ தன்னையும்‌ தலைவனையும்‌ 
உணர்ர்தோ னாகலிற்‌ சிவோகம்‌ பாவனையைத்‌ தலைப்பட்டோனாவன்‌ 
என அறிக. 

கலப்பாய்‌ நிற்றலான்‌ உலகேயா மென்பார்‌ :! உடங்கியைந்து ”5 
எனவும்‌, பொருட்டன்மையால்‌ வேறு நிற்றலால்‌ தானேயா மென்‌ 
பார்‌ “நின்று?” எனவும்‌, உயிர்க்குயிராய்‌ நிற்றலால்‌ தானே யுலகா 
மென்பார்‌, *: பிரிப்பின்றி '” எனவும்‌ கூறினார்‌. 

ஈண்டும்‌ இரட்டுற மொழிர்‌துகொண்டு உரைக்க. 

இன்றி யென்னும்‌ செய்தெ னெச்சக்‌ குறிப்பு “ மழை பெய்து 
குளம்‌ நிறைந்தது ”' என்புழிப்போலக்‌ காரணகாரியப்‌ பொருட்டாய்‌ 
நின்றது. 

இவ்வதிகரணத்தானே பேதமென அம்‌ *அபேதமென்றும்‌ 
'பேதாபேதமென்றும்‌ பிணக்குஞ்‌ சமயிகளை யெல்லாம்‌ மறுத்து, 
அம்மூவகை யியல்பும்‌ தன்கண்‌ தோன்ற நிற்கும்‌ அத்துவிதத்‌ 
துண்மை ஏதுக்களானும்‌, . £உவமைகளானும்‌ உணர்த்தியவாறு, 
புடைதூலாசிரியரும்‌ இவ்வதிகரணப்‌ பொருளேபற்றிப்‌, 

“ புறச்சமயத்‌ தவர்க்கருளாய்‌ அகச்சமயத்‌ தொளியாய்ப்‌ 
புகலளவைக்‌ களவாகிப்‌ பொற்பணிபோ லபேதப்‌ 
பிறப்பிலகாய்‌ இருள்வெளிபோற்‌ பேதமும்சொற் பொருள்போல்‌ 
பேதா பேதமுமின்றிப்‌ பெருநூல்‌ சொன்ன 


1, பாரத: துரோண. 81: 2, 

2. இச்‌ வெதிக்கையை மந்திர சம்ஸ்கர்ரதீக்கை யென்று புராணங்கள்‌ 
கூறுதின்றன. 

8. பேதம்‌ என்று பிணங்குபவர்‌ மாத்துவர்‌. 

4, அபேதமென்பவர்‌ ஏகான்ம வாதிகள்‌, 

5. பேதா பேதமென்று பிணங்குபவர்‌ பாஞ்சராத்திரிகன்‌. 

6. பேதவாதிகள்‌ கூறும்‌ உவமை இருளும்‌ வெளியும்போல்‌ என்பது ; 
அபேதவாதிகள்‌ பொன்னும்‌ பணியும்போல்‌ என்பர்‌ ; பேதாபேதம்‌- 


62 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அறத்திறனால்‌ விளைவதாய்‌ உடஓயிர்கண்‌ ணருக்கன்‌ 


அறிவொளிபோல்‌ பிறிவரும்‌அத்‌ துவிதமாகும்‌ 


சுறப்பினதாய்‌ வேதாந்தத்‌ தெளிவாம்‌ சைவ 


சித்தாந்தத்‌ திறனிங்குத்‌ தெரிக்க ஓரும்‌! ?” 


என வகுத்தோ தினார்‌. 


இரண்டாமதிகரணம்‌ 


மேற்கோள்‌ 


இனி, இவ்வான்மாக்களுக்கு இருவினை முதல்வன்‌ ஆணையின்‌ வரும்‌ 


என்றது. 


என்பது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, முதல்வன்‌ அவ்‌ 
வாறு உயிர்களோடு இயைந்து நின்று “புனருற்பவம்‌ செய்யுங்கால்‌, உல 
கத்துக்குப்‌ போல்‌, அவனுக்குத்‌ துணைக்காரண முதலியன வேண்டப்‌ 


படமோ ? 


படாவோ ? என்னும்‌ ஐயப்பாட்டின்கண்‌ முதல்வனது 


சுதந்திரத்துக்கும்‌ அளவிலாற்றற்கும்‌ இழுக்காய்‌ முடியுமாகலின்‌, அவ 


கூறுவோர்‌ சொல்லும்‌ பொருளும்போல்‌ என்பர்‌ ; இவற்றை விலக்கி, 
முறையே அகரவுயிரையும்‌ ஏனை எழுத்துக்களையும்‌, உயிரையும்‌ 
உடலையும்‌, பண்ணையும்‌ ஓசையும்‌ கூறியது, ““அகரத்தையின்றி 
ஏனை அ௮க்கரங்கள்‌ தொழிற்படாதவாறுபோலச்‌ கூரியனையின்‌ றிக்‌ 
கண்‌ தொழிற்படாமையினாலும்‌, ஓசையும்‌ பண்ணும்‌ பிரிப்பின்றி 
நிற்றலானும்‌ பேதத்திற்கும்‌ பேதாபேதத்திற்கும்‌ வெப்பிரகாசத்திற்‌ 
கூறிய வுவமைகள்‌ இர்தூலிற்‌ கூறிய வுவமைகளோடு மு. ரணாதவாறு 
அறிக ?--போ. ழத்தைய பிள்ளையவர்கள்‌. 


சிவப்பிரகாசம்‌ : 7. 
புனகுற்பவம்‌- மீளவும்‌ படைத்தல்‌, 


உலகத்‌ தயிர்கள்‌ ஒன்றைச்‌ செய்யலுறின்‌ அதற்குத்‌ துணைக்காரண 
முதலியன வேண்டியிருத்தல்‌ போல, 


போது--பிரமாணவியல்‌ 53 


னுக்கு அவை வேண்டப்படா எனப்‌ பரினாம வாதிகள்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இரண்டாங்கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

இதன்‌ போருள்‌ : வெளிப்படை.” 

ஈண்டு இருவினை யென்றது, மு.ற்பிறலிகளின்‌ ஈட்டப்பட்டு மாயை 
யிற்‌ கட்டுப்பட்டுக்‌ இடந்த “புண்ணிய பாவங்களை யென்க. எனவே, 
மாயையின்‌ உண்மையும்‌ பெறப்பட்டது. 5இவை வேண்டப்படுதல்‌ 
பற்றி முதல்வன்‌ சுதந்திரத்திற்கு இழுக்கில்ல்‌ யென்பார்‌, “முதல்வன்‌ 
ஆணையின்‌ வரும்‌ '' என்றார்‌. 


1, பால்‌ தயிராதல்‌ போலப்‌ பிரமமே உலகமாயிற்று என்பர்‌ பரிமை 


வாதிகள்‌. 


2. சுப்பிரம்ணிய தேசிகர்‌ உரை : இவ்வான்மாக்களுக்கு-— முதல்வன்‌ 
இவ்வாறு மூவகையுமாய்‌ நிற்றற்‌ குரிமையுடைய உயிர்களுக்கு ; இரு 
வினை-—முற்பிறவிகளின்‌ ஈட்டப்பட்டு மாயையிற்‌ எட்டுப்பட்டுக்‌ 
இடந்த புண்ணிய பாவங்கள்‌ ; முதல்வன்‌ ஆணையின்‌ வரும்‌ என்ற து- 
இறைவனுடைய இற்சத்தியால்‌ வரும்‌ எ - று, 


9. புண்ணிய பாவங்க ளென்றாராயினும்‌ அவற்றின்‌ பயன்களாகய 
இன்பமும்‌ துன்பமுமே கொள்க, 


4,  **மாயையிற்‌ கட்டுப்பட்டுக்‌ இடந்த?? எனவே, மாயை யுண்மை 
பெறப்பட்டகென்றார்‌. கட்டுப்பட்டுக்‌ இடக்கவேண்டிய இடம்‌ 
இறை, உயிர்‌, மாயை என்ற மூன்றுமேயாம்‌ ; அவற்றுள்‌, இறையும்‌ 
உயிரும்‌ வினைக்கு இடமாதற்‌ இன்மையின்‌, மாயையே வினை இடப்‌ 
பதற்கு இடமாமென்றும்‌, அதனால்‌ மாயை யுண்டென்றும்‌ கூறினார்‌. 


5, துணைக்காரண முதலியன “இவை? யென்பதனால்‌ சுட்டப்படு 
இன்றன. 


54 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஏது 

ஒரு நகரியைக்‌ காப்பான்‌ பாடிகாவலிட்டாங்கு அவை அவனது 
ஆக்கினை யாகலான்‌, 

என்பது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌, ஆணையே யமையும்‌, 
இருவினை யேற்றுக்கு என்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ 
சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) ஒரு பட்டணத்தைப்‌ புரக்கும்‌ வேந்தன்‌, பாடிகாவல்‌ 
தொழிலைக்‌ களைகணாவான்‌ ஒருவன்மாட்டு வைத்தாற்‌ போல, எல்லா 
அறிவு முதன்மை அனுக்கிரகங்களுமுடைய அம்முதல்வன்‌ புனருற்‌ 
பவத்தைச்‌ செய்வதாக தனது அணையை அவ்விருவினைகண்‌ மாட்டு 
வைத்து ஈடாத்துதலே முறையாகலான்‌, இனி இவ்வான்மாக்களுக்கு 
இருவினை முதல்வன்‌ ஆணையின்‌ வரும்‌ என மேற்கொண்ட தென்ற 
வாறு, 

முதல்வன்‌ செய்யுஞ்‌ செய்தி யெல்லாம்‌ உலகத்தோடு ஒப்ப 
நிகழ்வன வரகலின்‌, ஈண்டைக்கு அரசன்‌ செய்தி உவமையாயிற்று, 
பாடி.காவலாவது 'களைசணாவர னொருவனைக்கொண்டு வேந்தன்‌ செய்‌ 
விப்பதாய ஒரு “தண்டத்‌ தொழில்‌ விசேடம்‌. அத, “ கோடிகாவனைக்‌ 
கூறாத சாளெலாம்‌, பாடிகாவலிற்‌ பட்டுக்கழியுமே '' என்னும்‌ திருப்‌ 
பாட்டானு மறிக. இஃததியாதார்‌ தத்தமக்கு வேண்டியவாறெல்லாம்‌ 


உரைப்ப. 


1. அரசு முறைக்குப்‌ பற்றுக்கோடாயிருக்கும்‌ அமைச்சர்‌ முதலாயினாரை 
ஈண்டுச்‌ களைகணுாவார்‌ என்றார்‌. 

2. இதனையே பாடியத்தின்கண்‌ விரித்துரைப்பார்‌, * பாடிகாவலென்‌ 
பது நெறியின்‌ வழீஇயினாரை வழக்குவினாய்‌ ஒப்ப ஈாடிச்‌ செய்யும்‌ 
சண்டத்தொழில்‌ உணர்த்‌ தவதோர்‌ சொல்‌ ய்‌ 

8. திநநாவுக்கரசர்‌ திநத்தறுந்தோகை, 192: 6, இணி, இப்பாடி 
காவல்‌ என்பது பேரியாம்வாரால்‌, “சேசவனோ டிவளைப்‌, 
பாடிகாவலிடூமின்‌ என்று பார்‌ தமொதினதே ?? (3: 7 : 5) என்றும்‌ 
வழங்கப்பட ௮ ; இதற்கு உரைகாரர்கள்‌ “ அந்தப்புரத்திற்‌ காவ 
விடுல்சகோன்‌ ” என்று கூறுகின்றார்கள்‌. 


என்பர்‌. 


போது--பிரமாணவியல்‌ 55 
உதாரண வேண்டா 


உள்ளதே தோற்ற வுயிரணையும்‌ அவ்வுடலின்‌ 
உள்ளதா முற்செய்வீனை யுள்ளடைவே—வள்ளலவன்‌ 
செய்பவர்‌ செய்திப்‌ பயன்விளைக்குஞ்‌ செய்யேபோல்‌ 
செய்வன்‌ செயலணையா சென்று 
என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, வினை உண்டு 
என்பதற்கும்‌, உயிர்க்குப்‌ பயனாய்‌ வரும்‌ என்றற்கும்‌, மேல்வினை ஏறு 
மாற்றிற்கும்‌ அது முதல்வனை இன்றியமையாமைக்கும்‌ பிரமாணமேன்னை 
என்னும்‌ கடாவை ஆசங்கித்து ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) உள்ளதே தோற்ற--இல்லது தோன்றாதென்று 
1மேற்கூறிப்‌ போந்தமையான்‌, முன்‌ உள்ளதாய புண்ணிய பாவ 
மென்னும்‌ இருகூற்அச்‌ சஞ்சித வினையே தன்‌ பயனாகிய இன்பத்‌ 
துன்பங்களையும்‌ அவை நுகர்தற்குரிய நிலைக்களமாகிய உடம்பினையும்‌ 
தோற்றுவிப்ப ; 
உயிர்‌ அவ்வுடலின்‌ அணையும்‌--அவ்வின்பத்‌ துன்ப நுகர்ச்சி 
சடத்துக்குக்‌ கூடாமையின்‌, சத்தாக உயிரே அவ்வுடம்பில்‌ 
பொருந்தி அவற்றை யனுபவிக்கும்‌ ; 
முன்வினையை ஈண்டு அனுபவித்‌ தொழிந்தால்‌, மேலைக்கு வினை 


யுண்டாமாஅ யாங்கனம்‌ எனின்‌, 


முன்‌ செய்வினை உள்ளடைவே உள்ளதாம்‌-முன்‌ செய்த வினையை 
அனுபவித்தற்‌ கேதுவான முறைமையிலே மேலைக்கு வினையுளதாம்‌ ; 


1. சிவ. போ. ௬. 1, அதி. 1, மேற்‌. 
2. முத்பிறவியில்‌ ஈட்டப்பட்ட வினைகளுள்‌ அப்போதே நுகர்ச்தன 
போக எஞ்ச நின்ற வினை சஞ்தெமெனப்படும்‌, 


8. * இழத்தொறுங்‌ சாதலிக்குஞ்‌ குதேபோல்‌ துன்பம்‌ உழத்தொறும்‌ 
காதற்‌ அயீர்‌ '? (தறள்‌ 940) என்பது ஈண்டு நோக்கத்தக்கது. 


56 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அற்றேல்‌, அவ்வினையே பயனாக வரும்‌ என அமையும்‌ ; முதல்‌ 
வன்‌ எற்றுக்கு? எனின்‌, 

செய்பவர்‌ செய்திப்‌ பயன்‌ விளைக்கும்‌ சேய்யே போல்‌---உழவர்‌ 
செய்யும்‌ தொழிற்குத்‌ தக்க பயனை விளைநிலம்‌ விளைவிப்பதன்றி அத்‌ 
தொழில்‌ தானே வீனைவிக்கமாட்டாதது போல ; வள்ளல்‌ அவன்‌ சேய்‌ 
வன்‌-—உணவும்‌ வித்துமாய்த்‌ தொன்றுதொட்டு வரும்‌ அவ்வினைகளை 
வள்ளலாகிய முதல்வனே அவ்வுயிர்கட்குக்‌ கூட்டுவன்‌ ; 

சேயல்‌ சென்று அணையா அவ்வாறன்றி வினைதானே உயிர்‌ 
கட்குப்‌ பயனாய்‌ வர்து பொருந்தமாட்டாத, எ-று. 

வள்ளலென்றார்‌, 1 தற்பயன்‌ குறியாது 2 வேண்டுவார்‌ 
வேண்டிய ”” வாறே நல்கும்‌ அருளுடைமைகோ க்கி. 

உள்‌ ளடைவு, உள்ளுதத்கேதுவாகிய அடைவு என விரியும்‌. 
ஏகாரம்‌ ஏழாவதன்‌ பொருட்கண்‌ வந்தது, உள்ளுதல்‌, ஈண்டு, அனுப 
வித்தல்‌. அதற்கேதுவாகிய - முறைமையாவன அனுபவித்தற்குத்‌ 
துணைக்காரணமாகிய விருப்புவெறுப்புக்கள்‌. 4௮வற்றின்கண்‌ உண்டா 
மாஅ 5முன்னர்க்காட்டு.தும்‌. 

மேல்‌, முதல்வனுக்கு வினவேண்டப்படும்‌ என்பதற்கு அரசனை 
யுவமை கூறினார்‌ ; ஈண்டு, வினை, முதல்வனை இன்றியமையாதென்ப து 
உணர்த்துதற்கு உழவுத்தொழிலை யுவமை கூறினாரெனவுணர்க. 


1. தற்பயன்‌ குறியாது--தனக்கு ஒரு பயன்‌ கருதாமல்‌. 

2. “ வேண்வொர்‌ வேண்டியதே மீவான்சண்டாய்‌ ??-திரநா. 287 : 1, 

8. உள்ளடைவே யென்பதிலுள்ள ஏகாரம்‌, ஏழாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருளில்‌ உள்ளடைவின்சண்‌ எனப்பொருள்பட வந்தது; 
££ முறையே கூறினார்‌ *? என்றாற்போல. 

4. அவற்றின்சண்‌ உண்டாமாறு -— அவ்விருப்பு வெறுப்புகளிடத்தே 
வீனையுண்டாகும்‌ என்பது. 

5. ர. 12, அதி-1. “ விருப்புவெறுப்புக்கள்‌ உளவாகவே பரமே பார்த்‌ 
இருப்பார்க்கு நிலமுதல்‌ மாயாதத்‌. தவ மீராயெ ஏகதேசப்பொருள்‌ 
காட்டப்படும்‌ ; அவை காட்சிப்படவே அவற்றைச்‌ சுட்டியறிவதர௫ய 
விபரீ தவுணர்வு மேற்பட்டு மெய்யுணர்வைக்‌ £ழ்ப்படுத்‌ துப்‌ பிறவிக்கு 
வித்தாம்‌ ?? என்பது காண்க, 


போது--பிரமாணவியல்‌ 57 
உதாரண வேண்டா 


அவ்வினையைச்‌ செய்வதனி லவ்வினைஞர்‌ தாஞ்சென்றங்‌ 
கவ்வினையைக்‌ காந்த பசாசம்போல்‌--அல்வினையைப்‌ 
பேராம லூட்டும்‌ பிரானின்‌ நுகராரேல்‌ 

ஆர்தா மறிந்தணைப்பா ராங்கு 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, இருவினை சட 
மாகலின்‌ சென்றணையமாட்டா வாயினும்‌, உயிர்கள்‌ சேதனமாகலின்‌, 
அவையே அவற்றது பயனை யறிந்து எடூத்துக்கோண்டு நுகரும்‌; வள்ளல்‌ 
எற்றுக்கு 2 என்னுங்‌ கடாவை ஆசங்கித்து அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 


(இ-ள்‌) காந்த 'பசாசம்போல்‌---ஒருவன்‌ எடுத்து நேரொக்கப்‌ 
பிடித்த வழி இரும்பினை வலித்துக்கொள்ளும்‌ காந்தம்‌ போல; அவ்‌ 
வினையைப்‌ பேராமல்‌ ஊட்டும்‌ பிரானின்‌—அவ்வினைப்‌ பயன்களைப்‌ 
பிறழாமல்‌ நுகர்விக்கும்‌ முதல்வனால்‌ ; அவ்வினைஞர்தாம்‌---அவ்வினை 
களைச்‌ செய்யும்‌ ஆன்மாக்கள்தாம்‌ ; அவ்வினையைச்‌ £ சேய்வதனில்‌ 
சென்று அங்கு அவ்வினையை நுகராரேல்‌--அவஜ்றைச்‌ செய்தற்குரிய 
நிலைக்களமாகிய உடம்பின்கட்‌ பொருந்தி அவற்றது பயனை அனு 
பவிப்பர்‌, அவ்வா அ அனுபலியாராயின்‌; ஆர்‌ தாம்‌ அறிந்து அணைப்பார்‌- 
வேறே எவர்தாம்‌ அவற்றை யறிந்து கூட்டுவார்‌ ; ஆங்கு--அறிவுஞ்‌ 


1. பசாசம்‌— இரும்பு. பசாசத்தைக்‌ காந்தத்தின்‌ நேரே பிடித்த வழி, 
அக்காந்தம்‌ அதனை வலித்துக்‌ கோடல்போல்‌, உயிர்சளும்‌ வினைப்‌ 
பயனை முதல்வன்‌ நுகர்விக்க நுகரும்‌ என்பதாம்‌, 


2. செய்வது உடம்பு, உயிர்‌ உடம்போடு கூடி நின்றே வினைப்பயனை 
அகரவேண்டி யிருத்தவின்‌, அதற்கு இன்றியமையரத உடம்பை, - 
“£ செய்வது ?” என்றும்‌, “* அதனில்‌ சென்று அங்கு ?' தகர்வரென்‌ 
அம்‌ உரைக்கின்றார்‌. 


88 சிவஞான்‌ போத்‌ மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சதக்‌ திரமுமின்றி மலத்தில்‌ மறைப்புண்டு கடக்கும்‌ அப்‌ பெத்த 
காலத்து, எ-று, 


ஒருவரும்‌ இல்லை யென்பதாம்‌. 


ஆன்மாக்களுக்குத்‌ தமக்கென 2அறிவின்மையானும்‌, வினை சட 
மாகலானும்‌, (£3 மரயை தாரகமாம்‌ அத்தன்றாள்‌ நிற்றல்‌” எனப்‌ 
போந்தமையானும்‌, முதல்வனே அறிந்தணைப்பன்‌ எனப்‌ பாரிசேட 
வளவை கூஅவார்‌; “ பீரானின்‌ நுகராரேல்‌ ஆர்தாம்‌ அறிந்‌ தணைப்பார்‌ ”” 
என்றார்‌. 
இது சொற்பொருட்பின்‌ வருநிலை. 
உதாரண வேண்டா 


நெல்லிற்‌ குமியு நிகழ்‌ செம்பினிற்‌ களிம்பும்‌ 
சொல்லிற்‌ புதிதன்று தொன்மையே--வல்லி 
மலகன்ம மன்றுளவாம்‌ வள்ளலாற்‌ பொன்வாள்‌ 
அலர்‌ சோகம்‌ செய்கமலத்‌ தாம்‌. 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்வினை 
ஆதியோ? அனாதியோ£ ஆதியெனின்‌, முன்பில்லது இடையே 
தோன்று மேன்பது சற்காரிய வாதத்துக்‌ கேலாது ; அனாதி யேனின்‌, 
ஒருவர்‌ கூட்டவேண்டூவதில்லை யேன்னுங்‌ கடாவை ஆசங்கித்து அதனை 
வலியறுத்துதல்‌ நுதலிற்று. 


1. மலகன்மங்களாற்‌ கட்டுத்நிருக்குங்காலம்‌ பேத்தநிலை என்றும்‌, கட்டு 
நீங்‌ வீடேபேறெய்த நிற்கும்‌ நிலை முத்தநிலை யென்றும்‌ வழங்கும்‌. 

2. தமக்கென அறிவின்மையாவது, இறைவன்‌ அருளால்‌ அறிவிக்க 
அறிவதன்றித்‌ தாமே யறியும்‌ அறிவில்லாமை,  “£காண்பாரார்‌ கண்‌ 
தலாய்‌ காட்டாக்காலே "' (திரநா. 809 : 8.) என்றும்‌ அறி 
விக்கவன்றி யறியா வுளங்கள்‌ ” (சிவ. போ. து, 8, அதி. 2. வேண்‌.) 
என்றும்‌ வருதல்‌ காண்க, 


3. சிவ, போ, ௧. 1, ௮தி. 1. உதா. 8. 


போது--பிரமாணவியல்‌ 59 


(இ-ள்‌) நேல்லிற்கு உமியும்‌ நிகழ்‌ செம்பினில்‌ களிம்பும்‌ 
சொல்லின்‌ புதிதன்று தோன்மையே— ரெல்லின்கண்‌ உமியும்‌ செம்‌ 
பின்கண்‌ களிம்பும்‌ எக்கரலத்‌ துளவாயின என்று ஆராய்ந்து சொல்‌ 
அங்கால்‌, அச்நெல்லும்‌ செம்பும்‌ உளவாயின வன்றே உள்ளனவன்றி 
இடையே வந்தனவல்ல, அதுபோல; வல்லி மலகன்மம்‌ அன்று 
உளவாம்‌--மாயை மலம்‌ கன்மமென்னும்‌ மும்மலங்களும்‌ “அனாதியே 
யுள்ளனவாம்‌ 1 

கமலத்து அலர்‌ சோகம்‌ போன்வாள்‌ செய்‌ வள்ளலால்‌ ஆம்‌-- 
முன்னே உள்ளதாய தாமரைப்பூ அலர்தலும்‌ கூம்புதலும்‌ ஞாயிற்றி 
னாம்‌ செய்யப்படுமாறு போல, அவை தத்தம்‌ காரியங்களைச்‌ செய்தல்‌ 
முதல்வனாலேயாம்‌ என்க. 


இஃது எடுத்துக்காட்டுவமை. “புதிதன்று என்பதனைத்‌ தனித்‌ 
தனிக்‌ கூட்டுக. தொன்மையின்‌ உள்ளவற்றைத்‌ தொன்மை யென்று 


1, ஈண்டுக்‌ காட்டப்படும்‌ உமி மாயைக்கும்‌ களிம்பு ஆணவமலத் துக்கும்‌ 
உவமை, உமாபதி சிவனார்‌ ஆணவத்துக்குத்‌ தவிடும்‌ சன்மத்‌ அக்கு 
முளையும்‌ சாட்டி, “நெல்லின்‌ முளை தவிடுமிபோல்‌ ௮காதியாச 
நிறுத்‌திவெர்‌ இது சைவம்‌ நிகழ்‌த்‌அமாறே? (சிவப்‌, 25) என்பர்‌, திர 
ழலநாயனாநம்‌, ££ ஆணவ மாயையுவ்‌ கன்மமு மாமலம்‌, காண முளையும்‌ 
தவிடுமி யான்மாவும்‌, தாணுவொவ்‌ வாமலே தண்லெ மாய்நிற்கும்‌, 
பேணுவாய்‌ மற்று நின்பாசம்‌ பிரித்தே '? (திநமந்‌, 2192) என்றனர்‌. 


2. இவை அகாதியென்பதை, ஜானுமீர்தழடையார்‌, “ஆரண மறியோன்‌ 
அமல னாதற்‌ கத்த, பொறித£ர்‌ புற்கலன்‌ விழுமலம்‌ புணர்தற்‌, கந்றே 
சொற்ற தனாதி மற்றவர்க்‌, கெற்றெணி லாதி யியையிற்‌ குற்ற.ில்‌, 
காரணங்‌ கழறுவ லம்ம ருணம்‌ (செம்பு) தகழொளிப்‌ பளிங்கு 
போலப்‌ புகழரும்‌, இறைபுற்‌ கலனுக்‌ கென்றனன்‌”” (அகவ 9) என்பர்‌, 

8. “வானின்‌ முந்திரவி யெதிரமுளரி யலர்வுறுமொன்‌ றலர்வான்‌ 
முகையாமொன்‌ றொன்றுலரு முறையினாமே ? (சிவப்‌, 17) எனப்‌ 
பிறரும்‌ கூறுப, 

4, கூட்டியவழி, * ரெல்லிற்குமி புதிசன்று ; செம்பினில்‌ களிம்பு புதி 
தன்று ” என நிற்கும்‌, 


60 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
உபசரித்தார்‌. ஏகாரம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்தது. 


மாயை இறைவனுக்குப்‌ "பரிக்கரக சத்தியாகலின்‌ 4 வல்லி ?' 
யென்றார்‌. "வினைக்குத்‌ தொன்மை கூறுவார்‌, இனம்பற்றி மாயை 
மலங்களுக்கும்‌ தொன்மை கூறினார்‌. 

மூலமலத்தின்‌ காரியம்‌ மோகம்‌ மத முதலாயின. இருவினையின்‌ 
காரியம்‌ இன்பத்‌ துன்ப முதலாயின. மாயையின்‌ காரியம்‌ தனுகரண 
முதலாயின. வள்ளலால்‌ ஆம்‌ எனவே, திரோதான சத்தியது 
உண்மையும்‌ பெற்றாம்‌. அது பாகம்‌ வருவித்தற்‌ பொருட்டு மலத்தின்‌ 
வழி நின்னு மோக முதலியவற்றைத்‌ தொழிற்படுத்துவதாகய சிவ 
சங்கற்பத்‌திற்‌ கேதுவாதல்‌ பற்றி மலம்‌ என்றும்‌ உபசரித்துக்‌ கூறப்‌ 
படும்‌”. இவ்வாறு மலம்‌ கன்மம்‌ மாயை திரோதானம்‌ மாயாகாரியம்‌ 
என்னும்‌ ஐவகைப்‌ பாசமும்‌ கண்டுகொள்க. 

இவற்றுள்‌, மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை யென்று 
, இருவகைப்படும்‌. இவ்விரண்டினுள்‌, “சத்த மாயையின்‌ காரியமே 
அசுத்த மாயை வென்பாரும்‌, சுத்த மாயை போல அசுத்த மாயையும்‌ 
அனதியேயாம்‌ என்பாரும்‌, ஒன்றுதானே ஊர்த்துவ மாயை அதோ 
மாயை யென்று இருவகைப்படும்‌ என்பாரும்‌ எனப்‌ பலதிறத்தர்‌ 
ஆசிரியர்‌. இனி, முதல்வனது கிரியாசத்தியே சுத்த மாயை யெனப்‌ 
படும்‌ என்பாருமுளர்‌? அது முதல்வனுக்குத்‌ தாதான்மிய சத்தி 
யாகலின்‌, பரிக்ரெக சத்தியாகிய சத்த மாயையாதல்‌ யரண்டைய நு 
என்று ஓழிக, 


1. பசிக்க சத்தி எவப்புச்‌ சத்தி, 

2. வினை, அதியோ அனாதியோ என ஆராய்ச்சி நிகழ்த்தப்படதலின்‌, 
அதன்‌ தொன்மை கூறப்புகுர்‌,ஐ, அனாதியாம்‌ வகையில்‌ இனமாகிய 
எனை மாயை, ஆணவம்‌ என்ற இரண்டும்‌ கூட அனாதியென்று 
கூறினாரென்றவாறு. 

3. சிவப்‌. 20. 

4, இவற்றின்‌ இயல்பைச்‌ சிவதானப॥டியத்து இரண்டாம்‌ சுத்திர 
இண்டாமதிகரணத்‌ தோதிய மதற்காரண மடிபு என்ற தலைப்பின்‌ 
£ழ்ச்காண்க, 


போது--பிரமாணவியல்‌ 61 


சுத்த மாயையினின்றும்‌ 'பஞ்சகலைகளும்‌, நால்வகை வாக்கும்‌, 
சிவதத்‌ துவமைந்தும்‌, சுத்த காலமுதற்‌ சுத்த நிலம்‌ ஈறாகிய முப்பத்‌ 
தொன்றும்‌ தோன்றும்‌ ; அசுத்த மாயையினின்றும்‌ அசுத்த கால 
முதல்‌ அசுத்த நிலமீறாகிய முப்பத்தொரு தத்துவங்களும்‌ தோன்றும்‌. 
இக்தத்‌ தத்துவங்களெல்லாம்‌ *பொதவும்‌ சிறப்பும்‌ பொதுச்சிறப்பும்‌ 
எனத்‌ தனித்தனி மூவகைப்பட்டு, உயிர்கள்தோறும்‌ வெவ்வே 


அளவாம்‌. 


கன்மமும்‌ ““நாசோற்பத்தி பண்ணிவரு மாதலால்‌ அநாதி ?? 
என்பதுபற்றிப்‌ பிரபஞ்சம்போலப்‌ “பிரவாகாநாதி யென்பாரும்‌, 
ஏகன்‌ அகேகன்‌ இருள்‌ கருமம்‌ மாயையிரண்‌, டாகவிவை யாருதி 
யில்‌" '” எனவும்‌, (£ ஆணவ முதலன்‌ றதுபோற்‌ கருமமும்‌ '' எனவும்‌ 
ஒப்ப வோதுதல்பற்றி மூவகை வினைக்கும்‌ முதற்காரணமாய மூல 


1. கலை ஐந்து: நிவிர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாக்த, சாந்திய 
ததை என்ற ஐந்து. 

2. நால்வகை வாக்த : குக்குமை, பைசந்தி, மத்திமை; வைகரி என 
நான்கு, 

8. தன்மாத்திரையைக்து, பூதமைர்‌ அ, ஞானேட்திரியமைர்‌ அ, கன்மேமர்‌ 
இிரியமைர்‌ த, அந்தக்கரணம்‌ கான்கு, அராக முதலிய வித்தியா 
தத்துவம்‌ ஏழு ஆக முப்பத்தொன்று, 

4, பு௨னவடிலாய்‌ நின்று போகம்‌ பயப்பிக்கும்‌ த,த்‌துவம்‌ பொதவென்‌ 
அம்‌, புரியட்டச வடிவாய்‌ உயிர்தோறும்‌ வேறுவேறாய்‌ நின்று 
போகம்‌ பயப்பிக்கும்‌ த,த்‌ அவம்‌ சறப்பென்றும்‌ கூறப்படும்‌, 

a சிவப்‌, 28. 

6. பிரவாகாநாதி--பிரவாகம்போல காதி, ஓடற தண்ணீரில்‌ ஓட்‌ 
டம்‌ இருப்பினும்‌ தண்ணீர்‌ நிலையாய்க்‌ காணப்பவெஅபோல, வினை 
செயப்பட்டு்‌ நுகரப்பட்டும்‌ வரினும்‌ இடையறாது உளதாதல்‌, 

7. திநவநட்பயன்‌ ; 0: 2. 

8. தூனு. 22, 


62 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கன்மம்‌ ஒன்று ௮காஇ நித்தமா யுண்டென்பாரும்‌ என்று இரு 
திறத்தர்‌ அசிரியர்‌ என்க, 


இவ்வினை ஈட்டப்படுங்கால்‌, மந்திர முதலிய அத்துவாக்களிட 
மாக, மனம்‌ வாக்குக்‌ காயமென்னும்‌ மூன்றான்‌ ஈட்டப்பட்டு, தூல 
கன்மமாய்‌ ஆகாமியமெனப்‌ பெயர்பெற்று, பின்னர்ப்‌ பக்குவ மாங்‌ 
காஅஞ்‌ சூக்கும கன்மமாய்ப்‌ புத்தி தத்துவம்‌ பற்றுக்கோடாக 
மாயையிற்‌ இடந்து, சாதி ஆயுள்‌ போகமென்னும்‌ மூன்றற்கும்‌ ஏது 
வாய்‌ முறையே, சனகம்‌ தாரகம்‌ போக்கியம்‌ என்னும்‌ மூவகைத்‌ 
தாய்‌, அபூருவம்‌ சஞ்சிதம்‌ புண்ணிய பாவமென்னும்‌ பரியாயப்‌ 
பெயர்‌ பெற்று, பின்னர்ப்‌ பயன்படுங்கால்‌, ஆதிதைவிகம்‌ ஆத்தி 
யான்மிகம்‌ ஆதபெளதிகமென்னும்‌ முத்திறத்தாற்‌ பலதிறப்பட்டுப்‌ 
பிராரத்தமெனப்‌ பெயர்‌ பெறும்‌. “ஆதிபெளதிகமாவது ௪டவாயிலாக 
வருவது. ஆத்தியன்மிகமாவது சடத்தோடு கூடிய சேதனம்‌ வாயி 
லாக வருவது. ஆதிதைவிகமாவது ஒரு வாயிலானன்றித்‌ தெய்வம்‌ 
தானே காரணமாக வருவது. இன்னும்‌ இவ்வினைகள்‌, *உலகம்‌ 


1. மந்திர மழதலிய அத்துவா : வன்னம்‌, பதம்‌, மச்திரம்‌, புவனம்‌, கலை, 
தத்துவம்‌ என ஆறு. 


2. * இருவினையென்ப தென்னைகொல்‌ அருளிய, மனமே காயம்‌ வாக்‌ 
கெனு மூன்றின்‌, இதமே யத மெனுமிவை?? (இருபா. 14) 
இவத்றோடு அறிவையும்‌ கூட்டி, * மனமொழி மெய்யறி வாய கான்‌ 
இன்‌, அனசவே யாயும்‌ அவ்வசை வின்றியும்‌ ?? (இலக்‌, 81) வினை 
ஈடக்குமென்பர்‌ இலக்கணக்‌ கோத்துடையார்‌. 


8. ஆதஇிபெளதிக மூன்றனையும்‌, ** தன்னைப்பற்றி வருவனவும்‌, பிறவுயிர்‌ 
களைப்பற்றி வருவனவும்‌ தெய்வத்தைப்பற்றி வருவனவும்‌ ?? என 
மொழிபெயர்த்‌ துக்‌ கூறுவர்‌ பரிமேல்ழகர்‌ (தறன்‌, 4, உரை). 


4, உலக வினையாவது கூவல்‌ குளம்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ முதலியன செய்‌ 
தலால்‌ உண்டாவது, 


போது--பிரமாணவியல்‌ 63 


வைதிகம்‌ 2அத்தியான்மிகம்‌ 3அதிமார்க்கம்‌ “மாந்திரம்‌ என்று 
ஐவகைப்பட்டு, ஒன்றற்கொன்று எஏற்றமுடைத்தாய்‌, முறையே 
நிவிர்த்தி முதலிய பஞ்ச கலைகளில்‌ அடக்‌, அசுத்தம்‌ மிச்சம்‌ "சுத்த 
மெனப்படும்‌ போகங்களைப்‌ பயப்பிக்கும்‌ என்று அறிக. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 
்‌ மேற்கோள்‌ 
இனி, இவ்வான்மாக்கள்‌ மாறிப்‌ பிறந்து வரும்‌ என்றது, 
என்பது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, புனருற்பவம்‌ 
சடத்துக்கன்றிச்‌ சித்துக்கும்‌ உளதாயினன்றே, முற்சேய்வினையே ஈண்‌ 
டைக்கு வருமேன மேற்கூறிய தமையும்‌ ; அஃது உண்டோ இல்லையோ 


1. வைதிகமாவது வேசத்துள்‌ விதிக்கப்படும்‌ அக்கனிட்டோம முதலிய 
வேள்வி முதலியவற்றான்‌ உண்டாவது, 


2. அத்தியான்மிகமாவது வேத செறியாற்‌ ப்‌ க அறவு 
முதலியவற்றான்‌ உண்டாவ அ. 


8. அதிமார்க்கமாவது இயமம்‌ நியமம்‌ முதலிய யோகப்‌ பயித்சியான்‌ 


உண்டாவது. 

4, மாந்திரமாவது சத்த மந்திரங்களைக்‌ கணித்தல்‌ முதலிய ஞானப்‌ 
பயிற்சி விசேடங்களான்‌ உண்டாவது, 

5. உலகம்‌, வைதிகமென்ற இரண்டும்‌ நிவர்த்தி பிரதிட்டைகளில்‌ 
அடங்கி அசுத்த போகங்களைப்‌ பயக்கும்‌, 

6. அச்தியான்யிகம்‌ வித்தியா கலையில்‌ அடங்கச்‌ சுத்தா சுத்த போகங்‌ 
களைப்‌ பயக்கும்‌. 1 

7. அதிமார்க்சம்‌ மந்திரம்‌ என்ற இரண்டும்‌ சாந்தி சார்தியதிதைகளி 
லடங்கிச்‌ சுத்த போகங்களைப்‌ பயக்கும்‌-இவை சிவஜானபாடி 
யத்துட்‌ கூ.றப்பவென. 


64 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்னும்‌ ஐயப்பாட்டின்கண்‌, குடம்‌ உடைந்த வழிக்‌ !குடாகாயம்‌ 
ஆகாயத்தோடூ கூடுமாறுபோல, உடம்பு நீங்கிய வழி உயிர்‌ பிரமத்தோடூ 
கூடும்‌ என்னும்‌ சுருதி பற்றி இறந்த வுயிர்‌ மீளப்‌ பிறப்பதில்லை யேனக்‌ 
கிரீடாப்‌ பிரமவாதிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ 
மூன்றாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

இதன்‌ ₹பொருள்‌ : வெளிப்படை. 

வருதல்‌, தொன்றுதொட்டு 3அவ்வாறு ஆதல்‌. மாறுதல்‌, ஈண்டு 
இறத்தல்‌. என்பது, “போக்கு வரவு புரிய '' என்னு *மூலத்தானும்‌, 
ஏது உதாரணங்களோடு உளதாகிய இயைபானும்‌ உணர்க. இஃது 
உணராது, 5௮௪௬ வேறுபடுதல்‌ என்று உரைப்பாருமுளர்‌ ; ௮ஃது 


ஈண்டைக்கு யாதும்‌ இயையாமை £யுணர்க. 
ஏது 
தோற்றமும்‌ ஈறும்‌ உள்ளதற்‌ கல்லது உளதாதல்‌ இன்மையான்‌ 
என்பது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌ 7அதற்குப்‌ பிரமாண 


1. குடம்‌4-ஆகாயம்‌ : குடாகாயமென வருதற்கு அமைதி, “குடாசாய 
வாகாயக்‌ கூத்தாட்டாம்‌ ? (சிவ. போ. ர. 2, அதி. 8. உதா. 14) 
என்புழிக்‌ கூறுப. 

2. இதற்குச்‌ சுப்பீரமணிய தேசிகர்‌ கூறும்‌ உரை: இணி டஓவ்வான்மாக்‌ 
கள்‌--இருவினைப்பயன்களை அகர்‌ தற்குரிய உயிர்கள்‌ ; மாறிப்‌ பிறந்து 
வநம்‌ என்தஅ--இறக்து மீளப்பிறர்‌,து இவ்வாறே வரும்‌ என்றவாறு. 

8. மிதக்திறர்து வருதலை ££ அவ்வாறாத ?? லென்றார்‌. 

4, போக்குவரவு புரிய என்பதற்கேற்ப மாறிப்பிறந்து என வுரைத்‌ 
தலால்‌, போக்கு மாறுதலாக, இறத்தல்‌ குறித்து நின்றது. ஏதுவும்‌ 
உதாரணங்களும்‌ பிறக்திறர்‌ து வருதலை வற்புறுத்துவதே இயைபு. 

5. அச்ச- உடம்பு, “* அச்செல்லா மொன்றா யதிலே யிருவகையாய்‌ வைச்ச 
தென்ன சோணஃிரி ? (அருணகிரி யந்‌, 59) என்று வருதல்‌ காண்க. 

6. இக்கருத்தேபற்றிச்‌ சிவதானபாடியத்துள்‌, “* இதற்குப்‌ பிறவாறும்‌ 
உரைப்ப '? என்றொழிக்தார்‌ (௬. 2. ௮தி. 8). 

7. அதற்கு--ஆன்மாக்கள்‌ மாறிப்‌ பிதச்‌. தவரும்‌ என்பதற்கு, 


போது--பிரமாணவியல்‌ 65 


மேன்னை யேன்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) உற்பத்தியும்‌ காசமும்‌, தொடர்ச்சியாய்‌ உள்ள பொருட்‌ 
கன்றி ஏனைப்‌ பொருட்கு உற்பத்தி கூடாமையான்‌, இனி இவ்வான்‌ 
மாக்களே மாறிப்‌ பிறந்து வரும்‌ என மேற்கொண்டது எனக. 


தோற்றமும்‌ ஈறும்‌ என்னும்‌ உம்மைகளை எதிரது தமீஇயினவாகக்‌ 
கோடலீன்‌ *: தொடர்ச்சியாய்‌" என்பது போந்தவாறறிக, உள 


தாதல்‌, ஈண்டுத்‌ தோன்‌ அதல்‌. 


இனி, இவ்வாறன்றிக்‌ குடாகாய வுவமையே பற்றி இருவினை 
யான்‌ வரும்‌ புனருற்பவம்‌ உயிரின்‌ பொருட்டுச்‌ சிவத்துக்கே 
யாமெனச்‌ £சிவாத்துவிதிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசக்கித்தும்‌, மூல்ப்‌ 
பகுதியில்‌ தோன்றும்‌ புத்தி தத்துவத்துக்கே 4௮.துவெனச்‌ சாங்கியர்‌ 
கூறும்‌ கடாவை ஆசங்கித்தும்‌ மேற்கோடல்‌ நுதலிற்று இவ்வதி 
கரணம்‌ எனக்கொண்டு, தோற்றமும்‌ ஈறும்‌ £அவ்வுரிமை உள்ளதற்கே 
யன்றி ஏனையவற்றிற்கு உளதாதலின்மையான்‌, இவ்வான்மாக்களே 


1, ஏனைப்பொருட்கு--ஏனை இல்பொருட்கு ; “£ இல்லதற்குத்‌ தோற்ற 
மின்மையின்‌ ?' (சூ. 1: அதி, 2) என்பது காண்க. 

2. உளதாதல்‌ என்பதற்கு இது பொருளாதல்‌, “£ஒன்றலா வொன்றால்‌ 
உளதாஇ நின்றவாறு? என்பதனாலும்‌ ௮றிக, (சிவ. போ. ந. 1: 
அதி. 8.) 

8. குடத்தில்‌ அடங்கியிருக்கும்‌ ஆகாயம்‌ மகாகாயத்தின்‌ வேறன்று ; 
அதுபோலவே உடவிற்‌ கட்டுற்று நிற்கும்‌ உயிர்‌ சவத தின்‌ வேறன்று; 
ஆகவே உயிரின்‌ பொருட்டு உண்டாகும்‌ தோற்றக்‌ கேடுகள்‌ வெத்துக்‌ 

' கேயாம்‌ என்பது சிவாத்துவிதி கூறுவது. 

4, அழ தோன்றி யழிவது, சாங்கியம்‌ உயிர்க்குத்‌ தோற்றச்‌ 
கேடில்லை யென்பவசே. i 

5, அவ்வுரிமை—தோற்றமும்‌ கேடும்‌ எய்‌ அதற்குரிய உரிமை, இரண்‌ 
டாவது உரையில்‌, தோற்றமும்‌ ஈறும்‌ என்புழி உம்மை, எண்ணும்மை 
யென்று அறிக, 


06 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மாறிப்‌ பிறந்து வரும்‌ என மேற்கொண்டது என்னு உரைப்பினுமாம்‌. 
இப்பொருட்கு உரிமை யென்பது அவாய்‌ நிலையான்‌ வந்தது. . 


உளதாதல்‌ என்னும்‌ ஒருமை, தோற்ற ஈறுகளோடு "தனித்தனி 
சென்றியையும்‌. 2ஆன்மாக்களே யென்னும்‌ பிரிநிலை யேகாரம்‌ 
விகாரத்தால்‌ தொக்கது. 
இனி, மாயாவாதி முதலியோர்‌ மதத்தை மறுத்தற்‌ பொருட்டு 
மேற்கொண்டது என்பாரும்‌ உளர்‌ ; “அத்துவிதம்‌ என்ற சொல்லானே 
அவரை மறுத்து *ஆன்மாக்களைப்‌ பெறுவித்தமையின்‌, ஈண்டு, அவர்‌ 
மதம்‌ பற்றிக்‌ கடா நிகழ்தற்கு ஓர்‌ இயைபின்மை யுணர்க. 
உதாரண வேண்டா 
கண்ட நனவைக்‌ கனவுணர்வின்‌ தான்மறந்து 
விண்படர்ந்தத்‌ தூடு வினையினால்‌--கண்செவிகெட்‌ 
டுள்ளதே தோற்ற வுளம்‌* அணுவாய்ச்‌ சென்றுமனம்‌ 
தள்ள விழும்‌ கருவில்‌ தான்‌ 
என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌ புனருற்பவம்‌ ஆங்‌ 
கால்படும்‌ இயல்புகளுணர்த்தி, அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 
கண்‌ செவி கேட்டு “உள்ளதே தோற்ற, உளம்‌ அத்தூடு விண்‌ 


1. தோற்றம்‌ உளதாதல்‌, ஈறு உளதாதல்‌ என இயையும்‌, 

2. எனைப்‌ பொருட்குத்‌ தோற்றமும்‌ ஈறும்‌ பதும்‌ பிரித்‌, சலின்‌, 
பிரிநிலை யேகாரம்‌ என்றார்‌. 

8. சிவ. போ. ச. 2. அதி, 1. ஏது, 


க்‌, ஆன்மாச்களைப்‌ பெதுவித்தது: சிவத்தின்‌ வேறாக ஆன்மா உண்‌ 
டென்‌ பது. 

5. “£ சென்றுசென்‌ றணுவாய்த்‌ தேய்ந்து தேய்ர்‌ ,தொன்றாம்‌ ?? _திந 
வாசகம்‌. கோயில்‌, 7. 

6. உள்ளது--* தூலவுடம்புகள்‌ கெட்ட வழியும்‌ தனக்குச்‌ கேடின்றிப்‌ 
படைப்புக்காலம்‌ தொடங்கச்‌ சங்கார காலமளவும்‌ நிலைபெற்றுள்ள 
தாயெ புரியட்டச தேசம்‌ ??--சிவஜானபாடியம்‌, 


போது---பிரமாணவியல்‌ 67 


படர்ந்து, கண்ட ௩னவைக்‌ கனவு உணர்வின்‌ மறந்து மனம்‌ தள்ள, 
வினையினால்‌ அணுவாய்ச்‌ சென்று கருவில்‌ விழும்‌ எனக்கொண்டு - 
கூட்டுக, 

(இ-ள்‌) கண்‌ செவி கேட்டு உள்ளதே தோற்ற—கண்‌ செவி 
முதலிய உறுப்புக்களையடைய இவ்வுடம்பு கெட்டவழித்‌ தனக்குக்‌ 
கேடின்றிப்‌ படைப்புக்‌ காலம்‌ தொடங்கிச்‌ சங்கார: காலமளவும்‌ நிலை 
பெற்றுள்ளதாகிய சூக்கும தேகம்‌ 'பூதசாரவுடம்பு முதலியனவாய்க்‌ 


காரியப்பட ; 


உளம்‌ 2அத்தூடு விண்படர்ந்து — உயிரானது பூதசார முதலிய 
உடம்பின்கட்‌ பொருந்தித்‌ துறக்க நிரயங்களிற்‌ சென்று அனுபவித்து 7 
கண்ட நனவைக்‌ கனவு உணர்வின்‌ மறந்து--பின்னர்‌ ஈனவின்கட்‌ 
கண்டவற்றைக்‌ கனாக்காணுங்‌ காலத்து மறந்து , அறிவு வேறுபட்டாற்‌ ' 
போல, முன்னைக்‌ கண்‌ செவி கெட்ட்வாறும்‌, உள்ளதே தோற்ற 
அத்தூடு விண்படர்ந்தவா அம்‌, ஆண்டனுபவித்தவா அ மாகிய இன்னே 
ரன்னவற்றை மறந்து அறிவு வேறுபட்டு ; ச மனம்‌ தள்ள வினையினால்‌ 
அணுவாய்ச்‌ சென்று கருவில்‌ விழும்‌--முன்னுடம்பு இறக்குங்கால்‌ 
அடுத்தவினை காட்டும்‌ கதி நிமித்தம்‌ பற்றி உயிர்‌ அவாவுமாறு மனம்‌ 
செலத்துதலான்‌ அக்கதிக்கட்‌ சேறற்கு ஏதுவாய்‌ எஞ்சி நின்ற புண்‌ 
ணிய பாவ சேடத்தால்‌ சூக்கும தேக மாத்திரையாய்ச்‌ சென்று 
அம்மனம்‌ தள்ளிய கதிக்கு அமைந்த அக்கருவின்கண்‌ படும்‌ ௭ - று. 


1, பூதவுடம்பு, பூதசாரவுடம்பு, யாதனாவுடம்பு என்ற மூன்றில்‌ பூத 
வுடம்பு மண்ணுலூற்கும்‌, பூதசாரவடம்பு அறக்கவுலதற்கும்‌, யாதனா 
வுடம்பு நிரயவுலிற்கும்‌ வேண்டுவன. 

2. துறக்கஞ்‌ செல்லுங்கால்‌ பூதசார வுடம்பின்கண்ணும்‌, நிரயம்புகுங்‌ 
கால்‌ யாதனா வுடம்பின்கண்ணும்‌ பொருந்தும்‌ ஆன்மா, ஒருகாலத்தே 
ஓருடம்பே பொரும்‌ அதலால்‌, “£ அத்தூடூ ?? என ஒருமையாற்‌ கூறப்‌ 
பட்டது. 

3. “முன்னுடம்பு இறக்கும்‌ ஞான்று மனம்‌ யாண்டுச்‌ சென்று பற்றி 
யத, ஆண்டு வர்து மீளப்‌ பிறக்கும்‌ என்பார்‌, “மனம்‌ தள்ளக்‌ கநவில்‌ 
விழம்‌ ? என்றார்‌ -—சீவதூனபாடியம்‌. 


68 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


1 இன்‌, உவமவுருபு. தான்‌, அசை, மறத்தற்குச்‌ “செயப்படு 
பொருள்‌ அவாய்‌ நிலையான்‌ வந்தது, விண்படர்ந்தென்னும்‌ 3உபலக்‌ 
கணத்தால்‌ நிரயம்‌ படர்ந்து என்பதூஉம்‌ பெறுதும்‌. 4படர்ந்தெனக்‌ 
காரியத்தைக்‌ காரணமாக வுபசரித்தார்‌. அத்தூடென்புழி, அன்‌ 
சாரியை விகாரத்தால்‌ தொக்கது. பொருந்தி என்பது சொல்லெச்சம்‌. 
வினை, ஆகுபெயர்‌. 


உடம்பு நீங்கிப்‌ போங்கால்‌, முதற்கண்‌ கெடுவன கண்ணும்‌ 
செவியுமாகலீன்‌, ௮ச்சிறப்பு நோக்குக்‌ கண்‌ செவி கேட்டு என்று 
உபசரித்தார்‌. கேட்ட வழி யென்பது கெட்டு எனத்‌ இரிந்து நின்றது. 


ஐம்பெரும்‌ பூதத்தின்‌ காரியம்‌ ௪ னப்பட்ட அலவுடம்பு, சூக்கும 
. வுடம்பின்‌ காரியம்‌ ஆமாறு என்னை யென்னும்‌ ஐயம்‌ நீக்குதற்கு 
உள்ளதே தோற்ற என்றார்‌. ஏகாரம்‌ தேற்றம்‌. 


ஆகாய முதலிய தாலபூதங்கள்‌ சத்த முதலிய சூக்குமபூதங்‌ 
களின்‌ காரியமாதலின்‌, அதுபற்றியே, தன்மாத்திரை மயமாகிய 
சூக்கும வுடம்பில்‌ தோன்றுவதாய அலவுடம்பு ஐம்பெரும்‌ பூதமயம்‌ 
எனப்பட்ட தன்றிப்‌ பிறிதில்லை யென்பது ;  பூதனா சரீரம்போனாற்‌ 


1. கனவுணர்வின்‌ என்றவிடத்‌.து, கனாக்காலத்து அறிவு வேறுபட்டாற்‌ 
போல என்றலின்‌, இன்‌, உவமவுருபாயிற்று. 


2. “மறந்து என்றதற்குச்‌ செயப்படுபொருள்‌ சண்‌ செவி கெட்ட 
வாறும்‌, உள்ளதே தோற்ற அத்தூடு விண்படர்க்தவாறும்‌, ஆண்டு 
அனுபவித்தவாறும்‌ முதலாயின '", 


8. ஒரு பொருளைக்‌ கூறுமிடத்து அதனோட இயைபுடையதையும்‌ 


உய்த்‌ தக்கொள்ள வைப்பது உபலக்கணம்‌, 


4, படர்ச்து என்பது சென்று அனுபவித்து என்ற பொருள்‌ பயந்து 
நீத்றத. அனுபவித்தல்‌ படர்ச்தது காரணமாக விளைந்த காரியம்‌; 
காரியமாகிய அனுபவித்தலைக்‌ கூறா, ௮ப்பொருளே பயக்கக்‌ காரண 
மாகிய படர்தலைச்‌ கூறினமையின்‌, “ படர்ந்தேனக்‌ காரியத்தைக்‌ 
காரணமாக வுபசரித்தார்‌ ?? என்றார்‌. 


போது-—பிரமாணவியல்‌ 69 


புரியட்ட ரூபர்தானே, யாதனா சரீரமாக” என்றும்‌, “சூக்கும 
வடி. வேதென்னில்‌ அல காரணமதாகும்‌ ? 2 என்றும்‌, “ தூலமாம்‌ 
உருவினுக்குச்‌ சூக்கும முதல்‌ '? “என்றும்‌, ** மாறி யிவ்வுருவமெல்‌ 
லாம்‌ வருவதெங்கே நின்ற என்னில்‌, கூறிய சூக்குமத்தாம்‌”” “என்றும்‌, 
“£ விதிப்படி சூக்குமத்தே யுருவரும்‌ ”” என்னும்‌, “£மனாதி தரும்‌ உடல்‌?” 
என்றும்‌ வழிநூலாசிரியரும்‌ இவ்வாறே கூறியவாறு காண்க. 
இஃது அறியாதார்‌ தத்தமக்கு வேண்டியவாழே உரைப்ப. 


அது தோன்ுங்கால்‌, *கரலமுற்றும்‌ நீங்கிட மரம்‌ பின்‌ வேறோர்‌ 
நீண்மரம்‌ நிகழ்த்து” “மாறுபோலச்‌ சூக்கும வுடம்பு கெடாது நிற்பத்‌ 
அலவுடம்பு வேறொரு குறியாம்‌ ஆரம்‌ வீரசங்கிலியுமா'' ?தல்‌ போல, 
வினைக்கீடாக அச்சு வேறுபட்டு, “ம திக்கெழு கலைகள்‌ போல வருவது 


33 10 


போவதாம்‌ என்பதூஉம்‌ வழிநூலாசிரியார்‌ கூறியவாற்றான்‌ அறிசு. 


அணு, சூத்குமவுடம்பு. தள்ள, தள்ளுதலானென்க, அக்கருவில்‌ 
எனச்‌ சட்டு வருவிக்க. தான்‌, அசை. 


உள்ளதே தோற்ற என்றதனால்‌, உடற்றிரிவும்‌, EGE 


1. சிவ. சித்தி. சூ, 2 : 86, 4, சிவ. சித்தி, த, 2 : 47. 

2, ன்‌ து. 4:10, 9. ற்‌ சூ. 2 : 49. 

9. 5 சூ. 2 : 50. 6, F சூ. 11:3. 

7. இஃசறியாதார்‌ கூறுவதாவது : ££ ஐம்பெரும்‌ பூதத்தானாய தால 
வுடம்பு குக்கும தேகத்தின்‌ காரியம்‌ ஆமாறு என்னை என்று சவ்‌ 
இத்துப்‌ * புரியட்ட ரூபந்தானே யாதனா சரீரமாக” என்றற்‌ ரொடக்‌ 
கத்தன பிறர்‌ ம்‌ பற்றிச்‌ a ? என்பது சிவஜர்ன 
பாடியம்‌. 

8. சிவ. சித்தி, சூ, 2 : 48, 

9. லு சூ. 2: 47. 


10. சிவ. சித்தி, சூ. 2 2 49, 

11. இறந்தவழி யெய்தும்‌ பிறப்பு மக்கட்‌ பிறப்பே யென்பது அதுணி௰யப்‌ 
படாமையின்‌, பிறப்பில்‌ உடற்றிரிவு உண்மையாதலைத்‌ தேர்த, 
££ இப்பிறவி தப்பினால்‌ எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ ஸதி 
இலேன்‌ ”? என்றார்‌ தாயுமானாநம்‌ என்று அறிக. 


70 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்றதனால்‌ இடத்திரிவும்‌, கண்டஈனவைக்‌ கனவுணர்வில்‌ தான்மறந்து 
என்றதனால்‌ 'அறிவுத்திரிவும்‌ பெறப்பட்டன. 


உள்ளதே தோற்ற வென்றதனால்‌, புதிதுபுதிதாய்த்‌ தோன்றுதற்‌ 
பற்றிச்‌ சற்காரிய வாதத்திற்கு இழுக்கின்மையும்‌, அத்தூடு விண்‌ 
படர்ந்தெனவும்‌, அணுவாய்ச்‌ சென்று கருவில்‌ விழுமெனவும்‌ கூறி 
யதனால்‌, போக்குவரவு பற்றி வியாபகத்துக்கு இழுக்கின்மையும்‌, 
வினைச்‌ சேடத்தா லென்‌.றதனால்‌, துறக்க நிரயங்களின்கண்‌ அனுபவித்‌ 
தொழிந்தமை பற்றிப்‌ புனருற்பவ காரணத்துக்கு இழுக்னெமையும்‌, 
மனம்‌ தள்ள வென்றதனால்‌, “அஃது எஞ்சுதற்கு ஏதுவும்‌ காட்டிய 
வாற, 

வேதத்துட்‌ கூறப்படும்‌ $பஞ்சாக்கினி வித்தையின்‌ இயல்‌ 
புணர்த்துவார்‌, கண்‌ செவி கேட்டவழி, விண்படர்ந்து மறந்து அணு 


1. இறச்தவழி மறப்பு உண்மையை, ““சரதலஞ்சேன்‌ அஞ்சுவல்‌ சாவின்‌, 
பிறப்புப்பிறி தாகுவ தாயின்‌, மறக்குவென்‌ கொல்லென்‌ காதல 
னெனவே?? (நற்‌. 897) என்றும்‌, “ இறந்தால்‌ இருவிசும்‌ பேறு 
வன்‌ ஏறிவர்‌ அ பிறப்பன்‌ பிறந்தால்‌ பிறையணி செஞ்சடைப்‌ பிஞ்ஞ 
கன்பேர்‌, மறப்பன்‌ கொலோ வென்றென்‌ உள்ளம்‌ இடந்து மறு 
இடுமே?” (11 : 8) என்று நாவாச்நம்‌ கூறுதல்‌ காண்க, 

2. அஃதுஅவ்வினை ; வினையுண்டாதற்கு மனம்‌ காரணம்‌ என அறிக, 
இருவினை யென்ப தென்னைகொல்‌ அருளிய, மனமே காயம்‌ வாச்‌ 
கெனு மூன்றின்‌, இதமே யூதம்‌ எனும்‌ இலை)? (இருபா, 14 ; 5-7) 
என்று சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க, 

8. பஞ்சாக்கணி வித்தையின்‌ இயல்பு :--* பார்ப்பனச்சாதி முதலிய 
வற்றில்‌ பிறக்து வேள்வி முதலிய ஈல்வினை செய்த உயிர்கள்‌, அவ்‌ 
வினையின்பயன்‌ அகர்தற்பொருட்‌, இவ்வுடம்பின்‌ நீங்கச்‌ சூக்கும 
தேகத்தோடும்‌ அறக்கத்திற்‌ சென்று இன்பம்‌ அனுபவித்தற்கு உரிய 
பூதசார வுடம்பெடுத்து, ஆண்டு வைகும்‌ கடவுளரோடு வாழ்ர்த, 
ஈல்வினைப்பயன்கள்‌ அனுபவித்துத்‌ தொலைந்தவழி, மீள நிலத்தின்‌ 
வரது, பார்ப்பனச்சாதி முதலியவற்றில்‌ தோன்றி, வினைகளைமீட்டு 
தற்கு ஏதுவாய்‌ எஞ்ச நின்ற வினைச்சேடத்தால்‌ அவ்வுடம்பின்‌ 
நீங்கச்‌ குக்குமதேக,த்தோடு மேக.ம௦ண்டலத்‌ தினை எய்தி, ஆண்டுநின்று 


போது-—பிரமாணவியல்‌ 71 


வாய்ச்‌ சென்று கருவில்‌ விழும்‌ என்றார்‌. பஞ்சாக்கினி வித்தையின்‌ 
இயல்பு நீலகண்டபாடியத்துட்‌ காண்க, 
மறந்து விண்படர்ந்‌து எனக்‌ கூட்டி. முரைப்பாருமுளர்‌. அறக்க 
நிரயங்களிற்‌ படர்ந்து அனுபலிப்புழி, அறிவு திரியாமை புராணங்‌ 
களுட்‌ காண்க, 
உதாரண வேண்டா 
அரவுதன்‌ தோலுரிவும்‌ அக்கனவும்‌ வேறு 
பரகாயம்‌ போய்வருமப்‌ பண்பும்‌—பரவின்‌ 
குடாகாய வாகாயக்‌ கூத்தாட்டாம்‌ என்ப 
தடாதுள்ளம்‌ போமா றது 
என்பது உதாரணம்‌. என்னுதலிற்றோ வெனின்‌, உயிருக்குப்‌ 
புனருற்பவம்‌ ஆகாமைக்கு வாதிகளான்‌ எடுத்துக்காட்டப்படும்‌ 
குடாகாய ஆகாய வுவமைக்குப்‌ போருள்‌ கூறி மேலதனை வலியுறுத்து 
தல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) அரவுதன்‌ தோல்‌ உரிவும்‌ அக்கனவும்‌ பாகாயம்‌ 
போய்‌ வரும்‌ அப்‌ பண்பும்‌ பரவில்‌ வேறு-—'கண்செவி கெட்டவழி 


மழைத்‌ தாரையினோடு கூடி நிலத்தினை அடைந்து நெல்‌ முதவிய 
பைங்கூழின்‌ விரவிநின்‌ அ, அவை உணவாய்ப்‌ பரிணயித்‌தவழி அவற்‌ 
ரே கூடித்‌ தக்தையின்‌ வயிற்றுட்‌ சென்று, அண்டிச்‌ சுக்கலமாய்ப்‌ 
பரிணமித்து, அதனோட கூடித்‌ தாய்‌ வயிற்றுட்‌ சென்று, ஆஅண்செ்‌ 
கருவாய்ப்‌ பரிணமித்துப்‌ பார்ப்பனச்சாதி முதலியவற்நிற்‌ குரித்‌ 
தாகிய தூலதேகத்தோடு நிலத்தில்‌. தோன்றும்‌ என்று உணர்க, 
அன்மாத்‌ தூலவுடம்பின்‌ நீங்யெவழித்‌ துறக்கழம்‌, மேகமண்டலழம்‌, 
நிலனும்‌, தந்தையும்‌, தாயும்‌ என்னும்‌ ஐச்‌. நிலைக்களத்‌ அம்‌ வைத்‌ 
தோன்றுதலின்‌, இவ்வைந்தின்‌ இடமும்‌ அங்கியொகவும்‌, இவற்றின்‌ 
எய்திய அன்மா ஆகுதியாகவும்‌ இங்கனம்‌ தியானிப்பசொரு சாதக 
மாகலின்‌, இத பஜ்சாக்கினி வித்தையெனப்பட்ட அ —சிவதூான 
\ பாடியம்‌, இவ்வியல்பு துறக்கம்‌ புக்த மீளத்தோன்றும்‌ உயிர்க்கே 
யன்றி, நிரயம்புக்த மீளத்தோன்றும்‌ உயிர்க்கன்று, 
1. கண்‌ செவி யென்பதற்குச்‌ கண்‌ செவி முதலிய உறுப்புக்களையுடைய 
உடம்பு என்று முன்னை வெண்பாவிற்குச்‌ கூறிய பொருளைக்‌ கடைப்‌ 
பிடிச்ச, 


72 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உள்ளதே தோற்ற அத்தாடு விண்படர்தற்குப்‌ பாம்பு தோலரித்துப்‌ 
புதிதொரு தோல்‌ போர்த்துச்‌ சேறலும்‌, புருடன்‌ ஈனவுடம்பின்‌ 
நீங்கிக்‌ கனவுடலீற்‌ சேறலும்‌, யோகிகள்‌ தம்முடம்பு நீங்கிப்‌ பரகா 
யத்திற்சென்று மீடலுமாகிய இவ்வுவமைகள்‌ மிக்கு வழங்குதற்கண்‌ 
இவற்திற்கு மாறாக ; 


குடாகாய ஆகாயக்‌ கூத்தாட்டு ஆம்‌ என்பது அடாது குட 
ஆகாயம்‌ குடமுடைந்த வழி ஆகாயத்தோடு கூடுமாறு போல்வ 
தோர்‌ *கூத்தாட்டாம்‌ என்னு நீ கூறுதல்‌ பொருந்தாது ; 


உள்ளம்‌ போம்‌ ஆறு அது--சூக்கும வுடம்பு விட்டுப்‌ போமாற்‌ 
றிற்கே அவ்வுவமையாகலான்‌ எ-று. 


எனவே, உடல்விட்டுப்‌ போமாற்றிற்கு இவ்விருவகை யுவமை 
களும்‌ ஆகமங்களிற்‌ கூறுதலின்‌, அவை தம்முள்‌ முரணாதவாு, அரவு 
தன்‌ தோலரிவு முதலியன அலனவுடல்‌ விட்டுப்‌ போமாத்றிற்கும்‌, 
குடாகாய வுவமை சூக்கும வுடம்பு விட்டுப்‌ போமா ற்றிற்கும்‌ எனக்‌ 
கோடல்‌ பொருத்தமுடைமையின்‌, அவ்‌£வேஅபாடு உணராது குடா 
காய வுவமையும்‌ காலவுடம்பு விட்டுப்‌ போமாற்றிற்கே போலும்‌ என 
மலையற்க என மேலதனை வலீயுஅத்தவா அ காண்க, 


மேலைவெண்பரவில்‌ (£ கண்ட நனவைக்‌ கனவுணர்வில்‌ தான்‌' 

மறந்து” என்றது, அறிவு வேறுபடு முறைமைக்கு எடுத்துக்காட்டிய து 

1. கூத்தாட்டு _— பரச்தவிடத்தே பல்ப்‌ பரவிக்‌ இடக்கும்‌ மக்கள்‌ 
கூத்தாடும்‌ அவையின்கண்‌ கூடியிரும்‌ து பின்னர்‌ அக்கூத்து முடிந்த 
வழிப்‌ பண்டேபோல்‌ நீங்கிவிடும்‌ இயைபுபற்றிச்‌ தடாகாய வாகர்யக்‌ 
கூத்தாட்டாம்‌ எனப்பட்டது. 

2. அரவுதன்‌ தோலுரிவு அலவுடல்விட்ட வேறு தூலவுடல்பெற்றுப்‌ 
போதற்கும்‌, கனவு அலவுடல்விட்செ சூக்கும வுடம்பொடு நிற்றற்‌ 
கும்‌, தடாகாயம்‌ குக்கும வுடம்பின்‌ நீங்கிச்‌ வொனந்த ஞானவடி 
வாயெ காரணவுடம்பில்‌ நிற்றற்கும்‌, யோடியர்‌ பரகாயம்‌ சேறல்‌ 
இவ்வாறு பலவுடம்பினும்‌ சேறற்கும்‌ உவமையாகும்‌ வேறுபாடு, 


னி 


போது-பிரமாணவியல்‌ 78 


எனவும்‌, ஈண்டு அக்கனவும்‌ என்றது, அதனையே உடல்‌ வேறுபடும்‌ 
முறைமைக்கு எடுத்துக்காட்டிய. து எனவும்‌ 'தெரிச்துகொள்க. 


பரவு, முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. இல்‌லுருபு தொழில்‌ நிகழ்ச்சிக்‌ 
கண்‌ வந்த ஏழாவது. பரவுதல்‌, எல்லார்க்கும்‌ புலனாமாஅ மிக்கு 
நிகழ்தல்‌. ஈண்டு உள்ளம்‌ என்றது சூக்கும வுடம்பை. போமாத்றித்‌ 
கென்னும்‌ நான்காவது விகாரத்தால்‌ தொக்கது; *: ஐந்தவித்தான்‌ 
ஆற்றல்‌ 3 '' என்புழிப்போல. 

குளம்‌ ஆம்பல்‌, குளாம்பல்‌ என மருவினற்போல, “குடம்‌ 
ஆகாயம்‌, குடாகாயமென மரீஇயிற்ற௮ு, ஆகாயக்‌ கூத்தாட்டு என்பது 
உவமத்தொகை. இதனை உம்மைத்‌ தொகையாகக்‌ கொண்டு குடா 


காய ஆகாயமும்‌ கூத்தாட்டும்‌ போல்‌ என்று உரைப்பாருமுளர்‌. 


நான்கா மதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி நீக்கமின்றி நிற்குமன்றே என்றது, 


என்பது மேற்கோள்‌: என்நுதலிற்றோ வெனின்‌, அங்ஙனம்‌ புன 
ருற்பவமாதற்கு ஏதுவாய்‌ இருவினைகளைச்‌ சேலுத்தி நிற்பது எனப்‌ போந்த 


1. மேலைவெண்பாலிற்‌ கூறிய கனவுண்மையே இதன்கண்ணும்‌ வந்தது 
கூறியது கூறல்‌ போலும்‌ என மயங்காமைப்‌ பொருட்டு, இவ்வாறு 
 தெரிந்துகொள்க ”' என்‌இன்றார்‌. 

2. தூலவுடம்பின்‌ காரணமாய்‌ அதன்‌ உள்ளே நிலவு தலால்‌, சூக்கும 
வுடம்பு உள்ளம்‌ என்று கூறப்பட்டது என்றார்‌. 

3. திநக்தறள்‌ : பரிமேலழகநுரை. 

4, குடம்‌ என்னும்‌ நிலைமொழி தமிழ்ச்சொல்லாதலால்‌, அதன்கண்‌ 

| இவ்வாறு புணர்தற்கு இலக்கணம்‌ இல்லாமைபற்றிக்‌ குடாகாயம்‌ 
என்பது மந௨ ழடிபு என்பாராயினர்‌. 

5. “இணி இவ்வான்மாக்களுக்கு இருவினை மு,சல்வன்‌ ஆணையின்வரும்‌!! 
(சிவ, போ. சு, 2 : அதி, 2) என்று முன்னர்க்‌ கூறியது, 

10 


74 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆணை யேனப்படும்‌ சத்தியாவது முதல்வனின்‌ வேறோ அன்றோ என்‌ 
னும்‌ ஐயப்பாட்டின்கண்‌ போருட்குச்‌ சத்தி வேறு என்னும்‌ மீமாஞ்சகர்‌ 
முதலியோர்‌ மதமும்‌, அன்றேன்னும்‌ நையாயிகர்‌ முதலியோர்‌ மதமும்‌ 
பற்றி நீகழும்கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இறுதிக்கூற்றைக்‌ 
கண்ணமித்துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) முதல்வன்‌ தனது ஆணையாகிய இற்சத்தியோடு ௪ம 
வேதமாய்‌ நிற்பன்‌ எ - று, 


அக்நிய யோக வியவச்சேதம்‌ அயோக வியவச்சேதம்‌ என்றற்‌ 
றொடக்கத்து வடசொற்கள்‌, பிறிதினியைபு நீக்குதல்‌ இயைபின்மை 
நீக்குதல்‌ என்றற்‌ றொடக்கத்தனவாக மொழிபெயர்த்து வழங்கப்படு 
மாஅபோல, “சமவாயமென்னும்‌ வடமொழி, தமிழின்கண்‌ நீக்க 
மின்றி நிற்றல்‌ ஏன மொழிபெயர்த்து வழங்கப்படும்‌ என்று உணர்க. 
வடமொழி இரண்டாஞ்‌ சூத்திரத்து இறுதியில்‌ ஆணை முதல்வனோடு 
சம வேதமாய்‌ நிற்கும்‌ என 3ஆணைமேல்‌ வைத்தோதி யதனை ஈண்டு 
“முதல்வன்மேல்‌ வைத்து ஓதினார்‌. 


1. சேனுவரையநம்‌ பிரயோக விவேகமுடையாரும்‌ இவ்வாறு மொழி 
பெயர்த்து வழங்குன்றனர்‌. 


2, சமவாயமென்பதும்‌ சமவேதமென்ப தும்‌ பொருளால்‌ ஒன்றே, வெ 
னுக்கும்‌ ௪,த்திக்கும்‌ உள்ள தொடர்பு சமவாயம்‌ என்றும்‌,சமவாயமுற்று 
நிற்கும்‌ செயலைச்‌ சமவேதம்‌ என்றும்‌ வழங்குஇன்‌ றனர்‌. நீக்கமின்றி 
நிற்கும்‌ இயைபு சமவாயம்‌ ; கீக்சமின்றி நிற்பது சமவேதம்‌. இரத்‌ 
தினத்திரயம்‌ என்னும்‌ தூலுடையாரும்‌ ££ பரிணாமத்தால்‌ வாட்ட 
மடையா தவனாயும்‌ நீத தியனாயும்‌ உள்ள பரடவெனைச்‌ சமவாய சம்பந்‌ 
தத்தால்‌ சார்ச்‌திருக்கும்‌ ற்சத்தி”' (ரூ. 197) என்பது காண்க, 

8. “ ஆச்ஞயா ஸமவேதயா '? என்பது வடமொழீ இரண்டாச்‌ தத்தித்‌ 


திறுதி, 


4. ' ழதல்வன்‌ ஈற்சத்தியோடு சமவேதமாய்‌ நீந்பன்‌ என்று மேந்கோளிற்‌ 
கூறியருளிய த, 


சீ 


போது-—பிரமாணவியல்‌ - 75 


கண்ணழிப்புழி, இருவினை முதல்வன்‌ ஆணையின்‌ ' வருமெனக்‌ 
கூறிப்‌ போந்த ஆணை, ஈண்டுக்‌ 1/கூறுமையே இனிது விளங்குமென்னும்‌ 
கருத்தால்‌, சொற்‌ பல்காமைப்‌ பொருட்டு அதனை யொழித்து எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டது. இப்பொருள்‌ காணமாட்டாதார்‌ சருவவியாபி 
யாய்‌ நிற்றலால்‌ என்னும்‌ ஏதுவின்‌ பொருளே மேற்கோளுக்கும்‌ 
“பொருளாகக்‌ கொண்டு உரைப்ப. அது கூறியது கூறலாதனுமன்றி 
மொழிபெயர்த்தல்‌ யாப்பிற்கு ஏலாமையும்‌ அறிக, 


ஈண்டுச்‌ *சமவாயமென்றது தாதான்மிய சம்பந்தத்தை ; ௮ஃதா 
வது பொருளான்‌ ஒன்றேயாகியும்‌ ஒருவாற்றான்‌ “பேதமாதற்கு 


உரிை பமயுடைமை. 


ஏது 
அவன்‌ ஏகாநேகம்‌ இரண்டும்‌ இன்றிச்‌ சருவ வியாபியாய்‌ நிற்றலான்‌, 


என்பது ஏது.  என்நுதலிற்றோ வேனின்‌, அதற்குப்‌ பிரமாண 
மேன்னை யென்னுங்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 


(இ-ள்‌) அம்முதல்வன்‌ ஒன்றே வேறே யென்னும்‌ இரு 


1. இணி, ஆணையின்‌ நீச்சமின்றி நிற்கும்‌ '? என்னாது, நீக்சுமீன்றி 
நிற்தமேன மேற்கொண்டது, சொற்பல்குதல்‌ என்னும்‌ குற்றம்‌ 
வாராமைப்பொருட்டு; ஆணையின்‌ என்பது விடுக்கப்பட்டது என்பது 
கருத்து, 

2. காணமாட்டாதார்‌, நீக்சமின்றி நிற்குமென்பதில்‌, நிற்கும்‌ என்பதற்கு 
எழுவாய்‌ முதல்வன்‌ எனக்கொண்டு முதல்வன்‌ சருவவியாபியாய்‌ 
நிற்கும்‌ என்று பொருள்‌ கூறுவர்‌. 
மேல்வரும்‌ ஏ.துவிலும்‌ ௮௮ கூறுதலால்‌ கூறியது கூறலாயிற்று, 

ம்‌, “ பரமவெனைச்‌ சமவாய சம்பர்தத்தால்‌ சார்ர்திறாக்கும்‌ சிற்சத்தியும்‌ 
சிவனோடு தாதான்மியமாய்‌ இருப்பது ”'. 

5. குணகுணி பேதம்‌ தருமதருமி பேதம்‌ முதலிய பேதமாதல்‌, 


76 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தன்மையுமின்‌ றி, அவ்விரண்டிற்கும்‌ பொதுவாய்‌ எங்கணும்‌! வியாபி 
யாய்‌ கிற்றலான்‌, இனி, ஆணையின்‌ நீக்கமின்றி நிற்கும்‌ அன்றே யென 
மேற்கொண்டது. 

அலினாபாவம்‌ உணர்த்துவார்‌ ஏகாகேகம்‌ இரண்டும்‌ இன்றி 
யென, மேற்கோளிற்‌ போந்த பொருளை அநுவதித்துச்‌ சருவ வியாபி 
யாய்‌ நிற்றலான்‌ என ஏதுக்‌ கூறினார்‌. சருவ வியாபியாய்‌ நிற்றல்‌, 
அவையே தானேயாய்‌ என்னும்‌ அதிகரணத்தாற்‌ சாதிக்கப்‌ 
பட்டமையின்‌, அதனை ஈண்டு, ஏதுவாக வைத்து ஆணையின்‌ நீக்கமின்றி 
நிற்கும்‌ என்று மேற்கோளைச்‌ சாதித்தவா அ, 

உதாரண வேண்டா 

எங்குமுளன்‌ என்றளவை ஒன்றன்‌ றிரண்டென்னில்‌ 

எங்கு முளன்‌அன்‌ றெவற்றெவனும்‌--அங்கண்‌ 

அவையவன்‌ அன்றில்லைப்‌ பொன்னொளிபோல்‌ ஈசன்‌ 

அவையுடைமை யாளரநாம்‌ அங்கு 

என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, “எதுவும்‌ மேற்‌ 
கோளும்‌ தம்முள்‌ அவினாபாவம்‌ ஆமாமாறு யாங்கனம்‌ என்னுங்‌ கடாவை 


இதனை, “ சவனுக்கும்‌ சத்திக்கும்‌ சொரூபத்தில்‌ வேற்றுமையில்லை 
யாயினும்‌, தரும தருமி ரூபமான வேற்றுலை யுண்மையேயாகும்‌ ; 
ஆகையால்‌ சிவசத்தி வெனுடைய தருமமேயாகும்‌ ?' (இரத்‌. 294) 
என்பதனாலறிக, 

1. இவ்வாறு வியாபித்தல்‌ சத்தியாதலால்‌, அதனோடு நீக்கயின்‌ றி நிற்கும்‌ 
எனவே, பரமசிவன்‌ சருவவியாபியாய்‌ நிற்குமாறு பெற்றாம்‌. 

2. இற்சத்தியினின்றும்‌ விட்டு நீங்காத தன்மையைக்‌ கூறலுற்ற ஆசிரியர்‌ 
அவ்‌ விட்டேங்காமையை நீக்கமின்றி நிற்கும்‌ என்பதனால்‌ மேற்‌ 
கோளில்‌ உணர்த்தி அதனையே ஈண்டு “ ஏகாநேகம்‌ இரண்டும்‌ 
இன்றி '? என்று கூறியது அனுவாதம்‌. சருவவியாபியாய்‌ நிற்றலான்‌ 
என்பதே ஏது, 

3. இச்குத்திரத்து முதலதிகரணம்‌, 

4, எதுவும்‌ பொருளும்‌ வெனுக்கும்‌ ௪,த்திக்கும்‌ ௮வினாபாவம்‌ உண்டென்‌ 
பதனை எகாரேக மிரண்டுமின்றி யென்றும்‌, சருவ வியாபியாய்‌ 
கிற்றலா னென்றும்‌ சாதித்தது. 


போது--பிரமாணவியல்‌ ரர்‌ 
ஆசங்கித்து அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) எங்கும்‌ உளன்‌ என்ற அளவை ஒன்றன்று--யாவ்‌ 
கணும்‌ அவையே தானே யென மேற்கூறிய அளவையானே முதல்‌ 
வன்‌ ஒரு பொருளாதல்‌ கூடாது எ-று, 


ஒன்றாயின்‌ கங்கைக்‌ கரையில்‌ நின்ற ஒரு மானுடனே காவிரிக்‌ 
கரையினும்‌ ஒருங்கு நிற்கமாட்டான்‌ ; அது போல ஒரு பொருள்‌ 
ஓரிடத்து உளதாதலன்றி யாங்கணும்‌ வியாபித்து நிற்கமாட்டாத 
என்பதாம்‌; 

£ இரண்டு என்னில்‌ எங்கும்‌ உளன்‌ அன்று-அற்றேல்‌ முதல்‌ 
வன்‌ இரு பொருளாய்‌ நிற்கும்‌ எனக்‌ கோடும்‌ எனின்‌ யாங்கணும்‌ 
அவையே தானேயாய்‌ உளனாதல்‌ கூடாது எ-று. 


தன்மாட்டே வேற்றுமையுடையா னுக்குப்‌ பிற பொருளின்கண்‌ 
வேற்றுமையின்றி வியாபித்து கிற்றல்‌ சாலாது என்பதாம்‌ ; 


அற்றேல்‌ இவ்விரண்டோடு முரணுதலின்‌, எங்கும்‌ உளன்‌ 
அல்லன்‌ எனக்‌ கோடும்‌ எனின்‌, 


8 எவற்று எவனும்‌ அங்கண்‌ அவை அவன்‌ அன்று இல்லை--எவ்‌ 

5 
விடங்களினுள்ள எத்திறப்பொருளுமாகிய அவ்விடத்து அவைகளெல்‌ 
லாம்‌ * “அகரவுயிர்‌ இன்றேல்‌ அக்கரங்கள்‌ ?' இல்லையா மாறுபோல, 


1. இது இவமும்‌ சத்தியும்‌ ஒன்றன்று என்கின்ற ௮. 

2, வெரும்‌ சத்தியும்‌ இரண்டல்லவென்று இதனால்‌ கூறப்பட த. 

9. மேல்‌ “£ அவையே தானேயர்ய்‌ ? (சிவ. போ. சூ. 2) என்புழித்‌ 
தானே யாதலை வற்புறுத்திப்‌ போரந்தமையால்‌ எங்குமுளன்‌ என்பத 
அணியப்பட்டமையின்‌, அதனை ஈண்டு விலக்குதற்கு வழியில்லை 
யென்கின்றது. 

4, | “£ ஒன்றென்ற தொன்றே காண்‌ ?' என்று தொடங்கும்‌ உதாரண 
வெண்பா. (சிவ, போ. து. 2, அதி 1) 


78 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அம்முதல்வனை யின்றி அமையா ; ஆகலான்‌, எங்கும்‌ உளன்‌ அல்லன்‌ 
என்றல்‌ பொருந்தாது எ-று. 


ஆகலான்‌ எங்கும்‌ உளன்‌ அல்லன்‌ என்றல்‌ பொருந்தாது என்‌ 
ப.து குறிப்பெச்சம்‌. 


அற்றேல்‌, வேறு விடுக்குமானு என்னையெனின்‌, 


ஈசன்‌ ! பொன்‌ ஒளி போல்‌--எங்கும்‌ உளனாஇய முதல்வன்‌ 
ஞாயிறும்‌ ஒளியும்‌ போல ஒன்றாதற்கும்‌ இரண்டாதற்கும்‌ பொது 
வாய்த்‌ தாதான்மியத்தால்‌ சிவமும்‌ சத்தியும்‌ என்று இயைந்து நிற்கும்‌ 
எ-று. 


அற்றேல்‌, பசுபாசங்களும்‌ வியாபகம்‌ எனக்‌ கோடலின்‌, அவை 
யும்‌ இம்முறைமைபற்றி ஏகாகேகம்‌ இரண்டும்‌ இன்றி, முதல்வன்‌ 
போலத்‌ தத்தம்‌ சத்திகளோடு தாதான்மியமாய்‌ நிற்கும்‌ என்பது 
பெறப்படுதலான்‌ முதல்வனோடு சமமாவான்‌ செல்லுமே யெனின்‌, 


அவை உடைமை நாம்‌ ஆளாம்‌ அங்கு--அவ்வாரறாயினும்‌ முதல்‌ 
வனது வியாபகத்தை நோக்க வியாப்பிய மாகலின்‌, அப்பாசங்கள்‌ 
உடைமையசம்‌ ; பசுக்களாகிய நாம்‌ அடிமையாவேம்‌ அம்முதல்வன்‌ 
மாட்டு எ-று. ்‌ 


எங்குமுளன்‌ அன்று எனப்‌ பாடமோதுவாரு முளர்‌. 


பாசங்கள்‌ உடைமையரமாறும்‌, பசுக்கள்‌ அடிமையாமா மும்‌, 
“தரரகமாம்‌ அத்தன்‌ தாள்கிற்றல்‌'” எனவும்‌, (“அதனின்‌ ஈறலா ஒன்று 
பலவாறே தொழும்பாஞும்‌ ” 2 எனவும்‌ மேலே பெறப்பட்டமையின்‌, 
அவற்றை ஈண்டு எடுத்துக்காட்டி ஆசங்கை நீக்கெயவாறு. 


1, பொன்‌--குரியன்‌. “£ பொன்வாள்‌ முன்‌ கொண்மூவிற்‌ புக்கு ?? (சிவ, 
போ. சு. 11. அதி. 2 ௨. வே.) என்று பிறாண்டும்‌ கூறுதல்‌ காண்க, 


2. ச. 1. அதி. 3 ௨, வே. 


போது-—பிரமாணவியல்‌ 79 


என்ற வென்னும்‌ பெயரெச்சத்து அகரம்‌ விகாரத்தால்‌ தொக்கது; 
 புகழ்புரிந்த'” என்புழிப்போல. அளவையான்‌ என ஆனுருபு விரிக்க, 
ஒன்றன்று உளனன்று என்புழி,” ஒன்று உளன்‌ என்னும்‌ தருமி 
வாசகங்கள்‌ ஆகுபெயரால்‌ அத்தருமங்களின்மேல்‌ நின்றனவா லான்‌, 
உளனென்ப தும்‌ அஃறிணையொருமையோடு முடிந்தது. அன்மை, 
கூடாமைப்பொருட்டு. எவற்றேவனும்‌ என்பது ஏழாம்‌ வேற்றுமைத்‌ 
தொகை ; அஃறிணேக்கண்‌ வரும்‌ எவனென்னும்‌ வினாவினைக்‌ குறிப்புச்‌ 
சொல்‌, ஈண்டுப்‌ பெய்ர்த்தன்மைப்‌ பட்டு எவனும்‌ என” எஞ்சாமைப்‌ 
பொருண்மை யுணர்த்தி நின்றது. அன்றியென்னும்‌ வினையெச்சம்‌ 
செய்யுளாகலின்‌ அன்று எனத்‌ திரிந்தது. இன்மை, ஈண்டு அமையா 
மைப்‌ பொருட்டு. போன்‌, “ஆகுபெயர்‌. ஆம்‌ என்பது உடைமை 
யோடும்‌ இயையும்‌. பொன்னோளிபோல்‌ ஈசன்‌ என்பது தொகை 
யுவமமாகலின்‌, பொ துவியல்பு விரித்துரைக்கப்பட்டது. 

இவ்வதிகரணத்தாற்‌ போந்த தொகைப்பொருள்‌ -— முதல்வன்‌ 
வியாபகனாதலின்‌, வியாபகப்பொருட்கு ஒன்றாய்‌ நிற்றல்‌ கூடாது; 
அது கூடாமைபற்றி, இரண்டாய்‌ நிற்பன்‌ எனின்‌, வியாபகனாதல்‌ 
கூடாது; வியாபியல்லன்‌ எனின்‌, பசுபாசங்கள்‌ அவனை யின்றி அமை 


1, தறள்‌ 59. 

2. ஒன்று என்பது ஒரு பொருளாதல்‌ என்றும்‌, உளன்‌ என்பது உள 
னாதல்‌ என்றும்‌ தருமத்‌இின்மேல்‌ நிற்கின்றன ; அதனால்‌ உளனாசல்‌ 
அன்று என ௮ஃறிணை முடிபு கொள்வதாயிற்றெனவறிக, இவ்வாறு 
கூறாவிடில்‌, உளன்‌ என்னும்‌ உயர்‌திணைச்சொல்‌ அன்று என்னும்‌ 
அஃறிணை முடிபுபெற்று வழுவாம்‌, 

3. எவ்விடங்களிலுமுள்ள எ,த்‌திறப்பொருளும்‌ என ஏழாம்‌ வேற்றுமை 
விரிதலால்‌, ஏழாம்‌ வேற்றுமைத்‌ தொகையென்றார்‌, 

4, எவனென்னும்‌ சொல்‌ இடத்திற்கேற்ப வேறு வேறு பொருளுணர்த்‌ 
அம்‌ இயல்பின தா தவின்‌, எஞ்சாமைப்‌ பொருட்டாயிற்று; “£ கற்றதனா 
லாய பயனென்கொல்‌ ?? (துறள்‌, 2) என்புழி இன்மைப்‌ பொருட்‌ 
டாசல்‌ காண்க, 

5. தொல்‌-எழத்து, உயிர்மயங்கியல்‌, 35 

6. பொன்னென்பது அதன்‌ நிறத்தையுடைய ஞாயிற்றுக்‌ சாயினமை 
யின்‌ ஆகுபெயர்‌, 


80 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தல்‌ கூடாத; ஆகலான்‌ முதல்வன்‌ ஒருவனே ஞாயிறும்‌ ஒளியும்‌ 
போலச்‌ சிவமும்‌ சத்தியும்‌ எனத்‌ தாதான்மியத்தால்‌ இருதிறப்பட்டுச்‌ 
சருவ வியாபியாய்ப்‌ பொதுமையின்‌ நிற்பன்‌ எனச்‌ சமவேதமாய்‌ 
கிற்குமாஅ தெளிவிக்கு முகத்தானே' தாதான்மிய சத்தியுண்மைக்குப்‌ 


பிரமாணங்‌ கூறியவாறாம்‌ என்று உணர்க. 


அ௮ஃதரமாறு, தன்னை விளக்குவதாஉம்‌ விடயங்களை விளக்கு 
வதாஉம்‌ தானேயாகிய ஞாயிறு ஒன்றுதானே விடயங்களை விளக்குழிக்‌ 
ச.திரெனவும்‌, தன்னை விளக்குழிக்‌ கதிரோன்‌ எனவும்‌ தாதான்மியத்‌ 
தால்‌ இருதிறப்பட்டு இயைந்து நிற்றல்‌ போல, புறப்பொருளை நோக்‌ 
காது அறிவு மாத்திரையாய்த்‌ தன்னியல்பின்‌ நிற்பதாஉம்‌, புறப்‌ 
பொருளை நோக்கி நின்று உணர்த்துவதூஉம்‌ ஆயெ இரு தன்மையை 
யுடைய பேரறிவாய சைதன்னியம்‌ ஒன்றே, அங்ஙனம்‌ புறப்பொருளை 
கோக்க நிற்கும்‌ நிலையில்‌ சத்தியெனவும்‌, புறப்பொருளை நோக்காது 
அறிவு மாத்திரையாய்‌ நிற்கும்‌ நிலையில்‌ சிவம்‌ எனவும்‌ தாதான்மியத்‌ 
கால்‌ இருதிறப்பட்டு இயைந்து நிற்கும்‌ என உணர்க, 


இனி, தியின்‌ சத்தி யொன்று தானே ௬டுதல்‌ அடுதல்‌ முதலிய 
தொழில்‌ வேறுபாட்டால்‌ ௬டுஞ்சத்தி அடுஞ்சத்தி யென்றல்‌ தொடக்‌ 
சத்துப்‌ பலவேறு வகைப்படுமானு போல, ”சிவசத்தி யொன்றே காரிய 
வேறுபாட்டால்‌, பரை, ஆதி, இச்சை, ஞானம்‌, கரியை யென்று 


1. தாதான்மிய சம்பந்தநுடைய சத்தியைத்‌ தாதான்மிய சத்தி 
யென்றார்‌. அகோர சிவாச்சாரியாநம்‌ பலவிடங்களிலும்‌, ££ பரம 
வெனைத்‌ தாதான்மிய ரூபமான சமவாயச்‌ சேர்க்கையாற்‌ பற்றி 
யிருக்கும்‌ இற்சக்தி ?? யென்றே கூறுவர்‌, 


2, **விவர்தீதமற்றதாயும்‌ பலத்துடன்‌ கூடியதாயும்‌ உள்ள வெசத்தியும்‌ 
தான்‌ ஒன்றாயிரும்‌ தும்‌. காரியவேறுபாட்டால்‌ பல வேறுபாட்டை 
யடைஜன்றதஅ.? (த்‌. 189) ““சத்திதான்‌ பலவோ என்னில்‌ 
தான்‌ ஒன்றே யரேகமாக, வைத்திடும்‌ கரரியத்தான்‌ மந்திரி யாதிக்‌ 
செல்லாம்‌, உய்த்‌ திம்‌ ஒருவன்‌ சத்தி போல்‌ அரனுடையதாபப்‌, புத்தி 
முத்‌திகளையெல்லாம்‌ புரிச்‌ தவன்‌ நீனைம்‌தவாறும்‌,”' (சீவ. சித்‌, 1:61) 


பொது--பிரமாணவியல்‌ 81 


ஐவகைச்‌ சத்திகளாயும்‌, முறையே ஐந்தும்‌, நான்கும்‌, எட்டும்‌, 
பதின்மூன்றும்‌ எட்டுமாகிய கூறுபாடுடைய - ஈசானி முதலிய 
1ஐவகைச்‌ சத்திகளாயும்‌, ஆரணி முதலிய மூவகைச்‌ சத்திகளாயும்‌, 
நிவிர்த்தி முதலிய ஐவகைச்‌ சத்திகளாயும்‌, . வாமை முதலிய அட்ட 
சத்திகளாயும்‌, பரவாசேவரி, அபரவாசசுவரி, மனோன்மணி, மகேசை, 
உமை, திரு, வாணி யென எழுவகைச்‌ “சிவபேதங்கட்கும்‌ முறையே 
யெழுவகைச்‌ சத்திகளாயும்‌, அத்தியான்மிக மெனப்படும்‌ உன்மனை 
முதலிய கலைகளாயும்‌, இன்னும்‌ பல வேறுவகைப்பட்டும்‌ நிற்கும்‌. 
அவ்வச்‌ சத்திகளோடு புணர்ந்த சிவமும்‌ அவ்வாறே பலவகைப்‌ 
பெயர்பெற்று நிற்கும்‌. அவ்வச்‌ சத்திகட்கிடமாய “விந்துவும்‌ அங்‌ 
ஙனம்‌ பலவேறு வகையான்‌ விருத்திப்பட்டு அப்பெயர்பெறும்‌. இவற்‌ 
றின்‌ இயல்பெல்லாம்‌ ஆகமங்களுட்‌ காண்க. 


இரண்டாஞ்சூத்திரம்‌ முடிந்தது. 


1. ஈசாணி முதலிய ஐவராவார்‌ : ஈசாணி, பூரணி, ஆர்த்த, வாமை, 
மூர்த்தி, ஈசானியின்‌ கூறாகிய ஐவகைச்‌ சத்தயர்‌ ; சசிணி, அவங்‌ 
கதை, இட்டை, மரீசி, சுவாலினி ; பூரணியின்‌ கூறாகிய நால்வர்‌ : 
சாந்தி, வித்தை, பிரதிட்டை, நிவிருத்தி; ஆர்த்தியின்‌ கூறாயெ 
எண்மர்‌ : தமை, மோகை, சயை, நிட்டை, மிருத்தியு, மாயை, பயை, 
சரை ; வாமையின்‌ கூறாகிய பதின்மூவர்‌: இரசை, இரட்சை, 
இரதி, பாலி, காமை, சம்மியமினி, சரியை, புத்தி, காரி, தாத்திரி, 
பிராமணி, மோகினி, பவை ; மர்த்தியின்‌ கூ றாயெ எண்மர்‌ : இத்தி, 
இருத்தி, தியதி, இலக்குமி, மேதை, காந்தி, சுவதை, திருதி. 

2. ஆரணி முதலிய மூவர்‌: ஆரணி, செனனி, இரோதயித்திரி, 
நிவிர்த்தி முதலிய ஐவர்‌ : நிவிர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சார்தி, 
சார்தியதிகை. 

8. வாமை முதலிய எண்மர்‌: வாமை, சேட்டை, இரெளத்திரி, காளி, 
கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிர,சமணி, சருவபூத தமனி, ட்‌ 

4, எழுவகைச்‌ சவெபேதம்‌: நாதம்‌, விந்து, சதாசிவம்‌, மகேசுவரன்‌, 
உருத்திரன்‌, விட்டுணு, பிரமன்‌. 

5, உன்மனை முதலிய கலைகள்‌ : உன்மனை, சமனை, வியாபினி, சத்தி, 
மாதாந்தம்‌, காதம்‌, நிரோதி, அர்த்தசர் திரம்‌, விர்து, மகாரம்‌, உகாரம்‌, 
அகாரம்‌ எனப்‌ பன்னிரண்டு, 

6. விர்து-- சுத்தமாயை, 

11 


82 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
மூன்றாம்‌ சூத்திரம்‌ 
'உளதீல்‌ தென்றலின்‌ எனதுடல்‌ என்றலின்‌ 
ஐம்புலன்‌ ஒடுக்கம்‌ அறிதலின்‌ கண்படில்‌ 
உண்டிவினை இன்மையின்‌ உணர்த்த உணர்தலின்‌ 
மாயா வீயந்தீர தனுவினுள்‌ ஆன்மா 


என்பது சூத்தீரம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌ ஆன்மப்‌ பிரகாசம்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று 

என்பது கருத்துரை : என்நுதலிற்றோ வெனின்‌ சூத்திரக்‌ கருத்‌ 
துணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌.) மேல்‌ அவையே தானே '' என்றெடுத்துக்‌ கொள்‌ 
ளப்பட்ட உயிர்‌, “சூனிய முதலியவற்றுள்‌ ஒன்றாகற்‌ பாற்று என 
அவ்‌ வம்‌ வதம்பற்றி நிகழுங்கடாவை ஆசங்கஇத்து, உயிர்‌ அவற்றிற்கு 
வேறாய்‌ உண்டென்பது கருதலளவையான்‌ விளக்கி, மேலைச்‌ சூத்தி 
ரத்தின்‌ உயிர்கள்‌ மேல்‌ வைத்தோதிய * முதல்வனது இலக்கணத்தை 
கதறல்‌ மூன்றாஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து எ-று. 

* முதன்மையுடைமை பற்றி உலகிற்கு நிமித்த காரணமாகிய 
பதிப்‌ பொருள்‌ உண்டென்பது முதற்‌ சூத்திரத்துட்‌ கூறி, காரண 


1. மாயா வியச்திர தனுவினுள்‌ ஆன்மா வுளத என்று இயைக்க. 
2. சிவ. போ. ௧. ட்‌ 
 குனியான்ம வாதம்‌, தேகான்ம வாதம்‌, இர்திரியான்ம வாசம்‌, 

அர்தச்சரணான்ம வாதம்‌, சூக்குமதேசான்ம வாதம்‌, பிராணான்ம 
வாசம்‌, விஞ்ஞாஞன்ம வாதம்‌, சமூகான்ம வாதம்‌, 

4. உயீர்கனாடன்‌ ஒன்றாயும்‌ வேறாயும்‌ உடனாயும்‌ நிற்கும்‌ இலக்கணம்‌, 

ல்‌, பதி, பசு, பாசம்‌ என்ற மூன்றனுள்‌, முசன்மையுடைய து பதி, 

0. முதற்‌ குத்திரவுரையில்‌ * மூவினையுடைமையால்‌ உள்பொருளாதலும்‌ 
அவ்வீரண்டும்‌ உடைமையால்‌ நிமித்த சாரணனை யுடைத்தாதலும்‌ 
தணீயப்படுமென்டார்‌, மூவினைமையின்‌ சோற்றிய திதியே யென்‌ 


ரூர்‌ ்‌” என்பதைக்‌ காண்க, 


போது--பிரமாணவியல்‌ 83 


மாதற்‌ பொதுமையான்‌ இயைபுடமை ரோக்இத்‌ துணைக்‌ காரண முதற்‌ 
காரணங்களது உண்மையும்‌, அவற்றான்‌ உலகங்‌ காரியப்படுமாறும்‌ 
1 இரண்டால்‌ சூத்திரத்துட்‌ கூறி, அவற்றான்‌ ஆய பயன்‌ கோடற்கு 
உரிய பசுக்கள து உண்மைக்குப்‌ பிரமாணம்‌ ஈண்டுக்‌ கூறுகின்றார்‌ என 
உணர்க. இதனானே சூத்திர வியைபும்‌ இனிது விளங்கும்‌. 


இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு :--இலதென்றல்‌ முதலிய 
அறுவகை யேதுக்களானும்‌, மாயாவிந்திர தனு என்னும்‌ பெயரடை 
யால்‌ பெறப்படும்‌ * குறிப்பேதுவானும்‌, இவற்றின்‌ வேறாய்‌ இவ்வுடம்‌ 
பினுள்‌ உயிரெனப்படுவ.து ஒன்றுண்டு என்க. 


இது 3பூட்டுவிற்‌ பொருள்கோள்‌... உளதென்றது “சாதி 
யொருமை. அறிதலின்‌ என்றது ஐம்புலனோடுஞ்‌ சென்றியையும்‌. 


தனுவினுள்‌ ஆன்மாவுளதென்றாரே னும்‌, காணப்பட்ட வுடம்பாற்‌ 
காணப்படாத வுயிருக்கு உண்மை கூற வேண்டுதலின்‌; இவ்வுடம்பு 
சூனிய முதலியவற்றின்‌ வேறாய ஆன்மாவை யுடைத்தென உடம்பின்‌ 
மேல்‌ வைத்தோ அதல்‌ ஆசிரியர்‌ கருத்து. அற்றாகலின்‌ அன்றே, பதி 
யுண்மை உலஇன்மேல்‌ வைத்தோதிய தூஉம்‌ என்பது. 


1. இரண்டாஞ்‌ சூத்திர வரையில்‌, “ஆணையின்‌ இருவினையின்‌ எனவே, 
தனது ரற்சத்தி அணைக்காரணம்‌, இருவினையும்‌ அதன்‌ வழித்‌ தாகிய 
துணைக்‌ காரணம்‌ ; இருவினையின்‌ எனவே அதற்குப்‌ பற்றுக்‌ கோடு 
(மாயை) உண்டென்பதாஉம்‌ ௮௮ முதற்காரணம்‌ என்பதூஉம்‌. 
போரந்தவாறு காண்க ?? என்பர்‌, 

2. மாயா வியர்திரதனு என்றதின்‌ அடை, விசேடணமாதலேயன்றி 
ஏதுவாகவும்‌ நிற்றலின்‌, “£குறிப்பேது '? என்றார்‌; இதனை ஏது 
கர்ப்ப விசேடணம்‌ என்ப; “£கைசெய்தூண்‌ மாலையவர்‌ (குறள்‌. 

 1095,) என்றாற்‌ போல, 

8. நன்னூல்‌, பாயி, 

4, ஆன்மா வென்னும்‌ ஒருமைப்‌ பெயர்‌ உயிர்கள்‌ பலவற்றிற்கும்‌ 
உரித்தாய்‌ நிற்றலின்‌, அதற்கு முடிக்குஞ்‌ சொல்லாகிய உளதென்பது 
சாதியொருமை முடிபாயிற்று. 


84 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஈண்டு மேற்கோள்‌ ஒன்றாயினும்‌, எழுவகை மதங்களை வேறு 
வேறு மறுக்கும்‌ ஏதுக்கள்‌ ஏழாகலான்‌, ஆன்மாவுளதென்னும்‌ 
மேற்கோள்‌ அவற்றோடு தனித்தனியே சென்று இயைதலின்‌, ஏழதி 
கரணத்த தாயிற்று இச்‌ சூத்திரம்‌ என்று உணர்க. 


இதனுட்‌ கூதிய ஏதுவே ஏதுவும்‌ மேற்கோளும்‌ ஆகலான்‌, 
ஏனைச்‌ சூத்திரங்களுட்போல, வேறு ஏதுக்‌ கூறவேண்டாமையின்‌, 
இவை ஏதுவா மானும்‌, இவற்றான்‌ மேற்கோளைச்‌ சாதிக்குமாஅம்‌, 
இனிது விளக்கி வலியுறுத்துதல்‌ மாத்திரையே ஈண்டு உரைக்கப்‌ 
படுவது எனக்‌ கொள்க. 


முதலதி கரணம்‌. 
மேற்‌ கோள்‌. 
! ரண்டு இலது என்றலின்‌ ஆன்மா உளது என்றது 


என்பது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, சூனியான்மவாதி, 
தேகான்ம வாதி, இந்திரியான்ம வாதி, அந்தக்கரணான்ம வாதி, சூக்கும 
தேகான்ம வாதி, பிராணான்ம வாதி, விஞ்ஞானான்ம வாதி, சமூகான்ம 
வாதி யென்னும்‌ எண்மருள்‌, அந்தக்கரணான்ம வாதிகள்‌, ஆன்மாவினது 
இலக்கணங்கூறும்‌ “வழி, அனுவாத முகத்தான்‌ “மறுக்கப்படூதலின்‌, 
அவரையோழித்து, ஒழிந்த எழுவர்‌ மதங்களையும்‌ முறையே மறுத்து, 
உயிருண்மை சாதிப்பான்‌ தொடங்கி, அவற்றுள்‌, இது சூனியமே ஆன்மா 
1. இதற்குச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ கூறும்‌ உரை: ஈண்டு--இவ்‌ 
வேழதிகரணத்துன்‌ வைத்து இம்முதலதிகரணத்‌ அள்‌ ; இலதேன்‌ 
றலின்‌--இஃது ஆன்மாவன்று இஃது ஆன்மாவன்று என்று சொல்‌ 
லும்‌ பொருளுண்மையான்‌ ; ஆன்மா உளதேன்றது -- இதனின்‌ 

வேருய்‌ உயிரெனப்படுவ அ ஒன்று உண்டு என்க, 


2. நான்காம்‌ சத்திரம்‌. 


8. நான்காத்‌ சத்திரத்து ழதலதிகரணக்‌ கநத்துரை காண்க, 


_ போது--பிரமாணவியல்‌ 88 


வேன மாத்தியமிகர்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ முதற்‌ 
கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

ஆன்மா இலதென்றலின்‌ என வருவித்து உரைக்க. 

(போ - ரை) ஏவற்றினையும்‌ அன்று அன்று எனவிட்டு, ஆன்மா 
இலது என்று நிற்பது உளதாகலின்‌, அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது 

என்பது பொழிப்புரை. என்னுதலிற்றோ வேனின்‌, ஆன்மா இல 
தென்றலே பற்றி, அஃது உண்டேனக்‌ கோடல்‌ முயற்கோடு இல்லை 
என்னும்‌ ஏதுவால்‌ அஃது உண்டெனச்‌ சாதித்தலோடோக்கும்‌ என்னும்‌ 
கடாவை ஆசங்கித்து அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) ஆன்மா இலதென் னும்‌ சூனியான்ம வாதிகளும்‌ இல்லை 
யென வாளா கூறுதல்‌ அமையாமையின்‌, உடல்‌ பொறி விடயம்‌ 
அனைத்தினையும்‌ முறையானே இஃது ஆன்மா அன்று, இஃது ஆன்மா 
அன்ற என ஒரோவொன்றாகக்‌ கழித்து, இவ்வாறாகலின்‌, ஆன்மா 
வென்பது சூனியம்‌ என்று அங்கனம்‌ கூறுபவாகலான்‌, அவற்றை 
ஒரோ வொன்றாகவிட்டு அங்ஙனம்‌ கூறி நிற்பதோர்‌ அறிவு உண்மை 
யின்‌, அவ்வறிவே மேல்‌ “(அவையே தானேயாய்‌” ூஎன்பதனுள்‌, ஆகம 
வளவையாற்‌ சாதித்துப்‌ போந்த ஆன்மா என்றவாறாம்‌ ; ஈண்டு 
£இலதென்றலின்‌, ஆன்மா வுளதேன மேற்கொண்ட தென்க. 

அங்ஙனம்‌ அறியும்‌ அறிவும்‌ சூனியமே யெனின்‌, ௮ஃது என்னை 
ஈன்றாள்‌ மலடி.யென்பதனோடு ஓக்கும்‌ என்று ஒழிக வென்பது கருத்து: 
இன்மை, ஈண்டுச்‌ சூனியப்‌ பொருட்டு ; சூனியமாவது உள்ளதும்‌ 


1. “£ அவயவம்‌ பொருளாய்த்‌ தோன்றும்‌ அவயம்‌ ஒழிர்‌தாற்‌ பின்னை, 
இவைபொருள்‌ என்ன வேறொன்‌ நிலாமையால்‌ பொருள்கள்‌ இன்‌ 
ரும்‌, அவைபொருள்‌ இலாமையாலே அறிவுமின்‌ ராகும்‌ என்று ?? 
(சிவ. சித்தி. பா. 188) மாத்தியமிகர்‌ கூறுவர்‌, 

2. சிவ. பேர்‌. த. 2, 

8. இலது என்று அறிர்து சொல்லுதலால்‌, அறியும்‌ அறிவு பெறப்படுத 
லால்‌, அவ்வறிவே ஆன்மா ; ஆகவே ஆன்மாவுளது என்றவாறு, 


4. இலத என்பதன்‌ இன்மை, 


86 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அன்று, இல்லதும்‌ அன்று, இரண்டுமாவதும்‌ அன்அ;, வேறும்‌ அன்‌ 
ஜெனப்படும்‌ பாழ்‌. ! ஏகாரம்‌ பிரிரிலைக்கண்‌ வந்தது, 
உதாரணம்‌ 

அன்றன்‌ நெனநின்‌ றனைத்தும்விட்‌ டஞ்செழுத்தாய்‌ 

நின்றென்‌ றுளததுவே நீயனைத்தும்‌- நீன்றின்று 

தர்ப்பணம்‌ போற்‌ காட்டலாற்‌ சார்மாயை நீயல்லை 

தற்பரமும்‌ அல்லை தனி 

என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்வறிவை 
உடல்‌ பொறி விட்ய முதலியவற்றின்‌ வேறாகப்‌ பிரித்துக்‌ காணுமாறும்‌ 
அதுவே உயிராமாறும்‌ தேரித்து உணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ 
நிதலிற்று. 

(இ-ள்‌.) அனைத்தும்‌ நின்று அன்று அன்று எனவிட்டு- உடல்‌ 
பொறி விடய முதலிய அனைத்தினும்‌ அதவது ட்‌ நின்று முறை 
யானே இது கான்‌ அன்‌அ இது நான்‌ அன்று என” ஒரோ வொன்றாகக்‌ 
கண்டு நீங்யெவழி ; 


அஞ்சேழுத்தாய்‌ ஒன்று நின்று உளது--அவ்விடத்து அகர முதலிய 

“சூக்கும பஞ்சாக்கர ரூபமாய்‌ அறிந்து வந்ததோர்‌ அறிவு நிலை 

பெற்று உளதன்றே ; 

4 அதுவே நீ-அதுவும்‌ கான்‌ அன்றெனக்‌ கழிப்பின்‌ அங்கனம்‌ 

1. அதுவே யென்றவிடத்து ஏகாரம்‌, இலதென்றதன்‌ இன்மையாதிய 
சூனியத்தின்‌ நீக்கு ஆன்மாவைப்‌ பிரித்து நிறுத்துதலால்‌ பிரிநிலை 
யாயிற்று, 
ஒரோவொன்றாக-— ஒவ்வொன்றாக, 

8. குக்கும பஞ்சாக்கரமாய்‌ நின்று அறியுமாறு வருஞ்சூத்திரத் தாத்‌ 
பெறப்படும்‌, 

4, அதுவே நீ-—அவ்வறிவையே அன்மாவாஇிய நீ என அநிக என்பார்‌, 
மேலும்‌ ஆசங்கையின்றி விலக்குதற்கு, “£ அதுவும்‌ கானன்றெனச்‌ 
கழிப்பின்‌ ? என்பது தொடல்‌, *: வரம்பின்றி யோடுமாகலின்‌ ? 
என்பது வரையில்‌ கூறுகின்றார்‌. 


போது--பிரமாணவியல்‌ 87 


கழித்த உணர்வு வேறுண்டு எனப்பட்டு மேலும்‌ ! வரம்பின்றி யோடு 
மாகலின்‌ “ளூக்கும பஞ்சாக்கர ரூபமாய்‌ நின்று அறிந்து வந்த, அவ்‌ 
வறிவு தானே நீ யென்பது அறிவாயாக ; 


அற்றேல்‌,  மாயேயமும்‌ சிவமும்‌ உளவென்பது மேலைச்‌ 
சூத்திரங்களால்‌ சாதிக்கப்பட்டமையின்‌, அவையே அவ்வறிவினையும்‌ 
அறிந்து நீக்கும்‌ என அமையுமாகலான்‌, வரம்பின்றியோடுமாற 
இல்லை யாலெனின்‌,-- 

சார்மாயை அனைத்தும்‌ நின்று இன்று தர்ப்பணம்போல்‌ காட்ட 
லால்‌ நீ அல்லை நிலமுதலிய காரியம்‌ அனைத்துமாய்‌ நின்னொடு விரவி 
நின்று இப்‌ பெத்த காலத்துக்‌ * கண்ணுக்குக்‌ கண்ணாடிபோல்‌ உனக்கு 
அறிவை விளக்கி நிற்றல்‌ மாத்திரையே யன்றி அறிவது அன்ற 


ஆகலான்‌ நீ அம்மாயை யல்லை ; 


தற்பரமும்‌ அல்லை மாயையான்‌ விளங்கியறியும்‌ நீ அதற்கு 
அதிதமாகிய சிவமும்‌ அல்லை ; 


தனி அவற்றின்‌ வேறு என்க, 


விட்டவழி யென்பது விட்டேனத்‌ இரிந்து நின்றது. அவ்வறி 


வரம்பின்றி யோடல்‌, அவத்தை (முடியாமை) யென்னும்‌ குற்றம்‌. 


சூக்தும பஞ்சாக்கரம்‌: அகரம்‌, உகரம்‌, மகரம்‌, காதம்‌, விக்‌. 


மாயேயம்‌— மாயா காரியம்‌, 


Po 


காணமுடியாத கண்ணுக்குக்‌ கண்ணாடி பொருள்களைக்‌ காணச்செய்து 
தான்‌ காணமாட்டாது இருப்பதுபோல, உயிருக்குப்‌ பொருள்களை 
அறியச்செய்‌,து தான்‌ அறிவின்றியிருப்பது மாயா காரியமென்றது, 
மாயை அசேதனமாதல்‌ பற்றி, 

5. “மாயா தனுவிளக்கரா மற்று உள்ளம்‌ காணாதேல்‌, ஆயாதாம்‌ ஒன்றை ?? 
(சூ. 4, அதி, 3. ௨, வே,) என்று கூறுதலாலும்‌ மாயை அறிதற்குச்‌ 
காரணமாதல்‌ விளங்கும்‌. 


6. அவற்றின்‌-—அம்மானய சிவங்களினின்றும்‌. 


| 
88 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வாவது இது என்ற உணர்த்துவார்‌, அன்று அன்று என நின்று அனைத்தும்‌ 
விட்டவழி யென ஏதுப்பொருளை அனவதித்து அஞ்செழுத்தாய்‌ ஒன்று 
நின்றுளது என ' அடையாளம்‌ கூறினார்‌. இதற்குப்‌ பிறரெல்லாம்‌ 
கூறியது கூறலென்னும்‌ வழுப்பட மேலமோர்‌ இயைபின்றி யுரைத்‌ 
தார்‌. அனைத்தும்‌ நின்று என்புழி, முன்னர்க்‌ கண்ணுருபும்‌, பின்னர்‌ 
ஆக்கச்‌ சொல்லும்‌ ” தர்துரைக்க. ஏகாரம்‌, தேற்றம்‌. தற்பரம்‌ 
என்றது  குறிப்பேதுவாய்‌ கின்ற பெயர்‌, 


“ அனைத்தும்‌ நின்று இன்று தர்ப்பணம்போல்‌ காட்டலால்‌ சார்மாயை 
நீயல்லை, தற்பரமும்‌ அல்லை, தனி “என்றதனானே வருஇன்‌ ற 14௮ இகர 
ணங்களுக்‌ கெல்லாம்‌ தோற்றுவாய்‌ செய்தவாறும்‌ ஆயிற்று, 


இரண்டாமதிகரணம்‌ 
இனி, ₹ எனது உடல்‌ என்றலின்‌ ஆன்மா உளது என்றது, 
என்பது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்வறிவு உடம்பின்கண்‌ ணன்றி 


1. சூக்கும பஞ்சாக்கரத்தை அறிவுக்கு அறிகுறியாகச்‌ சொன்னார்‌. 

2. தந்துரைத்து, அனைத்தின்கண்ணும்‌ என்றும்‌ அனைத்‌ தமாய்‌ என்றும்‌ 
கொண்டு உரை கூறப்டட்டிருப்பது காண்க, 

9. அனைத்தும்‌ நீன்‌...... யல்லை யென்பது ௨, ௩, ௪, டு அதிகரணயங்‌ 
கட்கும்‌, தற்பரமுமல்லை யென்பது ௬-ஆம்‌ அதிகரணத்துக்கும்‌, தணி 
என்பது எழாமதிகரணத்துக்கும்‌ தோற்றுவாய்‌ செய்கின்றன ; இச்‌ 
செய்தி அவ்வவ்விடங்களிற்‌ கூறப்படுகின்‌ ற ௮. 

4-5, ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ உரை: என துடலேன்றலின்‌— ரான்‌ 
பருத்தேன்‌ எறுத்தேன்‌ கரியேன்‌ மனிதன்‌ பார்ப்பானென உடம்பின்‌ 
குணவிசேடங்களை உபசாரத்தால்‌ உயிருக்கேற்றி வழங்‌இனும்‌, யான்‌ 
உடம்பு, யான்‌ கை, யான்‌ கால்‌ என உடம்பை அவ்வாறு வழங்குவா 
நின்றி எனதென வேற்றுமைப்படவே யாவரும்‌ வழங்கக்காண்ட 
லின்‌; ஆன்மா உளதேன்றது-—இவ்வுடம்பின்‌ வேறாய்‌ உயிரெனப்‌ 
பவெதொன்றுண்டென்க, 


பொது--பிரமாணவியல்‌ ' 89 


நிகழக்‌ காணாமையானும்‌, நான்‌ நுணுகினேன்‌ பருத்தேன்‌ என உடம்‌ 
பினையே நானேன்று வழக்கங்‌ காண்டலானும்‌ உடம்பே ஆன்மா எனத்‌ 
* தேகான்மவாதிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இரண்‌ 
டாங்‌ கூற்றைக்‌ கண்ணமித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


நான்‌ பருத்தேன்‌, சிறுத்தேன்‌, கரியேன்‌, மனிதன்‌, பார்ப்பான்‌ என 
உடம்பின்‌ குண விசேடங்களை உபசாரத்தால்‌ உயிருக்கேற்றி வழங்‌ 
கினும்‌, யான்‌ உடம்பு, யான்‌ கை, யான்‌ கால்‌ என வுடம்பை அவ்வாறு 
வழங்குவாரின்றி, எனதுஎன வேற்றுமைப்படவே யாவரும்‌ வழங்கக்‌ 
காண்டலின்‌, அதுவே உயிர்‌ வேறு உண்டு என்பதனை அறிவுறுக்கும்‌ 
என அவன்‌ வழங்கு முறையே பற்றி அவனை மறுத்தவாறு. 


(போ - ரை.) என்‌ பதி என்‌ மனை யென்றாற்போல என்‌ கை என்‌ 
கால்‌ என நிற்பது உளதாகலின்‌, அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது, 


என்பது பொழிப்புரை. என்நுதலிற்றோ வேனின்‌, எனதுடலேன்‌ 
பது 2 பிறிதின்‌ கிழமைப்‌ போருள்படாது, தலைமாத்திரையாய்‌ நிற்கும்‌ 
இராகுவை இராகுவினது தலையென்று வழங்குமாறுபோல, அபேதம்‌ 
பற்றியே வழங்கப்படுமேன அமையும்‌ என்னும்‌ கடாவை ஆசங்கித்து 
அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌.) இராகுவின த தலையென்றாற்‌ போல்வன சிறுபான்மை 
வழக்கமாதலின்‌, ஆண்டு ஒற்றுமைப்‌ பொருள்‌ கோடல்‌ அமையும்‌ ; 
ஈண்டு, அவ்வாறன்றி, என்பதி, என்மனைவி, என்பொருள்‌ என்று 
வழங்குமாறுபோல, என்கை, என்கால்‌, என்கண்‌, என்செவி, என்‌ 
பொறி, என்பிராணன்‌, என்‌ அறிவு எனப்‌ பலவாற்றானும்‌ பெரும்‌ 


1. சாநவாக மதத்தவரை ஈண்டுத்‌ தேகான்மவா திகள்‌ என்ன்றார்‌. 

2. உடையானுக்கும்‌ உடைமைக்குமுள்ள இயையும்‌, இடத்துக்கும்‌ 
இடத்த நிகழ்‌ பொருட்கும்‌ உள்ள இயைபும்‌ கிழமை யென வழங்கும்‌, 
ஒன்றினொன்று பிரிர்‌து நிற்குமாயின்‌ அதன்‌ இழமை பிறிதின்‌ கிழமை 
யென்றும்‌, பிரியாது ஒற்றுமையுற்று நிற்குமாயின்‌ தற்கிழமை யென்‌ 
அம்‌ கூறுவர்‌, அதனால்‌, எனதுடல்‌ என்பது பிறிதின்‌ ழெமை 
யாகாதாயிற்று, 

12 


90 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பாலும்‌ உலகத்து வழங்கக்‌ காண்டலின்‌, இவ்வழக்க மிகுதிப்பாடு 
பிறிதின்‌ கிழமைப்‌ பொருட்கண்‌ அன்றி, வாராமையான்‌, அங்ஙனம்‌ 
கூறிக்கொண்டு நிற்கும்‌ பொருள்‌ வேறொன்று உண்டென்பது பெறப்‌ 
படுதலின்‌, அதுவே மேல்‌ உரையளவைபறத்றிச்‌ சாதித்த ' ஆன்மா 
வென்றவாறாம்‌ ; எனதுடலேன்றலின்‌ ஆன்மா வுளதென மேற்‌ 
கொண்டதென்க. 1 


உதாரணம்‌ 


எனதென்ற மாட்டின்‌ எனதலா தென்னா 
துனதலா துன்‌ கைகால்‌ யாக்கை--எனதென்றும்‌ 
என்னறிவ தென்றும்‌ உரைத்துநீ நிற்றிகாண்‌ 

2 உன்னிலவை வேரும்‌ உணர்‌ 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, பதி, மனைவி முதலிய போருள்கள்‌ 
தம்மின்‌ வேறாதல்‌ கண்டு பிறிதின்‌ கிழமைப்‌ பொருள்பட எனதேன்றாற்‌ 
போலன்றிக்‌ கைகால்‌ முதலியவற்றைத்‌ தற்கிழமைப்‌ போருள்பட என 
தேன்று கூறி நிற்றலின்‌, அவ்விரு வேறு மோழியும்‌ தம்முள்‌ ஓக்குமாறு 
என்னை என்னுங்‌ கடாவை ஆசங்கித்து அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று, 

1. இத்தேசான்ம வாதியைப்‌ போககாரிகை யுரையில்‌ (சூ. 70) 
அகோர சிவாச்சாரியார்‌, “£பிணசரீரத்திலும்‌ கருப்ப முதலிய 
வற்றிலும்‌ தேகரூபமான பூதங்கள்‌ இருப்பினும்‌ சைதன்னியம்‌ 
தோன்றாமையால்‌ தேச ரூபமா யிருப்பது சைதன்னியமென்றல்‌ 
பொருந்தாது ?? என்றும்‌, “£ ஆகையால்‌ சரிரத்தை ஆன்மாவாகக்‌ 
கூறும்‌ கூற்று, காகத்தின்‌ கரைதலுக்கு ஒக்கும்‌ ?? என்றும்‌ கூறு 
ஒன்றாம்‌. 

2.  “உன்னுதலாவது, “உடலின்வே அயிரேனிர்த வுடலன்றோ வுணர்வ 
சென்னின்‌, உடல்சவ மானபோது முடலினுக்‌ குணர்வுண்டோ ?” 
(சிவ. சித்‌, 8 : 2) என்றத்‌ றொடக்கத்தான்‌ ஆராய்தல்‌” சிவஞான. 
பாடியம்‌. 


போது--பிரமாணவியல்‌ ்‌ 91 


(இ-ள்‌.) எனது அலாது என்னாது எனது என்ற மாட்‌ 
டின்‌--£ உலகாயத ரூல்‌ கேட்குமுன்னெல்லாம்‌ பதி மனைவி முதலிய 
புறப்பொருளையே உயிரெனக்கொண்டு மயங்கி நின்றாயன்றே, அக்‌ 
காலத்து அவற்றை எனது அன்று என வேறு காணாது தனித்தனி 
எனது என்றே தற்தழமைப்‌ பொருளாகக்‌ கூறிக்கொண்டு 
3 நின்றாற்போல ; 

உனது அலாது உன்‌ கை கால்‌ யாக்கை எனது என்றும்‌ என்‌ 
அறிவதென்றும்‌ உரைத்து நீ நிற்றிகாண்‌—உனதன்றாகிய உன்‌ கை 
கால்‌ யாக்கைகளைத்‌ தனித்தனி எனதென்றும்‌ அங்ஙனம்‌ அறிந்த பாச 
வறிவை 4 என்னறிவதென்றும்‌ தற்ழமைப்‌ பொருளாகக்‌ கூறிக்‌ 
கொண்டு, நீ ஒரு பொருள்‌ வேறு நிற்கின்றாய்‌ காண்‌ 7 

உன்னில்‌ அவை வேறும்‌ உணர்‌--உலகாயத நூல்‌ ஆராய்ந்த 
பின்னர்ப்‌ பதி மனைவி முதலிய பொருள்கள்‌ உனக்கு வேறாதல்‌ கண்‌ 
டாற்போலக்‌ கை கால்‌ முதலியவற்றின்‌ இயல்புகளை ஏதுக்கள்‌ 
முதலியவற்றான்‌ ஆராய்ந்து பார்த்தியாயின்‌, அக்கை கால்‌ முதலியன 
உனக்கு அன்னியமாம்‌ ; அதனை அறிவாயாக என்க. 


இன்‌, உவமவுருபு. உனதலாது என்பதனைக்‌ கை கால்‌ யாக்கை 
களோடு தனித்தனி கூட்டுக, 


மூன்றாமதிகரணம்‌ 


இனி, ஐம்புலன்‌ அறிதலின்‌ ஆன்மா வுளது என்றது, 

என்பது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வெனின்‌, ஐம்பொறிகள்‌ ஐம்புலன்களை யறியும்‌ 
என்றல்‌ எல்லார்க்கும்‌ ஒப்ப முடிந்தமையின்‌, அவை உடல்போல்‌ 

1. அலத அன்ற. 

2. மாட்டின்‌_—பொறாள்போல, 

8. நின்ற பொருள்போல என்பது இனிது னக 6 நின்றாற்போல ?? 


என்றார்‌. 
4, என்‌ ௮றிவது--என்னறிவு ; அத பகுதிப்பொருட்டு. 


92 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சடமன்மை பெறப்படுதலானும்‌, அவற்றை எனதென்னும்‌ வழக்கம்‌ 
பெரும்பான்மையன்று ஆகலானும்‌, அவையே உயிராதல்‌ அமையும்‌ என 
இந்திரியான்ம வாதிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்து மூன்றாங்கூற்றைக்‌ 
கண்ணமழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌.) * வெளிப்படை. 


(போ-ரை.) 2 ஐம்புலனாகீய சத்த பரிச ரூப ரச கந்தங்களை 
இந்திரியங்கள்‌ ஒன்றறிந்தது ஒன்று அறியாமையின்‌, இவ்வைக்தினானும்‌ 
ஐம்பயனும்‌ அறிலது உள தாகலின்‌ அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது, 

என்பது பொழிப்புரை. 

என்நுதலிற்றோ வேனின்‌ ஐம்புலனறிதலின்‌ ஆன்மா ஐம்போறி 
யின்‌ வேறு எனச்‌ சாதித்தற்கு ஏதுவாமாறு யாங்ஙனம்‌ என்னும்‌ கடாவை 
ஆசங்கித்து அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ - ள்‌) வெளிப்படை. 


1. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ உரை: ஐம்புலன்‌ அறிதலின்‌--ஐம்‌ 
புலன்களையும்‌ அறிதலான்‌; ஆன்மாவுளது என்‌ ற௫- இவ்விக்‌ திறியங்‌ 
களின்‌ வேறாய்‌ உயிரெனப்படுவதொன்‌ றுண்டென்க. 

2. ஸ்ரீ சு. தே. உரை: ஐம்புலனுகிய சத்தப்‌ பரிச நப ரச கந்தங்‌ 
கனை ஐர்‌அ விடயங்களாகிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றப்‌ 
களை; இந்திரியங்கள்‌ -—சுரோத்திர முதலிய இர்திரியங்களுள்‌ ; 
ஒன்றறிந்தது-ஒரு விடயத்தை யறிச்த இர்திரியம்‌ ; ஒன்‌ றறியாமை 
யின்‌--மத்றொரு விடயத்தை அறியாதாதலான்‌ ; இவ்வைந்தினானும்‌. 
_—இவ்வைர்‌ ௮ இக்திரியங்களாலும்‌ ; ஐம்பயனும்‌ அறிவது உளதாக 
லான்‌-— ஐம்புலன்களையும்‌ அறியும்‌ பொருள்ண்டாகலான்‌ ; அதுவே - 
அவ்வாறு அறியும்‌ பொருளே ; அவ்வான்மாவாம்‌ என்றது மேல்‌ 
உரை யனலைபற்றிச்‌ சாதித்த ஆன்மா வென்றவாறாம்‌ ; ஐம்புலன்‌ 
அறிதலின்‌ ஆன்மா வுளதென்று மேற்கொண்டதென்க, 
இக்திரியான்ம வாதிகளைப்‌ போக காரிகையுடையார்‌, * போக்டகியத்‌ 
தன்மை கரணத்தன்மை யென்னும்‌ இவற்றால்‌, இர்திரியங்களுக்குச்‌ 
சைதன்ய மின்மை ஒத்தித்தது ; ஆகையால்‌ ஞான சுபாவனான 
புருடன்றான்‌ போச்தாவாவ னென்பதாம்‌?” (௬. 72) என்று மறுப்பர்‌, 


போது—பிரமாணவியல்‌ 93 
உதாரணம்‌ 


ஒன்றறிந்த தொன்றறியா தாசியுடன்‌ மன்னி 
அன்றும்‌ புலனாயவ்‌ வஞ்செழுத்தை--யொன்றறிதல்‌ 
உள்ளதே யாகி லதுநீ தனித்தனி கண்‌ 

டுள்ளலவை யொன்றல்லை யோர்‌ 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, இந்திரியங்கள்‌ ஒன்றறிந்ததை ஒன்று 
அறியாது என்றது ஓக்கும்‌ ; ஐந்தும்‌ ஐந்து உயிரேனக்‌ கோடலின்‌, அத 
னான்‌ எமக்கு ஆவதோர்‌ இழுக்கில்லை ; இனி இவ்வைந்தையுங்கோண்டு 
ஐம்புலனையும்‌ ஒரு போருளே யறியுமேனின்‌, அதற்குப்‌ பிரமாணங்‌ கண்‌ 
டிலம்‌ ; குடத்தைக்‌ கண்ட யானே அதனைத்‌ தீண்டினேன்‌ என மறித்‌ 
துணர்வு நிகழ்தல்‌ ஐந்தும்‌ ஒருடம்பின்கண்ணே நிலைபெறும்‌ ஒற்றுமை 
பற்றி யமையும்‌ எனக்‌ கோடும்‌ என்னும்‌ கடாவை ஆசங்கித்து அதனை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) உடல்‌ மன்னி ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி-- 
'உடம்பின்கண்ணே நிலைபெற்று ஒரு விடயத்தை யறிந்த இந்திரியம்‌ 
மற்றொரு விடயத்தை யறியாதாய்‌ ; 


அன்றும்‌ புலனாய்‌ அவ்‌ வைஞ்‌ சேழுத்தை-—அங்கனம்‌ தம்‌ தம்‌ 
முன்‌ மாறுபடுஞ்‌ சத்த முதலிய புலன்களைச்‌ சூக்கும பஞ்சாக்கரத்‌ 
தாழ்‌ செலுத்தப்பட்டு ஆராய்ச்‌து அறிகின்ற அவ்வைம்‌ பொறிகளின்‌ 
தொழிற்பாட்டை ; 

அறிதல்‌ ஒன்று உளதேயாகில்‌ -- கண்‌ உருவத்தை யறிவது 
செவி ஓசையை யறிவதென்று இவ்வானு உணர்தலை யுடையதோர்‌ 
பொருள்‌ இல்லதோ உள்ளதோ என வினாயினார்க்கு இல்லதெனின்‌ 
அவ்வறிவு நிகழாதாதல்‌ வேண்டுமாகலின்‌ உள்ளதே யாம்‌ எனின்‌ ; 


1, * அறிவுக ளொன்றை யொன்றங்‌ கறிர்திடா ?'-சிவ. சித்‌. 8: 8. 

> 
2. அன்றுதல்‌_ மாறுபடுதல்‌, “£ அன்றினர்‌ அரியென வருபவர்‌? 
(ஞானசம்‌. 124 : 6), 


94 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ . 
அது நீ--அவ்வாற௮ு உணர்வது யாது அதுவே நீயாகிய ஆன்மா) 


அவ்வாறு உணர்வனவும்‌ அவ்விந்திரியங்களே யென்றாற்படும்‌ 
இழுக்கென்னை யெனின்‌, 4 


அவை தனித்தனி கண்டி உள்ளல்‌—'அவ்விந்திரியங்கள்‌ தத்தம்‌ 
விடயங்களை வேறு வேறு கண்டறிதன்‌ மாத்திரையே யன்றி இத்‌ 
தொழிற்பாட்டையுடையேம்‌ யாம்‌ எனவும்‌ அறியமாட்டாவாகலான்‌) 

ஒன்றல்லை ஓர்‌--௮வ்வைந்தன்‌ தொழிற்பாட்டையும்‌ அறிந்து 
அவற்றின்‌ வரும்‌ பயன்‌ கொள்வதாய நீ அவற்றின்‌ வேருாவை, 
அதனை ஆரராய்ம்து அறிவாயாக என்க. 

ஆகி யென்னுஞ்‌ சிறப்புவினை ஆய்‌ என்னும்‌ பொதுவினையோடு 

முடிந்தது ; * 6 இவனும்‌ இவளும்‌ சிற்றிலிழைத்‌ தும்‌ சிறுபறை யறைம்‌ 
அம்‌ விளையாடுப ?' என்றாற்போல. ஆ யென்பது வினைத்தொகை, 
4அவ்வஞ்செழுத்‌ தென்க. அஞ்செழுத்தாற்‌ செலுத்தப்பட்ட 
பொறியை ஆகுபெயரான்‌ அஞ்சேழுத்‌ தென்றார்‌. ௮ஃது £ இருமடி 

1. “£ அறிவுச ளொன்றை யொன்றங்‌ கறிந்திடா வைந்தையுங்‌ கொண்‌ 
டதிவதொன்‌ அண்ட தான்மா வைம்பொறி யறிர்திடாவே ? (சிவ 
சித்‌. 3:8). 

2. ஆூ யென்பது ஒன்றின்‌ வினை ; ஆய என்பதிலுள்ள ஆய்‌ என்பது ' 
ஐம்புலன்கட்கும்‌ பொதுவாகிய வினை. 

3. *ஆடேவறிசொல்‌ '? என்று தொடங்கும்‌ சூத்திர வரையில்‌ சேனா 
வரையர்‌, சதப்புவினை பொதுவினையோடு முடியும்‌ இயைபுபற்றிச்‌ 
கூறுமிடத்து இதனை யெடுத்‌ தோதிக்‌ காட்டுவர்‌, 

4, அவ்வஞ்செழுத்‌ தென்னும்‌ வகரம்‌ விகாரத்தால்‌ தொக்கது சிவ 
ஞானபாடியம்‌. 

5. கார்‌ என்பது கருமை நிறத்தை யுணர்த்தும்‌ பெயர்‌; கார்‌ வந்தது 
என்றவிடத்து, ௮௮ கரிய நிற முடைத்‌ தாகிய மேகத்தையும்‌, பிறகு 
அம்மேக மெழும்‌ காலத்தையும்‌ உணர்த்துறெது ; அதனால்‌ ௮ஃத 
இநமடி யாதபேயர்‌ எனப்படும்‌, படவே, இருமடி. யாகுபெய ரென்‌ 
பது, ஒரு பெயர்‌ ஆகுபெயரால்‌ ஒரு பொருளுணர்த்த, அவ்வாகு 
பெயர்‌ மேலும்‌ ஆகுபெயராற்‌ பிறிதொரு பொருளை யுணர்த்தும்‌. 


௩ 


பொது---பிரமாணவியல்‌ 95 


யாகுபெயராய்‌ ஐம்பொறியின்‌ தொழிற்பாட்டை யுணர்த்தி நின்றது. 
உள்ளல்‌ உள்ளலா லென்க. 

இம்‌ மூன்றதிகரணங்களாலும்‌ சாக்கிரத்தின்‌ நிகழும்‌ இயல்பு 
பற்றி ஆன்மாவின்‌ உண்மை சர திக்கப்பட்டது. 


நான்காமதிகாணம்‌ 


இனி, ஒடுக்கம்‌ அறிதலின்‌ ஆன்மாவுள தென்றது. 

என்பது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோவேனின்‌, ! “நேச விந்திரியங்கட்கு நிகழறிவு இதனாற்‌ 
காண்டும்‌ ” என நீவிருங்‌ கோடலின்‌, அவ்விந்திரியங்களின்‌ வேறாய்‌ 
அங்ஙனம்‌ அறிவது £புரியட்டக வுடம்பேயாமேன அமையும்‌; அது புறத்து 
நிகழாதாயினும்‌, அகத்தே நின்று இந்திரியங்களைப்‌ புறத்திற்‌ செலுத்தி 
அறியுமேனக்‌ கோடும்‌ எனச்‌ சூக்கும தேகான்ம வாதிகள்‌ கூறுங்‌ கடாவை 
ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ நாலாங்கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்‌ 
கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) ஐம்பொறிகளும்‌ ஓடுங்கின சொப்பனத்‌ தானத்தின்‌ 
நிகழ்ந்தவற்றை யறிதலின்‌, ஆன்மா வேறுண்டு எ-று. 

ஒடுக்கம்‌, ஆகுபெயர்‌, 


இருமுறை யாகுபெயராவது இருமடி யாகுபெய ரென்றும்‌, மூன்று 
மூறையாயின்‌ மும்மடி யாகுபெய ரென்றும்‌ வரும்‌ ; சார்‌ அத்தான்‌ 
என்றாற்போல, அஞ்செழுத்து, அகுபெயராற்‌ பொறியினையும்‌, 
அப்பொறி யாகுபெயராற்‌ பொறியின்‌ தொழிற்பாட்டையும்‌ 
உணர்த்தமாறறிக, 

1. சிவ. சித்‌. ச. 2 : 64, 
புரியட்டகம்‌ : சத்தாதி யைச்தும்‌ மனம்‌ புத்தி யகங்கார மூன்றுமாக 
எட்டும்‌ புரியட்டகம்‌ ; பூதம்‌, தன்மாத்திரை, ஞானேந்திரியம்‌, கன்‌ 
மேர்திரியம்‌, குண தத்துவம்‌, பிரதருதி தத்அவம்‌, புருட தத்துவம்‌ 
என்ற எட்டனையும்‌ கூறுவதுமுண்டு ; இவையும்‌ மேலே கூறியதில்‌ 
அடங்குதலால்‌ மாறுபாடில்லை, 

8. ஒகெகமென்பது ஒடுக்கத்தி னிகழ்ர்தவற்றை யுணர்த்‌துதலின்‌ ஆகு 
பெயரெனப்பட்ட த. 


96 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(போ - ரை) !நனவின்கட்‌ கனவு கண்டாம்‌ என்றும்‌ கண்டிலம்‌ 
என்றும்‌ நிற்பது உளதாகலின்‌ அதுவே ஆன்மாவாம்‌ என்றது 

என்பது போழிப்புரை. 

என்நுதலிற்றோ வேனின்‌, செர்ப்பனத்தின்‌ நிகழ்ந்தவற்றை அறி 
வதும்‌ சூக்கும தேகமே யாகலின்‌, இது 2சித்தசாதனமாமால்‌ என்னுங்‌ 
கடாவை ஆசங்கித்து அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

இதன்‌ பொருள்‌ வெளிப்படை. 

இஃது என்‌ சொல்லியவாறோ எனின்‌, ஒடுக்கமறிதலின்‌ என்றது 
ஓடுக்கத்தின்‌ நிகழ்ந்தவற்றை ஈனவின்கண்‌ மயங்கி யறிதல்‌ என்னும்‌ 
$பொருட்டாதலாற்‌ சித்தசாதனமாதல்‌ யாண்டையது என விடுத்த 
வாறு என்பது ; 

கனவு கண்ட சூக்கும வுடம்பே நனவின்கண்‌ அதனை யறியு 
மாயின்‌ கண்டபடி. யறியா அ மயங்கி யறிதல்‌ கூடாமையின்‌, உயிர்க்‌ 
காயின்‌ அதுபோல்‌ ஒரு தன்மைத்‌ தாதலின்றி அகத்துச்‌ சேறலும்‌ 
புறத்துச்‌ சேறலுமாஇிய * வேறுபாடுண்மையான்‌, அதுபற்றி மயங்கி 
யறிதல்‌ கூடுமாகலின்‌ அங்கனம்‌ அறியும்‌ உயிர்‌ வேறுண்டென்பது 
கண்டுகொள்க. 


1. ௬. தேசிகர்‌ உரை: கனவுண்டா மென்றும்‌--சொப்பனசத்‌ தினைச்‌ 
சாணப்பெத்றே மென்றும்‌ ; கண்டிலமேன்றும்‌-—காணப்பெற்றிலே 
மென்றும்‌ ; நனவின்கண்‌--சாக்‌ர.த்தின்கண்‌; நீற்பதுஉளதா கவின்‌- 
மயல்‌ யேறியும்‌ பொருளுண்டாதலான்‌ : அதுவே--அவ்வாறு மயங்‌இ 
யறியும்பொருளே ; ௮வ்வான்மாவாம்‌ என்ற தஅ- மேல்‌ உரையளவை 
பத்திச்‌ சாதித்த அன்மா வென்றவாறாம்‌ ; ஒடூக்கமறிதலின்‌ ஆன்மா 
வுளசென மேற்கொண்டது எ-று. 

2. இத்தசாதனம்‌--மறுத்தற்கெழுக்த பொருளையே எடுத்தோதும்‌ ஏது 
வால்‌ மறாது சாதிப்பது, ஓடுக்சகமாவது சூக்கும: தேகமெனக்கொண்டு 
அநிவது குக்கும தேசமாயின்‌, சூக்கும தேசான்மவாதி அணிபே, 
துணியப்பவெதுபற்றி ச்‌சத்த.சா தனமாம்‌ என்று கடா எழுவதாயிற்று, 

3. பொருட்டாதலால்‌—பொருளதாதலால்‌, 


குக்கும தேகத்தின்‌ ஆன்மாவுக்கு வேறுபாடு உண்மையான்‌, 


_ பொது--பிரமாணவியல்‌ 97 
இறு -, - உதாரணம்‌ 


அவ்வுடலி னின்றுயீர்ப்ப வைம்பொறிக டாங்கிடப்பச்‌ 

செவ்விதி னவ்வுடலிற்‌ சென்றடங்கி--யல்வுடலின்‌ 

வேறொன்று கொண்டு விளையாடி மீண்டதனை 

மாறலுட னீயல்லை மற்று 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, கனவின்கட்‌ செல்லுமாறும்‌ ஆண்டு 
நிகழுமாறும்‌ மீளவருமாறும்‌ உணர்த்தி ! அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) அவ்வுடலின்‌ நின்றுமிர்ப்ப ஐம்பொறிகள்‌ தாம்‌ 
கிடப்ப_—மேல்‌ உயிரன்று எனக்‌ கூறிப்‌ போந்த தாலவுடம்பினின்று 
உயிர்ப்பனவாய ஐம்பொறிகள்‌ ஆண்டே உயிர்ப்பொழிந்‌ து கடப்ப ; 

அடங்கி அவ்வுடலில்‌ செவ்விதின்‌ சேன்று-அவை அங்கனங்‌ 
இடந்த வழிப்‌ புறத்து நிகழும்‌ தொழிற்பாடெல்லாம்‌ அடங்கி அவ்‌ 


வுடம்பினுள்ளால்‌ £வருத்தமின்‌ நிச்‌ சென்ற; 


அவ்வுடலின்‌ வேறொன்று கோண்டு விளையாடி--அ௮த்‌.தால வுடம்பு 
போல அதனின்‌ வேருய *தோருடம்பை யெடுத்‌.துக்கொண்டு வேறோர்‌ 


1, மீநகேந்திரத்திலும்‌, * கன்மங்களை யனுபவித்து நீக்குவதாயும்‌, 
சே. தனனான ஆன்மாவின்‌ சேர்க்கையால்‌ சேதன ரூபமாயும்‌ மாயா 
கருப்பத்திற்‌ சுற்றுறெதாயுமுள்ள அ இர்தச்‌ சூக்கும சரீரம்‌?) என்று 
கூறப்பட்டிருப்பதால்‌, குக்கும தேகத்தின்‌ வேறாய்‌ ஆன்மா வுண்மை 
துணியப்படுறெது, 

2. செவ்விதின்‌ சென்றெனவே, உயிராகிய. தனக்கோ, தான்‌ கூடியிறாக்‌ 

கும்‌ அலவுடற்கோ வருத்‌,தமின்மை பெறப்பட்ட. 

8. சாக்கிரத்தில்‌ தூலவுடம்பொடு கூடிக்‌ கண்டு சேட்டு உண்டு உயிர்த்து 
உற்று அறியும்‌ உயிர்‌, சொப்பனத்தில்‌ சூக்கும வுடம்பொடு கூடி 
அவற்றைச்‌ செய்தலையே ஈண்டுக்‌ கூறுன்றார்‌, 

13 


98 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆற்றால்‌ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று 1வினையாடி ; மீண்டு 
அதனை மாறல்‌--மீளவதனை மாறி மேற்சேறலான்‌ ; நீ உடல்‌ அல்லை, 
நீ அச்சூக்கும தேகமல்லை, அதனின்‌ வேறாகுவை எ-று 


2உயிர்ப்ப வென்றது அன பெறாத அகரவிற்றுப்‌ பலவறி சொல்‌. 
உயிர்த்தல்‌, தொழிற்படுதல்‌. தாமும்‌ மற்றும்‌ அசை. மீண்டு, மீள. 
மாறல்‌, மாறலான்‌ என்க. மற்று, வினைமாற்று, 


இவ்வதிகரணத்தால்‌ சொப்பனத்தின்‌ நிகழும்‌ இயல்புபற்றி உயி 

ருண்மை சாதிக்கப்பட்டது. 
ஐந்தாமதிகரணம்‌ 

இனி, கண்படில்‌ உண்டி வினையின்மையின்‌ ஆன்மா உளதென்றது, 

என்பது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சோப்பனத்தான மாத்திரையி னன்றித்‌ 
தொழிற்படாத சூக்கும தேகம்போலன்றிச்‌ சுழுத்தி துரியங்களினும்‌ 
தோழிற்படூவதாய பிராணவாயுவே அடங்குதல்‌ விடூதல்‌ செய்து. அறிவ 
தாகிய ஆன்மாவாதல்‌ அமையும்‌ எனப்‌ “பீரானான்ம வாதிகள்‌ கூறும்‌ 


1, விளையாடல்‌ ஈண்டுப்‌ போக நுகர்தல்‌, “அந்தச்‌ சூக்கும சரீர 
மான ௮ அர்த ௮ந்தப்‌ புவனங்களில்தோன்றிய சரீ ரத்‌ திற்பிரவேத்‌.த 
அச்தப்‌ போகத்திற்குறிய பூமிசளில்‌ பலத்தைப்‌ பண்ணுறது ?? 
(இரத்‌. 111). 

2. உயிர்ப்பன என்னும்‌ ௮ஃறிணைப்பலவறிசொல்‌, அன்‌ சாரியை பெறாஅ 
உயிர்ப்ப என நின்றது. 

8. வேறொன்றாயெ குச்கும வுடம்புகொண்டு விளையாடிய வயிர்‌ அதனிற்‌ 
பிரிச்து மாதலால்‌, வினை வேறுபடுதல்‌ பற்றி, *: வினைமாற்று...” 
என்றார்‌. 

4, இப்‌ பிராணான்ம வாதிகளைப்‌ போக காரிகை யுடையார்‌, ££ இர்தப்‌ 
பிராணனுக்குச்‌ சைதன்னியம்‌ நிச்சயமாக இல்லை, வாயுவாயிருக்கற 
படியால்‌ ; வெளியிலிருக்கும்‌ வாயுப்போல '? என்று கூறி மறுப்பர்‌ 
(சூ. 81). 


போது-—பிரமாணவியல்‌  - 99 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ ஐந்தாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) வெளிப்படை. 


உண்டி வினை, உம்மைத்தொகை, அஃது “உண்டியும்‌ வினையும்‌ 
இன்றிக்‌ கடந்து '” என வழிநூலாசிரியா்‌ கூறியவா ற்றானும்‌ உணர்க. 


(போ-ரை) ஒடுங்சினவிடத்து இன்பத்‌ துன்பஞ்‌ சீவனம்‌ பீர 
சிருதிக்கு இன்மையின்‌, ஒடுங்காதவிடத்து இன்பத்‌ துன்பம்‌ சீவியாநிற்பது 
உளதாகலின்‌, அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது. 


என்பது பொழிப்புரை. 


என்நுதலிற்றோ வேனின்‌, கண்படை கோண்டவழி உண்டிவினை 
யில்லை யென்றது உடற்கோ ? பிராண வாயுவுக்கோ 2 என வினாயினார்க்கு 
உடம்பு உயிரன்மையான்‌ அதற்கு அவை இல்லாமை பற்றி ஈண்டைக்கு 
ஆவதோர்‌ இழுக்கில்லை ; இனிப்‌ பிராணவாயுவுக்கு எனின்‌, அது துயின்‌ 
றேழுந்த பின்னர்ச்‌ சுகமாகத்‌ துயின்றேன்‌ என்று அறிதல்‌ பிறிதோராற்றால்‌ 
பெறப்படாது என்னும்‌ அருத்தாபத்தியான்‌, *ஆண்டும்‌ இன்பநுகர்ச்சி உண்‌ 
டென்பது பெற்றாம்‌ ; விழித்துழிப்போல உறங்குழியும்‌ பிராணவாயு 
இயங்குதலான்‌, வினையுண்மையும்‌ கண்டாமாகலின்‌, அதற்கு அவை 
ஆண்டு இல்லை யேன்றல்‌ மாறுகோள்போலும்‌ என்னுங்‌ கடாவை ஆசங்‌ 


1, சு. தேசிகர்‌: கண்படில-அயிலிடத்து ; உண்டி--இவ்விடயங்க 
ஸிடமாக வரும்‌ இன்பத்‌ அன்ப துகர்ச்சியும்‌ ; வினை--உடம்பு சேட்‌ 
டித்தலும்‌ ; இன்மையின்‌ -— இல்லாமையால்‌ ; ஆன்மா வுளதென்‌ 
ஓது இப்பிராண வாயுவின்‌ வேறாய்‌ ஆன்மாவுண்டு என்றவாறு. 

2. உண்டியும்‌ வினையும்‌ என வருதற்குரியது உம்மையின்றி, உண்டி 
வினையென வச்‌.தமையின்‌ உம்மைத்தொகை யாயிற்று, 

8. சிவ. சித்தி, 4: 30, 

££ கனவின்‌ பயனும்‌ ஈனவின்‌ பயனும்‌, வினையின்‌ பயனவை பொய்‌ 

யென வேண்டா ?? (சங்க, நீரர்‌, மாயா. நீரா. 184-5), 


100 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கித்து அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) ஈண்டு உண்டியென்றது விடயங்களின்‌ இடமாக வரும்‌ 
இன்பத்‌ துன்ப நுகர்ச்சியை ; வினையென்றது உடம்பு சேட்டித்தலை 
யாகலீன்‌ ; இவையிரண்டும்‌ "பிராணவாயுவை யொழித்து ஒழிந்த 
கருவிகளெல்லாம்‌ ஒடுங்கிய தயிலிடத்து அஃதியங்கா நிற்பவும்‌, உடம்‌ 
பின்கண்ணே நிகழ்தலின்மையின்‌, அவையொடுங்காத ஈனவினிடத்து 
அவையிரண்டும்‌ அதன்கண்‌ நிகழ்தலுண்மையின்‌, அவ்வின்மை 
யுண்மைகட்‌ கேதவாகக்‌ கருவிகளை யொடுக்கியும்‌ ஒடுக்காதும்‌ நிற்பது 
யாது அதுவே அவ்வான்மா என்றவாறாம்‌. கண்படில்‌ உண்டிவினை 
மின்மையின்‌ ஆன்மாவுளதென மேற்கொண்டது எ-று. 


பிராணவாயுவை யொழித்து ஒழிந்த கருவிகளென்பது “ஆற்ற 
லான்‌ வந்தது, இன்பத்‌ துன்ப நுகர்ச்சியை இன்பத்‌ துன்பமென்று 
உபசரித்தார்‌. சீவனம்‌, வித்தல்‌ ; சேட்டித்தலென்றவாரும்‌. “செவ்‌ 
வெண்தொகை விகாரத்தால்‌ தொக்கது. சீவியாநிற்ப தென்பது 
சீவியாகிற்ற லென்னும்‌ தொழிற்பெயர்‌ மாத்திரையாய்‌ நின்றது, 
££ உறங்குவதுபோலும்‌ '”? என்புழிப்போல. £உளதென்றது, தனித்‌ 
தனி சென்றியையும்‌. 


1. சாக்‌கரத்திற்‌ போலச்‌ சுழுத்தியினும்‌ பிராணவாயு உண்மையின்‌, 
££ பிராணவாயுவை யொழித்‌ தொழிந்த கருவிகளெல்லாம்‌ ?? என்றார்‌. 

2. “கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ றாங்கே எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை ?? 
(தறன்‌. 15) என்தவிடத்‌.த, எல்லாம்வல்லது மழையென ஆற்றலாற்‌ 
பொருள்‌ கோடல்‌ போல. ்‌ 

9. உண்டி யென்றது இன்பத்‌ துன்ப நூகர்ச்சியை யென்றும்‌, வினை 
யென்றது உடம்பு சேட்டித்தலை யென்றும்‌ கூறுவார்‌, ££ இன்பத்‌ 
அன்பஞ்‌ வனம்‌ '? என்றார்‌ என்பது சிவஜானபாடியம்‌. 

4, ££ அவற்றின்‌ வரூஉம்‌ ?? (தோல்‌. சோல்‌. 290) என்ற சூத்திரத்துப்‌ 
* பெயர்க்குரி மரபிற்‌ செல்வெண்‌ இறுதியும்‌, யாவயின்‌ வரினும்‌ 
தொகையின்றியலா ?? என்றமையால்‌, “£ செவ்வெண்‌ தொகை விகா 
மத்தால்‌ தொக்கது”? என்றார்‌; தொகாவழி, * இன்பத்‌ துன்பஞ்‌ 
சிலனமாகய இவை ?? யென விரிந்து வரும்‌. 

5, இன்பத்‌ துன்ப அுசர்ச்சியுளஅ, வியா நிற்பதுள அ என்‌ றியையும்‌. 


போது---பிரமாணவியல்‌ 101 


துயின்றுழியும்‌ விழித்துழியும்‌ திரிபின்றி ஒரு தன்மைத்தாதல்‌ 
பற்றி உடம்பு பிரகிருதி யெனப்பட்டது.  பிரகிருதிக்கென்றது 
உருபுமயக்கம்‌. 

இரண்டு காலத்தும்‌ ஒப்ப இயங்குதல்‌ பற்றிப்‌ பிராணவாயுவைப்‌ 
பிரகருதியெனக்‌ கொண்டு அதற்கு அவையின்மையின்‌ என்அரைப்‌ 
பாரும்‌, பிரகிருதி விகாரமாகிய சத்தத்திற்கு அவை இன்மையின்‌ என 
வுரைத்துச்‌ சுழுத்தியின்கண்ணுர்‌ தொழிற்படுவதாய சித்தமே உயிர்‌ 
என்னுஞ்‌ சித்தான்ம வாதிகளை மறுத்தற்கு எழிர்தது இவ்‌ வதிகரண 
மென்‌ அரைப்பாரும்‌ உளர்‌, . ்‌ 


உதாரணம்‌ 


கண்டறியும்‌ இவ்வுடலே காட்டொடுங்கக்‌ காணாதே 

உண்டிவினை யின்றி யுயிர்த்தலால்‌--கண்டறியும்‌ 

உள்ளம்வே றுண்டா யொடுங்கா துடனண்ணில்‌ 

உள்ளதா முண்டிவினை யூன்‌ 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வெனின்‌, துயிலிடத்துக்‌ கருவிகளெல்லாம்‌ ஒடூங்கு 
தலின்‌ இன்பத்‌ துன்ப நுகர்ச்சியும்‌ சேட்டையும்‌ பிரகிருதிக்கு இல்லை 
யாயின வாகலான்‌, அதுபற்றிப்‌ பிராணவாயுவை ஆன்மா என்றற்கு 
இழுக்கென்னை யென்னுங்கடாவை ஆசங்கித்து அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 

(இ - ள்‌) கண்டறியும்‌ இவ்வுடலே--*கண்டறிதற்கு நிலைக்கள 
மான இவ்வுடம்பின்கண்ணே ; 

* காட்டுக்‌ காணாதே ஒடூங்க-— காட்டாய கருவிகள்‌ தொழிற்‌ 
படாதே ஒடுங்கவும்‌ ; 


1, இரிபின்றி இயல்பாயிருப்பது பிரகிருதி. 

2. சண்ணுருபு வரற்குரிய விடத்தே குவ்வுருபு வந்ததால்‌ உருபுமயச்சம்‌, 

8. கண்டறிவது உடலன்மையின்‌, இவ்வாறு பொருள்‌ கூறினார்‌. 

க்‌, காட்டென்னும்‌ முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ ஆகுபெயரால்‌ காட்டு 
தலையுடையவாகய கண்‌ முதலிய கருவிகளைச்‌ குறித்து நின்றது. 


102 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உண்டி வினையின்றி அவை ஒடுங்கிய வழி "உண்டியும்‌ வினை 
யும்‌ பிரகிருதிக்‌ கல்லையாகவும்‌ ; 


உயிர்த்தலால்‌— பிராணவாயு நிலைபெற்று இயங்குதலான்‌ ; கண்‌ 
டறியும்‌ உள்ளம்‌ வேறு உண்‌ட-கண்டதியும்‌ உரிமையுடைய உயிர்‌ 
பிராணவாயுகின்‌ வேறாயுண்டு ; 


ஒடீங்காது உடல்‌ ஈண்ணில்‌ ஊன்‌ உண்டிவினை உள்ளதாம்‌-- 
அவ்வுயிர்‌ ஒடுங்காது அவ்வுடலீன்கண்‌ எய்திற்றாபின்‌ அவ்வுடம்பு 
கருவிகளின்‌ தொழிற்‌ பாட்டானாய உண்டியும்‌ வினையும்‌ உடைத்‌ 
தாம்‌ ; ஆய்‌--அதனை யாராய்ச்‌ தறிவாயாக எ-று. 


இஃது 3அருத்தாபத்தியளவை. 


கண்டறிதல்‌, ஒரு பொருட்‌ பன்மொழி, “இன்றி யென்பது 
வினைக்குறிப்புச்‌ செயவெ னெச்சத்திரிபு. ”சிறப்பும்மைகள்‌ தொக்கன. 
அவை, :: அறிந்ீதிடா து உடல்‌ உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை, 


1. உண்டியும்‌ வினையும்‌ என்பதற்கு மேலே உண்டிவினை யென்றதத்‌ 
குரைத்த பொருளே கொள்க, பிரஇிரு இ, ஈண்டு உடம்பு. 

2. காணுங்‌ கண்ணுக்குக்‌ காட்டும்‌ உளம்‌ போல்‌ ? (சிவ. போ. சூ. 11) 
என்பதனாலும்‌ உயிர்க்குக்‌ காண்டல்‌ உரிமையாதல்‌ விளங்கும்‌. 

8. “அதெதல கோதும்‌ பொருளருத்‌ தாபத்தி யாவதுதான்‌, எடுத்த 
மொழியினஞ்‌ செப்புவதாகும்‌ இவ்வூரிலுளார்‌, படைத்தவ ரென்னிழ்‌ 
படையா தவருமுண்டென்றும்‌ இவன்‌, கொடுப்பவனென்னிற்‌ கொடா 
தாரு மூண்டென்றுப்‌ கொள்வதவே?? என்ப, இலர்‌ மறுதலைப்‌ 
பொருள்‌ கோளையும்‌ அநத்தாபத்தி யென்பர்‌. ஈண்டு இக்கருத்தே 
கொள்ளப்படுகிறது. உயிர்‌ ஓடுங்கெய வழி, உடவின்கண்‌ உண்டி வினை 
யின்மையின்‌, ஒடுங்கா வீழி அவையுண்மை பெறப்படும்‌ என்ற 
அருத்தாபத்தி *ஓடுங்காது உடல்‌ ஈண்ணின்‌ ஊன்‌ உண்டிவினை 
யுள்ளதாம்‌ ? என்பதாயிற்று, 

4, இன்றி இன்றாக ; இல்லையாக என்பதன்‌ திரிபு. 

5. ஒடுங்க, இன்றி யென்புழி ஒடுங்கவும்‌ இன்றியும்‌ என வரற்குரிய 
இறெப்பும்மைகள்‌ தொக்கன, 


போத--பிரமாணவியல்‌ 108 


அறிந்திடு முதலியாகின்‌ அதுநிற்கக்‌ கரணம்‌ போகாது '' "என்னும்‌ 
பொருள்‌ விளைத்து நின்றன. 
ஊன்‌, ஆகுபெயர்‌. உயிர்‌ வேறுண்டு என்றதனை வலியுறுத்து 
வார்‌ உடம்பாட்டு முகத்தானும்‌ ஓதினார்‌. 
இவ்‌ வதிகரணத்தானே சுழுத்தி துரியங்களின்‌ இயல்புபற்றி உயி 
ருண்மை சாஇக்கப்பட்டது. இதுகாஅஞ்‌ 1! சார்மாயை நீ யல்லை ”' 
என்‌ ஐதனை வலியுறுத்தவாறு, 
ஆறாமதிகரணம்‌ 
~ 
இனி, உணர்த்த வுணர்தலின்‌ ஆன்மா வுளதென்றது, 
என்பது மேற்கோள்‌. த்‌ 
என்நுதலிற்றோ வேனின்‌, பிரமப்போருள்‌ மேற்கூறிப்‌ போந்த 
சடப்போருள்கள்‌ போலன்றிச்‌ சித்தாகலான்‌, அதுவே உயிராதல்‌ 
அமையும்‌ என * விஞ்ஞா னான்மவாதிகள்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ 
சூத்திரத்தின்‌ ஆறாங்கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ 
நுதலிற்று. 
(இ-ள்‌) தொழிற்படுங்‌ தங்கல்‌ ஒன்றும்‌ இன்றிக்‌ கேவல 


1, சிவ. சித்தி, 3:4, 

2. உண்டி வினையின்றி என எதிர்மறை முகத்தாற்‌ கூறியவர்‌, உண்டி 
வினையுள்ளதாம்‌ என உடம்பாட்டு முகத்தாற்‌ கூறியது, 

8. சூ. 8: அதி. 1. 

4, பிரமமாஇய சைதன்னியமே ஆன்மா வென்பது விஞ்தூன வாதி 
களின்‌ கொள்கை, “£விஞ்ஞான ஸந்ததி மாத்ரம்‌ ஆத்மேதி விஞ்‌ 
ஞானவா திர :?' (சிவாக்‌. பாடி. பக்‌. 280), 

5, கேவலாதிதத்தின்‌ இயல்பை, “கேவலற்‌ சொற்றிடின்‌ நித்தன்‌, 
மெய்த்தகு குணமிலி வியாபி மொய்த்த, மலஈணிபுணர மறைவோன்‌ 
இலனெனைச்‌ செய்தியும்‌ அறியோன்‌ மையி லமூர்த்‌ தன்‌, வலியிலன்‌ 
அசேதனன்‌ ஒளியிவி இறையலன்‌ ”” (ஜான, 8 : 6-10) என்று சான்‌ 
றோர்‌ கூறுதல்‌ காண்க, 


104 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மாய்‌ அதிதாவத்தையில்‌ நின்றுழி அறியுமாறின்றிப்‌ பின்னர்க்‌ "கலை 
முதலிய கருவிகளால்‌ அறிவிக்க அதிர்‌ துவருதல்‌ உண்மையின்‌, எக்‌ 
காலத்தும்‌ திரிபின்றி அறிந்தாங்கு அ௮றிந்துநிற்கும்‌ இத்தாகிய “பிரமத்‌ - 
இற்கு இது தகாமையான்‌ அங்கனம்‌ உணரும்‌ ஆன்மா வேறுண்டு 
எ-று. 

உணர்த்த உணர்தலெனவே, முன்‌ உணராது கடத்தல்‌ பெற்றும்‌. 


(போ-ரை) அவன்‌ அறிந்தாங்கு அறிவன்‌ என்று அறிவிக்க அறிந்து 
உபதேசியாய்‌ நிற்பது உளதாகலின்‌, அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது, 


என்பது பொழிப்புரை. என்நுதலிற்றோ வெனின்‌, அறிந்தாங்‌ 
கறிவதாகிய பிரமப்போருள்‌ அவிச்சைக்‌ காலத்துக்‌ கருவிகளோடூங்‌ கூடி 
யன்றி அறியாதேனக்‌ கோடூமாகலின்‌, அதுபற்றி உயிர்‌ வேறுண்டேன்றல்‌ 
பொருந்தாது என்னும்‌ கடாவை ஆசங்கித்து அவ்வளவில்‌ அவன்‌ மகிழுக 
என்னும்‌ நியாயத்தால்‌ மேலும்‌ அதன்‌ தாற்பரியம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) கருவிகளோடு கூடிய வழியும்‌ தன்னியல்பு உணருமா 
நில்லாத ஆன்மாவைப்‌ போல 3அம்முதல்வன்‌ மறர்து மறந்தறித 
லின்றி அறிந்தவாறே யறிந்து நிற்கும்‌ பேரறியுடையனென *வேதாக 
மங்களான்‌ அறிவிக்க அறிந்து, குரவன்‌ அறிவுறுக்கும்‌ உபதேச மொழி 


1, கலை முதலியன, மன முதலிய அகக்கருவிகட்கு உட்கருவியாசலின்‌, 
அவை முதற்கண்‌ தொழிற்படுவவாயின ; ““வாயாதி சோத்திராதி 
புறத்‌தவாழ்‌ கருவியாகும்‌, ஓயாத மனாதி காயத்‌ அணரு முட்கருவி 
யாகும்‌, ஆய்வார்கட்‌ கராகமாதி யவற்றினுட்‌ கருவி யென்பர்‌?? (சீவ. 
சித்‌. 2: 08). 

2. பிரமம்‌ எல்லாம்‌ ஒநங்கறியும்‌ மற்றறிவுடையது என்பது யாவரு 
மநிர்த வுண்மை. 

8. தான்‌ அடிமை யென்றும்‌ இறைவன்‌ முதல்வனென்றும்‌ தன்‌ 
ணியல்பை யறியாமையே யன்றி அறிர்‌ தவற்றையும்‌ மறர்து மறந்து 
அறிவதும்‌ ஆன்மாவுக்கு இயல்பு ; முதல்வன்‌ அவ்வாறு மறத்தலும்‌ 
உணர்தலுமிலன்‌ ; யாவையும்‌ அறிந்தவாறே அறிவது ௮வற்ெல்பு. 

4, இதனைக்‌ சாட்சியும்‌ கறாத்‌தமாயெ அளவைகளாற்‌ காண்டல்‌ அரி 
தாசலின்‌, “£ வேதா கமங்களான்‌ அறிவிக்க அறிந்து ?? என்றார்‌. 


பொதுஅபிரமாணவியல்‌ 108 


யைப்‌ பெற்றுடையதாய்‌ நிற்பதொன்னள தாகலின்‌, அதுவே மேல்‌ 
!1உரையளவையாற்‌ சாதித்துப்‌ போந்த ஆன்மா வென்றவாரும்‌ ; 
உணர்த்த உணர்தலின்‌ ஆன்மா உளதென மேற்கொண்டது, எ-று. 


அறிந்தாங்‌ கென்பது அப்பொருட்டாதல்‌ ( எண்ணிய வெண்ணி 
யாங்‌ கெய்துப”” "என்பதனானுமறிக, இதற்குப்‌ பிறவா அம்‌ உரைப்ப; 
அவையெல்லாம்‌ ஈண்டைக்குப்‌ பொருரம்தாமை ஓர்ந்துணாக, 


உதாரணம்‌ 


அறிந்து மறிவதே யாயு மறியா 
தறிந்ததையும்‌ விட்டங்‌ கடங்கி--யறிந்த 
தெதுவறிவு மன்ருகு மெய்கண்டா னொன்றின்‌ 
அது வதுதா னென்னு மகம்‌ 
என்பது உதாரணம்‌. 
என்னுதலிற்றோ வேனின்‌, கருவிகளோடு கூடிய வழியும்‌ அவிச்சை 
நீங்காமையின்‌ விடயங்கண்‌ மாத்திரையே அறியுமன்றித்‌ .தன்னியல்பு 
அறியுமாறில்லை; அஃது உபதேசத்தால்‌ அறியற்பாலதேயா மாகலான்‌, அது 
பற்றி யிழுக்கேன்னை என்னும்‌ கடாவை “ஆசங்கித்து, அதனையும்‌ மேற்‌ 
கூறிய நியாயத்தான்‌ உடம்பட்டு இன்னுமொரு தாற்பரியம்‌ உரைக்கு 


1, உரையளவை, ஆகமவளவை, இரண்டால்‌ சூத்திரத்தில்‌ 6 அவையே 
தானே? என்ற (£ அவை '? யாகிய உயிர்கள்‌, 

2. அறிந்தாய்‌ கறிவன்‌ என்பதில்‌, அநிக்தாங்கு என்பதற்கு அறிந்த 
வாறே ” என்பது பொருளாதல்‌, ** எண்ணியாங்கு '? (தறள்‌ 666) 
என்பதற்குப்‌ பரிமேலழகர்‌, “£ எண்ணியவாறே ? என்று பொருள்‌ 
கூறுவதனாலும்‌ அறியலாம்‌. 

8. பிறவாறு கூறப்படும்‌ உரைவகை தெரறிர்திலது, 
பிரமப்பொருள்‌ கருவிகளோடு கூடி. நின்றவழி அவிச்சையின்‌ நீங்‌ 
காது தன்னியல்பு உணராதாயினும்‌ அதனால்‌ அதற்கு இழுக்கு இல்லை 
யென்பாரைத்‌ தெருட்டுங்‌ குறிப்புடையது இம்முன்னுரை, மேற்‌ 
கூறிய நியாயமாவது அவ்வளவில்‌ அவன்‌ மகிழக என்ற நியாயம்‌, 


14 


106 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முகத்தானே விடயங்களை யறிவுழியும்‌ படும்‌ வேறுபாடு கூறி 'அதனை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று ; அவன்‌ அறிந்தாங்‌ கறியுமாறும்‌ உயிர்‌ மறந்து மறந்து 
அறியுமாறும்‌ தெரித்துணர்த்தி வலியுறுத்துதல்‌ நுதலிற்றெனினும்‌ 
அமையும்‌. 


(இ-ள்‌) அறிந்தும்‌ அறிவதே ஆயும்‌ அறியாது--கருவிக 
ளெல்லாவற்றோடும்‌ கூடிச்‌ சாக்ரெத்‌ தானத்தினின்று விடயங்களை 
யறியுமிடத்தும்‌ ஒருங்கே யறியமாட்டாது ஒன்றனையே யறிந்தும்‌ 
ஒன்றனை யறியப்‌ புகுவதாயும்‌ முன்னறிர்த தொன்றனை அறியா 
தொழிர்தும்‌ ; 


அறிந்ததையும்‌ விட்டு அங்கு அடங்கி இங்கனம்‌ ஓரோவொன்றாக 
அறியப்பட்ட விடயத்தையும்‌ இடையீடின்றி யறியமாட்டா து விட்டு 
விட்டு ஆங்கே ஐந்தவத்தைப்‌ பட்டு அடங்கி ; 


அறிந்தது-மீளவறிந்‌ து வருதல்‌ கண்கூடாகக்‌ காணப்படுதலான்‌ 
அங்கனம்‌ அறிச்துவக்த பொருள்‌ யாது அது சடமன்று என்பது மேற்‌ 
காட்டப்பட்டது, முன்னரும்‌ காட்டப்படும்‌ ; 


அறிவும்‌ அன்ற-ஒன்றாக இயல்பாக உணர்தலே பேரறிவாக 
லின்‌ “௮.துவும்‌ அன்றாம்‌ ; 


மேய்கண்டான்‌ ஒன்றின்‌--இனி மெய்யாயெ சித்தாந்த நெறி 
யினை யுணர்ந்தோன்‌ வேறென்னையோவென மனம்‌ ஒருங்கி ஆராயு 
மாயின்‌ ; அது அது தான்‌ என்னும்‌ அகம்‌ ஆகும்‌--காட்டும்‌ ஒளிக்கு 
வேறாய கண்ணொளி போல அவ்வறிவிற்கு வேறாய்‌ அ.துவதுவே 
தானெனச்‌ சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ நின்றறியும்‌ இயல்பையுடைய 


வுயிரரம்‌ எ-று. 
1. அதனை--பிரமத்தின்‌ வேறாய்‌ ஆன்மாலென்ப அண்டு என்பதனை. 
௮௮-அப்பேரறிவு, 


3. மனமொருங்‌ மனம்‌ ஒருமுகமாக ஊன்றி நின்று; * வரும்பிறப்‌ 
பெம்மோ டொருக்‌ காயர்‌ ” (பேநங்‌. 1, 58. 44) என்புழிப்போல, 


போது--பிரமாணலியல்‌ 107 


அறிந்தும்‌ அறிவதேயாயும்‌ என்னும்‌ உம்மைகள்‌ எண்ணின்கண்‌ 
வந்தன. அறியாதும்‌ என்னும்‌ எண்ணும்மை விகாரத்தாற்‌ ரொக்க.து. 
அறிந்ததையும்‌ என்னும்‌ உம்மை இழிவு இறப்பு. அறிவும்‌ என்னும்‌ 
உம்மை இறந்தது தமீஇய.து. ஏகாரம்‌ அசைநிலை. 

அங்கு, உணர்த்து முறைமைத்‌ தானமாகிய இலாடத்தின்‌ என்ற 

வாறு. அறிந்ததையும்‌ விட்டு அங்கு அடங்கி யறியுமாறு வருகின்ற 
சூத்திரத்‌ இறுதியினும்‌, அதுவது தானெனச்‌ சார்க்ததன்‌ வண்ணமா 
மாஅ உண்மை யதிகாரத்தும்‌ பெறப்படும்‌. 

அறிந்தும்‌ அறிவதே யாயும்‌ அறியாது அறிந்ததையும்‌ விட்டூ அங்கு 

அடங்கி யறிந்தது எ.து என்பதற்கு ஓதியகனை ஓதியபொழுதே 
யுணர்ந்தும்‌, பலகால்‌ ஓதி யுணர்வதாயும்‌, பலகால்‌ ஓதியும்‌ உணர்த 
லின்றியும்‌, உணர்ந்ததனையும்‌ பின்னர்‌ மறந்தொழிந்‌ தும்‌, இவ்வாறு ஓதி 
யுணர்ந்தது யாது என்று உரைத்தலும்‌ ஒன்று, இப்பொருட்கு அடங்கி 
யென்புழியும்‌ எண்ணும்மை விரித்துரைக்க. 

இங்கனம்‌ “மூவகைப்‌ படுத்துரைப்பவே, உணர்த்த வுணர்தல்‌ 

1. அறிவும்‌ என்னும்‌ உம்மை மேற்கூறிப்‌ போர்த சடமுமன்றென 
இறந்சஅ தழீஇயிற்று 2—சிவபாடியம்‌. 

2. நான்காஞ்‌ சூத்திரத்து முன்றமதிகரண்த்து வெண்பாவில்‌, '£ இலா 
டத்தே யவ்வவ விர்திரியத்‌ தத்‌ துறைகள்‌ கண்ட தவே, யவ்வவற்றி 
னீங்கல்‌ '' என்று ஓதுமாற்றாலும்‌ அதன்‌ உரையாலு மறிக, 

8. உண்மையதிகாரம்‌. ஏழமாத்தத்திரம்‌. அதி. 3. “ இருதிற னறிவுள 
இரண்டலா வான்மா?' என்பதற்கு உரைத்த பொழிப்புரையில்‌, 
₹ இரண்டன்பாலு முளதாய்‌ உள்ள வதுவே அவ்வான்மாவாம்‌ ?? 
என்புழி, * இரண்டன்பாலு முளதாயெனவே அத்தன்மை படிகம்‌ 
போலச்‌ சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ அழுந்தும்‌ தன்மை ?? யென்றது 
ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது. 

4, கூவகையாவன : உணர்த்த உணர்தலின்‌ என்றதற்கு, கலை முதலிய 
கருவிகளால்‌ அறிவிக்க அறிதல்‌, கருவிகளோடு கூடிய வழியும்‌ 
வேதாகமங்களால்‌ அறிவிக்க அறிதல்‌, சருவிகளோடு கூடி யறியும்‌ 
சாக்கிரத்தில்‌ இலாடத்தே நின்று அவ்வவற்றை விட்டுவிட்‌ டறிதல்‌ 


என மூவகையாக ஒதியன. 


108 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்னும்‌ ஏதுவான, முறையே அதிதத்தின்கண்‌ நிகழுமியல்பு பற்றி 
யும்‌ சுத்தத்தின்கண்‌ நிகழும்‌ இயல்பு பற்றியும்‌, உணர்த்து முறைமைக்‌ 
கண்‌ நிகழும்‌ இயல்பு பற்றியும்‌ உயிருண்மை சாதிக்கப்பட்டது. இது. 
“ தற்பரமுமல்லை ”” என்றதனை வலீியுஅத்தவான காண்க, 

விஞ்ஞானமே ஆன்மா வென்னும்‌ புத்தரின்‌ யோகசாரன்‌ 
மதத்தை மறுத்தற்கெழுந்தது இவ்வதிகரணம்‌ எனக்கொண்டு அதற்கு 
இயைய வுரைப்பாரு முளர்‌. 


ஏழாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி, மாயா வியந்திர தனுவினுள்‌ ஆன்மா வுளதென்றது, 

என்பது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, உடம்பு முதலியவற்றுள்‌ ஒரோவோன்றே 
ஆன்மாவாதல்‌ இன்று என்றது ஒக்கும்‌ ; அவற்றுள்‌ ஒன்று குறைந்த வழி 
யும்‌ அறிவு நிகழாமையானும்‌, எல்லாங்‌ கூடிய வழி அது நிகழ்தலானும்‌ 
அனைத்துங்‌ கூடிய சமுதாயமே உயிராதல்‌ அமையும்‌ எனச்‌ சமூகான்ம 
வாதிகளாகிய செளத்திராந்திகர்‌ *வைபாடி.கர்‌ கூறும்‌ கடாவை ஆசங்‌ 
கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இறுதிக்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்‌ 
கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) மாயா காரியங்களான்‌ யாக்கப்பட்டு இயன்ற 
சூத்திப்பாவை போலும்‌ உடம்பின்கண்ணே அவற்றிற்கு வேறாய்‌ 
ஆன்மா வுண்டு எ-று, 


1. சிவ. போ. சு, 3. அதீ, 1, 

2. யோகசாரரை யோகாசாரியரென்றும்‌ வித்தான வாதிகளென்றும்‌ 
கூறுவர்‌. இப்பிரிவு இ, பி ஈான்காம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய 
தென்பர—Bothi Satva Doctrine. ற. 45. 

8. “அரிசன அதுகூட வருணம்வக்‌ தெழுர்தாற்‌ போல, விரிசகம்‌ 
பொருள்கள்‌ ஞானம்‌ விரவிட மேவித்‌ தோன்றும்‌, தெறிசனம்‌ 
இதுவே ? என்பது வைபாடிகர்‌ கூ௮ு௮த--- சிவ. சித்‌. பரபக்‌. 141. 


போது--பிரமாணலியல்‌ 109 


எனவே, !அவை யெல்லாம்‌ மாயையின்‌ காரியங்களாய்‌ நிலை 


பெருதன வாகலின்‌ நிலைபேறுடைய உயிராகா என்றவாராயிற்று. 
9 


மாயை, “ஆகுபெயர்‌. இகரம்‌, விரித்தல்‌ விகாரம்‌. 
ஏது. 

அவை தாம்‌ வெவ்வேறு பெயர்பெற்று நிற்றலான்‌, 

என்பது ஏது. 


என்நுதலிற்றோ வேனின்‌, 3சித்தமும்‌ சித்தப்‌ பகு தியுமாகிய அகச்சமு 
தாயம்‌ ஐந்தும்‌ மாயா காரியம்‌ என்பது எம்மனோர்க்கு உடம்பாடன்மை 
யின்‌, அதுபற்றி ஆன்மா வேறுண்டெனச்‌ சாதித்தல்‌ அமையுமாறு என்னை 
என்னும்‌ கடாவை ஆசங்கித்து “* அவ்வளவில்‌ அவன்‌ மகிழுக '” என்‌ 
னும்‌ நியாயம்‌ பற்றி வேறும்‌ ஓர்‌ ஆற்றால்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) நீ *ஐர்து கக்தமெனக்‌ கொண்ட மாயா காரியங்கள்‌ 
ஆன்மாவெனப்‌ பெயர்பெஅமாஅ இன்றி வேறு வேறு பெயர்‌ பெற்று 
நிற்பனவாகலான்‌, மாயா இயந்திர தனுவினுள்‌ ஆன்மா வுளது என்‌ 
மேற்கொண்டது எ-று. 

வறு வேறென்ப.து வேவ்வேறென மரீ இயிற்று. 


1. இத்தொடர்‌ குறிப்பெச்சத்தாற்‌ பெறப்பட்டது.  மாயாகாரியம்‌ 
நிலைபேறுடையதன்று என்பதை, மாயை நீலையாவாம்‌ என்பதனா 


லறிக, 
2. மாயை யாய காரணம்‌ காரியமாகிய தத்துவங்களைக்‌ குறித்து நிற்ற 
லின்‌, இது காரணவாகுபெயர்‌. மாயை என்பது மாயா என்ற 


தனித்தமிழ்ச்‌ சோல்லின்‌ மந௨ முடிபென்றும்‌, மாய்தலும்‌ ஆய்‌ 
தலும்‌ என்ற இரு சொற்களின்‌ முதனிலைகளின்‌ கூட்டமே மாயா 
என்ற சொல்லென்றும்‌, மறைதற்கும்‌ தோன்றுதற்கும்‌ முதற்காரண 
மாவது என்பது பொருளென்னும்‌ சைவசித்தாந்த ஆராய்ச்சியாளர்‌ 
கூறுவர்‌. மா, யா எனப்பிரித்து இப்பொருளையே மீநகேந்திரம்‌ 
என்னும்‌ உபாகமம்‌ கூறுகிறது. 

8. இத்தம்‌--மூலப்பகுதி, சித்தப்பகுதியாகிய அகச்சமுதாயம்‌ : குணம்‌, 
அந்தக்கரணம்‌, புலன்‌, ஞானேந்திரியம்‌, கன்மேந்திரியம்‌ என்ற 
ஐரதுமாம்‌, 

4, “உருவு நுகர்ச்சி குறிப்பே பாவனை, யுள்ள வறிவை ஐங்கந்த 
மாவன ?? (மணி. 30 : 18990). 

5. “ வேற்றுருக்கொண்டு வெவ்வே அுரைக்கும்‌ '! (மணி. 29: 41) 
என்று பிறரும்‌ கூறுதல்‌ காண்க, 


110 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
உதாரணம்‌ 
கலையாதி மண்ணந்தங்‌ காணிலவை மாயை 
நிலையாவாந்‌ தீபமே போல--அலையாமல்‌ 
ஞானத்தை முன்னுணர்ந்து நாடிலது தனுவாம்‌ 
தானத்தின்‌ வேருகுந்‌ தான்‌ 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, அவை தனித்தனி வேவ்வேறு பெயர்‌ 
பெறினும்‌, தொக்க சமுதாயத்தின்கண்‌ ஆன்மாவேனப்‌ பேயர்‌ பெறு 
மெனக்‌ கோடூமாகலின்‌, அதுபற்றி இழுக்கென்னை யென்னுங்‌ கடாவை 
ஆசங்கித்து, அவை வெவ்வேறு பெயர்பெறும்‌ வழியும்‌ அவர்‌ கூறியவாறு 
பேயர்‌ பெறாது “வேறு பெயர்‌ பேறுமாறும்‌, அவை மாயா காரியங்களே 
யாமாறும்‌, அவை தொக்க சமுதாயத்தினும்‌ 3ஆன்மாவெனப்‌ பேயர்‌ 
பெறாது வேறு பெயர்‌ பெறுமாறும்‌ உணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) காணின்‌ கலையாதி மண்‌ அந்தம்‌-—அங்கனம்‌ சமுதாய 
மாதற்குரியவை யாவை யென்று *அளவைகளான்‌ அறியப்புகின்‌ கலை 
முதல்‌ நிலமீறாகிய தத்‌. துவங்களேயாம்‌ ; 

அவை மாயை நிலையாவாம்‌--அவையனைத்தும்‌ மாயையின்‌ 
காரியங்களாகலின்‌ நிலையுதலீன்றிச்‌ சிலகாலம்‌ நின்று அழிவனவாம்‌ ; 


ஞானத்தை அலையாமல்‌ முன்‌ உணர்ந்து நாடில்‌--அவை தொக்க 


1. அவர்‌-—சமூகான்ம வாதிகள்‌. அவை யென்றது அவர்க்குடன்பா 
டாய ஐவகைக்‌ கந்தங்கள்‌, 

2, கலைமுதல்‌ மண்ணீறாகப்‌ பல வேறுவகைப்‌ பெயர்களைக்கொண் 
டிருத்தலின்‌, “ வேறுபெயர்‌ பெறுமாறும்‌ ?” என்றார்‌. 

3. ௮வை தொக்க சமுதாயம்‌ உடம்பென்றும்‌ தனுவென்றும்‌ வேறு 
பெயர்‌ பெறுதலால்‌, ** ஆன்மாவெனப்‌ பெயர்‌ பெறாது வேறு பெயர்‌ 
பெறுமாறும்‌ ?? என்றார்‌. 

4, “£ காணின்‌ ?” என்றதனால்‌, காண்டற்குரிய அளவைகளால்‌ என்பது 
வருவிக்கப்பட்ட அ. 

5. முதற்கண்‌ ஞானத்தை யுணர்ந்து பின்னர்‌ அதனால்‌ அச்சமுதா 
யத்தை யாராய்தல்‌ வேண்டுமாதலால்‌ “ ஞானத்தை அலையாமல்‌ 
ழன்னுணர்ந்து நாடில்‌ ”” என்றார்‌. 


பொத--பிரமாணவியல்‌ 111 


சமுதாயத்தின்‌ விளங்கித்‌ தோன்றுவதாய ஞானத்தின்‌ இயல்பை 
அசையாமல்‌ கருத்தை ஒருக்கி முன்னுணர்க்து, பின்‌ ௮ச்சமுதாயத்தை 
யாதென்று ஆராயின்‌ ; 

அது தீபமே போலத்‌ தனுவாம்‌--அ௮ச்சமுதாயம்‌ கண்ணுக்கு 
விளக்குப்போல உயிர்க்குத்‌ தால சூக்கும பரங்களாகிய உடம்பாம்‌ ; 

தான்‌ அத்தின்‌ வேறாகும்‌ தான்‌--.ஆதலால்‌, கண்‌ .விளக்கின்‌ 
வேறாயினாற்போல உயிர்‌ அவ்வுடம்பின்‌ வேரும்‌ எ-று. 

ஆமேன்பது 1மேலுஞ்‌ சென்றியையும்‌. மாயை, "ஆகுபெயர்‌. 
தான்‌ என்பது முன்னைய து எழுவாய்‌, பின்னையது அசை. அதனின்‌ 
என்பது அத்தினேன மரீஇயிற்று; * இத்தை மெய்யெனக்‌ கருதி3 '' 
என்புழிப்‌ போல. 

இதனானே * தனி”?  யென்றதனை வலியுறுத்தவா அ, 

இவ்வாறு மூன்று சூத்திரத்தானும்‌ சைவாகமங்களுட்‌ கூறப்படும்‌ பதி 
முதலிய போருள்களது உண்மை அனுமான அளவையான்‌ வலியுறுத்தப்‌ 
பட்டது. ஆகமவளவையே அமையுமாகலின்‌ அனுமான அளவை மிகை 
யாம்போலும்‌ எனின்‌, ஆகாது; மந்தவுணர்வுடைய மாணாக்கர்க்கு 
வேற்றுச்சமய நூல்களை நோக்கியவழிச்‌ சைவாகமப்‌ போருளில்‌ மலைவு 
நிகழாமைப்‌ பொருட்டும்‌, கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதல்‌ நிட்டை 
யென்னும்‌ நான்கு வகையானன்றி, ஆகமங்களைக்‌ கேட்ட துணையானே 
அனுபவம்‌ கூடாமையின்‌, சிந்தனை சேய்து வன்மை மேன்மைகளை 
உணர்ந்து தெளிந்து கோடற்போருட்டும்‌ கருதலளவையும்‌ வேண்டப்படு 
மாகலான்‌ “என்க. 

மூன்றாஞ்சூத்திரம்‌ முடிந்தது 


1. மேலும்‌ சென்றியைதலாவது,. கலையாதி மண்ணந்தமாம்‌ என 
இயைசதல்‌, 

காரணம்‌ காரியத்‌ அக்காகி வருதலால்‌ காரண வாகுபெயர்‌, 
திநவாசகம்‌. அதிசயப்‌, 7. 

சிவ. போ. து. 8, அதி. 1, 

இதனால்‌, கரு, சலளவையின்‌ சிறப்புடைப்பயன்‌ இத வென்பது வலி 
யுறுத்தப்பவெது காண்க, 


Ee aC 


112 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இலக்கணவியல்‌ 


நான்காஞ்சூத்திரம்‌ 


அந்தக்‌ கரண மவற்றி னொன்றன்‌ றவை 
சந்தித்த தான்மாச்‌ சகசமலத்‌ அணரா 
தமைச்சர சேய்ப்பநின்‌ றஞ்சவத்‌ தைத்தே. 


என்பது சூத்திரம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌ இதுவுமது. 


என்பது கருத்துரை. என்நுதலிற்றோ வேனின்‌, இச்சூத்திரக்‌ ' 
கருத்துணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) பிரமாணம்‌ இலக்கணம்‌ இரண்டாலும்‌ பொருளுண்மை 
பெறற்பாற்‌ நென்னும்‌! முறைமை பற்றி, மேற்பிரமாணத்தாற்‌ பெறு 
விக்கப்பட்ட பதிபாச பசுக்களுக்கு இலக்கணம்‌? ௭ திர்நிரல்‌ நிறையாக 
வைத்துக்‌ கூறுவான்‌ ரொடங்க, அவற்றுள்‌ இது மேல்‌ அடுக்கிரின்ற 
ஆன்மாவின்‌ இலக்கணம்‌ கூறுதல்‌ நுதலிற்று. 


சோற்‌ பல்காமைப்‌ பொருட்டும்‌, ஒத்து வேறாய வழியும்‌ இயை 
புடைமை யுணர்ந்து கோடற்‌ பொருட்டும்‌, ஈண்டு இதுவுமது என 
மாட்டெறிக்‌ துரைத்த £ ஆசிரியர்‌, இங்ஙனம்‌ உரைத்துக்‌ கோடற்‌ கேற்‌ 


1. * எப்பொருட்கும்‌ இலக்கணங்கள்‌ பீரமாணங்கள்‌ இல்லையேல்‌ 
இசையாதென்‌ நியம்பலாலே, முப்பொருட்கும்‌ இலக்கணங்கள்‌ பிர 
மாணங்கள்‌ மொழிக்திடுவோம்‌ ?? (சிவநேறி, 17) என்று சிவாக்கிர 
யோகிகளும்‌ கூறுதல்‌ காண்க, 

2. பதி பாச பசு என்று வைத்துரைத்த நெறிக்கு எதிராக, பசு பாச 
பதி யென வைத்து இலக்கணம்‌ கூறுதலின்‌, “ எதிர்நிரல்‌ - நிறை 
யாக ?? என்றார்‌. 

8. மாட்டேறிந்‌ துரைத்தல்‌--ணகரவிறுஇப்‌ பெயரொன்றற்குக்‌ கூறிய 
இலக்கணம்‌, எகரவிறுஇப்‌ பெயர்க்கும்‌ எய்‌தமாறு ££ எகாரவிறுதி 
ணசாரவியற்றே” என்றாற்போலச்‌ கூறுவது மாட்டெறிர்‌ துரைத்தல்‌ 
என்னும்‌ உத்‌திலகையாம்‌, 


பொத---பிரமாணவியல்‌ ்‌ 1138 


பவன்றே, !ஆண்டு, ஆன்மாவின்‌ உண்மை யுணர்த்துதல்‌ நுதலிற்றேனச்‌ 
சிறந்தேடுத்து ஓதாது பொதுப்பட ££ ஆன்மப்பிரகாசம்‌ உணர்த்துதல்‌ 
நுதலிற்‌'” றேன்றதூஉ மென்க. இவ்வாறன்றி, மேலைச்‌ சூத்திரத்தின்கண்‌ 
ஆன்மாவினது உண்மை கூறுமுகத்தால்‌” தோகுத்தோதிய அஞ்சவத்தை, 
ஈண்டு இலக்கணம்‌ கூறுமுகத்தான்‌ விரித்தோதப்படூதலின்‌, இதுவுமது 
என்றது மேலைச்‌ சூத்திரப்‌ பொருளோடு மாட்டெறிந்தது என்று உரைப்‌ 
பினுமாம்‌. 3 இதனானும்‌ சூத்திர வியைபு இனிது விளங்கும்‌. 


இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்பொழிப்பு : ஆன்மா, அற்தக்கரணங்க 
ளாயெமனம்‌ புத்தி அகங்காரம்‌ சித்தமென்னும்‌ நான்கனுள்‌ ஒன்றன்று 
ஆயினும்‌, துண்ணுணர்வின்மையின்‌ சூழ்ச்சித்‌ தணைவராகிய அமைச்ச 
ரோடு கூடி நின்று தன்‌ தொழில்‌ ஈடாத்தும்‌ ௮ரசன்போல, ௪௧௪ 
மலத்தினான்‌ உணர்வின்றிக்‌ கஞ்சுகம்போலும்‌ கலாதிகளால்‌ பொது 
வகையான்‌ உணர்வு நிகழினும்‌, சிறப்புவகையான்‌ நிகழுமாறு அவற்‌ 
முற்‌ பெறப்படாமையின்‌, சிறப்புவகையான்‌ உணருமாறு தனக்குச்‌ 
சூழ்ச்சித்‌ துணையாகிய அவ்வந்தக்‌ கரணங்களோடு கூடி நின்று 
சாக்கிர முதலிய ஐம்தவத்தை யுடைத்தாம்‌ எ-று, 


எனவே, “அங்ஙனம்‌ நின்று அஞ்சவத்தைப்படுதல்‌ ஆன்மாவுக்கு 


1. ஆண்டென்றது, மூன்றாஞ்சூத்திரக்‌ கருத்துரைத்த விடத்து என 
வறிக. 

2. முதன்‌ மூன்றதிகரணங்களால்‌ சாக்கிரமும்‌, கான்காமதிசரணத்‌ தால்‌ 
சொப்பனமும்‌, ஐம்‌தாமதிகரணத்தால்‌ சுழுத்தி அரியம்‌ துரியாதீதம்‌ 
என்ற அவத்தைகளும்‌ ஆக அவத்தைகள்‌ ஐர்தும்‌ தொகுத்து 
கூறினமையின்‌, “* தோதத்தோதிய அஞ்சவத்தை ?? என்றார்‌. 

8. “தொகுத்துச்‌ சுட்டல்‌ வகுத்.துமெய்ச்‌ நிறுத்தல்‌ ?? என்ற உத்தி 
பற்றி மூன்றாஞ்‌ குத்திரத்துத்‌ தொகுத்து ஓதியதனை சான்காஞ்‌ 
சூத்திரத்தில்‌ விரித்தோஅதலால்‌, சூத்திர வியைபு இனிது விளங்‌ 
தம்‌ என்றதாம்‌, 

4, அங்ஙனம்‌ நிற்றலாவது மனம்‌ புத்தி அகங்காரம்‌ சித்தமென்னும்‌ 
ஈான்௧னேட கூடி நிற்றல்‌, 

15 


114 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


!இலக்கண மென்றவாருயிற்று. இஃது உயிர்க்குத்‌ தடத்தவிலக்கணம்‌ 
என்னும்‌ பொ அவியல்பு. 


ஒன்றன்றாயினும்‌ சகசமலத்‌ துணராது அமைச்சாசு எய்ப்ப 
அவற்றோடு சந்தித்து நின்று அஞ்சவத்தைத்தாம்‌ என இயையும்‌. 
உணராது சந்தித்தது என்பது காரண காரியப்‌ பொருட்டாய்‌ நின்‌ 
றது. சந்தித்தது வினையெச்ச முற்று. 


இவ்வாறன்றி, ஆன்மா அவற்றி னொன்ற அன்றாயினும்‌, ௪௧௪ 
மலத்து உணராமையால்‌ அவற்றோடு சந்தித்தது; சந்தித்த வழி அவை 
யுர்‌ தானும்‌ அமைச்சு அரசேய்ப்ப நிற்றலான்‌ ஐந்தவத்தைத்‌ தாயிற்று 
என அதிகரணம்‌ பகுத்துக்‌ கோடற்கேற்ப “வேறு வேறு வினை 
முடிபு செய்து உரைத்தலும்‌ ஒன்று. 


வடமொழிச்‌ சூத்திரத்து 5ஓ.துதலின்‌, ஈண்டும்‌ ஆயினுமென வரு 
வித்து ஒரு தொடராக வைத்துரைக்க. அந்தக்கரணம்‌ அவற்றின்‌ ஒன்று 


1, “மாயா வியத்திர தனுவினுள்‌ ஆன்மா '? என முன்‌ சூத்திரத்தில்‌ 
உத்தேசம்‌ செய்தமையின்‌, அவத்தைப்பமமொறு ஈண்டு இலக்கணம்‌ 
என்று இலக்கணம்‌ கூறுகின்றார்‌ ; உத்தேசம்‌ சேய்தே இலக்கணம்‌ 
கூறல்‌ வேண்டும்‌ என்பது தருக்க ழறை. 

2. உணராமையால்‌ சச்இத்ததென்றால்‌, உணராமை காரணமும்‌ சர்தித்‌ 
தல்‌ காரியமுமாய்‌ இயைதலின்‌, ££ காரண காரியப்‌ போருட்டாய்‌ 
நின்றது ?” என்றார்‌. 

8. சர்தித்ததென்னும்‌ வினைமுற்று, முற்றிநில்லாது கூடிநின்று (சர்‌ 
இத்து) என எச்சவினைப்‌ பொருள்‌ தருதல்‌ பற்றி, *வினையெச்ச 
மற்‌?ழென்றார்‌. 

4, வேறு வேறு வினைமுடிபு செய்தல்‌ வாக்கிய பேதம்‌ என்னும்‌ குற்ற 
மாயினும்‌, ௮திகரணப்‌ பகுப்புக்கேற்ப இயைந்து ஒரு டொருண்மேல்‌ 
நிற்றவில்‌ தீராமையின்‌, வாக்யெபேதம்‌ எய்‌. சாமை கண்டு, * வேறு 
வேறு வீனை மடிபுசேய்‌ துரைத்தலும்‌ ஒன்று ?? எனப்பட்ட. 

5, “அந்தக்‌ கரணுத்‌ அந்ய: பி? என்று ஓது.தலால்‌, அதற்கேற்ப 
££ அயினும்‌ ?? என்பது வருவிக்கப்பட்ட அ என்றார்‌. இத வடறூலி 
னின்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டது என்பது இவ்வுரைகாரர்‌ 
கருத்து, 


போது--பிரமாணவியல்‌ 115 


அன்றாயினும்‌ எனவே, அவற்றின்‌ ஒன்றன்றாதலும்‌ அனுவாத முகத்‌ 
தால்‌ ஈண்டே பெற்றாம்‌, இஃ.து உணராதார்‌, அந்தக்கரணம்‌ அவற்றி 
னோன்றன்று என்றதனை வேறு தொடராக வைத்துரைப்ப. அங்ஙனம்‌ 
உரைப்பின்‌, முன்‌ வருவனவற்றை அவாய்‌ நின்று "ஒரு பொருள்‌ 
மேல்‌ வாராமையின்‌ ஒரு சூத்திரமாதற்கு ஏலாமை யறிக, 


அவை சந்தித்தது என்புழி 2ஒடுவுருபு விகாரத்தால்‌ தொக்கது; 
இரண்டாவது விரிப்பினும்‌ அமையும்‌. ஆன்மா வென்பது மேலைச்‌ 
சூத்திரத்தினின்‌ அம்‌ வருவித்து உரைக்கற்‌ பாலதாகவும்‌, ஈண்டு வேறு 
ஓதியது ஓத்து வேறாதல்‌ பற்றி யென்றுணர்க. ஆன்மா வென்னுஞ்‌ 
சொற்குப்‌ பொருள்‌, வியாபகம்‌ என்பதாஉம்‌ சித்த௫த்து என்பதாஉம்‌ 
ஆம்‌. : மலத்து, மலத்தாலென விரிக்க, அமைச்சரசு, அமைச்ச 
ரோடு கூடிய அரசென உருபும்‌ பொருளும்‌ உடன்றொக்கன. 
காரணப்‌ பொருட்டாய நின்று என்னும்‌ வினையெச்சம்‌ *அஞ்சவத்‌ 
தைத்து என்னும்‌ வினைக்குதிப்பு முற்றோடு முடிந்தது. 

இதனுள்‌, அந்தக்கரணம்‌ அவற்றின்‌ ஒன்றன்று என்பது ஓரதி 
கரணம்‌ ; ஒன்றன்‌ மாயினும்‌ சகசமலத்‌ துணராது அமைச்சர சேய்ப்ப 
அவை சந்தித்தது என்றது ஓரதிகரணம்‌ ; அமைச்சர சேய்ப்ப நின்று 
அஞ்சவத்‌ தைத்தே என்றது ஓரதிகரணம்‌ ; ஆக மூன்றதிகரணத்தது 
இச்சூத்திரம்‌ என்றுணர்க. 


1. ஒரு பொருண்மேல்‌ வாராமை வாக்கிய பேதம்‌ என்னும்‌ குற்றம்‌; 
இக்குற்றம்‌ சூத்திரங்களில்‌ இருத்தலாகாது என்பது வடூன்‌ மரபு, 

2. அவற்றோடு சந்தித்தது என ஓடு வருபு விரிர்‌தது, இரண்டாவது 
விரிப்பின்‌, அவற்றைச்‌ சந்தித்த அ என வரும்‌. 

8. “£ வினையெஞ்சு இளவிக்கு வினையுவ்‌ குறிப்பும்‌, ினையத்‌ தோன்றிய 
முடிபாகும்மே அலயிற்‌ குறிப்பே யாக்கமொடு வருமே ” (தோல்‌, 
சொல்‌, 432) என்பது விதி, குறிப்புவினை ஆச்சமொடு வரு 
மென்றதனால்‌, “£ அஜ்சவத்தை யுடைத்தாம்‌ ?? என ஆக்கம்‌ விரித்‌ 
அரைக்கப்பட்ட அ. ? 

4, அவத்தைத்து என்பது “(அதுச்சொல்‌ வேற்றுமை யுடைமையானும்‌?? 

(தோல்‌. சோல்‌, 213) என்பதனால்‌ வந்த குறிப்புவினை, 


116 சிவஞான போத மூலமும்‌ சிற்றிரையும்‌ 


முதலதிகரணம்‌ 


மேற்கோள்‌ 


ஈண்டு இல்வான்மாவாவது அந்தக்கரணங்களாயுள்ள மனோ புத்தி 
அகங்கார சித்தங்களில்‌ ஒன்றன்று என்றது, ' 


என்பது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வெனின்‌ 1 *ஏனையவெல்லாம்‌ வேவ்வேறு பெயர்‌ 
பெற்று . நிற்பனவாகலான்‌ உயிராகா ; ஆயினும்‌, மன முதலிய 
அந்தக்கரணங்கள்‌ ££ சிந்தையைச்‌ சீவனேன்றும்‌ சீவனைச்‌ சிந்தை யேன்‌ 
றும்‌ ”” இங்ஙனம்‌ உயீரேன்னும்‌ பேயரானும்‌ வழங்கப்படுதல்‌ உண்மை 
யானும்‌, இந்திரிய முதலியவற்றை அவ்வாறு கூறாமையின்‌ அஃது ஆகு 
பெயரேன்றற்கு ஏலாமையானும்‌, அவையே தனித்தனி ஆன்மாவாம்‌ 
என்றல்‌ அமைவுடைத்து' என அந்தக்கர ணான்மவாதிகள்‌ கூறும்‌ 
கடாவை ஆசர்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து 
மேற்கோடல்‌ நுதலிற்று. 


{இது மேலைச்‌ சூத்திரத்துள்‌ ஓதற்பாலதே யாயினும்‌, ஈண்டு 
இலக்கணவ்‌ கூனும்‌ வழியும்‌ அவற்றோடு சந்தித்து அமைச்‌ சரசேய்ப்ப 
நிற்பது என அவத்தைக்கு ஏதுவாக எடுத்தோத வேண்டுதவின்‌, 
ஈரிடத்தும்‌ எடுத்‌ தோ ததல்‌, “£ இல்வகை யெழுத்தின்‌ செய்யுட்டாகிச்‌, 
சொல்லுங்காலைப்‌ பெரும்‌ பொருள்‌ அடக்‌, நுண்மையொடு புணர்ந்த 


1, ஏனைய இந்திரியம்‌ புலன்‌ முதலியன, 
சிவ. சித்தி. ௧. &, 28. 
“யாசானுமோர்‌ இயைபு பற்றி ஒன்றன்பெயர்‌ ஒன்றற்காதல்‌? 
(தோல்‌. சோல்‌. சேன. 114) ஆகுபெயர்க்கு இலச்சணமாதலின்‌, 
யாதும்‌ இயைபில்லாத மன முதலியன உயிர்க்கு 'ஆகுபெயராதல்‌ 
கூடாமைபற்றி, '* ஆதபேயரேன்றற்கத ஏலாமையானும்‌ ?? என்றார்‌. 


9 


4, அந்தக்கரணம்‌ அவற்றின்‌ ஒன்றன்று என நின்ற இம்முதல திகரணப்‌ 
பொருள்‌ ஈண்டு இதுவேனச்‌ சுட்டப்பட்ட ௮. 


பொது--பிரமாணவியல்‌ 117 


ஒண்மைத்தாக'' 1/என்னும்‌ வன்ம கமம்‌ - சூத்திரத்துக்கு ஏலாமை 
யான்‌, அதுபற்றி விதிமுகத்தானன்றி ூஅனுவாத முகத்தான்‌ ஈண்டு 
உணர்த்தப்பட்டது. 

இதன்‌ போருள்‌ “வெளிப்படை. 

ஈண்டு அந்தக்கரணம்‌ என்றது உள்ளந்தக்‌ கரணமாகிய கலாதி 
களினும்‌ செல்லாமைப்‌ பொருட்டு, மனோ புத்தி யகங்கார சித்தங்‌ 
களில்‌ எனக்‌ இளந்தெடுத்து உரைத்தார்‌. கலாதிகள்‌ உண்டெனக்‌ 
கொண்டோரின்‌, உயிர்‌ வேறு உண்டு எனக்‌ கொள்ளாதார்‌ இன்மை 
யின்‌, ஆண்டு ஆசங்கை நிகழாமையாலும்‌, அமைச்சரோடு உவமிக்கப்‌ 
பட்டு அவத்தைக்‌ கேதுவான அம்‌ மனமாதியே யன்றிக்‌ கஞ்சுகத்‌ 
தோடு உவமிக்கப்பட்டு அதிதத்தினும்‌ நீங்காது உடனிற்பனவாய 
கலாஇகளன்மையானும்‌, அவற்றை ஈண்டு எடுத்து ஓத வேண்டாமை 
யின்‌ மன முதலிய புறவந்தக்‌ கரணங்களே ஈண்டுக்கூற நின்றன 
என்பது கருத்து. 

ஏது 

அவை தாம்‌ பிரகாசமாய்‌ நின்றே அப்பிரகாசமாய்‌ நீற்றலான்‌, 

என்பது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, * மனமும்‌ புத்தி யகங்காரஞ்‌ சித்த 


1. தோல்‌. போநள்‌. மாபு, 100. 
இவ்வாறே, “£ அந்தக்கரண மவற்றி னொன்றன்‌ ராயினும்‌ எனவே, 
அவற்றி னொன்றன்‌ மாதலும்‌ அனுவாத முகத்தான்‌ ஈண்டே பெற்‌ 
ரும்‌ ”” என முன்னர்க்‌ கூறியதைக்‌ காண்க, 

8. சு. தேசிகர்‌ உரை: ஈண்டூு--இம்‌ கூன்றதிகரணத்திள்‌ வைத்து 
முதலதிகரணத்து ; இவ்வான்மாவாவது--மேற்கூ.றிப்‌ போந்த உயி 
ராவது ; அந்தக்கரண்ங்களாயுள்ள மனோ புத்தி ஆங்கார சித்தங்‌ 
களில்‌--புறவந்தக்‌ கரணங்களாடிய மனம்‌ புத்தி அத்ய சத்தங்‌ 
களாஇய இவற்றின்‌ ; ஒன்றன்று என்ற.து--வேரும்‌ எ-று 

4, கலை, வித்தை, அராகம்‌, புருடன்‌, மாயை, காலம்‌, சத என்ற 
எழும்‌ உள்ளர்தக்கரணம்‌, இவை வித்தியா தத்துவ மென்றும்‌ 
வழங்கும்‌, 


118 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


நான்கு, மருவி யான்மாவே யென்ன வரும்‌'” !என நீயிருங்‌ கோடலின்‌, 
உயிர்‌ அவற்றுள்‌ ஒன்றாதல்‌ அமையுமேன்றாற்‌ படும்‌ இழுக்கு என்னை 
₹யேன்னும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அவ்‌ வந்தக்கரணங்கள்‌ தாம்‌ தம்மிற்‌ $தீழுள்ளவற்றை 
நோக்கிச்‌ இத்தாய்‌ நின்றே, தம்மை நோக்கி அசித்தாய்‌ நிற்றலால்‌, 
தன்னை ரோக்கியுஞ்‌ சித்தாய்‌ நிற்கும்‌ இவ்‌ வான்மாவாவது அந்தக்‌ 
கரணங்களாயுள்ள மனோ புத்தி அகங்கார சித்தங்களில்‌ ஒன்றன்று 
என மேற்கொண்டது எ-று. 


எனவே உயிரான்‌ *அதிட்டிக்கப்பட்டு ஐம்பொறிகள்‌ அறிந்த 
விடயங்களுள்‌ ஒன்றனை இஃது யாதாகற்‌ பாற்றெனச்‌ சித்தம்‌ சிந்தித்‌ 
தறியும்‌ ; யான்‌ சிக்தத்தேனென்று அறியமாட்டாது. மனம்‌ அதனை 
இன்னதாகற்பாற்‌ றெனவும்‌, அஃதாமோ அன்றே வெனவும்‌ இவ்‌ 
வானு சங்கற்ப விகற்பம்‌ செய்தறியும்‌ ; யான்‌ சங்கற்ப விகற்பஞ்‌ 
செய்தேனென்று அறியமாட்டாது. அகங்காரம்‌ அதனை இன்னதெனத்‌ 
அணிவேன்‌ யான்‌ என்று ஒருப்பட்‌ டெழுக்து ௮றி.பும்‌) யான்‌ ஒருப்பட்‌ 
டெழுந்தேனென்று அறியமாட்டாது. புத்தி அதனை இன்னது இது 
வென நிச்சயித்தறியும்‌ ; யான்‌ நிச்சயித்தனென்ற ௮றியமாட்டா.து. 
ஆகலான்‌, அவ்வாறின்றி அவற்றோடு கூடி, யான்‌ இந்தித்தேன்‌, 
பற்றினேன்‌, எழும்‌ இருந்தேன்‌; நிச்சயித்தேன்‌ என்றும்‌, அதன்பின்‌, 


1. சிவ. சித்தி, &, 2, 

2. என்னும்‌--என்று அந்தக்கா ணுன்மவாதிகள்‌ ' எழுப்பும்‌. 

8. £ழுள்ளவை -- இகச்‌.இிரியங்கள்‌. அவை இவ்வந்தக்கரணங்களைக்‌ 
கொண்டே தொழிற்படுதலின்‌, அவ்விர்‌ திரியங்களை நோக்க, இவை 
இத்தாதலின்‌, “£ சித்தாய்‌ நின்றே ?? என்றும்‌, தம்மைத்தாமே இவை 
அறியாமையால்‌, “ தம்மை நோக்கி ௮சித்தாய்‌ நீற்றலால்‌ ”” என்றும்‌ 
கூறினார்‌. 

4, அதிட்டிக்கப்பட்‌ட- செலுத்தப்பட்டு, 

5, * மனமது தைசதத்தின்‌ வந்ததொரு பொருளை முந்தி, நினைவ அஞ்‌ 
செய்து அங்கு ஐயநிலைமையின்‌ நிற்கும்‌”? சிவ, சித்தி, 2, 60. 


போத--பிரமாணவியல்‌ 119: 


அதுவதுவாய்ப்‌ பரிணமித்துச்‌ 1சுகதுக்க மோகரூபமாய்த்‌ தன்மாட்டு 
வந்த “புத்தி தத்துவத்தின்‌ பரிணாமங்களைக்‌ கலா திகளோடு கூடிநின்று, 
“இது சுகம்‌; இது துக்கம்‌; இது மோகம்‌” என்று அறிந்தும்‌, “யான்‌ 
௬ுடத்தேன்‌ ; யான்‌ துக்கித்தேன்‌ ; யான்‌ மோடித்தேன்‌”” என்று அறிந்‌ 
தும்‌, இங்கனம்‌ பிறவற்றை நோக்கியும்‌ தன்னை நோக்கியும்‌, 
சித்தாகிய ஆன்மாத்‌ தம்மை நோக்கிச்‌ இத்தாகாத அந்தக்கரணங்‌ 
களின்‌ ஒன்றாமா௮ு யாண்டையதென மஅத்தவா முயிற்று. இவன்‌ 
தானும்‌ புத்தியும்‌ சித்து இவனாமோ புத்தி என வழிநூலாசிரியா்‌ 
கூறியதும்‌ இவ்வியல்பு நோக்கி. 

ஈண்டுப்‌ பிரகாசம்‌ அப்பிரகாசம்‌ என்பன சித்து ௮அ௫த்தென்னும்‌ 
பொருளவாம்‌. 

ஏனையோரை நோக்க, அரசனுக்கு அணுக்கராதற்‌ சிறப்புப்பற்றி 
அமைச்சர்‌ அரசரென்று உபசரித்துக்‌ கூறப்படுமானு போல, “புறக்‌ 
கருவிகளை கோக்க, ஆன்மாவுக்கு அணுக்கமாய்‌ நிற்றத்‌ சிறப்புப்‌ 
பற்றி, “மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சித்தம்‌ நான்கும்‌ மருவி யான்‌ 
மாவே யென்ன ”” உபசரித்துக்‌ கூறப்படும்‌ அத்தனை யென்று ஒழிக, 
சூழ்ச்சித்‌ துணையாதல்‌ பற்றி அந்தக்கரணங்கள்‌ அமைச்சரை ஓக்கும்‌ 
எனவே, ஏனைக்கருவிகள்‌ ஏனைப்‌ பரிசனங்களை ஒக்கும்‌ என்பது 


1, ஈண்டுச்‌ கூறிய இயல்பு, “£ புத்தி அவ்வியத்தில்‌ தோன்றிப்‌ புண்ணிய 
பாவம்‌ சார்ர்‌.து, வத்து நிச்சயமும்‌ பண்ணி வரும்‌ சுகதுக்க மோகப்‌, 
பித்தனின்‌ மயங்‌இ ஞானக்‌ இறியையும்‌ பேணி நிற்கும்‌? (சிவ. சீத்‌. 
2. 48) என்பதனாலறிக, 

2. சுக துக்க மோக நபமாதல்‌: புத்தி, சத்துவ குணத்தோடு கூடு 
மிடத்துச்‌ சுகநபழம்‌, இராசத குணத்தோடு கூடுமிடத்துத்‌ துக்க 
நபழம்‌, தமோகுணத்சோடு கூடுமிடத்‌து மோகநபழம்‌ ஆம்‌ என 
அறிக. 

8. சிவ. சித்தி, 11, 11, 

4, மனம்‌ புத்தி முதலியன ஆன்மா எனவரும்‌ என்று அருணந்தி சிவனார்‌ 
கூறியது உபசார வழக்கேயன்றிப்‌ பட்டாங்கு ௮ன்‌ றென்பதை இத 
னால்‌ விஎக்குஇன்ருார்‌. 

5. சிவ, சித்‌, 4, 2, 


120 
பெற்றாம்‌. 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
அத ஞானாமிர்தத்திற்‌ காண்க." 


மேலைச்‌ சூத்திரத்தின்கண்‌ ஓதிய ஏதுக்களே ஈண்டைக்கும்‌ 
அமையுமாயினும்‌, ூசிறந்தமை பற்றி வேறு ஏதுக்‌ கூறினார்‌. 


உதாரணம்‌ 
மனமாதி யாலுணர்தல்‌ மன்னு புலன்கள்‌ 
மனமாதி மன்புலனின்‌ அல்லன்‌--மனமேல்‌ 
உதித்தொன்றை உள்ளம்‌ உணர்தல்‌ அதனின்‌ 
உதிக்குங்‌ கடற்றிரையை யொத்து 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்‌ வந்தக்கரணங்கள்‌ தம்மிற்‌ கீழுள்ள 
வற்றை நோக்கச்‌ சித்தாமாறும்‌, தம்மின்‌ மேலுள்ளவற்றை நோக்கவும்‌ 
தம்மை நோக்கவும்‌ அசித்தாமாறும்‌ தேரித்துணர்த்தி ஏதுவை வலியுறுத்‌ 
துதல்‌ நுதலிற்று. 

(இ - ள்‌)” மனம்‌ ஆதியால்‌ உணர்தல்‌ மன்னு புலன்கள்‌--மன 
முதலிய அந்தக்கரணங்களால்‌ உணரப்படுவன ஐம்பொறிகளால்‌ தரப்‌ 
பட்டுப்‌ புறத்தே நிலைபெற்ற விடயங்களாம்‌ ; 


உள்ளம்‌ உணர்தல்‌ மனம்‌ மேல்‌ உதித்த ஒன்றை-—ஆன்மா 
[i 


1. 


2, 


& செவி மெய்‌ கண்‌ வாய்‌ மூக்கெனப்‌ பெயரிய, வாயின்‌ மிலேச்சர்‌ 
சாரணர்‌ தூதர்‌, சூத மாகதர்‌ புரோகித ரென்ற, மேதகு புத்திர்‌ திய 
மும்‌ தீதறு, வாக்கொடு பதம்கை பாயுவு பத்தமென்‌, இவுளி மறவ 
நம்‌ யானை விரநம்‌, திகிரி தூண்டிய தறுகளைநம்‌, வன்கண்‌ மள்‌ 
ளநம்‌ தந்திரத்தலைவந, மென்‌ கருமேரந்தியத்‌ இறனும்‌ எஞ்சிய, ஓசை 
கூட்டம்‌ உருவம்‌ இரதம்‌, கக்த முரைநடை கொடைடோக்‌ இன்ப 
மென்‌, விடயப்பல்‌ பரிசனழ மிடையாப்‌, பிராண வபான வுதான 
வியான சமான நாக கூர்ம இருகர, தேவதத்த தனஞ்சய னென்ற, 
வீரைச்‌ துறுதிச்சுற்றழம்‌ இ, சந்தித்‌ தாய்க்து அணிர்‌து செயப்படும்‌, 
அந்தக்கரண வமைச்சநம்‌ ?? என்பது ஞானாமீர்தம்‌ (அகவ. 16). 
உண்டி வீனையின்மையின்‌, ஒடுக்கமநிதலின்‌ என்பன முதலிய 
எதுக்கள்‌. 

மாயாவியம்‌ திர தனுவிற்குரிய இந்திரிய முதலியவற்றின்‌ வேறாய்ச்‌ 
றச்து நீற்பதுபத்றி,' “அந்தக்கரணங்கள்‌ சிறந்தமைபற்றி”' என்றார்‌. 


பொது--பிரமாணவியல்‌ 121 


உணர்வது மனத்துக்கு மேலெனப்படும்‌ புத்தியில்‌ தோன்றிய தொன்‌ 
ஹனையாம்‌ ; 

கடல்‌ திரையை ஒத்து உதிக்கும்‌--அவ்விருவேறு உணர்வும்‌ 
கடலிடை யெழுந்து கரைசாரும்‌ திரைபோலப்‌ பரம்பரையின்‌ 
ஆன்மாவின்மாட்டு வந்து தோன்றும்‌ ; 

அதனின்‌ மனம்‌ ஆதி மன்புலனின்‌ அல்லன்‌-—அதனானே மன 
முதலியன அவ்விடயங்களின்‌ வேறாயினாற்‌ போல ஆன்மாவும்‌ அம்மன 
முதலியவற்றின்‌ வேறாம்‌ எ-று. 

உதிக்கு மென்னும்‌ பயனிலைக்கு உணர்தல்‌ இரண்டும்‌ எழுவாய்‌, 
செவ்வெண்தொகை விகாரத்தால்‌ தொக்கது, புலனின்‌, இன்‌ உவம 
வுருபு. மன்‌, அசை. அல்லனேன ஆடூஉவறி சொல்லாற்‌ கூறியது 
வடமொழி மதம்‌ பற்றி, *உதித்த வென்னும்‌ பெயரெச்ச வீறு விகா 
ரத்தால்‌ தொக்கது. 

புத்தியில்‌ தோன்‌ றிய. து ஒன்றாவது சுகதுக்க மோகரூப விடயம்‌, 
பரம்பரையில்‌ தோன்றுதலரவ.து முன்னர்‌ £வாயிற்காட்சி யுணர்வு 


ப 

1. இக்கருத்தையே அருணர்‌்இிவனார்‌, ££ உணர்வுதித்‌ தொடுங்குமாறும்‌ 
பவ்வமும்‌ இரையும்போலப்‌ பார்க்கில்‌ இப்பண்பு தோன்றும்‌? சிவ. 
சித்‌. சூ. &, 3) என்று உரைப்பது காண்க, 

2. மனமாதியால்‌ உணர்தல்‌, உள்ளம்‌ உணர்தல்‌ என்ற இரண்டும்‌ 
திரையை யொத்து உதிக்கும்‌ என இயைதவின்‌, ££ உணர்‌ தலிரண்டும்‌ 
எழுவாய்‌ ? என்றார்‌. ££ யாவயின்‌ வரினும்‌ தொகையின்றியலா ?' 
(சோல்‌. இடை. 42) என்பவாகலின்‌, செவ்வெண்தொகை விகாரத்‌ 
தால்‌ தொக்கதென்றார்‌. 

8. வடமொழியாளர்‌ ஆன்மாவென்னும்‌ சொல்லை ஆண்பாற்சொல்‌ என்‌ 
பர்‌; அம்மொழியாளர்‌ இணைபால்களைச்‌ சொற்பொரறாள்பற்றிக்‌ 
கொள்வ திலர்‌, 

4, உதித்தவொன்றை யெனற்பால ௮ உதித்தொன்றை என்று நின்றமை 
யின்‌, இதனைக்‌ கூறினார்‌. 

5... இவை முறையே Perception, Conception and Judgement 
என உளநூலாராற்‌ கொள்ளப்படும்‌, 


199 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தோன்றி, அதன்பின்‌ . மானதக்‌ காட்சி யுணர்வு தோன்றி அதன்பின்‌ 
னர்த்‌ தன்‌ வேதனைக்‌ காட்சி யுணர்வு உயிரின்கண்‌ வந்து தோன்றுதல்‌, 
இதனானே அந்தக்கரணம்‌ ீழுள்ளவற்றை நோக்கச்‌ சித்தா 
மாறும்‌, மேலுள்ளவற்றை நோக்க அசரித்தாமானும்‌ உயிர்‌ அவ்வா 
றன்றி யாண்டும்‌ சித்தாமா அங்‌ கண்டுகொள்க. 
உதாரணம்‌ 
சிந்தித்தாய்ச்‌ சித்தம்‌ தெவியாதால்‌ ஆங்காரம்‌ 
புந்தியாய்‌ ஆய்ந்து மனமாசிப்‌--பந்தித்து 
வெவ்வேறு தானே துணிந்துள்ளம்‌ இவ்வேரும்‌ 
அவ்வேரும்‌ போதுபோல்‌ ஆங்கு 
என்பது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்‌ போதுவகையாற்‌ கூறிப்போந்த 
அந்தக்கரணங்களின்‌ இயல்பு சிறப்பு வகையாற்‌ கூறுமுகத்தான்‌ மானதக்‌ 
காட்சியுள்ளும்‌ கடல்‌ திரைபோலப்‌ பரம்பரையின்‌ வேவ்வேறாய்‌ உணர்வு 
நிகழுமாறு உணர்த்தி உயிர்‌ வேறாதலை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) உள்ளம்‌---'புருட தத்துவமென நின்ற உயிர்‌ ; 
ஆங்கு—வாயிற்‌ காட்சியாற்‌ கண்ட. விடயங்களின்‌ ஒன்றனை 
மனமா தியான்‌ உணரும்‌ $மானதக்‌ காட்சியின்கண்ணும்‌ ஒரு பெற்றித்‌ 
தாதலின்றி ; 


1. கலை முதலிய பஞ்ச கஞ்சுகத்தடன்‌ போகறுகர்ச்சிக்கு ஒருப்பட்டு 
நிற்கும்‌ உயிர்‌ பும்ஸ்தவமல த்தோடே இயைக்திருப்பதுபற்றி, உள்ளம்‌ 
என்றதற்கு, “£ புருடத.த்‌.துவமென நின்ற உயிர்‌ ?' என்றார்‌. 
உயிர்‌ மாயா காரியங்களின்‌ உள்ளே ஈவிவ்‌ இருப்பது என்பதுபற்றி 
உள்ளம்‌ எனப்பட்டது ; இருவள்ளுவனாரும்‌ உயிரை உள்ளம்‌ என்‌ 

பது காண்க, : ஓர்த்‌ துள்ளம்‌ ”' (தறளன்‌. 357) 

2. வாயிற்காட்சியாவது இக்திரியக்காட்டு ; இதனை, “'உயிரினோ ணெர்வு 
வாயில்‌ ஒளியுரு வாதிபற்றிச்‌, செயிரொடு விகற்பயின்‌ நித்‌ தெரிவது 
இச்திறியக்‌ சாட்ட ?' யென்பர்‌, 

3. மானதக்காட்டியை, “: அயர்வில்‌ இந்திரிய ஞானம்‌ ஐம்புலன்‌ சார்ச்து 
உயிர்ச்சண்‌, மயர்வற வர்தஞானம்‌ மானதச்‌ காண்டலாமே?? (சிவ, 


சித்தி, அளவை, 6) என்பதனாலறிக, 


பொது--பிரமாணவியல்‌ ன்‌ 128 


சித்தமாய்ச்‌ சிந்தித்து--சித்தமாய்‌ நின்று இஃது யாதாகற்‌ 
பாற்று எனச்‌ இந்தித்தும்‌ ; 


மனமாகிப்‌ பந்தித்து--அதன்பின்‌ மனமாய்‌ நின்னு இஃது இன்ன 
தாகற்பாற்று எனப்‌ பற்றியும்‌ ; 


ஆங்காரமாய்த்‌ தெளியாது--அதன்பின்‌ அகங்காரமாய்‌ நின்று 
இஃது ஆமோ அன்றே, இதனை இன்னதெனத்‌ தெளிவேன்‌ 
யான்‌ எனத்‌ தெளிவு பிறவாது எழுக்தும்‌ ; 


புந்தியாய்‌ ஆய்ந்து--அதன்பின்னர்ப்‌ புத்தியாய்‌ கின்று இஃது 
இன்னது எனத்‌ தெளிந்தும்‌ 7 


வேவ்வேறு தானே 'துணிந்து இவ்வேறாம்‌-—இங்கனம்‌ வெவ்வே 
முகவே யுணர்தலான்‌ அவ்வா உணரும்‌ புருடன்‌ இவ்‌ வந்தக்கரணங்‌ 


களின்‌ வேறாம்‌ ; 


போது அவ்வேறாம்‌ போல்‌--ஞாயிறு முதலியவற்றோடு கூடி 
நின்று நாழிகை நாள்‌ பக்கம்‌ திங்கள்‌ யாண்டு முதலியனவாய்‌ 
பாகுபாடு செய்யப்படும்‌ காலதத்துவம்‌ அஞ்ஞாயிறு முதலியவற்றின்‌ 
வேருயினாம்போல்‌ எ.று, ் 


ஆய்தல்‌ ஈண்டு நிச்சயித்தற்‌ பொருட்டு, துணிதலென்ப.து அறித 
லென்னும்‌ பொருண்‌ மாத்திரையாய்‌ நின்றது. தான்‌, அசை. ஏகா 
ரம்‌ தேற்றம்‌. இவ்‌ அவ்‌ என்பன வகரவீற்று அஃறிணைப்‌ பன்மைச்‌ 


சட்டுப்பெயா. 


/ 
வேரும்‌ போதுபோல்‌ எனவே, ஆண்டு நீக்கப்‌ பொருள்‌ ஞாயிறு 
முதலியன வென்பது தானே விளங்குமென்ப து நோக்கி, அவ்வெனச்‌ 


1. துணிர்தென்னும்‌ செய்தெ னெச்சம்‌ சாணப்பொருளில்‌ வர்தஅ, 
இவ்வேறாம்‌ என்புழி இவ்‌ வென்னும்‌ சுட்டுப்‌ பெயரின்‌ ஈற்றில்‌ நீக்கப்‌ 
பொருட்டாய இன்னுருபு விரி,த்துரைக்கப்படிற து. 


124 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சட்டி. யொழிந்தார்‌. "சாரியையும்‌ உருபும்‌ உடன்‌ தொக்கன. சிறப்‌ 


பும்மை விகாரத்தாற்‌ றொக்கது. 


ஆங்கும்‌ வெவ்வேறு தானே துணிந்து எனவே மானதக்‌ காட்சி 
யும்‌ இங்கனம்‌ கால்‌ வேறு வகைத்தாய்‌ ஒன்‌ றற்கொன்ற முறையே 


ஏதுவும்‌ 


பயனுமாய்‌ கடற்றிரைபோலப்‌ பரம்பரையில்‌ தோன்றும்‌ 


என்றவா யிற்று. “செய்யுளாகலின்‌ முறை பிறழ வைத்தார்‌. 


அகார வுகார மகங்காரம்‌ புத்தி 

மகார மனஞ்சித்தம்‌ விந்துப்‌--பகாதிவற்றை 
நாத முளவடிவா நாடின்‌ பிரணவமாம்‌ 
போதம்‌ கடற்றிரையே போன்று 


என்பது உதாரணம்‌. 


என்நதலிற்றோ வேனின்‌, அம்மானதக்‌ காட்சியின்‌ நிகழும்‌ *சவி 
கற்ப உணர்வுக்‌ கேதுவாய்‌ அவற்றை உடனின்று செலுத்தும்‌ அக்கரங்‌ 


1. 


இவற்றின்‌ வேரும்‌ என்பதும்‌, அவற்றின்‌ வேரும்‌ என்பதும்‌, 
முறையே இவ்வேறம்‌ அவ்வேறம்‌ என நின்றன என்பார்‌, சாரியை 
யும்‌ உருபும்‌ உடன்தொக்கன என்றார்‌. வற்று, சாரியை ; இன்‌, 
உருபு. ஆங்கு என்பதன்‌ உரையில்‌ விரிக்‌தநிற்கும்‌ உம்மை சிறப்‌ 


பும்மை. 


இத்தமாய்ச்‌ சிர்தித்தல்‌, மனமாடப்‌ பர்தித்தல்‌, ஆங்காரமாய்த்‌ தெளி 
யாமை, புக்தியாய்‌ ஆய்தல்‌ என்ற நால்வேறு வைத்தாய்‌ என்க, 


சித்தம்‌ மனம்‌ ஆங்காரம்‌ புத்தி யென்ற முறையிற்‌ கூறாது, சத்தம்‌ 
ஆங்காரம்‌ புக்தி மனம்‌ என்று கூறினமையின்‌, “£ செய்யுளாகலின்‌ 
முறை பிறழவைத்தார்‌?' என்றார்‌ ; “படைகுடி கூழமைச்சு ஈட்பரண்‌ 
ஆனும்‌ உடையான்‌ அரசரு ளேறு?? (குறள்‌. 881) என்றாற்போல, 


பொருளின்‌ உண்மை மாத்திரம்‌ காணும்‌ நிருவிகற்பம்‌ போலாது 
அதன்‌ பெயர்‌ சாதிகுணம்‌ கன்மம்‌ பொருள்‌ என்ற ஐந்தொடும்‌ 
வைத்துக்‌ காண்பது சவிகற்பக்‌ காட்சி. 


போத--பிரமாணவியல்‌ 125 


கள்‌ இவை யேன்பதும்‌ அவற்றான்‌ உணர்வு மாறிமாறித்‌ தோன்றுமாறும்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று, 
(இ-ள்‌) வெளிப்படை. 
“ மன்னு மகார மனஞ்‌ செலுத்தும்‌ புத்தியினை 
உன்னு முகார முபகரிக்கும்‌--முன்னாகு 
மாங்காரம்‌ தன்னை யகாரஞ்‌ செலுத்தியிடும்‌ 
நீங்காத சத்தம்‌ விந்து நேர்‌??? 
என்பவாகலானும்‌, ஈண்டோதிய முறையே முறை யெனவும்‌, 
“ அவ்வுட ஸனுவ்வு மவ்வு மனம்‌ புத்தி யகங்காரங்கள்‌ '* $என வழி 
அூலாசிரியர்‌ ஓதியது எதிர்‌ நிரனிறைப்‌ பொருளெனவுங்‌ கொள்க. 
“்‌ அவ்வுட னுவ்வு மவ்வு மனம்‌ புத்தி யகங்காரங்கள்‌ ?' என்றதே 
முறையெனக்‌ கொண்டு அதற்கு இயையக்‌ கொண்டு கூட்டி யுரைப்‌ 
பாருமுளர்‌. 
பகாது இவற்றை நாடின்‌ பிரணவமாம்‌ எனவும்‌ போன்றும்‌ 
எனவும்‌ கூட்டுக, அந்தக்கரணங்களைச்‌ செலுத்தும்‌ அக்கரங்களைக்‌ 
கூவார்‌, ஒப்புமைபற்றிப்‌ *புருடனைச்‌ செலுத்தும்‌ அக்கரமும்‌ உடன்‌ 


1. ௬. தேசிகர்‌ உரை: அகர்ரம்‌ ௮கங்காரம்‌-—அ௮அகரம்‌ அகங்காரத்‌ தனை 
யும்‌; உகாரம்‌ புத்தி--உகரம்‌ புத்‌ தியினையும்‌ ; மகாரம்‌ மனம்‌---மகரம்‌ 
மனத்தினையும்‌ ; விந்து சித்தம்‌--விர்து சத்தத்தினையும்‌ ; நாதம்‌ 
உளவடிவு—ராதம்‌ உயிரினையும்‌ செலுத்‌ அதல்பற்றி ; கடல்திரையே 
போன்று சமுத்திரத்‌ தின்கண்‌ புதிதுபுதிதாய்த்‌ இரை தோன்றியும்‌ 
ஒடுங்‌இயும்‌ வருமாறுபோல ; போதம்‌-—மாசகலத்தின்கண்‌ கணம்‌ 
தோறும்‌ உணர்வு; ஐம்‌--உதித்தும்‌ ஒடுங்கியும்‌ வரும்‌; பகாது 
இவற்தை நாடில்‌--பகுக்காது இவ்வக்கரங்களை யாராயின்‌; பீரணவ 
மாம்‌--பிரணவமாகும்‌ எ-று. 

2. தூகளறுபோ, 14, 

சீவ. சித்தி, & : 3. 

4, அட்தக்கரணங்களின்‌ வேறாக ஓதிவர்த ஆன்மாவை, ஈண்‌ 
அவற்றோடு ஒப்பவைத்துக்‌ கூறுதற்கு ஏது இதுவென்பார்‌. 
“ ஒப்புமை பற்றிப்‌ புநடனைச்‌ சேலுத்தும்‌ ௮கரழம்‌ உடன்‌ கூறி 
னார்‌ ?? என்றார்‌. 


2 


126 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கூறினார்‌. உடனின்று செலுத்துதல்பற்றி !அபேதமாக வைத்தோதப்‌ 
பட்டன. 

“£ நிகழ்ம்‌ இடும்‌ வாக்கு நான்கும்‌ நிவிர்த்தாதி கலையைப்பற்றி a 
அகர முதலிய பஞ்சகலை வடிவாய்‌ கின்று இவற்றை வேறு வேறு 
செலுத்துதல்‌ பற்றிக்‌ கணந்தோறும்‌ நினைப்பும்‌ மறப்புமாயெ சகல 
கேவலங்கள்‌ அதிநுட்பமாய்க்‌ கறங்கோலை போல மாறிமாறி நிகழும்‌ 
எனவும்‌, மாசகலத்தின்கண்‌ கணந்தொறும்‌ அங்ஙனம்‌ உணர்வுதித்‌ 
தும்‌ ஓடுங்கியும்‌ வருதல்‌ சமுத்திரத்தின்கண்‌ புதிது புதிதாய்த்‌ திரை 
தோன்றியும்‌ ஓடுங்கியும்‌ வருமாறு போலும்‌ எனவும்‌ உணர்க. “கடற்‌ 
றிரை யுவமை மேற்‌ பரம்பரையாய்‌ உணர்வு வருதற்கு எடுத்துக்‌ 
காட்டினார்‌ ; ஈண்டுப்‌ புதிது புதிதாய்‌ வருதற்கு எடுத்துக்காட்டினார்‌ ; 
ஆதலாற்‌ புனருத்தி பன்மை யுணர்க, 

எண்ணில வோங்காரத்‌ தீசர்‌ சதாசிவமா 
நண்ணிய விந்துவொடு நாதத்துக்‌-— கண்ணின்‌ 
பகரயன்‌ மாலோடு பரமன்‌ அதி தெய்வம்‌ 
மகரவுக ரம்‌அகரத்‌ தாம்‌ 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்‌ வக்கரங்களும்‌ சடமாகலின்‌ 
அவற்றை யதிட்டிக்கும்‌ அதிதேய்வங்கள்‌ இவை யேன்பது உணர்த்துதல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) *எண்ணிலவு ஓங்காரத்து நண்ணிய விந்துவோடு 


1. அபேதமாகவைத்‌ தேரதுதலாவது “£ சாதம்‌ உளவடிவாம்‌ '? என்பது, 

2. சிவ. சித்தி, (1 : 24). 

8. சிவநேறிப்‌ பீரகாசமுடையாரும்‌, “£ உயிர்கட்‌ குணர்வாய்த்‌ இரையும்‌ 
தண்‌ கடலதுவும்‌ போலுளத்தே யுதித்துச்‌ இத்தாதியில்‌ திகழ்தல்‌ 
செய்யுமிது பந்தம்‌ ?' (81) என்பது காண்க, 

4. ௬. தேசிகர்‌ உரை: எண்நீலவு--மானதச்‌ காட்சியின்கண்‌ நிலவிய; 
ஓங்காரத்து -- பிரணவத்தின்கண்ணே ; நண்ணிய--பொருக்திய ; 
நாதத்து--சா.தத்தித்கும்‌ ; விந்துவோ ௫ விர்தவிற்கும்‌ ; அதி தேய்‌ 
வம்‌--அதி தேவதையை; கண்ணில கருஅமிட த்து ; சதாசிவ 


பொது---பிரமாணவியல்‌ 127 


நாதத்து அதிதேய்வம்‌ கண்ணில்‌ ஈசரோடூ கூடிய சதாசிவமாம்‌ ; அகர 
வுகர மகரத்து அதிதெய்வம்‌ கண்ணின்‌ பகரயன்‌ மாலோடு பரமனாம்‌ 
எ-று. 

எண்ரிலவு ஓங்காரம்‌, எண்ணத்தின்கண்‌ நிலவிய ஓங்காரமென 
வினைத்தொகை, எண்ணம்‌ ஈண்டு மானதக்காட்சு, ஒடு, எண்ணின்‌ 
கண்‌ வந்தது. 

ஈண்டு அயன்‌ மால்‌ பரமன்‌ என்றது சுத்த வித்தையின்‌ வைகு 
வாரை. பரமன்‌ உருத்திரன்‌, 1மகர வுகரம்‌ மகரத்தாம்‌ என்புழி 
மகரம்‌ இசைப்பொருட்டாய்‌ ஒற்றில்வழி ஒற்றாய்‌ வந்தது. 


இரண்டாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 
இனி, இவ்வான்மா சகசமலத்தினால்‌ உணர்வீன்று என்பது, 
என்பது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, ஆன்மா அந்தக்கரணங்களின்‌ ஒன்றன்‌ 
யின்‌ அவற்றோடு சந்தித்து நிற்றற்கு ஏது என்னை யேன அவர்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இரண்டாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்து 
உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


ச.தாசவெமும்‌; ஈசராம்‌--மகேசனும்‌; மகர உகர அகரத்து--மகர 
வுகர அகரங்கட்கு ; அதி தேய்வம்‌ கண்ணில்‌--௮.இ தேவதையைக்‌ 
கருதமிடத்அ ; பரமன்‌ மாலோடூ பகர்‌ அயனும்‌ முறையே சுத்த 
வித்தையின்‌ வைகுவோராகஏய உருத்திரனும்‌ மாலும்‌ சொல்லப்படும்‌ 
அயனுமாம்‌ எ-று. 

1. மகர வுகர அகரத்தாம்‌ என ஒற்றின்றி வரற்பாலது, மகரவுகரம்‌ 
ம்கரத்தாம்‌ என மகரவொற்றுப்‌ பெற்றுவர்ததை, “£ ஒற்றில்வமி 
ஒற்றய்‌ வந்தது ? என்றார்‌. 4 


128 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 

(இ-ள்‌) வெளிப்படை. 

3ஆகந்துக மலங்களின்‌ நீக்குதற்குச்‌ சகசமலமேன விசேடிக்கப்‌ 
பட்டது; படவே, உயிர்‌ முதல்வனைப்போல்‌ அந்தக்கரண முதலியவற்‌ 
றின்‌ வேருய்ச்‌ சேதனப்‌ பொருளாயினும்‌, செம்பிற்களிம்பு போல 
வேறு காரணமின்றி மூலமலம்‌ தன்னோடு உடனாய்‌ நிற்றலின்‌ தன்‌ 
னியல்பான்‌ உணருமாறு இன்றிக்‌ கருவிகளைக்‌ கூடிநின்று உணர்வ 
தாயிற்று என விடுத்தவா முயிற்று. 

இதனானே * மலத்துளதாம்‌ ”” 3 என மேற்‌ பிரமாணத்தாற்‌ பெறு 
விக்கப்பட்ட மூலமலத்திற்கு, ஈண்டு இலக்கணம்‌ கூறினாரென்பது 
பெறுதும்‌ ; அறியாமையைச்‌ செய்தலாயெ கேவலத்தின்‌ நிகழும்‌ 
இயல்பே மலத்திற்குத்‌ *தன்னியல்பு ; கருவிகளோடு கூடி அவத்தை 
யுறுவதாகிய விபரீத வுணர்வைச்‌ செய்யும்‌ சகலத்தினிகமும்‌ இயல்பே 
சபோது வியல்பாகலான்‌. மலத்திற்கு $இருவகை இலக்கணமும்‌ 
ஈண்டே பெறப்பட்டன. 

ஏது 

அதுதான்‌ ஞான தீரோதகமாய்‌ மறைத்துக்‌ கொடு நிற்றலான்‌, 

என்பது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சகசமலத்தினால்‌ உணர்வின்றி யோழியின்‌ 


1. ௬. தேசிகர்‌ உரை: டுவ்வான்மா--அர்தக்கரணங்களின்‌ ஒன்றன்‌ 
றுகச்‌ சாதிக்கப்பட்ட ஆன்மா ; சகசமலத்தினல்‌-— முதல்வனைப்போல 
அட்தக்கரண முதலியவற்றின்‌ வேறாய சேதனப்‌ பொருளாயினும்‌ 
செம்பிற்‌ களிம்புபோல வேறு காரணமின்றி மூலமலர்‌ தன்னோடு 
உடனாய்‌ நிற்றவின்‌ ; உணர்வன்றேன்றது--தன்னியல்பா னுணருமா 
நின்றிக்‌ கருவிகளைக்‌ கூடிநின்று உணர்வதாயிற்று எ-று, 

2. “இயற்கை சகசம்‌ செயற்கையா கந்துகம்‌ ?? என்பது பிரயோக 
விவேகம்‌. 

8. சிவ, போ, ௧. 1. 

4,  தன்னியல்பு--சொரூப வீலச்கணம்‌, 

5. பொதுவியல்பு-—தடத்த விலக்கணம்‌. 

6. சொருபம்‌, தடத்தம்‌ என்ற இருவகை யிலக்கணம்‌, 


பொது--பிரமாணவியல்‌ 129 


பின்‌ கருவிகளோடு கூடியவழி அறிவுண்டாமாறு யாங்ஙனம்‌ எனச்‌ 1சற்‌ 
காரிய வாதம்‌ பற்றி நிகழும்‌ கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்‌ 
தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அச்‌ சகசமலமாவது ஞானத்திற்குத்‌ திரோதகமாய்‌ 
அதனை யில்லை யென்னும்படி மறைத்துக்கொண்டு நிற்றலான்‌, இனி 
இவ்வான்மாச்‌ சகசமலத்தினால்‌ உணர்வின்றென மேற்கொண்டது 
எ-று. 


மலத்தின து இலக்கணம்‌ வடமொழி வழக்குப்பற்றிக்‌ கூறுவார்‌ 
ஞான திரோதகமா யெனவும்‌, அதனைத்‌ தமிழ்‌ மொழியான்‌ விளக்கு 
வார்‌ மறைத்துக்‌ கோடு நிற்றலான்‌ எனவும்‌ கூறினாராசலான்‌, அத 
கூறியது கூறலன்மை யுணர்க.  இரோதக மென்னும்‌ வடமொழி 
மழைத்தலைச்‌ செய்வதென்னும்‌ பொருட்டாய்‌ வினை முதன்மேனின்ற 
வினைப்பெயர்‌. 


1, உள்ளது காரியப்படும்‌; இல்லத காறியப்படாது என்பது சற்காரிய 
வாதம்‌. 2 

2. திரோதக மென்பதும்‌ மறைத்துக்‌ கொடுநிற்ப தென்பதும்‌ ஒரு 
பொருளனவாதவின்‌, இரண்டனையும்‌ கூறிய .சகற்கு இதனால்‌ அமைதி 
கூறப்படுகிறது. 

8. வினையும்‌ செயப்படுபொருளும்‌ பிறவும்‌ உணர்த்திவறாம்‌ வினைப்பெயர்‌ 
போல இது செய்வதாய்‌ வினைமுதற்‌ பொருண்மை யுணர்த்தி 
நிற்கும்‌ வினைப்பெயராகலின்‌, ££ வினைமுதன்‌ மேணின்ற வினைப்‌ 
பெய ?” சென்றார்‌ ; பிறாண்டும்‌, * அவத்திதனென்னும்‌ வடமொழி 
வினைமுதன்‌ மேனின்ற வினைப்பெயர்‌ ?' என்பர்‌ (சிவ, போ. சூ, &, 
அதி. 8. பாடியம்‌). “உறங்குவது போலும்‌ சாக்சாடு, உறங்கி 
விழிப்பது போலும்‌ பிறப்பு ர (தறள்‌. 889) என்றவிடத்து 
உறங்தவது, விழிப்பது என்‌,ற வினைப்பெயர்கள்‌ உறங்குதல்‌, விழித்‌ 
தல்‌ என விணைமேல்‌ நிற்பதும்‌, இல்வாழ்வான்‌ என்பான்‌ என்ற 
விடத்து என்பான்‌ என்னும்‌ வினைப்பெயர்‌ செயப்படு பொருண்மை 
மேல்‌ நிற்பதும்‌, வேலன்‌ என்னும்‌ வினைப்பெயர்‌ சருவிமேலும்‌ £ிற்‌ 
பதும்‌ போல, வினை, வினைமுதல்‌, கருவி, செயப்படுபொருள்‌ முதலிய 
வற்றின்‌ மேல்‌ நிற்பது வினைப்பெயர்கட்கு இயல்பு. 

17 


180 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இதனானே ஞானாபாவமே அஞ்ஞான மென்பார்‌ மதமும்‌ மறுக்‌ 
கப்பட்டது, !அபாவம்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்ய மாட்டாமையின்‌. 


உதாரணம்‌ 


மாயா தனுவிளக்கா மற்றுள்ளம்‌ காணாதேல்‌ 

ஆயாதா மொன்றை யதுவதுவாய்‌--வீயாத 
வன்னிதனைத்‌ தன்னுள்‌ மறைத்தொன்றாம்‌ காட்டம்போல்‌ 
தன்னைமல மன்றணைதல்‌ தான்‌ 


என்பது உதாரணம்‌. . 


என்நுதலிற்றோ வெனின்‌, ஆகந்துகமலமே ஞான திரோதகமாத 
லமையும்‌, வேறுமோர்‌ மலமுண்டென்றல்‌ மிகைபோலும்‌ என ஓக்சிய 
வாத சைவர்‌ முதலியோர்‌ மதம்‌ பற்றி நிகழுங்‌ கடாவை ஆசங்கித்து 
ஆகந்துகமலத்தானும்‌ சகசமலத்தானும்‌ சேயப்படூங்‌ காரியங்கட்குத்‌ தம்‌ 
முள்‌ வேற்றுமை பேரிதாமாறு உணர்த்து முகத்தான்‌ ஏதுவை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) உள்ளம்‌ மாயா தனு விளக்காக்‌ காணாதேல்‌ ஒன்றை 
ஆயாதாம்‌--உயிர்‌ 8ஆகந்துக மலமெனப்படும்‌ மாயா காரியமாகிய 
வுடம்பு தனக்குக்‌ £காட்டாகக்‌ கொண்டு காணாதாயின்‌ ஒரு விடயத்‌ 


அபாவம்‌--இல்லாக.5.  இல்லதொன்றுக்கு வினை இடையாது ; 
ஞான அபாவம்‌ அஞ்ஞானமாயின்‌ அதற்கு மறைத்தலாகய வினை 
கூடாது ; மறைத்தலைச்‌ செய்தலின்‌, அஞ்ஞானம்‌ ஞானாபாவமன்று 
என்பதாம்‌. அபரவம்‌_— இன்மை, 


இயற்கைத்‌ தொடர்புடைய ஆணவமலத்தைச்‌ சசசமலமென்றமை 
யின்‌, செயற்கையாய்த்‌ தொடரும்‌ மாயாமலத்தை, “£ ஐகந்துகமல 
மேனப்படூம்‌ மாயை ?? என்றுரைக்இன்றார்‌. 


விளக்‌க்காட்வெதனை விளக்கென்றமையின்‌, அப்பொருண்மையே 
விளங்க, “£ விளக்காக காணதேல்‌ ?” என்றதற்குக்‌ “£ காட்டாகக்‌ 
கோண்டு காணுதாயின்‌ ?? என்று உரை கூறப்படுதிற து, 


போது--பிரமாணவியல்‌ 18] 
தையும்‌ அறிவதில்லையாம்‌ ; ! 


மற்று மலம்‌ தன்னை அன்று அணைதல்தான்‌---சக௪மலம்‌ உயிரை 
யனாதியே பற்றி நிற்றல்‌ ; 

அதுவதுவாய்‌ வீயாத வன்னிதனைத்‌ தன்னுள்‌ மறைத்து ஒன்றாம்‌ 
காட்டம்‌ போல்‌— காட்ட முதலியவற்றுள்‌ அதவதுவேயரய்‌ நின்றுக்‌ 
தனக்குக்‌ கேடில்லாத வன்னியைத்‌ தனக்குள்‌ மறைத்து வைத்து 
ஒன்றேயாய்‌ நிற்கும்‌ காட்டம்‌ போலும்‌ எ-று. 


எனவே காட்டாய்‌ நின்று விடயங்களை யறியும்வண்ணம்‌ உயிர்க்கு 
அறிவை விளக்குதல்‌ மாயையின்‌ சேய்தி; அவ்வறிவைத்‌ தடை 
செய்துகொண்டு நிற்றல்‌ மலத்தின்‌ செய்தி, இவ்விரண்டும்‌, 
இங்கனம்‌ ” ஒளியும்‌ இருளும்போல இகலி நிற்பனவாகலான்‌, அத்‌ 
தன்மைத்தாய மாயை இத்தன்மைத்தாய மலமாதல்‌ யாண்டையது 


என முத்தவா றாயிற்று. 


மற்றேன்பது மலமன்றணைதல்‌.என்பதனோடு இயைந்து வினைமாற்‌ 
நின்கண்‌ வந்தது. “முற்றும்மை சிறப்பும்மைகள்‌ தொக்கன. *ஆமும்‌ 
தானும்‌ கட்டுரைக்கண்‌ வந்த அசை, 


வன்னி அதுவதவாதல்‌, காட்டத்துள்‌ மறைந்துழிக்‌ காட்டமே 
யாயும்‌, சூரிய காந்தத்துண்‌ மறைந்துழி அதவேயாயும்‌, இவ்வாறே 


1, ஆகவே உடம்பில்லையேல்‌ உயிர்‌ ஒன்றனையும்‌ அறியாது என்றவா 
றாயிற்று, க 

2. இக்கருத்தையே ஞானமீர்தாசிரியர்‌, “£ மறைத்தற்‌ றொழில்‌ பூண்பது 
வும்‌ அதனைக்‌, குறைத்தற்‌ கெய்திக்‌ குலவுவதும்‌ ஓரிடை, இரண்டல 
வென்பதென்‌ இருள்‌ இருளிறி சுடர்‌, முரண்டர நின்ற முழுமல 
மாயை ?” (ஞானா, அகவ. 18 ; 17-20) என்பர்‌, 

3. ஒன்றையும்‌ என்னும்‌ முற்றும்மையும்‌, அதுவதுவாயும்‌ என்றெ 
இறப்பும்மையும்‌ தொக்கன. 

4, “பணியுமா மென்றும்‌ பெருமை ?? (தறள்‌, 978) என்புழிப்போல 
ஆம்‌ என்பது அசையாயிற்று, 


182 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அவ்வவற்றின்‌ மறைக்துழித்‌ தான்‌ என்பது ஒன்றில்லை யென்னும்படி 
நிற்றல்‌. அ௮ங்கனமாஇயும்‌ வியாமை, கடைதல்‌ முதலிய தொழிற்பாடு 
கிகழ்க்தவஜித்‌ தோன்றுதலாற்‌ பெற்றாம்‌. தன்னுள்‌ மறைத்தல்‌ வன்னி 
யென்பது ஒன்றில்லை யென்லும்படி. பொதிந்துகொண்டு தானே 
யாதல்‌. ஒன்றாம்‌ காட்டம்‌, ஒன்றேபோல்‌ அத்துவிதமாங்‌ காட்ட 
மென்றவா அ. இவ்வாறு உவமைக்கோதிய அடையும்‌ தொழிலும்‌ 
இயையும்‌ பொருட்கண்‌ னும்‌ கூறிக்கொள்க. 


மாயை கன்மங்கள்போல 2ஆதியன்றெனக்‌ காலத்தாலும்‌ 
வேற்றுமை கூறுவார்‌, அன்றணைதல்‌ என்றார்‌. 


இங்கனங்‌ கூறிப்போக்த மலமாவது ஞானாபாவ மென்பாரும்‌, 
பிராந்தி ஞானமென்பாரும்‌, தமோகுண மென்பாரும்‌, “பஞ்சக்‌. 
இலேசத்துள்‌ ஒன்றாகிய அவிச்சை யென்பாரும்‌, *மாயை கன்மங்க 
ளென்பாரும்‌, சிவசத்தி யென்பாரும்‌, “உயிர்க்குண மென்பாருமாய்‌ 
அவ்வச்சமய நூல்பற்றி மயங்குவாருமுளர்‌. அம்மலத்திற்குப்‌ 
பற்தக்கோடாயெ சூனிய முதலியவற்றின்‌ வேறெனப்பட்ட ஆன்‌ 
மாவும்‌ இயற்கையாற்‌ “சடமென்பாரும்‌, அறிவு மாத்திரையே யெனக்‌ 
*குணிப்பொரு என்றென்பாரும்‌, சு.தச்திர வறிவுடைத்‌ தென்பாரும்‌, 


1. பொருள்‌--ஆணவம்‌, அதுவஅவாய்‌ வீயாத ஆன்மாவைச்‌ தன்னுள்‌ 
மறைத்து ஒன்றாய்‌ (அத்துவிதமாய்‌) யணைதல்‌ என ஆணவச்‌ 
இற்குச்‌ கூறிக்கொள்வது. 

2. ஆதியன்றெனவே அனாதீயென்றும்‌, காலத்தானும்‌ எனவே, இடத்‌ 
தானும்‌ தொழிலானும்‌ வேற்றுமையுண்டென்றும்‌ அதிக, 

3. அவிச்சை யசங்காரம்‌ ௮வா ஆசை கோபம்‌ என்ற ஐந்தும்‌ பஞ்சக்‌ 
இலேசம்‌ எனப்படும்‌ ; அவிச்சையே ஆணவமென்பவர்‌ சாங்கிய 

கீ, மாயை கன்மங்களை ஆணவமென்பவர்‌ ஐக்கியவாதசைவர்‌, பாசுபதர்‌ 
முதலாயினார்‌. 

5. உயிர்க்குணமே ஆணவமென்பவர்‌ பாடாணவாதிகள்‌. 

6. சடமென்பவர்‌ வைசேடிகர்‌. 

7. குணிப்பொரு என்றென்பவர்‌ சாங்கியர்‌, 

8. சுதம்தர வறிவுடைமை கூறுவது பட்டாசாரியன்‌ மதம்‌. 


போது--பிரமாணவியல்‌ 188 


1அவ்வுடம்பளவிற்‌ றென்பாரும்‌, 2அணுவளவிற்‌ றென்பாரும்‌, உர 
வென்பாரும்‌, 4௮௬ வென்பாரும்‌ 8உருவரு வென்பாருமாய்‌ இன்‌ 
னும்‌ பல திறப்படக்‌ கூறி மயங்குவாருமுளர்‌. அவையெல்லாம்‌ 
பொருந்தாமை ஆகமங்களுட்‌ காண்க ; ஈண்டுரைப்பிற்‌ பெருகும்‌, 


இச்‌ சகசமலம்‌ ஞான திரோதகமாய்த்‌ ?திரவியமாய்‌ அறியா 
மைக்‌ குணத்ததாய்ச்‌ செம்பிற்‌ களிம்புபோல உயிரின்‌ குற்றமாய்‌ 
அனாதிபந்தமாய்ச்‌, _"சடமுமாய்ப்‌ பலவுமாயின்‌ அழிவெய்து மாக 
லின்‌, அனாதி பந்தமாதல்‌ பெறப்படாமையின்‌ —ஒன்றேயாய்‌, விஞ்ஞா 
னாகலர்‌, பிரளயாகலர்‌, சகலரென்னும்‌ உயிர்ப்‌ பாகுபாட்டிற்‌ கேது 
வாய்‌, உயிர்கள்தோஅுர்‌ தனித்தனி வெவ்வேறாய்‌ மறைத்து நின்று 
8தத்தங்‌ காலவெல்லையில்‌ நீங்குவனவாதிய சத்திகள்‌ பலபல வுடைத்‌ 
தாய்‌ உயிர்கள்‌ மூன்‌ ”றவத்தைகளும்‌ படுதற்கு மூலகாரணமாய்‌, 
நித்தமாய்‌, வியாபகமாய்‌, வியாபகவுயிர்‌ 1அணுத்தன்மைப்‌ படுமாறு 
செய்தலின்‌ ஆணவமென்னும்‌ பெயர்த்தாய்ப்‌, பசுத்துவம்‌, பசுநீகாரம்‌, 
மிருத்தியு, மூர்ச்சை, மலம்‌, அஞ்சனம்‌, அவித்தை, ஆவிருதி என்றற்‌ 
றொடக்கத்துக்‌ காரணக்‌ குறிகளு முடைத்தாய்‌ நிற்பதெனவும்‌, படலம்‌ 
படர்ந்தகண்‌ ஞாயிற்றின்‌ சந்நிதியில்‌ நிற்பினும்‌ படலத்தான்‌ அவ்‌ 


1, உடம்பளவிற்‌ றென்பவர்‌ சமணர்‌. 

2. அணுவளவிற்‌ றென்பவர்‌ பாஞ்சராத்திரிகள்‌. 

8. உருவென்பவர்‌ பேளராணீகர்‌, 

4, அருவமென்பவர்‌ பாதஞ்சலர்‌. 

5. அருவுருவென்பவர்‌ கேளளர்‌. 

6. ஆணவத்தைக்‌ குணமெனக்கூனும்‌ பாடாணவாதிகளை மறுத்துப்‌ 
பொருளென்பது சைவமாகலின்‌, “ திரவியமாய்‌ ”” என்றார்‌. 4 

7. சடமாதலும்‌ பலவாதலும்‌ ஏது; அழிவுடைமைக்‌ கேதுவாதலை முதற்‌ 
குத்திரத்துட்‌ காண்க, 

8. ஜானுமீர்தம்‌ அகவ, 82 காண்சு, 

9. கேவலம்‌, சகலம்‌, சத்தமென்ற மூன்றவத்தைகள்‌, 

10, எங்கணும்‌ விரிந்து நின்றறியும்‌ உயிரைச்‌ சுருக்‌ அறியாமை யெய்தி 

வித்தல்‌ தோன்ற, *! அணுத்தன்மைப்படுமாறு செய்தலின்‌?” என்றார்‌. 


134 சிவஞான போத்‌ மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
வொளியை யிழந்து இருளின்‌ அழுர்‌தமாஅ போல, முதல்வன்‌ சந்நிதி 
யில்‌ நிற்பினும்‌ 'சோபான முறையின்‌ அறிவிக்க அறியும்‌ தன்மைத்தாய 
வுயிர்‌ அகாதியே அறிவித்தால்‌ அறிய மாட்டாமையின்‌, அம்‌ மாட்‌ 
டாமையான்‌ அவ்வறிவை யிழந்து அறியாமையாய்‌ அழும்‌ அதலின்‌ 
அஃது அவ்வுயிர்க்குப்‌ பந்தமாயிற்‌ றெனவும்‌ உணர்க. 


அனாதியே மலத்தின்‌ நீங்குதல்‌ முதல்வன்‌ வினையாய்‌ அனாதி 
முத்தத்‌ தன்மையென எண்குணங்களுள்வைத்து எண்ணப்படுவது 
என்பது சிவாகமங்களுக்‌ கெல்லாம்‌ ஒப்ப முடிந்தாற்போல, 
அனாதியே மலத்தைப்‌ பற்றுதல்‌ உயிரின்‌ வினையாய்‌ உயிர்க்‌ குற்றங்‌ 
களுள்வைத்து எண்ணப்படுவ தென்ப தூஉம்‌ அவற்றிற்‌ கெல்லாம்‌ ஒப்ப 


முடிந்தது. ஈண்டுப்‌ படும்‌ கடா விடைகளெல்லாம்‌ ஈரிடத்தும்‌ ஓக்கும்‌. 
மூன்றாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி, இவ்வான்மாச்‌ சாக்கிரம்‌ சொப்பனம்‌ சுழுத்தி துரியம்‌ துரியா 
தீதமாயுள்ள பஞ்சாவத்திதனாய்‌ நிற்கும்‌ என்றது, h 
என்பது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, இருளினகப்பட்ட கண்‌ விளக்கோடு 
கூடிய வழி, விடயங்களைக்‌ காண்டலே யன்றி வேவ்வேறு அவத்தைப்‌ 
படுமாறு இல்லை; அதுபோல மலத்திலகப்பட்ட உயிர்‌ கருவிகளோடு 
சந்தித்தவழி ஒரு தன்மைத்தாய்‌ அறிதலே அமைவுடைத்து; அவ்வாறன்றி, 
மேலைச்‌ சூத்திரத்து ஒதிய முறையான்‌ ஐம்புலன்‌ அறிந்தும்‌, ஒடுக்கம்‌ 
அறிந்தும்‌, உண்டி வினையின்றிக்‌ கிடந்தும்‌, உணர்த்த வுணர்ந்தும்‌, 
இங்ஙனம்‌ வெவ்வேறு அவத்தைப்படூமாறு யாங்ஙனம்‌ என அவர்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இறுதிக்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


1. படிப்படியாக அறியும்‌ முறைமையால்‌, £ சோபான முறையின்‌ ?' 
என்றார்‌; சோபானம்‌--படி. 


பொது--பிரமாணவியல்‌ 185 
(இ-ள்‌) 1 வெளிப்படை. 


அவத்தையெனப்‌ படுவன 2பலவுளவாகலின்‌, அவற்றுள்‌; ஈண்டு 
அவத்தையெனப்‌ பட்டவை யாவை யென்னும்‌ ஐயம்‌ நீங்குதற்குக்‌ 
களந்தெடுத்‌ துரைத்தார்‌. அவத்திதன்‌ என்னும்‌ வடமொழி ஆடூஉ 
வறி சொல்லாற்‌ கூறியது அவர்மதம்‌ பற்றி, 

அமைச்சர சேய்ப்ப நிற்றலான்‌ என்பதூஉம்‌ ஈண்டு வருவித்‌ 
தரைத்துக்கொள்க. கொள்ளவே, :: படைகொடு பவனிபோகும்‌ '' 
வேந்தன்‌, ** கடைதொழனும்‌ விட்டுவிட்டுக்‌ காவலுமிட்டு ?' 8 அந்தப்‌ 
புறத்திற்‌ செல்லுமாறு போல, ஆன்மா அங்கனம்‌ அஞ்சவத்தைப்‌ 
படுதல்‌ ௮மைவுடைத்தென விடுத்தவா றாயிற்று, 


ஏது 


அதுதான்‌ மலசொருபத்தின்‌ மறைந்து அரூப சொருபியாய்‌ நிற்ற 
லான்‌, 


என்பது ஏது. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அரசன்போல்‌ உயிர்‌ அங்ஙனம்‌ அஞ்சவத்‌ 


1. ௬, தேசிகர்‌ உரை: இவ்வான்‌மா—அர்தக்கரணங்களோடு கூடிய 
ஆன்மா; சாக்கிரம்‌ சோப்பனம்‌ சுழத்தி துரியம்‌ துரியாதீதமா 
யுள்ள--சசசமலதச்‌ துணராது அமைச்சர சேய்ப்ப நிற்றலால்‌ படை 
கொடு பவணிபோதும்‌ வேந்தன்‌ சடைதொறும்‌ விட்டுவிட்டுக்‌ 
சாவலும்‌ இட்டு அர்தப்புறத்திற்‌ செல்லுமாறுபோலச்‌ சாக்கிரம்‌ 
சொப்பனம்‌ சுழுத்தி துரியம்‌ துரியாதிசமாயுள்ள ; பஞ்சாவத்திதனாய்‌ 
நிற்தம்‌ என்றது--அஞ்சவத்சை யுடையவஞய்‌ நிற்கும்‌ எ-று, 

2. கேவல ௪கல சுத்தமெனக்‌ காரணுவத்தைகளும்‌ சகலத்திற்‌ £ழ்‌ 
நோக்கியும்‌ மேனோக்‌இயுஞ்‌ செல்லும்‌ கேவல காரியாவத்தை சுத்த 
காரியாவத்தை, சகலத்தில்‌ இவ்விருவகையும்‌ கோச்காது நிலவும்‌ 
சகல காரியாவத்தைகளும்‌ எனப்‌ பலவகை யிருத்தலின்‌ ££ பலவுள 
வாகலின்‌”” என்று உரைக்கின்றார்‌, 

9. சிவ. சித்தி, & ; 92, 


186 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தைப்‌ படூமாயின்‌, !வியாபகத்திற்கு இழுக்காய்‌ முடியும்போலும்‌ என்னும்‌ 
கடாவை ஆசங்கித்து மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அவ்வுயிர்தான்‌ மலவடிவின்‌ மறைப்புண்ட வழி, 
௮ருவுடம்பாகிய “தத்துவ சொரூபியரய்‌ மிற்றலான்‌, அத்தத்‌துவங்கள்‌ 
தொழிற்படும்‌ அவத்தை வேறுபாடு பற்றி, இனி இவ்வான்மாச்‌ சாக்‌ 
கிரம்‌ சோப்பனம்‌ சுழுத்தி துரியம்‌ துரியாதீதமாயுள்ள பஞ்சாவத்திதனாய்‌ 
நிற்கும்‌ என மேற்கொண்டது எ-று, 


“ $2வனோ வியாபி ௮வத்தையின்‌ இழிந்து திரும்புதல்‌ குற்றமாம்‌ 
கருவி சேருதல்‌ பிரிதல்‌ இல்லையாம்‌ முறையிற்‌ செயப்படுங்‌ கருவியே 
தெரியும்‌, தாவிலா அறிவு தங்கன இடமே தகுழுயிர்க்கு இருப்பிடம்‌ ” 
என்றதஉம்‌ இப்பொருள்‌ பற்றி யென்க, 


தத்துவ வன்ன ரூபஞதல்‌ விடு பெற்றுழியும்‌ உண்டுபோலும்‌ 


என்று ஆசங்கை நிகழாமைப்‌ பொருட்டு, மலசோருபத்தின்‌ மறைந்‌ 
தென “மேற்கூறிப்‌ போர்ததனை வழிமொழிர்‌ தகொண்டு அரூப 


1, விட்ட இடங்களில்‌ அரசன்‌ இலனாதல்போல, ஆன்மாவும்‌ விட்ட 
அவத்தை நிலையில்‌ இலதாய்‌, “£ ஆன்மா வியாபகமானது ?” என்ற 
கருத்‌ அக்கு மாறுபடுவ.துகொண்டு, “£வியாபகத்திற்‌ கிழக்காய்‌ மடி 
யும்‌ ?? என அசங்கை யெழுறெது. 

2. தத்‌ அவங்கள்‌ சூக்கும வுடம்பாகும்‌ ; ஆதலால்‌ அவ்வுடம்பொடு நிற்‌ 
பதைத்‌ தத்‌. துவசொருபி யென்றார்‌. 

8. உலதடைநாயனார்‌ தஇிருவிருத்தம்‌, 8. சாக்ரெ முதலிய அவத்தை 
நிலைதோறும்‌ கருவிகளோடு கூதெலும்‌ பிரிதலும்‌ செய்யும்‌ ஆன்மா, 
கூடிய கருவி முழுதும்‌ வியாபித்திரும்து வியாபக விலக்கணம்‌ 
சிதையா தொழுகுதலால்‌, வியாபகத்‌ துக்கு இழுக்கல்லை யென்பது 
தெளிதற்கு, “சீ வனோேவியாபி'' யெனவரும்‌ பாட்டுக்‌ காட்டப்‌ 
படுற த. 

&, தத்துவவன்ன ரூபனாதல்‌—குக்கும தேசமுடையனாதல்‌. 

5. இரண்டாமதிகரணத்தில்‌ சசசமலத்தினால்‌ மறைப்புண்டிருத்தலைக்‌ 
கூறினார்‌; எண்டும்‌ அதனையே விதந்து * மலசொநபத்தின்‌ 
மறைக்து ?? என்றது. ல்‌. 


போது--பிரமாணவியல்‌ 197 


சொருபியாய்‌ நிற்றலான்‌ என்று 'ஏதுக்கூறினார்‌. மறைத்தவழி யென்‌ 
றது மறைந்தெனத்‌ இரிந்து நின்றது: 


உதாரணம்‌ 


ஒன்றணையா மூலத்‌ துயிரணையு நாபியினில்‌ 
சென்றணையும்‌ சித்தம்‌ இதயத்து--மன்றவே . 
ஐயைந்தா நன்னுதலிற்‌ கண்டத்தின்‌ வாக்காதி 
மெய்யாதி விட்டகன்று வேறு. 
என்பது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, தத்துவங்கள்‌ தோழிற்படூதற்‌ கண்‌ நிகழும்‌ 
அவத்தை வேறுபாடு தேரித்துணர்த்தி அஃது ஏதுவாதலை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று, 
நன்னுதலில்‌ வாக்காதி மெய்யாதி மன்ற £ஏய்‌ ஐயைந்தாம்‌ ; கண்‌ 
டத்தின்‌, வாக்காதி மேய்யாதி விட்டகன்று வேறு ஐயைந்தாம்‌ ; இதயத்‌ 
திற்‌ சித்தம்‌ சென்றணையும்‌ ; நாபியினில்‌ உயிரணையும்‌; அணையா மூலத்து 
ஒன்று என இயையும்‌. 
(இ - ள்‌) நன்னுதலில்‌ வாக்காதி மெய்யாதி மன்ற ஏய்‌ ஐயைந்‌ 
தாம்‌--சாக்கிரத்தானம்‌ எனப்படும்‌ “இலாடத்திற்‌ புறவிந்திரியம்‌ 
பத்தினையும்‌ தேற்றமாகப்‌ பொருந்திய இருபத்தைந்து கருவி தொழிற்‌ 


படும்‌ ; 


1, அரூப சொருபியாய்‌ நிற்றல்‌ வீபெற்றழியும்‌ உண்டாயினும்‌, ஆண்டு 
மலசம்பர்‌ தமின்மையின்‌ தத்‌. துவன்ன ரூபனாதல்‌ இல்லையென்பது 
விளங்க, (£ மலசேரநபத்தின்‌ மறைந்து ?? என்று சிறப்பித்தார்‌ என்‌ 
பது ஈண்டுத்‌ கூறுவதன்‌ கருத்து. 

2. ஏய்தல்‌--பொருக்துதல்‌. 

8. இலாடம்‌ -- இருபுருவங்கட்கும்‌ இடையேயுள்ள நடுவிடம்‌, புற 
விர்‌ திரியமாவன ஞானேர்‌ திரியம்‌ ஐர்‌ அம்‌ கன்மேர்‌ 'இரியம்‌ ஐம்‌ தமாம்‌; 
“வாயாதி சோத்திராதி புறத்துவாழ்‌ கருவியாகும்‌, ஓயாத மனாதி 
காயத்து உணருமுட்‌ கருவியாகும்‌ ?' (சூ. 2 : 63) என்பது சிவான 
சித்தீ, 

18 


138 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கண்டத்தின்‌ வாக்காதி மேய்யாதி விட்டு அகன்று வேறு ஐயைந்‌ 
தாம்‌--சோப்பனத்தானம்‌ எனப்படும்‌ கண்டத்தின்‌ அப்‌ பத்தினையும்‌ 
விட்டு நீங்கி வேறாய! இருபத்தைந்து கருவி தொழிற்படும்‌. 


இதயத்திற்‌ சித்தம்‌ சென்றணையும்‌--சுழுத்தித்தானம்‌ எனப்படும்‌ 
இதயத்துள்‌ அவற்றுள்‌ இருபத்திரண்டு கருவிகளை விட்டு நீங்கி முன்‌ 
னர்க்‌ கூறப்படும்‌ இரண்டு கருவிகளோடு கூடிய சத்தம்‌ தொழிற்‌ 
படும்‌ ; 

நாபியினில்‌ உயிர்‌ அணையும்‌ துரியத்தானம்‌ எனப்படும்‌ உந்தியிற்‌ 
இத்தத்தையும்‌ விட்டு நீங்கி முன்னர்க்‌ கூறப்படும்‌ புருட தத்துவத்‌ 
தோடு பிராணவாயுக்‌ கூடித்‌ தொழிற்படும்‌ ; 


அணையா மூலத்து ஒன்று-இக்கருவிக ளொன்றும்‌ அணையாத 
அதீதத்தானம்‌ எனப்படும்‌ மூலாதாரத்திற்‌ புருடனொன்றே நிலை 
பெனும்‌ எ-று. 


எனவே இலாடத்தான முதலிய ஜஐந்தினும்‌ நிற்கும்‌ கருவிகள்‌ 
முறையே ூமுப்பத்தைந்‌ தும்‌ இருபத்தைந்தும்‌ மூன்றும்‌ இரண்டும்‌ 
ஒன்றும்‌ என்பது போந்தவா அணர்க. ப அத்‌ 

மன்ற வென்பது தேற்றப்பொருட்டாயெ இடைச்சொல்‌. ஏய்‌ 
ஐயைந்து என்புழி, எய்தல்‌ பொரும்‌ துதல்‌, வினைத்தொகை, வாக்காதி 


மேய்யாதியை யென இரண்டாவது விரித்துரைக்க, அஃது ஈரிடத்தும்‌ 
சென்று இயையும்‌. ்‌ 


வருகின்ற சூத்திரத்தில்‌ “மேய்‌ வாம்‌ கண்‌ மூக்கு” 4*எனச்‌ 


1. சத்தாதிவிடம்‌ ஐக்‌, வசனாஇியைக்து, கரணம்‌ நான்கு, புருடன்‌ 
ஓன்று பிராணன்‌ முதலிய வாயு பத்து ஆக இருபத்தைர்‌ ௮, 

2. புருடனோ கூடிய சித்தமும்‌ பிராணனும்‌ என்ற இரண்டு, 

8. 2-ம்‌ குறிப்பில்‌ காட்டிய இருபத்தைந்துடன்‌ வாயுக்கள்‌ பத்தையும்‌ 
கூட்ட முப்பத்தைக்காதல்‌ காண்க, 

4, சிவ. பேர்‌. ர. 5. 


பொது-—பிரமாணவியல்‌ 189 


செய்யுட்‌ கேற்ப, மெய்யை முற்கூறுதலின்‌, அம்முறைபற்றி ஈண்டுச்‌ 
செவியாதி யென்னாது மெய்யாதி யென்றார்‌. அவற்றொடு கூடிய 
இருபத்தைந்தாவன : அவ்விந்திரியம்‌ "பத்துக்கும்‌ வீடயமாகிய வச 
னாதி சத்தாதி பத்தும்‌, அவற்றிற்கு உட்கருவியாகிய அந்தக்கரணங்கள்‌ 
நான்கும்‌, அவற்றோடுகூடி. அவத்தை யுறுவதாகய புருடனொன்றும்‌, 
அஃது அவத்தை யு௮தற்குரிய 3மதுகைக்‌ கேதுவாய்‌ அகங்காரத்தாற்‌ 
செலுத்தப்படும்‌ *பிராணாதி வாயுக்கள்‌ பத்துமென இவை, ஈண்டுச்‌ 
சத்தாதி யென்றது வசனாதி போலும்‌ விடயங்களை யெனக்‌ கொள்க. 
எனவே, பூதங்களின்‌ கூறாப்‌ அவற்றுட.னின்அ தேராழிக்குத்‌ தேருஅப்‌ 
புப்போல இர்திரியங்களின்‌ தொழிற்பாட்டுக்கு மதுகையை விளைத்து 
நிற்பனவாய 'புறக்கருவி அறுபதில்‌ ஈண்டுக்‌ கூறிப்போர்த விடயங்கள்‌ 
பத்தும்‌ வாயுக்கள்‌ பத்தும்‌ ஒழித்து ஒழிந்த புறக்கருவிகள்‌ நாற்பதும்‌, 
அவற்றையுடைய பூதங்களைம்‌ தும்‌ அவற்றிற்கு வலியாய்‌ உடனிற்பன 
வாய சூக்கும பூதமெனப்படும்‌ தன்மாத்திரைகளைந்‌ தும்‌ என்னும்‌ ஐம்‌ 
பது கருவிகளும்‌ கீழ்நோக்கிய சாக்கிரத்தானத்தில்‌ தமது சத்தி மடங்கி 
வினைக்டோகத்‌ தொழிற்படா தொழியு மெனவும்‌, அவை ஒழிர்தவழி 
அவத்தைக்‌ கேதுவாய்‌ நின்ற ஏனைப்‌ பொறி முதலிய முப்பத்துநான்கும்‌ 
அவற்றோடு கூடிய புருட தத்துவமும்‌ இருவகைப்‌ பூதங்களானும்‌ 


1, சன்மேந்திரிய மைந்து ஞானேர்திரிய மைந்து ஆக இந்திரியம்‌ பத்‌ ௮. 
வசனாதியாவன : வசனம்‌, கமனம்‌, தானம்‌, விசர்க்கம்‌, ஆனம்‌,தம்‌ 
என்பன, சத்தாதியாவன : சத்த ரூப ரச பரிச கந்தம்‌ என்பன. 

8. வலிமை, 

4, பிராணாதி வாயுக்கள்‌ பத்தாவன ; “ஓப்பார்‌ பிராணன்‌ அபானன்‌ 
உதானனுடன்‌, தப்பாவியானன்‌ சமானனே--இப்பாலும்‌, நாகன்‌ 
தனஞ்சயன்‌ கூர்மன்‌ இருகரன்‌, தீதிலாத்‌ தேவதத்தனே ?” (சிலப்‌. 
8 : 26. அடி. நல்‌. மேற்‌.) என்பதனாலறிசு, 

5. சத்த முதலாகக்‌ கூறப்படும்‌ பூத தன்மாத்திரைகள்‌ வேறே உண்மை 
யின்‌, அவற்றின்‌ வேறுபடுத்தற்கு இவ்வாறு சிறப்பித்து விளக்கு 
இன்றார்‌. 

6. இப்புறக்கருவி அறுபதினையும்‌ “' காரியபூதமாகிய தாத்துவிகங்கள்‌ ?” 
என்றும்‌ கூறுப (சிவ. சித்தி. 2, 65. உறை), 


140 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பூறக்கருவிகளானும்‌ தரப்படும்‌ மதுகை யின்மையின்‌, ஆண்டுப்‌ பொறி 
களின்‌ தொழிற்பாடு மெத்தென நிகழுமெனவும்‌ கொள்க. 'கலாதி 
களும்‌ சுத்த தத்துவமும்‌ அவத்தைக்‌ கேதுவாகாமையின்‌ உடனெண்ணா 
ராயினார்‌. ஏனையவும்‌ விரிந்த நூல்களுட்‌ கூறியவாறு பற்றி யுணர்ந்து 
கொள்க, 


உதாரணம்‌ 


இலாடத்தே சாக்கிரத்தை யெய்திய வுள்ளம்‌ 
இலாடத்தே யைந்தவத்தை யெய்தும்‌--இலாடத்தே 
அவ்வவ விந்திரியத்‌ தத்துறைகள்‌ கண்டதுவே 
அவ்வவற்றின்‌ நீங்கல்‌ அது வாங்கு. 


என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, அங்ஙனம்‌ அதீதத்தை யேய்திய புருடன்‌ 
மீளப்‌ “பிரேரக அவத்தையாகிய உணர்த்து முறைமைச்‌ சாக்கிரத்தைத்‌ 
தலைப்படுமாறு அனுவாத முகத்தான்‌ விளக்கி, அவ்விடத்தினும்‌ முறை 
£ மையீற்‌ செலுத்தும்‌ “பிரேரகக்கருவிகள்‌ ஐந்தன்‌ தொழிற்பாடு பற்றி 
ஐந்தவத்தை நிகழுமேன்பதூஉம்‌ அவை இவை பயேன்பதூஉம்‌ சுத்தா 
வத்தையும்‌ இவைபோல்‌ உண்டி என்பதூஉம்‌ கூறி அதனை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) இலாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம்‌--இலாடத்‌ 
தானத்தின்‌ நீங்கி ஆண்டாண்டு அவத்தைப்பட்டுக்‌ *தீழ்ப்போர்து 


1, கலாதியாவன ; கலை, வித்தை, அராகம்‌, காலம்‌, நியதி, மாயை 
என்பன. சுத்த தத்துவமாவன : வெம்‌, சத்தி, A, ஈசுரம்‌, 
சுத்தவித்தை என்டன. 

2. பிரேரக அவத்தை எல்லாக்‌ சருவிசளோடும்‌ கூடித்‌ தொழிற்படும்‌ 
நிலை. 

8. பிரேரசச்‌ கருவிகள்‌ ஐக்‌ தாவன--தொழிலிற்‌ செலுத்‌ துவனவாகய 
வெதத்துவ மைந்துமாம்‌. 

க்‌, கழ்ப்போதருவது கழாலவத்தை யென்றும்‌, மேற்செல்வது மேலா 
வத்தை யென்றும்‌ வழங்கும்‌, இலாடம்‌— புருவாடு, 


போது--பிரமாணலியல்‌ 141 
மூலாதாரத்தின்‌ எய்தியபின்‌ மறித்தும்‌ அவ்வாறே ஆண்டாண்டு 
. அவத்தைப்பட்டு மேற்சென்று இலாடத்‌ தானத்தின்‌ *உணர்த்து 
முறைமைச்‌ சாக்கிரத்தைத்‌ தலைப்பட்ட புருடன்‌ 7 
இலாடத்தே ஐந்தவத்தை எய்தும்‌--ஆண்டும்‌, சாக்கிரச்‌ சாக்கிர 
முதலிய ஐந்தவத்தையுறும்‌ ; 
இலாடத்தே அவ்வவ இந்திரியத்து அத்துறைகள்‌ கண்ட--அவை 
யாவன அவ்விலாடத்‌ தானத்தின்கண்ணே அவ்வப்‌ பொறிகளான்‌ 
அவ்வவ்‌ விடயங்களை யுணர்ந்து ; 
அதுவே—அப்போதப்போதே ; 
அவ்வவற்றின்‌ நீங்கல்‌--அவ்வவ்‌ விடயங்களின்‌. நீங்குதலாம்‌ ; 
5 அது ஆங்கு--இனி முன்னர்க்‌ கூறப்படும்‌ சுத்தாவத்தையும்‌ 
இவைபோல ஐவகைப்படும்‌ எ-று. 
மேற்செல்வுழி ஆண்டாண்டுப்‌ படும்‌ அவத்தைகளும்‌ கீழ்ச்செல்‌ 
வுழிப்‌ போலன்றி விசேடமின்மையின்‌ வகுத்தோதா த இலாடத்தே 
சாக்கிரத்தை யேய்திய வுள்ளம்‌ என அனுவாத முகத்தாற்‌ கூறி 
யொழிந்தார்‌. - இழியுங்காலும்‌ ஏறுங்காலும்‌ கண்டத்தானத்திற்‌ 
கனாக்காண்டல்‌ உண்டு என்பது முறையே 2ஞானாமீர்தத்தினும்‌ “போற்‌ 
றிப்‌ பறோடையினும்‌ காண்க. 1 
அவ்வவ விந்திரியம்‌, ஆண்டாண்டு விடயித்தற்குரிய இந்திரியம்‌, 
அவ்வவ்விடயம்‌, ஆண்டாண்டு புலனாதற்குரிய விடயம்‌. கண்டுூ நீங்கல்‌ 


1. இழ்கோக்இச்‌ செல்லுங்‌ காலத்தும்‌, மேனோக்க வறாங்காலத்‌ அம்‌ 
இலாடத்தானத்தே சாக்கிரம்‌ நிகழுமாயினும்‌, மேலாலவத்தைச்‌ 
சாக்கிரம்‌ விடயங்களை யுணர்த்‌ அமேயன்றிக்‌ ழோலவத்தைச்‌ சாச்‌ 

' இரம்‌ உணர்த்தாமை பற்றி, மேலாலவத்தைச்‌ சாகரம்‌ ££ உணர்த்து 
மறைமைச்‌ சாக்கிரம்‌ ?' எனப்பட்டது. ழோலவத்தை உறக்கத்‌ 
க்குச்‌ செல்லும்‌ நிலையும்‌, மேலாலவத்தை உறக்கத்தினின் ற எழும்‌ 
நிலையுமாம்‌. 

2. ஞானமிர்தம்‌. ௮௧. 16. 

3. போற்றி, ௩௨. 


142 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என இயையும்‌. அது, அவ்வக்காலம்‌, ! ஈண்டும்‌ அடுக்கிக்‌ கூறிக்‌ 
கொள்க. கண்ணுருபு தொகுத்து ஏகாரம்‌ விரித்தார்‌. - கண்டதென 
ஒருமொழியாக வைத்துரைப்பாரு முளர்‌ ; 3சூற்றியலுகரத்தின்‌ முன்‌ 
உடம்படுமெய்‌ பெறுதற்கு ஓத்திலாமையாலும்‌ பொருட்சிறப்‌ பின்மை 
யானும்‌ ௮ஃது உரையன்மை யறிக, 


அப்போதப்போது நீங்கலாவது, விடயங்களைக்‌ கண்டகண்ட 
பொழுதே அவற்றை அயர்த்துவிடுதல்‌. 1 ஒன்றன்பாலும்‌ வருபயன்‌ 
மாறிமாறி வந்திடும்‌” 3 ஏன வழிநூலாசிரியர்‌ கூறியதும்‌ இவ்வியல்பு 
கோக்க யென்க. :: கரணந்தன்னில்‌ செயல்தொறுங்‌ கண்டுகொள்‌ நீ ”' 
4 4 உற்திடுங்‌ கரணந்தன்னிற்‌ செயல்தொனு முணர்க்து கொள்ளே '' 
5என்பனவுமது. இந்துட்ப முணர்ந்து கோடற்குத்‌ தூலாருந்ததி 
நியாயம்‌ பற்றிக்‌ *கைப்பொருளை விழ்த்தித்‌ தெளிதல்‌ முதலிய தூலத்துள்‌ 
வைத்துக்‌ காட்டுப. 


1. அவ்வவ விந்திறியம்‌ என்றதற்சேற்ப அத்துறைகள்‌ என்றதற்கு 
அவ்வவ விடயங்கள்‌ என்றாற்போல, ௮௮ என்புழியும்‌ அவ்வவகாலம்‌ 
என ௮0௧9 யுரைத்துக்கொள்ச என்பதாம்‌. 

2. சகண்டதுவென ஒரு மொழியாகக்‌ கொள்ளின்‌, ஈற்றிலுள்ள உகரம்‌ 
உயிர்த்தொடர்க்‌ குற்றுகரமாய்‌, கண்டதே என முடியும்‌ இலக்கண 
மூடையதேயன்றி, கண்டதவே என முடியாது ; முடியுமென்றற்கு 
இலக்சணவிதியும்‌ இடையாத ; “£சகொள்வதவே '? என்றாற்போல 
விகாரவகையாற்‌ சொள்வதாயின்‌, அதனால்‌ சறப்புடைப்பொருள்‌ 
ஒன்றும்‌ பெறப்படவில்லை 5 அதனால்‌, கண்டது என்பதை ஒரு 
மொழியாகக்கொண்‌ டுரைப்பது பொரும்தாது என்கின்றார்‌. 


8, சிவ. சித்தி. 2, 94, 

4, சிவ. சித்தி, & : 85, ௨ 

5. சிவ, சித்தி, & ; 86. 

6. “விரும்பும்‌ அரும்பொருளை வீழ்த்து மயங்கல்‌, இருர்‌,த வணிலன்‌ 


 பெறுகை--௮ருக்தறிவு, தோன்றுத லையம்‌, விழுக்‌ சவிடம்‌ தோன்றுத 
வென்‌, ருன்ற வைர்த சாச்கிரத்தி னம்‌ தத்துவ தீபிகை, 15. 


போது--பிரமாணவியல்‌ 148 


இனி, 1அருப சொருபியாய்‌ நிற்புமிப்படும்‌ ஐந்தவத்தையின்‌ இயல்பு 
கூறுதற்கெடுத்‌துக்கொண்ட இவ்வ இகரணத்தின்கண்‌ அதனோடு இயை 
பில்லாத சத்தத்இன்கட்‌ படும்‌ ஐந்தவத்தை கூறுதற்கு ஓர்‌ இயைபில்லை 
யாயினும்‌, அவத்தை யெனப்படுவன ஈண்டு ஓதியன மாத்திரையே 
போலும்‌ என மயங்காமைப்‌ பொருட்டு வேறும்‌ ஐந்தவத்தையுள ; 
அவை முன்னர்க்‌ கூறப்படும்‌ என்னும்‌ துணையே கூறுவார்‌, “ அது 
வாங்கு ?” என்றொழிந்தரர்‌. இக்கருத்தே பற்றி, “ பிறிவிலா ஞானத்‌ 
தோரும்‌ பிறப்பற அருளால்‌ ஆங்கே, குறியொடும்‌ ஐந்தவத்தை 
கூடுவர்‌ வீடுகூட ”” என்றொழிந்தார்‌ வழிநூலாசிரியரும்‌. 

இவ்விரண்டு வேண்பாக்களானும்‌ கூறிப்போந்த *முத்திறத்து ஐந்‌ 
தவத்தைகட்கு முறையே மூலமாய கேவலம்‌, சகலம்‌, சுத்த மேன்ற 
மூன்றனுள்‌ வைத்துத்‌ சதன்னுண்மை யேனப்படும்‌ கேவலத்தின்‌ இயல்பு 
சகசமலத்‌ துணரா தென்பதனானே பேற்றாம்‌. ஏனைச்‌ சகலத்தின்‌ இயல்பு 
வருகின்ற சூத்திரத்தினும்‌ சுத்தத்தின்‌ இயல்பு *அப்பாலைச்‌ சூத்திரத்தினும்‌ 
பேறுதும்‌. 


நான்காஞ்‌ சூத்திரம்‌ முடிந்தது. 


1. அரூப சொரூபமாவது ஈண்டுத்‌ தத்துவ சொரூபம்‌ என அறிக, 

2. தத்துவம்‌ நீங்யெவிடத்து நிகழும்‌ சுத்தாவத்தை யியல்பைத்‌ தத்‌ 
தவத்தால்‌ நிகழும்‌ அவத்தை கூறுமிடத்துச்‌ கூறுதற்கு ஓர்‌ இயை 
பும்‌ இல்லை. 

8. சிவ, சித்தி, 4, 35, 

கீ. முத்திறமாவன ; ழோலவத்தை, மத்தியாலவத்தை, மேலாலவத்தை; 
இவை முறையே சகலத்திற்‌ கேவலம்‌, சகலத்திற்‌ சகலம்‌, சகலத்திற்‌ - 
சுத்தமெனவும்‌ வழங்கும்‌, 

5. தன்னுண்மையாவது உயிர்‌ இப்பா கூடாது தனித்துச்‌ ௪௧௪ 
மலமொன்றே பற்றி நிற்பது. 

6. அப்பாலைச்‌ சூத்திரம்‌ என்றது அராஞ்குத்திரத்தை. 


144 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஐந்தாஞ்‌ சூத்திரம்‌ 
விளம்பிய உள்ளத்து மெய்வாய்‌ கண்மூக்‌ 
களந்தறிந்‌ தறியா வாங்கவை போலத்‌ 
தாந்த முணர்வின்‌ தமியருள்‌ 
காந்தங்‌ கண்ட பசாசத்‌ தவையே 


என்பது சூத்திரம்‌. 
என்னுதலிற்றோ வேனின்‌ இவ்வான்மாக்களிடத்துத்‌ தமது "முத 
லுபகார முணர்த்துதல்‌ நுதலிற்று. 


என்பது கருத்துரை. என்னுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்‌ 
துணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) ஐர்தவத்தைப்படும்வழிக்‌ கருவியும்‌ உயிரும்‌ அமைச்சும்‌ 
அரசுமேய்ப்ப நிற்பின்‌, அவையே யமையுமாகலான்‌, முதல்வனால்‌ 
ஆண்டைக்காகற்‌ பாலதொரு பயனில்லை போலும்‌ என்னும்‌ கடாவை 
ஆசங்கித்து ஆண்டும்‌ இன்றியமையா து வேண்டப்படுவதாய முதல்வ 
னுடைய உதவியை அறிவிக்கு முகத்தானே இரண்டாஞ்‌ சூத்திரத்தி 
னோதிய தணைக்காரண முதற்காரணங்களது இலக்கண முணர்த்துதல்‌ 
இவ்வைந்தாஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து எ-று. 


இதனானே சூத்திரவியையும்‌ இனிது விளங்கும்‌. 


1.  முதல்‌--முதல்வன்‌. 

2. “அமைச்சும்‌ அரசும்‌ ஏய்ப்ப நிற்பின்‌ ?? என்றது, சான்காஞ்‌ சூத்தி 
மத்து ஓதிய, * அமைச்சர சேய்ப்ப நீன்றஞ்சவத்‌ தைத்தே ?? என்‌ 
பதை யுட்சொண்டு நிற்றெது, கருவிகட்கு அமைச்சரையும்‌ உயிர்க்கு 
அரசனையும்‌ முறையே உவமமாசச்‌ கொள்க, 

8. சான்காஞ்‌ சூத்திரத்து உயிர்‌ * அஞ்சவத்‌ தைத்து?” என்றவர்‌, இச்‌ 
குத்திரத்தின்கண்‌ ௮வ்வவத்தை யெய்துமிடத்து முதல்வன்‌ உப 
காரம்‌ இன்றியமையாது என்றலின்‌, அதன்பின்‌ இது கூறுதற்குரிய 
இயைபு விளங்குது, 


போது---இலக்கணவியல்‌ 145 


மாயை கன்மங்கள்‌ திரோதன சத்திக்குக்‌ கருவியாய்‌ 1 அதனுள்‌ 
அடங்குதலின்‌, தமது முதலுபகார மெனப்படும்‌ திரோதான சத்தியது 
இலக்கணம்‌ கூறவே, 3 அவற்றது இலக்கணமும்‌ கூறியவாறாத லறிக, 

இச்‌ சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு : 'மேலைச்சூத்திரங்களின்‌ 
அங்ஙனம்‌ கூறிப்போர்த உயிரானே மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்குச்‌ செவி 
யென்பன, தத்தம்‌ விடயங்களை இஃது இன்னது என்ற அளவிட்டறிர்‌ 
தும்‌ அங்ஙனமறியும்‌ தம்மையும்‌ தம்மை அதிட்டி த்து நின்று செலுத்தும்‌ 
அவ்வுயிரையும்‌ அறியமாட்டா ; அவ்விந்திரியங்கள்போல்‌, உயிர்களும்‌, 
தமது அறிவிற்கு 3வியஞ்சகமாகிய முதல்வனது சிற்சத்தியான்‌ மேற்‌ 
கூறிப்‌ போந்த இருவகை அஞ்சவத்தையினின்்‌ று வினைப்பயன்களை 
யறிந்து அனுபவிக்கும்‌ தம்மையும்‌, தம்மைச்‌ செலுத்தி நிற்கும்‌ திரு 
வருளையும்‌ அறியமாட்டா உயிர்கள்‌ அவ்வா அணர்தல்‌ கரந்தத்தைக்‌ 
கண்ட இரும்பு அதன்‌ சந்நிதி மாத்திரையின்‌ வலித்துக்கொள்ளப்‌ 
படுமாஅபோலக்‌ “கரணத்தானன்றிச்‌ சங்கற்பத்தான்‌ அதிட்டிக்கும்‌ 
முதல்வன்‌ சரந்நிதிமாத்திரையினாம்‌ ; ஆகலான்‌, அதுபற்றி முதல்வன்‌ 
விகாரியாதல்‌ இன்று எ-று. 

ஆகலான்‌ அதுபற்றி முதல்வன்‌ விகாரியாதல்‌ இன்று என்பது 
£குறிப்பேச்சம்‌. ஷ்‌ 


1, அதனுள்‌ அடங்ததலின்‌ -- அத்திரோதான சத்திக்குன்‌ அடங்கு 
இன்றமையால்‌, இச்சூத்திரத்தில்‌ * தமியறாள்‌ ?' என்றவிடத்து 
அருள்‌ என்றது இச்சத்தியாகும்‌, அச்சத்‌. தி மறைக்கும்‌ தொழிலை 
யுடையதாகையாலும்‌, அத்தொழிற்கு இம்மாயை கன்மங்கள்‌ கருவி 
யாதலாலும்‌, கருவி தொழிற்கண்‌ அடங்கும்‌ இயைபுபற்றி, அதனுள்‌ 
₹ மாயை கன்மங்கள்‌ அடங்ததலின்‌ '? என்றார்‌, 

2. அவற்றது -- அம்மாயை கன்மங்களினுடைய, உடைப்பொருட்கு 
இலக்சணவ்‌ கூறிய வழி உடைமைப்‌ பொருளும்‌ அடங்குமென்னும்‌ 
முறைமைபற்றி, “அவற்றது இலக்கிணழம்‌ கூறியவாறு!” என்றார்‌. 

8. வியஞ்சகம்‌--- துணை, 

4, கரணத்தானன்‌ நிஉடல்‌ முதலிய கரணங்களை யின்றியே, 


5. கூற்றானன்றிக்‌ குறிப்பால்‌ உணர நிற்றலின்‌, தறிப்பெச்சம்‌ என்றார்‌. 


146 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


செவி யென்பது சொல்லெச்சம்‌. ஐம்பொறிகளைக்‌ கூறியது 
"உபலக்கணமாகலின்‌ ஏனைக்கருவிகளும்‌ அவ்வாறாதல்‌ கொள்ளப்‌ 
அடும்‌ ; அற்றாகலீனன்ழே, “£ பொறிபுலன்‌ கரணமெல்லாம்‌ புருடனால்‌ 
அறிந்து ?” என்றார்‌ வழிநூலாசிரியரும்‌, 


விடயங்களை யறிவுழி முதல்வன்‌ உடனின்று செலுத்‌.துவனாயின்‌, 
அவ்விடயங்களோடு ஒப்ப முதல்வனையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌ என்‌ 
பாரை கோக்‌, *அளந்தறிந்து என்று ஒழியா து அறியா என்றார்‌. 


ஆங்கவை ஒரு சொன்னீர்மைத்து, தம்முணர்வின்‌ தமியென்‌ 
றது தமது முதலென்னும்‌ பொருள்பட வந்த “ஆறாம்‌ வேற்றுமைத்‌ 
தொகை, 

1. சொல்லெச்சமாவது ஒரு சொல்‌ எஞ்ச நிற்பது; '“சொல்லெ 
னெச்சம்‌ முன்னும்‌ பின்னும்‌, சொல்லள வல்லது எஞ்சுத வின்றே ?? 
(சோல்‌. எச்ச. 45) என்பது தோல்காப்பியம்‌, 

2. உபலக்கணமாவது ஓரினமாயவற்றுள்‌ ஒன்றைக்கூறி, ஏனையவற்றைப்‌ 
பெய்துகொள்ள வைத்தல்‌ ; £* எண்தணத்தான்‌ தாளை வணங்காத்‌ 
தலை '' என்றவிடத்து, வாழ்த தாத வாயும்‌, தொழாத கையும்‌ 
பயனில எனப்‌ பெய்து கோடல்‌ போல, எண்டும்‌ அறிதற்குரிய 
கருவிகளா யுள்ளவற்றில்‌ பொறிகளைக்‌ கூறினமையின்‌, அறிதற்குரிய 
ஏனை மனமுதலிய அர்தக்கரணமும்‌ பெய்து கோடல்‌ வேண்டு 
மென்பது கருத்து. ்‌ 

8. சிவ. சித்தி, ௧. 5. 1. 

4, அளர்தநறிர்தறியா வென்னாது அளர்தறிந்து என்றே கூறி யமைர்‌ 

- இருப்பின்‌, முதல்வனை அறியுமென்பது பெறப்படும்‌; அறியாமை 
தணிவாதலின்‌, அநிதல்‌ வேண்டும்‌ என்பாரை மறுத்தற்கே, 
₹£ றியா ?” என்று மேலும்‌ கூறினார்‌ என்பது கருத்து. 

5. அங்கவை யென்பது ௮வை யென்ற பொருண்மையே கொண்டு 
நிற்றவின்‌, ஒரு சொன்‌ னீர்மைத்‌ து என்றார்‌. 

6. தம்‌ உணர்வின்‌ தமீ--தம்‌ முணர்வினது தமி என ஆறாவது விரிய 
நிற்றவின்‌, ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகை யென்றார்‌. தமி—தம்மை 
யுடையதாடிய முதல்‌, எனவே, தம்முணர்வின்‌ தமி தமது முதல்‌ 
எனப்‌ பொருள்பவெ தாயிற்று, 


பொது---இலக்கணவியல்‌ 147 


ஈண்டுஅருளேன்ற து 1ஏற்புழிக்‌ கோடலால்‌ திரோதான சக்தி 
யின்மேல்‌ நின்றது.” அருளாலென விரித்து அளர்தறிற்‌து அறியா 
வென, உவமைக்கோதிய வினையைப்‌ பொருளினும்‌ கூட்டி உரைக்க, 


1. 


ஏற்புழிக்‌ கோடல்‌-—ஒருவகை உத்தி, இதனைத்‌ தொல்காப்பியர்‌ 
““ பல்போருட்த ஏற்பின்‌ நல்லது கோடல்‌ ?? என்பர்‌, அருள்‌ என்‌ 
மத முதல்வன்‌ சத்தியாகும்‌, “ அருளுண்டாம்‌ ஈசற்குஅது சத்தி 
யன்றே ?? என்று?ஆசிரியர்‌ கூறுவர்‌. “£ அருளே யுலகெல்லாம்‌ ஆள்‌ 
விப்பத ஈசன்‌, அருளே பிறப்பறுப்பதானால்‌ -— அருளாலே, மெய்ப்‌ 
பொருளை நோக்கும்‌ விதியுடையேன்‌ '? (காரைக்‌. அற்பு, 9) என்று 
பண்டைச்‌ சான்றோரும்‌ கூறுதல்‌ காண்க, இச்‌ சத்தி, பராசத்தி, 
திரோதானசத்தி, ஞானசத்தி, ிரியாசத்தி எனப்‌ பலவகையாகச்‌ 
கூறப்படுதலின்‌, இவ்வகையுள்‌ இரோதான சத்தியை மேற்கோடற்கு 
அதரவு கூறுவார்‌ ஏற்புமிக்‌ கோடல்‌ என்ற உத்தியைக்‌ காட்டினார்‌, 
“பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம்‌ இரியை?? 
(சிவப்‌, 2) என ஆசிரியர்‌ உமாபதிசிவனர்‌ கூ அமாற்றால்‌ சத்தி வகை 
யுணரப்படும்‌. இச்‌. சத்தியால்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளை, “£ ஒன்றதாய்‌ 
இச்சா ஞானச்‌ இரியை யென்றொரு மூன்றாக, நின்றிடும்‌ சத்தி 
இச்சையுயிர்க்‌ கருணேசமாகும்‌, ஈன்றெலாம்‌ ஞானசத்தியான்‌ ஈயர்‌ 
தநிவன்‌ காதன்‌, அன்றருட்ரியை தன்னா லாக்குவ னூல 
மெல்லாம்‌”? (சிவ, சித்தி, 1. 63) என்று ஆசிரியர்‌ கூறுமாற்றா லறிக, 
திரோதான சச்தியாவது, “ மலம்‌ பக்குவமாதற்‌ பொருட்டுப்‌ பஞ்ச 
இருத்தியம்‌ செய்யவேண்டுமென நிற்பது. இந்நிலை கன்மத்திற்‌ 
கேற்றவாறு உயிர்களைச்‌ செலுத்தவும்‌ போகங்களைத்‌ கோற்றுவிச்‌ 
கவும்‌ எண்ணியதென்றா அவற்றிற்கு வேண்வெனவற்றைச்‌ றப்‌ 
பாக அறியாமலும்‌ அறிவிக்காமலும்‌ நிற்றலால்‌ திரோதான மென்ற 
வாறாயிற்‌ ?' ென்பர்‌. 

மெய்வாய்‌ முதலியன அளர்தறிந்தறியா ; அவைபோல்‌ உயிர்கள்‌ 
அருளால்‌ அளரந்தறிந்தறியா என இயைந்து நிற்கும்‌, இதன்கண்‌ 
மெய்‌ வாய்‌ முதலிய உவமைக்கோதிய அளர்தறிர்‌தறியா என்ற 
வினையை, உயிர்கள்‌ என்ற பொருட்கும்‌ அளரந்தறிக்தறியா உயிர்‌ 
கள்‌ எனக்‌ கூட்டி யுரைக்கின்றமையின்‌ இவ்வாறு கூறினார்‌. மெய்‌ 
வாய்‌ முதலியன உவமை ; உயிர்கள்‌, உவமேயமாகிய பொருள்‌, 


148 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இதனுள்‌ விளம்பிய வள்ளத்து மேய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு அளந்தறிந்‌ 
தறியா வென்றது ஓரதிகரணம்‌ ; ஆங்கவைபோலத்‌ தாந்த முணர்வின்‌ 
தமியருள்‌ காந்தங்கண்ட பசாசத்‌ தவையே யென்றது ஓரதிகரணம்‌) 
ஆக இரண்டதிகரணத்தது இச்சூத்திமென்‌ ௮ுணாக. 


முதலதிகரணம்‌ 
! தண்டு ஐயுணர்வுகள்‌ ஆன்மாவால்‌ உணரும்‌ என்றது 
என்றது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, 2தாமரையிலையின்‌ நீர்போல்‌ புருடன்‌ 
பேற்றற்று நிற்பப்‌ புருடன்‌ சக்நிதியிற்‌ புத்திதத்துவமே ஐம்போறி வழியான்‌ 
விடயங்களை அறியுமென வமையும்‌ ; அவ்வாறன்றிக்‌ கருவிகளோடு 
கூடிப்‌ புருடனே அவத்தைப்படுமேன மேற்கூறியது அமையுமாறு என்னை 
யேனச்‌ *சாங்கியநூலார்‌ மதம்பற்றி நிகழுங்கடாவை ஆசங்கித்துச்‌ சுத்தி 
ரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) வெளிப்படை, 


உணர்விற்‌ கேதுவாகிய பொறிகளை உணர்வென்று உபசரித்தார்‌. 


1. ௯. தேசிகர்‌ உரை: ஈண்டு -- இவ்விரண்டு அதிகரணங்களுள்‌ 
வைத்து இம்‌ முதலதஇிகரணத்து ; ஐயுணர்வுகள்‌--உணர்விற்‌ கேது 
வாகிய ஐம்பொறிகள்‌ ; ஆன்மாவர்ல்‌ உணநம்‌ என்றது--உயிரால்‌ 
விடயங்களை யறியும்‌ எ-று. 

2. “சமல நீர்போற்‌ பிரிக்‌இருப்பார்‌ பேசார்‌ பிறர்க்கு ஒளவையார்‌. 

3. பற்றற்று நிற்ப என்றது, உயிரானது இர்திரியங்களோட்‌ கூடி 
யிருப்பினும்‌ அவற்றிற்‌ பற்றின்றி நிற்க என்பது. 

& சாங்கிய காரிகை 85 முதலாகவரும்‌ காரிகைகட்கு வர்சஸ்பதி முத 
லாயினார்‌ கூறும்‌ உரைகளால்‌ இக்கருத்‌ துண்மை அணியப்படும்‌. 

5, வினைமுதலும்‌ கருவியும்‌ எனவும்‌, கருவியும்‌ பயனும்‌ எனவும்‌, ஏது 
வும்‌ பயனுமெனவும்‌, காரணமும்‌ காரியமும்‌ எனவும்‌ இயைபுடைய 
வற்றைச்‌ கூறுமிடத்து, ஒன்றிற்காக இயைபுடைய பிறிதொன்றை 
யெடுத்து மொழியும்‌ உபசார வழக்கு வகையில்‌, பொறியும்‌ உணர்வும்‌ 


போது---இலக்கணவியல்‌ 149. 


ஏது 

அவற்றினான்‌ ஆன்மா ஒற்றித்துக்‌ காணினல்லது அவையொன்றை 
யும்‌ விடயியா வாகலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌ 1அதற்குப்‌ பிரமாணம்‌ என்னை என்பாரை 
நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) அவ்‌ வைம்பொறிகளோடும்‌ உயிர்‌ ஒற்றுமைப்பட்டு 
நின்னு அறிந்தாலன்றி அவை ஒரு விடயத்தையும்‌ விடயிக்கமாட்டா 
வாகலின்‌ ஈண்டு ஐயுணர்வுகள்‌ ஆன்மாவால்‌ உணருமென மேற்‌ 
கொண்டது எனக. 

ஆன்‌ ?உடனிகழ்ச்சிப்‌ பொருட்கண்‌ வந்தது. 

உம்மை இழிவு இறப்பு ; மு.ற்றுமாம்‌. 

எதிர்மறை முகத்தாற்‌ கூறினார்‌, 3இன்றியமையாமை விளக்கு 
தற்கு. . 

உதாரணம்‌ 
ஐம்பொறியை யாண்டங்‌ கரசாயுள நிற்ப 
ஐம்பொறிக ளுள்ள மறியாவாம்‌--ஐம்பொறியின்‌ 
காணாதேற்‌ காணாது காணுமுளங்‌ காணாதேல்‌ 
காணாகண்‌ கேளா செவி. 


என்றது உதாரணம்‌. 


ஏ.துவும்‌ பயனுமரய்‌ இயைந்து நிற்றல்‌ பற்றி, ஏதுவாகிய பொறியைக்‌ 
கூறவேண்டிய விடத்து அதன்‌ பயனாய்‌ இயைபுடைய உணர்வை 
யெடுத்தோதினமையின்‌ (ஐயுணர்வுகள்‌ என), ££ உணர்வென்று 
உபசரித்தார்‌ ?? என்றார்‌, 

1, அதந்கு—ஜஐம்பொறிகளும்‌ ஆன்மாவால்‌ உணரும்‌ என்பதற்கு, 

2. உடனிகழ்ச்பெ்‌ பொருள்‌: அவற்றொடு என ஒடுவுருபின்‌ பொருள்‌. 
அவற்றொடு ஒற்றித்து நின்று தானும்‌ உடன்‌ காண்பது உட 
னிகழ்ச, ச 

8. அவற்றோடு ஆன்மாவின்‌ இன்றியமையாமை விளக்குதற்‌ கென்பது 
கருத்த. 


150 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்னுதலிற்றோ வேனின்‌, உயிர்‌ அங்ஙனம்‌ ஒற்றுமைப்பட்டு நின்று 
சேலுத்துதலும்‌ அவை உயிரையின்றி அமையாமையும்‌ எற்றாற்பேறுதும்‌ 
என்பாரை நோக்கி ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அரசு ஆய்‌--௮ரசன்‌ அத்தாணிமண்டபத்தின்‌ வைத்‌ 
தன்்‌€ழ்க்‌ கருமஞ்செய்வோரை அவரவர்க்குரிய காரியங்களில்‌ 
செலுத்தி ஆளுமாஅ போல, 


உளம்‌ ஐம்போறியை ஆண்டு அங்கு நிற்ப--உயிர்‌ ஐம்பொ.றிகளை 
அவ்வவற்திற்குரிய விடயங்களிற்‌ செலுத்தி ஆண்டு 'இலாடத்தானத்‌ 
தின்‌ மிற்றலான்‌, 

ஐம்பொறிகள்‌ உள்ளம்‌ அறியாவாம்‌--அரசனால்‌ ஏவப்பட்டோர்‌ 
ஏவிய கருமமாத்திரையி னன்றி அதிகத்திற்‌ செல்லமாட்டாமை போல 
அவ்வைம்பொறிகள்‌ *உயிரை அறியமாட்டா வாயின, 

அற்றேல்‌, ஐம்பொறிகள்‌ உயிரானன்றி அறிதல்‌ அமையா 
தாயினும்‌ உயிர்‌ ஐம்பொ.றிகளா னன்றியும்‌ அறிதல்‌ அமையும்போ லும்‌ 
எனின ; i 


*ஐம்போறியில்‌ காணாதேல்‌ காணாது காணும்‌ உளம்‌ காணாதேல்‌ 
காணா கண்‌ கேளா சேவி -- ஒரு கருமஞ்‌ செய்தற்கண்‌ அரசரும்‌ 


1. சாக்ரெத்‌ தானமாக புருவ௩டு '£ இலாடத்தான ?? மென்பது, 

2. தமக்குப்‌ புலப்படும்‌ விடயங்களை அறின்றனவேயன்றி, உடனிருர்து 
செலுத்தும்‌ உயிரை அறியமாட்டா வாயின, 

9. ஐம்பொறிகளோடு கூடிநின்று அறிதலையின்றித்‌ தானேயும்‌ அறியும்‌ 
போலு மெனின்‌ என்பது கருத்து. 

4, ஐம்போறியில்‌ காணுதேல்‌--ஐம்பொறிகளோடு ஒற்றித்து நீன்று 
காணாதொழியுமாயின்‌ ; காணும்‌ உளம்‌--பொருள்களை அறியும்‌ இயல்‌ 
பினதாகிய உயிர்‌ ; காணுது-அறிதலைச்‌ செய்யாது ; கண்‌ காணா 
கண்களும்‌ காண்டலைச்‌ செய்யா ; செவி கேளா-செவிகளும்‌ கேட்‌ 

ட்‌ டலைச்‌ செய்யாலாம்‌ எ-று, ஈண்டு உயிரைக்‌ “£ காணுமுளம்‌ ?? என்ற 
தத்சேற்ப அருணந்திசிவனூர்‌, *அ.றிக்திடும்‌ ஆன்மா”? (சிவ, சித்‌. 5. 8,) 


என்பது காண்க, 


போது-—இலக்கணவியல்‌ 151 


அமைச்சர்‌ முதலாயினோரும்‌ தம்முள்‌ இன்றியமையாதவாறு போல 
ஒன்றனை விடயித்தற்கண்‌ உயிரும்‌ ஐம்பொறிகளும்‌ தம்முள்‌ இன்றி 


யமையா எனக. 


அன்னவாதல்‌ உயிர்‌ ஐம்பொறியின்‌ நீங்கிச்‌ சொப்பனத்தானத்‌ 
இன்‌ எய்‌ இயவழிக்‌ கண்டுகொள்க, 


நிற்ப வென்னுஞ்‌ செயவெனெச்சம்‌, “ மழை பெய்யக்‌ குளம்‌ 
நிறைந்தது '” என்புழிப்போல, நிற்றலான்‌ எனக்‌ காரணப்‌ பொருட்‌ 
டாய்‌ நின்றது. இவ்வாறு உரையாக்கால்‌ இஃது ஏ.துவின்‌ பொருளை 
வலீயு௮ப்பதாய உதாரணமாதற்கு ஏலாமை யறிக, 7 


இரண்டாமதிகரணம்‌ 


இனி 'இதுவுந்‌ தமது முதலாலே உணரும்‌ என்றது 
என்பது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌ கருவி சடமாகலின்‌ சித்தாகிய உயிரா 
னன்றி அமையாவாயினும்‌, சித்தாகிய உயிர்‌ “முதல்வனது உபகாரத்தை 
அவாய்நிற்பதன்றி அவாவுமாயின்‌ முதல்வனும்‌ அவ்வாறே பிறிதோன்றன்‌ 
உபகாரத்தை அவாவுமெனப்பட்டு மேலும்‌ வரம்பின்றி யோடும்‌ என 
ஈசுரவவிகாரவாதி முதலியோர்‌ கூறும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ 
பிற்கூற்றைக்‌ குறித்துக்‌ கண்ணழித்து உரைத்து மேற்கோடல்‌ 
நுதலிற்று. 


1. சு. தே. உரை: இதுவும்‌-இவ்வான்மாவும்‌ ; தமது ழதலாலே-- 
இறைவனாலே ; உண்நம்‌ என்றது-— அறிவிக்க வறியும்‌ எ-று, ££ ஒரு 
வனே உயிர்கட்‌ கெல்லாம்‌ ஒருவனாய்‌ உணர்த்தி நிற்பன்‌? (சிவ. 
சித்‌. 5. 5.) என்றும்‌, “காண்பாரார்‌ கண்ணுதலாய்‌ காட்டாக்காலே ?? 
(திருநா, 309, 3.) என்றும்‌ சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க, 


152 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தமது "முதல்‌ என்பது * யான்‌ எம்மூர்‌ புகுவன்‌ நீ நும்மூர்‌ புகுவை ' 
என்பழிப்போல வேறு முடிபு கோடலின்‌ பால்வழுவன்மை யுணர்க. 

8உம்மை இறந்தது தழீஇய வெச்சம்‌. 

இம்முறைமை தமக்கொரு முதலுடையவற்றிற்கேயன்றி ஏனைப்‌ 
பொருட்கு இன்மையின்‌ வரம்பின்றி ஓடுமாறில்லை என்பார்‌, தமது 
முதலேன்று உடம்பொடு புணர்த்தோதினார்‌. தம்முணர்வின்‌ றமி 
யென்றதும்‌ அத. 


1. 


“தத்துவங்களும்‌ உயிரும்‌ தமக்கொரு முதலுடையனவாதலும்‌ 


தமது என்பதில்‌ தம்‌ “என்பது உயிர்களின்‌ பன்மை மேலும்‌ அது 
வென்னும்‌ ஆறனுருபு முதலைச்‌ சுட்டியும்‌ நிற்றலின்‌ ££ எம்மூர்‌ ?? 
என்பதுபோல வேறு முடிபு என்றார்‌. தம்‌ என்றது பன்மைப்‌. 
பாலும்‌ அதுவென்‌ னருபு ஒருமை குறித்தலும்‌ பற்றி தமது என்பது 
பால்வழுப்‌ போலுமென மயங்காமைப்‌ பொருட்டு இத கூறப்பட்டது. 
“ இதுவும்‌ !? என்றவிடத்து உம்மை, முதலதிகரணத்துக்‌ கூறிய 
கருத்தைத்‌ தழுவிக்கொண்டு நிற்றல்‌ பற்றி, “ இறமர்‌தது தழீஇய 
எச்ச வும்மை ? யென்றார்‌. 

உடம்போடு புணர்த்தல்‌ என்பது ஒருவகை யுத்தி, தமது என்பதன்‌ 
முதலாயெ தம்‌ மென்றது உயிர்ப்‌ பன்மைகளை யுளப்படுத்தி நிற்பதே 
யன்றி, சமக்கொரு முதலையுடைய எல்லாவற்றினையும்‌ அகப்படுத்தி 
நிற்கும்‌ இயைபினால்‌, அவ்வியைபும்‌ உடன்தோன்றக்‌ கூறுதல்‌, 
இதனால்‌, தனக்கொரு முதலை வேண்டாது தானே முழு முதலாய்‌ 
நிற்கும்‌ முதற்பொருள்‌ விலக்கப்படுசலால்‌ “வரம்பின்றி யோடுதல்‌”' 
என்னும்‌ குற்றத்துக்கு இடமில்லை. தமக்கொரு முதல்‌, அந்த 
முதலுக்கு முதல்‌, முதலுக்கு முதல்‌ எனச்‌ செல்வது வரம்பின்றி 
யோடுதல்‌ என்னும்‌ குற்றம்‌, 

தத்துவங்கள்‌ உயிரைத்‌ தமக்கு முதலாகவுடையனவென்பஅ, ஆன்மா 
வின்‌ உண்மையை வற்புறுத்த மூன்றாஞ்‌ குத்திரத்தாலும்‌, உயிர்‌ 
கள்‌ இறைவனைத்‌ தமக்கு முதலாகவுடையன வென்பது, ₹*ஆணையிற்‌ 
போக்கு வரவு புரிய ?? என இரண்டாஞ்்‌ சூத்திரத்‌ தாலும்‌, இறைவன்‌ 
தனக்கு வேறொரு முதலுடைய னல்லன்‌ என்பது எய்த “£ அந்தம்‌ 
ஆதி” என முதற்‌ குத்திரத்தாலும்‌ உணர்த்தினமை தோன்ற, 
* மேற்கூறிய குத்திரங்களாற்‌ பெறப்பட்டன ?” என்றார்‌, 


போது---இலக்கணவியல்‌ 158 


முதல்வனுக்கு ௮ஃதின்மையும்‌ மேற்கூறிப்‌ போந்த சூத்திங்களான்‌ 
பெறப்பட்டன வென்பது கருத்த. 


ஏது 


'இவ்வான்‌மாத்‌ தன்னாலே உணரும்‌ இந்திரியங்களைப்‌ போலத்‌ 
தானும்‌ தன்னையுணராது நிற்றலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, உயிர்‌ "ஐம்போறியிற்‌ சடமன்மையான்‌ 
அவற்றை எடுத்துக்காட்டி மேற்கோடல்‌ ஈண்டைக்கு அமையாது 
என்பாரை நோக்கி அதனைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


சடமும்‌ சேதனமுமாய வேறுபாடுபற்றித்‌ தம்முள்‌ ஒவ்வா 
வாயினும்‌ தம்மையும்‌ தமது முதலையும்‌ ௮றியமாட்டாமைக்கண்‌ ஐம்‌ 
பொறியும்‌ உயிருக்‌ தம்முள்‌ ஓக்குமாகலின்‌, அதுபற்றி அங்ஙனம்‌ 
மேற்கோடல்‌ அமையும்‌ என்பது கருத்து. 


1. ௬. தேசிகர்‌. உரை: டுவ்வான்மா -- இவ்வுயிர்கள்‌ ; தன்னாலே 
உணரும்‌--தம்மாலே விடயிக்கும்‌ ; இந்திரியங்களைப்‌ போல--செவி 
முதலிய பொறிகளைப்போல ; தானும்‌ சடமும்‌ சேதனமுமாய 
வேறுபாபெற்றித்‌ தம்முள்‌ ஒவ்வாவாயினும்‌ இவ்வுயிர்களும்‌ ; தன்னை 
உணராது நீற்றலான்‌— தம்மையும்‌ தம்முடைய முதல்வனையும்‌ அறி 
யாது நிற்குமாகலான்‌ இதுவும்‌ தமது மதல யுண்நம்‌ என மேற்‌ 
கொண்டது எ-று. 

2, ஐம்பொறியின்‌--மெய்‌ வாய்‌ முதலிய ஐம்பொறிகளைப்போல, 
இனமாய வற்றையே எடுத்துச்காட்டல்‌ வேண்டும்‌ என்னும்‌ இலக்‌ 
கண முறைமை நோக்‌, சேதனமாகிய உயிர்க்குச்‌ சமமாக ஐம்‌ 
பொறிகளை எடுத்துக்‌ காட்டல்‌ பொருந்தாது என்பாரை மறுத்து 
அங்ஙனம்‌ காட்தெற்குள்ள இயைபு உண்டு என இதனால்‌ குறிக்‌ 
இன்றார்‌. “£ உவமையும்‌ பொருளும்‌ ஒத்தல்வேண்டும்‌?? (தோல்‌. போ, 
உவ. 8) என்பதற்கேற்ப, * இப்பால்‌ சடமும்‌ தம்முள்‌ ஓக்த 
மாகலின்‌ ?? என்பது காண்க, 


20 


154 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
உதாரணம்‌ 


மன்னுசிவன்‌ சந்நிதியின்‌ மற்றுலகம்‌ சேட்டித்த 
தென்னு "மறையின்‌ இயன்மறந்தாய்‌--சொன்னசிவன்‌ 
கண்ணா வுளம்வினையாற்‌ கண்டறிந்து நிற்குங்காண்‌ 
எண்ணான்‌ சவனசத்தை யின்று 


என்றது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, தன்னால்‌ உணரும்‌ இந்திரியங்களை ஈண்‌ 
டைக்கு உவமை கூறின்‌ அவ்விந்திரியங்கட்கு வரும்‌ பயன்‌ அவற்றினால்‌ 
ஒற்றித்துக்‌ காணும்‌ உயிர்க்காயவாறு போல, உயிர்க்கு வரும்‌ 
இன்பத்‌ துன்பப்‌ பயனும்‌ உயிரான்‌ ஒற்றித்துக்‌ காணும்‌ முதல்வனுக்கு 
ஆதல்‌ வேண்டூமென்பாரை நோக்கி அங்ஙனம்‌ ஆகாமை கூறி அதனை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) மன்னுசிவன்‌ சந்நிதியின்‌ உலகம்‌ சேட்டித்தது என்‌ 
னும்‌ மறையின்‌ இயல்‌ மறந்தாய்‌--3ஈண்டுக்‌ கூறிய கருதலளவையே 
யன்றி நிலைபெற்ற முதல்வனது சந்நிதியிற்‌ பிரபஞ்சம்‌ செயற்படு 
கின்றதென்று ஓதும்‌ வேதப்‌ பொருளையும்‌ அறியாது பிணங்குனெற 
பேதரய்‌, 

உளம்‌ சோன்ன சிவன்‌ கண்ணா வினையால்‌ கண்டு அறிந்து 
நிற்குங்காண்‌—உயிராவது தமக்கெனவோர்‌ காரணமின்றித்‌ தன்‌ 
பொருட்டே அறிவனவாய அவ்விந்திரியங்கள்‌ போலன்றி அவ்வேதத்‌ 
அள்‌ எடுத்தோதப்படும்‌ முதல்வன்‌ தனக்குக்‌ காட்டாக நிற்பத்‌ தான்‌ 
செய்த வினைக்டோக ஒன்றனை யறிந்து நிற்கும்‌, அவ்வேறுபாடு 


1. “ தஸ்ய பாஸா ஸர்வம்‌ இதம்‌ விபாதி | ”_—கடவல்லி யுபநீஷத்‌. 

2. ஆன்மா இறைவனாலே யுணகும்‌ ; என்னை, இவ்வான்மாத்‌ தன்னை 
யுணராது கிற்றலான்‌ ; தன்னாலே யுணரும்‌ இர்திரியங்களைப்‌ போல 
என்பது கரு தலளவை, 

8. வேதப்பொருளை எடுத்தோ துவது உரையளவை, 

4, கண்ணின்‌ தொழில்‌, காண்டலும்‌ காட்டலு மாதலின்‌, கண்ண 
என்றதற்குச்‌ காட்டாக நீற்ப வென உரை கூறினார்‌. 


போத--இலக்கணவியல்‌ 165 


அறிவாயாக ; இன்று ஆகலான்‌ சிவன்‌ அசத்தை எண்ணான்‌-—௮ங்‌ 
நனம்‌ காட்டா நிற்பினும்‌ தன து சந்நிதியில்‌ ௮௪த்தெல்லாம்‌ சூனிய 
மாகலான்‌ மங்கல வடிவினனாய முதல்வன்‌ அவ்வுயிர்போல்‌ அவற்றை 
அனுபவியான்‌ என்றவாறு. 

இதனுட்‌ 2சிவனென்ற து மன்னுசிவன்‌ என்புழிப்‌, பேரின்பத்‌ 
திற்குக்‌ காரணமென்னும்‌ பொருட்டாய்த்‌ தனது சந்நிதிக்கண்‌ உல 
கத்தைச்‌ சேட்டிப்பித்தற்‌ குரிய இயைபுணர நின்றது, சோன்ன 
சிவன்‌ என்புழி முற்றுணர்வினன்‌ என்னும்‌ பொருட்டாய்க்‌ காட்டு 
ஆதற்குரிய இயைபுணர நின்றது. எண்ணான்‌ சிவன்‌ என்புழித்‌ தாய 
தன்மையன்‌ என்னும்‌ பொருட்டாய்‌ ௮௪த்தை எண்ணாமைக்குரிய 
இயைபுணர நின்றது; ஆதலால்‌ கூறியது கூறலன்மை உணர்க. 
அஃது அம்‌ முப்பொருளுடைத்‌ தென்பது சோம சம்பு பத்ததி 
வியாக்கியான முதலியவற்றுட்‌ காண்க. சிவதத்துவ விவேகத்துள்‌ 
மூவகைப்‌ படுத்தோதிய பொருளும்‌ இவையே யாமானு கண்டு 


கொள்க. 


1. இன்று என்பது அ௮சத்தின்‌ வினையாதலின்‌, ௮ச,த்தை எண்ணான்‌ 
என்ற வாக்கயத்தோடு இயைபுண்மையைக்‌ காட்டும்‌ ££ ஆகலான்‌ ?? 
என்ற சொல்‌ எஞ்ச நிற்றெது. இதுபற்றியே “£ ஆகலானென்பது 
சொல்லெச்சம்‌ ?' என்பர்‌. 

2. இவ்‌ வெண்பாவின்கண்‌ செவனென்பது “ மன்னு சிவன்‌ 
சொன்ன சிவன்‌ '? என்றும்‌ “£ எண்ணான்‌ சிவன்‌ ?' என்றும்‌ மும்‌ 
முறை கூறப்பட்டிருத்தவின்‌, அம்மூன்றற்கும்‌ தனித்தனிப்‌ 
பொருள்ஈலம்‌ இங்கே கூறப்படு ௮. 


என்றும்‌, 


8. மூவகையாவன,:-- . த 

££ உலகெலாம்‌ தனதொரு சிறு கூற்றினுள்‌ அமைய 
அலகில்‌ ஆற்றலான்‌ நிறைந்தவன்‌ என அருனூலோர்‌ 
குலவியேத்துவோன்‌ எவன்‌ அவன்‌ உமையொரு கூற்றின்‌ 
அலக்கரைச்‌ களச்சவ பிரானடியிணை போற்றி, 

“£ செவியுற வாங்க மோகத்‌ தஇண்படை எலையிற்‌ பூட்டும்‌ 
கவிகைவேள்‌ மடியச்சற்றே கறுத்தியோ குறையும்‌ பெம்மான்‌ 
குவிதழை நிறையப்‌ பூத்த கோழிணர்ப்‌ பதுமச்‌ செங்கேழ்‌ 
அவிர்தரு விழித்திக்‌ கென்றன்‌ வினையிலச்‌ காகு மாலோ, 


166 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
ஈண்டு உலகம்‌ என்றது உயிர்களை. 


மறையின்‌ இயலும்‌ பொருளை மறையின்‌ இயல்‌ என்று உப 
சரித்தார்‌. 

இறந்தது தழீஇய எச்சவும்மை விகாரத்தால்‌ தொக்கது. 

மறந்தாய்‌ என்பது விளியுரு பேற்ற பெயர்‌, 

ஈண்டுச்‌ சந்நிதி என்றது அவிகாரவாதிகள்‌ கூறும்‌ 2 அபிமுக 
மாத்திரை யன்று என்பார்‌ சோன்ன சிவன்‌ கண்ணா என்றார்‌. இவ 


சத்தி அவ்வக்‌ காரியங்களின்‌ ூஉன்முக மாதலாகிய சங்கற்பமே 
ஈண்டுச்‌ சந்நிதி யெனப்படும்‌ என்பதாம்‌. 


££ இருமா லிக்திரன்‌ பிரமன்‌ உபமணியன்‌ 

தபனனக்தி செவ்வே ளாதி 

தீருமமுது குரவருக்குக்‌ தன தருளால்‌ 
ஆரியத்‌ தலைமை ஈல்‌இ 

வருமெவர்க்கு முதற்குருவாய்‌ மெய்ஞ்ஞான 
மூ.த்திரைக்கைம்‌ மலரும்‌ வாய்ந்த 

உருவழகுவ்‌ குறுககையும்‌ காட்டியருள்‌ 
தருஞ்சிவனை யுனத்‌ தில்‌ வைப்பாம்‌. ?? 

சிவதத்துவ விவேகம்‌. பாயிரம்‌. 


1. மதக்தாய்‌--மறர்தவனே, இச்கருத்தால்தான்‌, உரையின்கண்‌ மறதி 
யால்‌ அதியாது பிணங்குன்ற பேதாய்‌ என்று கூறினார்‌. மறக்‌ 
தான்‌ என்னும்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ விளியுருபேற்று மறந்தாய்‌ 
என வர்தது; **தொழிலிற்‌ கூறும்‌ ஆனென்னிறுதி, ஆயாகும்மே 
விளிவயினான ?? (விளி, 16) என்பது தோல்காப்பியம்‌. 


2. அபிமுகம்‌--நேர்முகம்‌. 


8.  உன்முகம்‌-மேல்கோக்குதல்‌; வெ௪சத்தியான அ உயிர்களின்‌ பொருட்டு 
நிகழவேண்டிய அவ்வக்‌ காரியங்களின்‌ கேர்பட கோக்குதலாகய 
சங்கற்பமே ஈண்டுச்‌ சந்நிதி யென்று விளச்சப்படுற ௮. 


போது-- இலக்கணவியல்‌ 167 


காந்தம்கண்ட பசாசத்தவையே- யென்றது !'ஒருபுடை யுவமை 


யாதல்‌ பற்றியே, பிறிதன்று என்பது கருத்து. 


வினையாலேன்றது ஐம்பொறிபோலன்றி 


2உணர்தற்பயன்‌ 


உயிர்க்கேயாதற்கு ஏதுக்‌ காட்டியவாறு, 

கண்டறிதல்‌ ஒருபொருட்‌ பன்மொழி. எண்ணல்‌ ஈண்டு அனுப 
வித்தல்‌ மேற்று. இன்று என்பது சாதி யொருமை. *அவனேதிர்‌ என்‌ 
பது அவாய்‌ நிலையான்‌ வந்து. 


ஆகலானென்பது சொல்லெச்சம்‌. இன்றாதல்‌, யாவையும்‌ 


கார்தம்கண்ட பசாச,த்தவலையே யென்பது காந்தத்தின்‌ சந்நிதியில்‌ 
பசாசம்‌ (இரும்பு) ௮சைதலாகிய தொழிற்படுதலொன்றே ஈண்டு 
உவமையாவது : காந்தத்திற்குச்‌ சங்கற்பம்‌ உண்டோ இல்லையோ ; 
இல்லையாதலின்‌ இதனைக்‌ காட்டுகல்‌ ஆமோ, ஆகாதோ என்றெல்‌ 
லாம்‌ கூறுதற்கு இடமில்லை யென்பார்‌, ££ ஒருபுடையுவமை யாதல்‌ 
பற்றியே, பிறிதன்று ?? என்றார்‌. இக்கருத்தே நன்கு விளங்க, 
“£ தாந்தங்கண்ட பசாசத்தவையே யென்று சந்நிதியை யெடுத்துக்‌ 
கூறியது ஒருபுடையொக்தல்‌ பற்றியே பிறிதன்றென்பது கருத்‌ ?? 
எனச்‌ சிவஜான பாடியத்தும்‌ கூறினார்‌. 

ஐம்பொறிகள்‌ சடமாதலால்‌ தாமே வினைசெய்வன வல்ல ; உயிர்‌ 
சேதனமாதலால்‌ தன்‌ வினைச்கேற்பவே உணர்தலாகிய பயனை எய்து 
தல்‌ பற்றி, வினையால்‌ என்றது உயிர்‌ கண்டறிதற்த ஏதுவாமேனக்‌ 
காட்டியவாறு என்றார்‌. 

அசத்தெல்லாம்‌ இல வெனப்‌ பன்மையாற்‌ கூறாது இன்றென 
ஒருமையாற்‌ கூறியதற்கு அமைதி காட்வொராய்‌ இன்றென்பது 
சாதியோந்மை?' யென்றார்‌. அசத்து ,என்றவழி, ௮௪த்தாயுள்ள 
பொருளெல்லாம்‌ அடங்க, அச்சொல்‌ ஒருமையாய்‌ நிற்பதபற்றி, 
₹ சாதியோரமை ”' என்றார்‌. இன்றாதல்‌—சத்தெதிர்யாவையும்‌ 
குணியமாதல்‌. 

இன்றாதற்கு இடம்‌ எவனது எதிராதலால்‌, “£ அவனெதிர்‌ என்பது 
அவாய்‌ நிலையாய்‌ ?' வந்ததாயிற்று, ஒரு வினை நிகழ்ச்சிக்கு இடமும்‌ 
காலமும்‌ கருவியும்‌ வினைமுத லும்‌ இன்றியமையாவா தலின்‌, இன்றாத 
லாய வினைக்கு இன்றியமையாத இடம்‌ ௮வாய்நிலை யாயிற்று. 


158 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
சூனியம்‌ சத்தேதிர்‌ 1என்புழிப்‌ பெறப்படும்‌. இக்கருத்தே பற்றி 


“ மாயை மருவிடான்‌ வெனவன்கண்‌, உறைதரா து அசேதனத்தால்‌ ”? 
என்றார்‌ ூவழிநூலாசிரியரும்‌. '£ உன்னுதரத்தே கிடந்த இடம்‌ உறுவ 
தெல்லாம்‌, உன்னுடைய தென்னாய்‌ நீ யுற்றனையோ-—மன்‌ அயிர்கள்‌ 
அவ்வகையே காணில்‌ கழிவதுவும்‌ ஆவதுவும்‌, செவ்வகையே நின்ற 
சிவன்‌ பால்‌ '' என்றதும்‌ இவ்வியல்பு நோக்கி. 


உதாரணம்‌ 


வெய்யோ னொளியி லொடுங்கி விளங்காது 
வெய்யோனை யாகாத மீன்போல--மெய்யவனில்‌ 
*கண்டுகேட்‌ டுண்டுயிர்த்‌ துற்றறியு மைம்புலனைக்‌ 
கண்டுடனாய்‌ மன்னுதலைக்‌ காண்‌ 
என்பது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, உயிர்‌ அங்ஙனம்‌ உணர்த்த உணருங்கால்‌ 
முதல்வனின்‌ வேறு நின்று உணருமோ ? ஒன்றாய்‌ நின்று உணருமோ ? 
என்பாரை நோக்கி, அவ்விரண்டு இயல்புமின்றி நின்று உணருமாறு 
உணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) வெய்யோன்‌ ஒளியில்‌ ஒடுங்கி _ ஞாயிற்றொளியின்‌ 
அடங்கி ; விளங்காது அதனின்‌ வேறாய்‌ விளங்கித்‌ தோன்‌ அதவின்றி; 


% 


1, சிவ. போ, து, 7. 

. சிவ. சித்‌, ௧. 6. 6. 

8... திநக்களிற்றுப்படியார்‌. 87. 

4. கண்டுகேட்‌ டுண்டுயிர்த்‌ தூற்றறியு மைம்புலனும்‌, ஒண்டொடி 
கண்ணே யுள 2_தறள்‌, 

ம. வேய்யோன்‌ ஒளியில்‌ ஒடுங்கி யெனவே, அதனின்‌ வேறாய வழி 
ஓடுங்‌9 நிற்றல்‌ பெறப்படாமையின்‌, விளங்காது என்றற்கண்‌, அத 
னின்‌ வேறய்‌ விளங்கித்‌ தோன்றுதலின்றி யென உரை கூறப்‌ 
படுறது, 


பொது---இலக்கணவியல்‌ 159 


1வேய்யோனை ஆகாத மீன்போல--௮துவாய்‌ ஒழிதலும்‌ இல்லாத 
நாண்மீன்கள்‌ 2அஞ்ஞாயிற்றானே ஒளியுடையவாமாறு போல ; 


கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும்‌ ஐம்புலனை மேய்‌ 
அவனில்‌ கண்‌ கண்டும்‌ கேட்டும்‌ உண்டும்‌ உயிர்த்தும்‌ இண்டியும்‌ 
அறியப்படும்‌ ஐவகை விடயங்களையும்‌ உயிர்‌ மெய்ப்பொருளாகிய 
முதல்வனால்‌ உணர்ந்து 7 


உடனாய்‌ மன்னுதலைக்‌ காண்‌--வேருதலும்‌ ஒன்றாதலுமின்றி அவ்‌ 
விரண்டி ற்கும்‌ பொதுவாய்‌ அடங்கி உடனாய்‌ நிலைபெறுதலை அறிவா 
யாக என்றவாறு. 


“உவமையடை பொருளினும்‌, பொருள்வினை உவமையினும்‌ 
சென்ற இயையும்‌, 5ஐ--சாரியை, நரண்மீன்‌ முதலியவற்றின்‌ ஒளி 


1. வேறாய்‌ விளங்‌. த்‌ தோன்றல்‌ இன்றெனவே, ஒன்றாய்‌ அஅவ அவாய்‌ 
இயைச்தொழியும்‌ போலும்‌ என்னும்‌ ஐய மறுத்தற்கு “வேய்யோனை 
ஆகாத ?? என்று விசேடிக்கன்றார்‌. 

2. இக்கால விஞ்ஞானிகளும்‌ சாண்மீன்களுக்கு ஒளி ஞாயிற்றானே 
யுண்டாமென்றே கூறுப, 

8, மெய்யவன்‌, மெய்ப்பொருளாகிய அவன்‌ என விரியும்‌; இன்‌ ஏதுப்‌ 
பொருட்கண்‌ வந்தஅ. 

4, வேய்யோன்‌ ஒளியில்‌ ஒடுங்கி விளங்கர்தெனவே ஒன்றாதலும்‌,வேய்‌ 
யோனை யாகாத எனவே வேறா தலும்‌ இல்லாமை மீனுக்கு அடை ; 
உயிர்‌ மேய்யவனில்‌ காணும்‌ என்பது பொருளாடய உயிரின்‌ வினை 
யாயிற்று, உடனாய்‌ மன்னுதலைக்‌ கர்ண்‌ என்ற விடத்து, உவமைக்‌ 
குரிய அடையை இயைத்து, ஒன்றாதலும்‌ வேறாதலுமின்றி என்‌ 
அம்‌, மீன்போல என்பதற்கு வெய்யோனின்‌ விளங்குதல்‌ போல 
என இயைத்து அஞ்ஞாயிற்றானே ஒளியுடைய வாமாறு போல 
என்றும்‌ உரை கூறுன்றா ராதலின்‌, “(உவமையடை பொருளி 
னும்‌, பொருள்வினை யுவமையினும்‌ சென்றியையும்‌ ”' என்றார்‌, - 

5. வெய்யோனை யாகாத என்பது வெய்யோனாகாத எனப்‌. பொருள்‌ 
படுதலின்‌, ஐகாரம்‌ சாரியை யாயிற்று, 


160 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யெல்லாம்‌ ஞாயிற்றானாய ஒளியே யென்பது !வேததூல்‌ துணிபாகலின்‌ 
அஃது ஈண்டைக்கு உவமையாயித்று. 
உயிரென்னும்‌ எழுவாய்‌ £மேலைவெண்பாவினின்றும்‌ வருவித்‌ 
துரைக்கப்பட்டது. 
உதாரணம்‌ 
3அருளுண்டா மீசற்‌ கதுசத்தி யன்றே 
அருளு மவனன்றி யில்லை--அருவின்‌ 
றவனன்றே யில்லை யருட்கண்ணார்‌ கண்ணுக்‌ 
சிரவிபோ னிற்குமர னேய்ந்து 
என்றது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, அங்கனமாயினும்‌ உயிர்கட்குப்‌ பல 
வேறுவகைப்பட உணர்வு நிகழ்தலின்‌ அஃது உணர்த்துதல்‌ வேறுபாட்டா 
னாயது எனல்‌ வேண்டும்‌. வேண்டவே, நிருவிகாரி யேன்னுஞ்‌ சுருதி 
யோடூ முரணி முதல்வன்‌ விகாரியாவான்‌ *செல்லும்‌ என்பாரை நோக்கி 
விகாரியாகாமை யுணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


1, இவ்வாறே பாடியத்தும்‌ உரைப்பர்‌, (சிவதானபாடியம்‌ ௧. 5 : 
2. உரை) 

2, மேலைவெண்பாவில்‌ “ சோன்ன சிவன்‌ கண்ணு உளம்‌ வினையால்‌ 
கண்டறிந்து நீற்தங்காண்‌?' என்றவிடத்‌ த, உளமே என்றது ஈண்டும்‌ 
எழுவாய்‌ என்பது. உளம்‌--உயிர்‌. 

3. இத்திருவெண்பாவின்‌ பொருளை, “£ அருளது சத்தியாகும்‌ அரன்‌ 
நனச்‌ கறாளையின்றித்‌, தெருள்‌வெ மில்லை அம்தச்‌ சிவமின்றிச்‌ சத்தி 
யில்லை, மருளினை யருளால்‌ வாட்டி மன்னுயிர்க்‌ களிப்பன்‌ கண்கட்‌, 
இருளினை யொனியா லோட்டும்‌ இரவியைப்‌ போல ஈசன்‌ ?” (சிவ, 
சித்‌. 5. 9) என்று சான்றோர்‌ உரைப்பது காண்க, 

4, இதனையே பாடியத்தின்கண்‌, “ஈண்டுச்‌ கூறியவாற்றான்‌ விடய 
துகர்ச்சக்கண்‌ ஆன்மாக்கள்‌ தாமே யுணரமாட்டா ; முதல்வன்‌ இரு 
வருள்‌ உணர்த்த வுணருமென்ற தொக்கும்‌ ; முதல்வன்‌ உணர்த்தும்‌ 

௮ வழி எல்லா வுயிர்கட்கும்‌ எக்காலத்தும்‌ ஒப்ப அறிவு நிகழக்‌ காணா 
மையின்‌, ஆன்மாக்கடோறும்‌ அங்கனம்‌ பல வேறு வகைப்பட 
உணர்வு நிகழ்தல்‌ உணர்த்‌ அதல்‌ வேறுபாட்டானாயது எனல்‌ வேண்‌ 


போது-இலக்கணவியல்‌ 161 


(இ-ள்‌) !அருள்‌ ஈசற்கு அன்றே உண்டாம்‌--உயிர்கட்குப்‌ 
பசுத் துவத்தை நீக்கிச்‌ சிவத்துவத்தை விளக்குதற்கண்‌ உளதாகிய 
இரக்கம்‌ முதல்வனுக்கு அநாதியே யுள்ளது ; அது சத்திஅவ்விரக்கம்‌ 
வேறு பொருளன்று முதல்வனுக்கு உளதாகிய . சத்தியேயாம்‌ ; 
அருளும்‌ அவன்‌ அன்றி யில்லை அவன்‌ அருள்‌ இன்று இல்லை இரக்க 
மும்‌ அவனும்‌ குணமும்‌ குணியுமாகலின்‌ அவ்வருளும்‌ முதல்வனை 
யின்றி யமையாது முதல்வனும்‌ அதனை யின்றி யமையானாய்‌ ; அருட்‌ 
கண்ணார்‌ கண்ணுக்கு இரவிபோல்‌ ஏய்ந்து நிற்கும்‌ அரன்‌--ஞானக்‌ 
கண்ணுடையார்‌ உணர்விற்கு ஞாயிறு தன்னொளியோடு தாதான்‌ 
மியமாய்‌ இயைந்து நிற்குமாறு போல அவ்வருளோடு தாதான்மிய 
மாய்‌ இயைந்து நிற்பன்‌ முதல்வன்‌ ; 3ஆகலால்‌ தன்‌ வயத்தனாகிய 
௮ம்‌ முதல்வன்‌ விகாரமின்றி நின்றே தனது சத்தி சங்கற்ப மாத்திரை 
யான்‌ அனைத்துஞ்‌ செய்தல்‌ கூடும்‌ என்றவாறு. 


ஆகலால்‌ தன்வயத்தனாகிய அம்‌ முதல்வன்‌ விகாரமின்றி நின்றே 


டும்‌; வேண்டவே நிருவிகாரியென்னும்‌ சுருதகளோடு முரணி முதல்‌ 
வன்‌ விகாரியாவான்‌ செல்லும்‌; விகா.ரமாவது செயற்கைக்‌ குணக்‌ 
தோடு சமவேதித்தல்‌ ; செயற்கையாவது யாதானுமொரு காரணம்‌ 
பற்றி முன்னின்ற நிலையின்‌ வேறுபடுதலேயாம்‌ ?? என்று விளக்குதல்‌ 
ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது. 

1, அருளாவ அ உயிர்கட்குப்‌ பசுத்‌ துவத்தை நீக்கிச்‌ சவெத்துவம்‌ அளித்‌ 
தற்கண்‌ உளதாகிய இரக்கம்‌--பாடியம்‌. 

2. இரவிபோல்‌ ஏய்ந்து நீற்தம்‌ அரன்‌ எனவே, இரவி விகாரமின்றியே 
நிற்ப, தாமரைகள்‌ ௮வனொளியால்‌ ஒன்று மலர்தலும்‌, ஒன்று 
முகைத்தலும்‌ ஒன்று உலர்தலும்‌ செய்தல்‌ போல முதல்வனும்‌ 
விகாரயின்றியே நிற்ப, அவனது சத்தி சங்கற்பத்தால்‌ உயிர்கள்‌ 
தோன்றல்‌ முதலிய அனைத்‌. அம்‌ செய்தல்‌ பெறப்படுகலால்‌ அதனைக்‌ 
குறிப்பெச்சத்தாற்‌ போதருவிக்ன்றார்‌. ** விகாரங்கள்‌ மருவான்‌: 
வானின்‌, முந்திரவி யெதிர்முளரி யலர்வுறும்‌ ஒன்று அலர்வான்‌ 
முகையாம்‌ ஒன்று ஒன்றுலரும்‌ முறையினாமே ?? (சிவப்‌, 17) என்று 
சான்றோர்‌ கூறுவது காண்க, 


21 


162 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
தனது சத்தி சங்கற்ப மாத்திரையான்‌ அனைத்துஞ்‌ செய்தல்‌ கூடு 
மென்பது “குறிப்பெச்சம்‌. 

உம்மை எதிரது தழீஇய.து. 

இன்றி யென்னும்‌ வினையெச்சக்‌ குறிப்பின்‌ இகரம்‌ செய்யுளாக 
லின்‌ உகரமாய்த்‌ இரிந்தது. “அன்றே அசை. இவ்வியல்பு சித்தாந்த 
நெறியுணர்ந்தரர்க்கு அன்றி விளங்காது என்பார்‌ அருட்கண்ணார்‌ 
கண்ணுக்கு என்றார்‌. 

சத்தியது உண்மையும்‌ அதனியல்பும்‌ “£ நீக்கமின்றி நிற்கும்‌ 
அன்றே ”' யென்பதனுள்‌ வஞகுத்‌துரைத்தமையின்‌ ஆண்டுக்‌ காண்க, 


இரண்டாமதிகரணம்‌ முற்றிற்று, 


ஐந்தாஞ்‌ சூத்திரம்‌ முற்றிற்று, 


1. இருவருளாகிய சத்தி சங்கற்ப மாத்‌ திரையான்‌ அனை த்தும்‌ செய்தலை, 
காரைக்காலம்மையார்‌, “£ அருளே யுலசெல்லாம்‌ அள்விப்ப தீசன்‌, 
அருளே பிறப்பறுப்ப தானால்‌-அருளாலே, மெய்ப்பொருளை நோக்கும்‌ 
விதியுடையேன்‌ எஞ்ஞான்றும்‌, எப்பொருளு மாவ தெனக்கு?? 
(அற்பு, 9) என்று அருளுவது காண்க, 

2. குறிப்பெச்சம்‌ “சொல்லொடும்‌ குறிப்பொடும்‌ முடிவுகொள்‌ இயற்கை, 
புல்லிய செவி யெச்சமாகும்‌?? (தோல்‌. சோல்‌: 2. 4). 

3. * இன்றி யென்னும்‌ வினையெஞ்சிறுதி, நின்ற இகரம்‌ உகரமாதல்‌, 
தொன்றியன்‌ மருங்கின்‌ செய்யுளு ளுரித்தே”' (தோல்‌. எழத்‌. 
உயிர்‌ மயங்க. 85). 

4. அவனன்றே யில்லை யென்றவிடத்‌ அ அன்றே யென்பது அசைநிலை 

5. இத்தார்த கெறியுணராதார்‌, அருளா மெய்ப்பொருளை நோக்கும்‌ 
விதியுடையா ரல்லராதலின்‌, அவர்க்கன்றி ஏனோர்ச்கு விளங்காது 
என்றார்‌, “£ அவனருளே கண்ணாகக்‌ காணினல்லால்‌ ? என நாவரச 
நம்‌, “£ அவனருளாலே அவன்‌ ரான்வணங்‌9 ?? என மணீவாசகநம்‌ 
அருட்கண்ணுடையராய்‌ உரைத்தருளுவன காண்க, 

6. சிவ. போ. ௧. 2. 


போது--இலக்கணவியல்‌ 163 


ஆருஞ்‌ சூத்திரம்‌ 
உணருரு வசத்தெனின்‌ உணரா தின்மையின்‌ 


இருதிற னல்லது சிவசத்‌ தாமென 
இரண்டு வகையி னிசைக்குமன்‌ னுலகே 


என்பது சூத்திரம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சத்தும்‌ அசத்தும்‌ வரைசேய்து உணர்த்து 
தல்‌ நுதலிற்று. 

என்பது கருத்துரை ; என்நுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்து 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) மேல்‌ ஐந்துசூத்திரத்தானுங்‌ கூறிப்போர்த பொருள்‌ 
களுள்‌ யாது சத்து யாது அசத்து என்னும்‌ ஐயம்‌ நீக்குதற்குச்‌ சத்தின்‌ 
இயல்பும்‌ ௮௪த்தின்‌ இயல்பும்‌ இவையென அவ்விரண்டும்‌ இலக்கணத்‌ 
தால்‌ தம்முள்‌ மயங்காதவாறு வரைந்து வைத்துணாத்தி உண்மை 
யதிகாரத்திற்குத்‌ தோற்றுவாய்‌ செய்யு முகத்தானே இலக்கண 
வோத்துட்‌ கூறுதற்கு எஞ்சி நின்ற பதிப்பொருள.து இலக்கணம்‌ 
கூறுதல்‌ இவ்வாருஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து என்றவாறு, 

இதனானே சூத்திர வியைபும்‌ இனிது விளங்கும்‌. 

இச்‌ சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு. 

தம்முணர்வின்‌ தமியாகிய முதற்பொருள்‌ அளவைகளான்‌ 
அறியப்படும்‌ இயல்பிற்றெனின்‌, அங்கனம்‌ அறியப்படும்‌ பிரபஞ்சம்‌ 


1. ஏழாஞ்‌ சூத்திரத்தால்‌ உண்மை யதிகாரம்‌ தொடங்குதலின்‌, இதன்‌ 
கண்‌ அதற்குத்‌ தோற்றுவாய்‌ செய்யப்படுகிறது. 

2. இலக்கண வோத்துள்‌ கான்காஞ்‌ குத்திரத்தால்‌ பசுவிலக்கணழம்‌, 
ஐம்தாஞ்‌ சூத்திரத்‌ சாற்‌ பாசவிலக்கணழம்‌ உணர்த்தினா தகக 
எஞ்சிநின்ற பதியிலக்கணம்‌ இதன்கட்‌ கூறப்பவெதாயிற்று. 

8. “ தாந்தழணர்வின்‌ தமியருள்‌?-— சிவ, ஞா. போ, சூ. 5. 


J 


164 சிவஞான போத முலமும்‌ சிற்றுரையும்‌ 


போல்‌ அழிபொருளாயெ அசத்தாம்‌ ; எவ்வாற்றானும்‌ அறியப்படாத 
இயல்பிற்றெனின்‌, அங்கனம்‌ அறியப்படாத முயற்கோடு போலச்‌ 
சூனியப்பொருளாம்‌: ஆகலான்‌, இவ்விரு பகுதியுமன்றி ஒரு வா ற்றான்‌ 
அறியப்படாமையும்‌ ஒரு வாற்றான்‌ அதியப்படுதலும்‌ ஆய இரண்டு 
வகையானும்‌ சிவசத்தாமெனக்‌ கூஅவர்‌ மெய்யுணர்வின்‌ நிலைபெற்று 
உயர்ந்தோர்‌ என்றவாறு '. 


உணருரு வேனின்‌ அசத்து என மாறுக. எனின்‌ என்பது முன்‌ 
னரும்‌ சென்று இயைந்தது. 


முற்அம்மைகள்‌ தொக்கன. 


“அல்லது என்பது வினையெச்சக்‌ குறிப்பு முற்று. அன்றி 
யாமென இயையும்‌. 


ஒரு வாற்றானறியப்படாமை பாசஞான பசுஞானங்களான்‌ 
அறியப்படாமை ; ஒரு வாற்றான்‌ அறியப்படுதல்‌ சிவஞானம்‌ ஒன்‌ 
மானே அறியப்படுதல்‌. பாசஞான பசுஞானங்களால்‌ அறியப்படா 
மையின்‌ சிவமாதலும்‌, பதிஞானத்தான்‌ அறியப்படுதலின்‌ சத்தாதலும்‌ 
பெறப்படுமென்பார்‌, “* இரண்டு வகையின்‌ சிவசத்தாமேன இசைக்‌ 


1. இச்கூத்திரப்‌ பொருளை அருணந்தி சிவனூர்‌ ££ அறிவுறும்‌ பொருளோ 
ஈசன்‌ அறிவுறாதவனோ என்னின்‌, அறிபொறாள்‌ அசரித்தசத்தாம்‌ 
அறியாத இன்றாமெங்கும்‌, செறிசிவம்‌ இரண்டுமின்றிச்‌ சத்தொட 
சத்தாய்‌ நிற்கும்‌, கெறிதரு சத்தின்‌ முன்னர்‌ ௮௪த்தெலாம்‌ நின்‌ 
நிடாவே ?? (சிவ. சித்தி. ௬. 6) என்று கூறுகின்றார்‌. 

2, உணராதெனின்‌ என்றும்‌ இயைவது பற்றி, “ழன்னநம்‌ சேன்‌ 
நியைந்தது ”” என்றார்‌. 

3. இநதிறன்‌ என்புழியும்‌, இரண்டு வகையின்‌ என்புழியும்‌ நின்ற 
உம்மைகள்‌ முற்றும்மைகள்‌. இவை விகாரத்தால்‌ தொக்கன. 

&, அல்லது என்பது குறிப்பு வினைமுற்று; இஃது அன்றியென வினை 
யெச்சமாய்‌ நிற்றலின்‌, வினையெச்சச்‌ குறிப்பு முற்று என்றும்‌ இம்‌ 
முற்றெச்சம்‌ வெசத்தாம்‌ என்புழி ஆம்‌ என்பதனோடு முடிதலால்‌, 
£ அன்றி ஆம்‌ என இயையும்‌ ?? என்றும்‌ உரைக்கின்றார்‌. 


போத--இலக்கணவியல்‌ 165 


கும்‌ ”” என்றார்‌. 'சிவசத்‌ தென்னும்‌ இரு பெயரொட்டுப்‌ பண்புத்‌ 
தொகை வடதூன்‌ முடிபு. சிவசத்‌ தென்பது இத்துச்‌ சத்தென்னும்‌ 
பொருட்டு, சடமாயெ சத்தின்‌ நீக்குதற்குச்‌ சிவசத்து என்றார்‌. 


எழுவாய்‌ மேலைச்‌ சூத்திரத்தினின்றும்‌ வருவிக்கப்பட்டது. இரு 
திறனுமன்றி இரண்டு வகையானும்‌ சித்தாதலும்‌ சத்தாதலும்‌ உடைய 
னாய்‌ நிற்றல்‌ முதல்வனுக்கு இலக்கணம்‌ என இலக்கணமும்‌ இதனுட்‌ 


போந்தவாறு உணர்க. 


முதல்வனுக்குப்‌ போதுவியல்பு *மேற்‌ புனருற்பவம்‌ உணர்த்து 
முகத்தாற்‌ கூறிப்‌ போந்தமையின்‌ இது “சோரூப லக்கணம்‌ எனப்‌ 
படுஞ்‌ சிறப்பிலக்கணம்‌ எனக்‌ கொள்க. அற்றாகலின்‌ அன்றே இதனை 
இலக்கணவோத்துள்‌ முகற்கண்‌ கூறாது உண்மையைச்‌ சாரவைத்து 
இறுதிக்கண்‌ கூறியதாஉ மென்க. இன்னும்‌ முதல்வனுக்கு உளவாதகிய 


~ 


1. வெசத்து, சிவமாயெ சத்தென விரிதலால்‌ இரு பெயரொட்டுப்‌ 
பண்புத்தொகை, வெச்சத்தென வாராது சிவசத்தென வந்தத, 
: ஆதிபகவன்‌ '' (தறள்‌. 1) என்புழிப்போல வடமொழி இலக்கணப்‌ 
புணர்ச்சி முடிபு என்பதாம்‌, 


2, இக்கருத்தே, “ செறிவெம்‌ இரண்யின்றிச்‌ சித்தோடூ சத்தாய்‌ 
நிற்கும்‌? என அருணந்தி சிவனார்‌ கூறுவது காண்க, 


8. தம்‌ உணர்வின்‌ தமி யென்ற எழுவாய்‌ ஐந்தாம்‌ கூத்திரத்தினின்றும்‌ 
கொணரப்படுகறத. 


4, மேற்‌ புனருற்பவம்‌ (சிவ. ஜா, போ. சூ. 2) உணர்த்துமிடதச் அ, 
££ இதனானே, மேல்‌ அந்தம்‌ என்று உத்தேசமாய்‌ எடுத்துக்கொண்ட 
முதல்வனுக்கு இலக்சகணங்‌ கூறியவாறுமாயிற்று; இது தடத்த 
விலக்கணம்‌ எனப்படும்‌ பொது வியல்பு ?? என்று கூறியது ஈண்டு 
ரோக்கத்தக்கது. 


5. முத்தொழில்‌ செய்தல்‌ முதல்வனுக்குத்‌ தடத்தலக்கணம்‌ ; “£இருதிற 
னல்லத வெசத்தாம்‌ என்றது சோநப விலக்கணம்‌ எனக்கொள்க, 


166 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


1 இறப்பியல்புக்‌ குணங்களெல்லாம்‌ இவ்விரண்டினுள்‌ அடங்கும்‌. 
அஃது அறிந்து அடக்கிக்கொள்க. 


₹ தன்னாலே தனையறிந்தால்‌, தன்னையும்‌ தானே காணும்‌ ” 
எனவும்‌, “'உன்னரிய திருவருளை யொழியமலம்‌ உளது என்று உணர்‌ 
வரிதாம்‌ அதனுண்மை தெரிவரிதாம்‌ உனக்கே” “எனவும்‌, * மாயைமா 
மாயை மாயா வருமிரு வினையின்‌ வாய்மை, ஆயவா ருயிரின்‌ மேவும்‌ 
அருளெனில்‌ ஒளியாய்‌ நிற்கும்‌ '' “எனவும்‌ ஓதியவாற்றால்‌ ஏனைப்‌ பசு 
பாசங்களும்‌ சிறப்பியல்பு பற்றி உணர்தல்‌ சிவஞானத்தா னன்றி 
அமையாதாயினும்‌, ££ தீபமெனத்‌ தெரிந்தாங்‌, கொருவி ஆன்மாவின்‌ 
உண்மை யுணர்க்தவர்‌ தமை யுணர்க்தோர்‌, தருமிது பசுஞானம்‌ ” 
எனவும்‌, * இவை ழ்‌ காடலாலே, காதலின்‌ கான்பிரம மென்னும்‌ 


ஞானம்‌ கருதுபசு நானம்‌ ்‌” எனவும்‌, பொது வியல்புபற்றி "யோ.துத 


1, இறப்பியல்புச்‌ குணங்களுட்‌ பலவற்றை, “ மண்முதல்‌ முப்பதமுதலா 
மூவிரண்டோவா, வொப்பில்‌ தத்‌. துவ மொரீஇய இப்பியன்‌, ஒழிவற 
நிறைர்த வொருவன்‌ புரைதீர்‌, வண்ண மில்லி அமலன்‌ கண்முதற்‌, 
புலனொடு புணரான்‌ இணையிலி யானென்‌, மதத்தின்‌ வாராப்‌ பிறப்‌ 
பிலி சனக்கென, காமமில்லோன்‌ காதன்‌ நாமயன்‌, காலகாலன்‌ கணக்‌ 
இலி சடையும்‌, ஞூலமு ஈடுவு முனிர்தோன்‌ மேலோன்‌, ஆகுல 
மில்லி யகோப னமோகன்‌, அபய னபம்க னகம்ப னசஞ்சலன்‌, 
நித்தன்‌ முத்தன்‌ சுத்தன்‌ சுதந்திரன்‌, பந்தமும்‌ வீடு மகன்றோன்‌ 
சக்தையோ, டின்பமுர்‌ தன்பமு மிகந்தோன்‌ யாவதும்‌, புலமின்‌ 
அணர்ர்த புனிதன்‌ கலரெனத்‌, தணித்தலு மளித்தலும்‌ தடிக்தோன்‌ 
தற்பரன்‌, அரியமுங்‌ கடந்த தூயோன்‌ பெருமைக்‌, கண்டமணுத்தர 
வணாவண்‌ டத்துட, னின்று நுணங்கிய தண்டாச்‌ ர்த்தி, உரைதரு 
புணரிச்‌ கரைகரை யம்பிக்‌, கரட்டு முதலிய வளவையு மளவறச்‌, 
சேட்பட வகன்றனன்‌ செவெனெனச்‌, குழ்ச்சியி னிறைநக்தோர்‌ துணிர்‌ 
தனர்‌ செடிதே?? (ஞான, 55, 4-27) என்பதனா லறிக. 

2. சிவப்‌. 72. 8. சிவப்‌. 96. 4, சிவப்‌. 70. 

5. சிவ. சித்தி, சூ. 4. 2, 6. சிவ. சித்தி, சூ. 9. 2. 

7. பசுஞானம்‌ ஒருவாற்றான்‌ பொதுவியல்புபற்றி உணரப்படுமெனச்‌ 
கூறுதலாலும்‌ எ-று, 


போது-- இலக்கணலியல்‌ 167 


லானும்‌, யான்‌ இதனை அறிந்தேன்‌ அ௮றி௫ன்றிலேன்‌ என்றறியும்‌ பாச 
உணர்விற்கு அவற்றது பொதுவியல்பு விடயமாதல்‌ கண்கூடாகப்‌ 
பெறப்படுதலானும்‌, "அவை ஒருவாற்றான்‌ உணருருவாதலும்‌ உடை 
மையின்‌ சவசத்தாவான்‌ செல்லாமை யறிக. ச.ற்காரியவாதம்‌ கூறும்‌ 
சைவசித்தாந்தத்தில்‌ அசத்து என்பது சத்துக்கு மறுதலை யன்மையான்‌ 
அப்பசுபாசங்கள்‌ அங்ஙனம்‌ அறியப்படும்‌ பொது வியல்புபற்றி ௮சத்‌ 
தெனப்படுமாயினும்‌, சிறப்பியல்பு பற்றி ௮சத்தாதல்‌ செல்லாமையின்‌ 
சிறப்பியல்பு கோக்கும்‌ வழி அவை சத்தாதற்கு இழுக்கன்மையும்‌ 
அறிக. தல்‌, 
இங்கனம்‌ செவ்வனே இறுக்க அறியாதார்‌ அபாவத்தின்‌ இயல்‌ 
பாவது பாவத்திற்கு மறுதலைப்‌ பொருள்‌ போலு மென *கையாயிகர்‌ 


1. அவையாவன பசுபாசங்கள்‌. 

2. பசுபாசங்களைச்‌ சறப்பியல்புபற்றி உணர்தல்‌ கெஞானத்தா னன்றி 
அமையா தாயினும்‌ பொதுவியல்பு பற்றி யோதுதலானும்‌, பாசவுணர்‌ , 
விற்கு அவற்றது பொதுவியல்பு விடயமாதல்‌ கண்கூடாகப்படுத 
லானும்‌, அப்பசுபாசங்கள்‌ வெசத்தாகா வென்பது பெறப்படும்‌ ; 
வெசத்தினுடைய பொதுவும்‌ றட்புமாஇய எவ்வியல்பும்‌ சவஞானத்‌ ' 
தானன்றி உணரப்படாது ஆதலால்‌ என்பது கருத்து, மேலும்‌, 
உணரப்படும்‌ உருவாதலால்‌ இப்பசுபாசங்கள்‌, உணருருவாகும்‌ இற 
னல்லாத வசத்தாகா என்றற்கு, “£ ஒரவாந்றன்‌ உணநநவாதலு 
முடைமையின்‌ சிவசத்தாவான்‌ சேல்லாமை யறிக ?? என்றார்‌. உண 
நநவேனின்‌ அசத்தாம்‌ என்றும்‌ இநதிறனல்லது சிவசத்தாமென்‌ 
அம்‌ ஆசிரியர்‌ கூறியருளியஅ காண்க, 

8. “£ உணறாராவுடைமையின்‌ செவசத்தாவான்‌ செல்லாமை யறிக? 
எனவே பசுபாசம்‌ உணருருவாம்‌ அசத்‌. காமென்பது பெறப்படவே 
பசுபாசங்கள்‌ சத்தென்றறிந்துள்ள மாணாக்கன்‌ இடர்ப்படாமைப்‌ 
பொருட்டு, பொது வியல்பு பற்றி ௮௪, த்தெனப்பமொயினும்‌, “! இறப்‌ 
பியல்பு நோக்கும்‌ வழி அவை சத்தாதற்‌ இழுக்‌இன்மையும்‌ அறிக ?? 
என்றார்‌. பொதுவினும்‌ சிறப்பு வலியுடைத் அ. . 

4, “அபாவம்‌ என்பது இன்மை; ஓர்‌ பொருளைத்‌, தவாஅ அவ்விடத்அத்‌ 
தான்‌ இலை என்றல்‌ ?? (மணி, 27 : 51-2) நையாயிகநம்‌ வைசேடி 
கநம்‌ பீன்வர்த மீமாஞ்சகரும்‌ இவ்வாறு கோடலின்‌ “£ நையாயிகர்‌ 
முதலியோர்‌ ?” என்றார்‌. (நியாய சத்திரம்‌ 11. 11. 7-12. பர்டியம்‌ 
காண்க,) 


168 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முதலியோர்‌ மதம்‌ பற்றி மயங்கி எல்லாப்‌ பொருளும்‌ சத்தேன்னும்‌ 
சித்தாந்தத்தோடு முரணாமைப்‌ பொருட்டு ஈண்டுச்‌ சத்து அசத்தெனப்‌ 
பட்டவை இத்து அசித்தென்னும்‌ பொருளவாம்‌ எனவும்‌ சுத்தம்‌ 
அசுத்தம்‌ என்னும்‌ பொருளவாம்‌ எனவும்‌ உரைத்து இடர்ப்படுவர்‌. 

காரியப்‌ பிரபஞ்சம்‌ ஏனைப்‌ பசுபாசங்கள்‌ போலன்றி இருவகை 
யியல்பானுங்‌ காட்சிப்‌ புலனாய்‌ இத்துணைப்பொழுது நிற்குமென 
நம்மனோரால்‌ அறியவாரா.து நில்பெறுவதுபோலத்‌ தோன்றி விரையக்‌ 
கெட்டு மறைந்துபோதற்‌ சிறப்புடைமை பற்றி, அதுவே ஈண்டு 
“ உணருரு அசத்து” என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அசத்து 
எனவே அசித்து என்பதும்‌ தானே போதரும்‌. 


இதனுள்‌, உணருரு அசத்தேனின்‌ உணரா தின்மையின்‌ என்றது 
ஓரஇகரணம்‌ ; இருதிற னல்லது சிவசத்தாமேன இரண்டு வகையின்‌ 
இசைக்குமன்‌ உலகே யென்றது ஓரதிரணம்‌ ; ஆக இரண்டதி 
கரணத்தது இச்சூத்தரமென்‌ ௮ணர்க. 


முதலதிகரணம்‌ 
ஈண்டு அறிவினால்‌ அறியப்பட்ட சுட்டு அசத்‌ தென்றது 


என்றது மேற்கோள்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, மேலைச்‌ சூத்தி 
ரத்தின்‌ “* அளந்தறிந்‌ தறியா? வென்றதனை உடம்படாது பிரபஞ்சம்‌ 
போல முதல்வனும்‌ அளவைகளான்‌ அளந்தறி பொருளே யாம்‌ என 
நையாயிகர்‌ முதலியோர்‌ கூறுங்‌ 'கடாவையும்‌, எல்லாப்‌ பொருளும்‌ 
சத்தாகலின்‌ அளந்தறி போருளுஞ்‌ சத்தேயாமேனச்‌ 2சாங்சியர்‌ கூறும்‌ 
கடாவையும்‌ ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணமித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) சுட்டதிவினால்‌ அறியப்பட்ட சுட்டுப்‌ பொருளெல்‌ 
லாம்‌ ௮௪த்து என்றவாறு. 


1. பல நியாய நூல்களில்‌ இக்கொள்கை காணப்படவில்லை. 
2. சாங்கிய பிரவசன பாடியத்தில்‌ பலவிடங்களில்‌ இக்கருத்துச்‌ 
கரணப்படிற து. 


பொது--இலக்கணலியல்‌ 169 


சுட்டு ஆகுபெயர்‌. 


2சவஞானத்தால்‌ அறியப்படுதலை நீக்குதற்கு அறிவினால்‌ என 
விசேடித்தார்‌. 


ஈண்டு அறிவு என்ற.து ஒன்றை முந்தி அதுவதுவாகச்‌ சுட்டிக்‌ 
காணும்‌ அளவை யறிவினை யென்பது; “ அறிவினா லறிந்த யாவும்‌ 
அசத்தாதலறிதி'' என்ற புடைநூலாசிரியர்‌ மீள “அங்ஙனம்‌ தெரித்‌ 
கதோதியவாறு பற்றி உணர்ம்துகொள்க. 


ஏது. 


அவைதாம்‌ பிரகாசமாய்‌ நின்றே அப்பிரகாசமாய்‌ நிற்றலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, உள்ளதேன்னும்‌ உணர்விற்கு விடயமாய்‌ 
உபலத்தியைப்‌ பயப்பிக்கும்‌ பிரபஞ்சத்தை இல்லையேன்னும்‌ உணர்‌ 
விற்கு விடயமாய்‌ அநுபலத்தியைப்‌ பயப்பிக்கும்‌ இல்போருளோடூ 


1.: 


22 


சுட்டு என்னும்‌ தொழிற்பெயர்‌ தன்னாற்‌ சுட்டப்படும்‌ பொருள்களைக்‌ 
குறித்து நிற்றலின்‌, ££ ஆகுபெயர்‌ '? என்றார்‌ ; * உயர்‌ திணை யென்‌ 
மனார்‌ மக்கட்‌ சுட்டே '? என்புழியும்‌ இக்கருத்தே கொண்டு, ம்க்கட்‌ 
சுட்டென்பது இரு பேயரோட்‌ டாத பேயர்‌ என இவ்வுரைகாரரே 
கூறுவர்‌ (தோல்‌. முதற்‌ சூ. விருத்தி). 

பசுஞானம்‌, பாசஞானம்‌, பதிஞானமாகிய சிவஞான மென்ற மூன்ற 
னுள்‌, இறப்புடைய வெஞானத்தால்‌ அறியப்படாத ஏனை ஞானப்‌ 
களால்‌ அறியப்பட்ட சுட்டு என்றற்கு இவ்வாறு கூறுஇன்ருர்‌. 

“ ஈண்டு அறிவு என்றது உலகத்துள்ளா ரறியும்‌ அளவை யறிவினை ; 
சுட்டென்ததனால்‌ சுட்டியறிவது அதுவே யாகலின்‌ ?? என்பது 
சிவஜானபாடியம்‌. 

 அறிவினாலறிக்த யாவும்‌ ௮௪த்தாதல்‌ அறிதி ? யென்ற புடைநாலா 
சிரியர்‌, மீளவும்‌ $ தொன்மையறிவு தானொன்றை முந்தி யதுவது 
வாகக்‌ காணும்‌, அறிவுகாண்‌ அசத்து? (சிவப்‌, 55) என்று கூறு 
இன்றார்‌. 

உபலத்தி-ஒன்தினை யுள்ளதென்று அறியும்‌ அறிவு; அனுபலத்தி-- 
இல்லையென்று அறியும்‌ அறிவு. 


170 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஒப்ப அசத்தேன்றல்‌ அமையுமாறு யாங்கனம்‌ எனவும்‌, சத்தாகிய 
பிரபஞ்சத்தைச்‌ சுட்டப்படூதல்‌ மாத்திரையான்‌ அசத்தேன்றல்‌ சற்காரிய 
வாதத்திற்கு இழுக்காம்போலும்‌ எனவும்‌ முறையே அவ்விருவர்‌ மதம்‌ 
பற்றிக்‌ கூறுவாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அச்சுட்டுப்‌ பொருள்கள்‌ தாம்‌ !இராசதகுண மிகுதிப்‌ 
பரட்டான்‌ உள்ளதென்னும்‌ உணர்விற்கு விடயமாய்‌ உபலத்தியைப்‌ 
பயப்பித்து நின்அ, தாமே தாமதகுண மிகுதிப்பாட்டால்‌ இல்லை 
யென்னும்‌ உணர்விற்கு விடயமாய்‌ அதுபலத்தியைப்‌ பயப்பித்து நிற்ற 
லான்‌ ஈண்டு அறிவினால்‌ அறியப்பட்ட சுட்டு அசத்தேன மேற்கொண்டது 
என்றவாறு. 


ஈண்டுப்‌ பிரகாசம்‌ அப்பிரகாசம்‌ என்பன உபலத்தி அநுபலத்தி 
யென்னும்‌ பொருளவாய்‌ அவை நிகழ்தற்கிடனாகிய பொருள்மேல்‌ 
நின்றன. 


இது கையாயிகரை கோக்‌ மேற்கோனைச்‌ சா தித்தவா னு. இனி, 
இதனை “இரட்டுற மொழிர்‌ தகொண்டு அவைதாம்‌ காரியவவத்தையில்‌ 


1, இவ்வரறே சாங்கிய பீரவசன பாடியழம்‌, பாதஞ்சல யேோகபாடிய 
ழம்‌ கூறுெறன, சிவஞான பாடியத்தும்‌, “£ உலகத்துப்‌ பொரு 
ளெல்லாம்‌ முக்குணமய மாகலின்‌, அவை இராசதகுண மிகுஇப்பாட்‌ 
டால்‌ தூலமாய்ச்‌ காரியப்பட்டு விளங்‌இநின்ற அலவத்தையின்‌ நீங்கத்‌ 
தாமதகுண மிகுஇப்பாட்டால்‌ சூச்குமமாய்ச்‌ சத்‌ திவடிவாய்‌ விளங்‌ 
காது நின்ற அவத்தையே புலனாகாமை யாகிய அபாவமா மெனவும்‌, 
அஃது அவ்வப்பொருளின்‌ தன்மை யெனவும்‌ அதற்குக்‌ காரணம்‌ 
தாமதகுண மிகுதிப்பாடே யெனவும்‌. 434% கூறிய தபற்றி யுணர்க்‌ து 
கொள்க ?? என்று கூறுப, 

2. ஈண்டுச்‌ கூறப்படும்‌ கருத்தையே பாடியத்தின்கண்‌ ££ இங்கனம்‌ 
௮சத்தென்றது வேறு பொருளெனக்‌ கொண்டு சத்தாயெ திரவிய 
முதலிய பிரபஞ்சத்தை உணருருவாதல்‌ பற்றி அசத்தென்றல்‌ 
சாலா; சாலுமாயினும்‌ அதுபற்றி முதல்வன்‌ அறியப்படாத 
பொருள்‌ என்றல்‌ பொருக்தாத என்னும்‌ நையாயிகர்‌ முதலியோரை 
மறுத்து மேற்கோளைச்‌ சாதித்தவழி, சற்காரிய வாதத்‌ தில்‌ சத்தாகிய 


போது இலக்கணவியல்‌ 171 


அலமாய்‌ விளங்கி நின்றே காட்சிப்‌ புலனாய்ச்‌ சடுதியின்‌ மறைந்து 
சூக்குமமாய்க்‌ காரணாவத்தையின்‌ விளங்கா து நிற்கும்‌ இவ்வேற்றுமை 
யுடைமையான்‌, அங்கனம்‌ புலனாகாத காரணப்‌ பொருள்களை 
நோக்கிக்‌ காரியப்‌ பிரபஞ்சம்‌ ௮சத்தாதல்‌ சாலுமாகலின்‌ * ஈண்டறி 
வினால்‌ அறியப்பட்ட சுட்டு அசத்து ' என மேற்கொண்டது என்றவாறு . 
எனவும்‌ உரைத்துக்கொள்க. 


உதாரணம்‌ 


அசத்தறியாய்‌ கேள்நீ ?யறிவறிந்த வெல்லாம்‌ 
அசத்தாகும்‌ மெய்கண்டான்‌ ஆயின்‌-- 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌ 8 ஒருசாரன 
அங்ஙனமாயினும்‌ உபலத்திப்‌ பட்டன வேல்லாம்‌ அவ்வாறு அசத்தாம்‌ 
என்றற்குப்‌ பிரமாணம்‌ என்னை என்னும்‌ நையாயிகரை நோக்கி ஏதுவை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அசத்து அறியாய்‌ நீ கேள்‌-—௮௪த்தின்‌ இயல்பை 
அறியாத மடவோனே “யாம்‌ இறுக்கும்‌ இறையை நீ மனம்‌ பற்றிக்‌ 
கேட்பாயாக ; மேய்கண்டான்‌ ஆயின்‌ அறிவு அறிந்த எல்லாம்‌ அசத்து 


பிரபஞ்சத்தை அசத்தென்றல்‌ அவ9ித்தாந்தம்‌ எனச்‌ சாங்கியர்‌ 
முதலியோர்‌ கூறும்‌ ஆசங்கையை நீக்குதற்‌ கெழுந்த தாகலின்‌, 
அதனையே ₹ பெரியாரைப்‌ பிழையாமை (குறள்‌. அதி, 90) என்‌ 
புழிப்போல இரட்றெ மொழிர்‌ தகொண்டு வேறுமோர்‌ அதிகரணமாக 
வைத்தப்‌ பொருள்கோடற்‌ பாற்று ?? என்று கூறுப. 

1, புலனாகாத காரணமா இய மாயை முதலியவற்றை நோக்கக்‌ காரிய 
மாகிய பிரபஞ்சம்‌ அ௪த்தாதல்‌ சாலும்‌ ?? என்பது சிவஜானபாடியம்‌. 

2. “அறிவினால்‌ அறிந்த யாவும்‌ ௮சத்தாதல்‌ ௮றிதி?? (சிவ, சித்தி.) 
என அருணந்திசிவனார்‌ கூறுவது காண்க, 

3. *ஒரு சாரன அங்ஙனமாயினும்‌ அறியப்பட்டன வெல்லாம்‌ அவ்வாறு 
அசத்தாமென்றல்‌ பொருந்தாது ; என்னை, பிரமாணயின்மையின்‌?_— 
சிவஜானபாடியம்‌. 

4, யாம்‌ இறுக்கும்‌ இறை--யாம்‌ சொல்லும்‌ விடை. 


172 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆகும்‌--சத்தின்‌ இயல்பை அறிக்தோன்‌ ஆராய்க்தானாயின்‌ அறிவினால்‌ 
அறியப்பட்டன வெல்லாம்‌ ௮௪த்தேயாம்‌ என்றவாறு. 


அறியாய்‌ என்பது !விளியுருபேற்ற பெயர்‌. 


அசத்தின்‌ இயல்பை அறிந்தாயாயின்‌ இவ்வாறு பிணங்குவா 
யல்லை யென்பார்‌ அசத்தறியாய்‌ என்றும்‌, '£ எந்தை தாட்பால்‌ வணங்‌ 
கத்‌ தலைநின்று கேட்க '' * என்பார்‌ கேள்‌ நீ என்றும்‌, 3 உபலத்திக்கு 
விடயமானவை எல்லாம்‌ ௮நுபலத்திக்கு விடயமாதல்‌ ஒருதலை யென்‌ 
பார்‌ அறிவறிந்த வெல்லாம்‌ அசத்தாகும்‌ என்னும்‌, “சத்தின்‌ இயல்பு 
உணர்ந்தரர்க்‌ கன்றி ௮௪த்தின்‌ இயல்பு உணர வாராதென்பார்‌ மெய்‌ 
கண்டான்‌ என்றும்‌, ஆய்தற்கருமை நோக்கி ஆயின்‌ என்றும்‌ கூறிஞர்‌. 


உதாரணம்‌ 


_—அசத்தலாய்‌ 
நீரி லெழுத்தும்‌ நிகழ்கனவும்‌ பேய்த்தேரும்‌ 
ஓரினவை யின்ருமா ரப்பு 


என்றது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, இரட்டுற மோழிந்துகோண்டூ சரங்சியரை 
நோக்கி உரைத்த பொருளை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


1. அறியான்‌ என்னும்‌ வினையாலணையும்‌ பெயர்‌ விளிவேற்றுமைக்கண்‌ 
* தொழிலிற்‌ கூறும்‌ ஆனென்னிறுதி, ஆயாகும்மே விளிவயினான '? 
(தோல்‌. விளி, 16) என்பதனால்‌ அறியரய்‌ என வந்தமை தோன்ற, 

? என்றார்‌, 


“ விளியுருபேற்ற பெயர்‌ 
2, தானசம்‌, 812. &, 
3. நியா. சூ. ப. 1. 29-31. 
4, சத்து ௮சத்அச்சளின்‌ மெய்ம்மை பொய்ம்மைகளை முறையே கண்டு 
மெய்ம்மை யுணர்வால்‌ பொய்ம்மையைக்‌ கொள்ளா ௦ தாழி 
உண்மை யுணார்ர்தார்‌ செயலாகும்‌. ££ பொய்கண்‌ டகன்ற மெய்கண்ட 


தேவன்‌”? (சிவ, போ, சிறப்பு.) என்று சான்றோர்‌ கூறுவது காண்க, 


போது இலக்கணவியல்‌ 178 


(இ-ள்‌) அசத்து அலாய்‌--அசற்காரியவாதி யல்லாத அறி 
வுடையோனே ; 2அவை இன்று ஆம்‌ ஆறு ஒப்பு ஓரின்‌—அங்கனம்‌ 

- ஜோஷ்றி மறைவனவாய பிரபஞ்சம்‌ அசத்தா மாற்றிற்கு உவமை 
ஆராயின்‌; நிகழ்‌ நீரில்‌ எழுத்தும்‌ கனவும்‌ பேய்த்தேரும்‌--நிகழா நின்ற 
நீர்மேலெழுத்தும்‌ கனவிற்‌ காட்சியும்‌ பேய்த்தேருமாம்‌ என்றவாறு. 


எனவே, அப்போதுள்ளனவாய நீர்மேலேழுத்து முதலியவற்றை 
அங்ஙனே சடூதியின்‌ மறைந்துபோதற்‌ சிறப்புப்பற்றி அசத்தென்றல்‌ 
எல்லார்க்கும்‌ ஒப்ப முடிந்தமையின்‌, அவ்வியல்புடைய பிரபஞ்சத்தை 
யும்‌ அவைபோல்‌ அசத்தென்றல்‌ அமையுமேன்றவா ருயிற்று, 


அசற்காரிய வாதியை அசத்து என்னு உபசரித்தார்‌. 


£நீரிலெழுத்‌.து முதலியன பொய்‌ யென்பாரை மறுத்தற்கு நிகழ்‌ 


சத்தாகிய (மெய்யுணர்ந்தார்க்‌ கன்றி அசத்தாகிய அவாவினைப்‌ 
பிறவிக்கு வித்தாத லறிர்து ௮றுத்சல்‌ கூடாதென்பது தோன்றத்‌ 
திநவள்ளுவனார்‌, மேய்யுணர்தலின்‌ பின்‌ அவாவறுத்தலைக்‌ கூறி 
யருஸியது ஈண்டு நினைவுகூரத்‌ தகுவது, 


சற்காரியவாதம்‌ சாங்கிய நூல்களில்தான்‌ முதற்கட்‌ காணப்படெ 


றத. ஏனை கையாயிகர்‌ முதலியோர்‌ அசற்காரிய வாதிகள்‌, ஆதலால்‌, 
ரையாயிகர்களை ௮சத்தறியாய்‌ என்றவர்‌, சாங்கியன்‌ சற்காரியவாதி 
யாதலால்‌, ௮வனை ௮சத்தலாய்‌ என்று கூறுஇன்றார்‌. சற்காரிய 
வாதத்தின்‌ இயல்பை ஞானுமீர்தம்‌ சிவஜானபாடியம்‌ முதலிய 
வற்றுட்‌ காண்க. 

அவை யென்றது பிரபஞ்சமாகிய தொகுதியை, இலதாயொழிவது 
அசத்தாதலின்‌, பிரபஞ்சம்‌ ௮சத்தாம்‌ என்றற்கு * அவை இன்ற 
மாறு ?? என்றார்‌. 
நீரிலெழுத்‌அ நிகம்‌ என்ற அடையால்‌ பொய்யன்றெனப்பட்ட அ 
என்னும்‌ இவ்வுரைகாரர்‌, பாடியத்தின்கண்‌ இதனை “£ நீரிலெழுத்க 
எழு.துங்கால்‌ உள்ளதாய்த்‌ தோன்றதலின்‌, அத பொய்யாமாறு 
யாண்டைய தென்பது ?? என விளக்குகின்றார்‌. இவ்வாறே, “கன 
வின்சண்‌ மகளிரை மணச்து பேருவகை யுற்றுழியும்‌, புலி முதலிய 
வற்றைக்‌ கண்டு அச்சம்‌ மிக்குற்றுழியும்‌ அவ்வனுபவக்குறி தூல 


174 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்று அடைகொடுத்தார்‌. அஃது யாண்டுஞ்‌ சென்றியையும்‌. 


£குவ்வுருபு விகாரத்தால்‌ தொக்கது. 


சஇன்றேன்னும்‌ ஒருமை அப்பண்பின்மேல்‌ நின்றது. 


*8ீரிலெழுத்துத்‌ தோன்றிய பொழுதே மறைந்து போதற்கும்‌, 
கனாப்பொருள்‌ முடிவு பெறுதலின்றி இடையே மறைந்து போதழ்‌ 
கும்‌, அருஞ்சுரத்தின்‌ . முதுவேனிலின்‌ ஈண்பகற்‌ கடுமை பற்றித்‌ 
தோன்றி ஞாயிற்றின்‌ கரணம்‌ முகிற்படலத்தில்‌ மறைந்த வழித்‌ 
தானும்‌ மறைந்து போவதாகிய பேய்த்தேர்‌ ஒரு காரணங்‌ காட்டி 
மறைக்து போதற்கும்‌ உவமையாயின. 


இவ்வெண்பாவை * இலயித்த தன்னில்‌ 5” என்பதுபோல இவ்‌ 


கனம்‌ 


இருதொடராக வைத்துரைத்து மேற்கோள்‌ ஏதுக்களையும்‌ 


4, 


வுடம்பின்கண்‌ நிகழக்காண்டலானும்‌ இன்னோரன்னவை மெய்யா தல்‌ 
பெறப்பட்டமையின்‌, ஏனைக்கனவின்‌ நிகழ்ச்சியும்‌ அவ்வாறே மெய்யா 
மென்பது தானே போதரும்‌ ?' என்று கூறுவர்‌, 

நிகழ்நீரி லெழுத்தென்றாற்‌ போல நிகம்‌ கனவு என்றும்‌ நிகழ்பேய்த்‌ 
தேரும்‌ என்றும்‌ இயைதலால்‌, எங்தத்‌ சேன்றியையும்‌ என்று 
உரைக்கின்றார்‌. 

இன்றாமாந்றிற்கு என வருதற்குரிய குவ்வுருபு தொக்கு நிற்பது 
பற்றி, “ தவ்வுருபு விகாரத்தால்‌ தோக்கது ?? என்றார்‌. 

இத பாடியத்தின்கட்‌ காணப்படவில்லை. அவை இலவாம்‌ என 
வாராது இன்றாம்‌ என ஒருமை முடிபேற்று வருதற்கு அமைதி கூறு 
வார்‌, “£ இன்றென்னும்‌ ஒருமை அப்பண்பின்மேல்‌ நின்றது என்றார்‌, 
தோன்றி மறைவனவா௫ய பிரபஞ்சக்‌ தொகுதிகள்‌ ஒவ்வொன்றுக்‌ 
கும்‌ ௮௪த்‌,தாம்‌ பண்பு உண்மையின்‌”, அப்பண்பின்‌ ஒருமை ரோக்‌, 
* இன்று ? என ஒருமையாற்‌ கூறினாரென்பதாம்‌, 

கிரிலெழுத்தும்‌ கனவும்‌ பேய்த்தேரும்‌ ௮டூத்துவர லுவமை யல்ல 
வென்றற்கு இவ்வமைதியைக்‌ கூறுஒன்றார்‌, 

சிவ, போ, த. 1, ௮தி, 2. வேண்பா. 


பொது---இலக்கணவியல்‌ 175 


இரட்டுற மொழிந்‌ தகொண்டு இரண்டதிகரணப்‌ பொருள்‌ கோடல்‌! 
ஆசிரியர்‌ கருத்தென்ப.து, வழிநூலாசிரியர்‌ 4 அசத்தாஞ்‌ சுட்டி உணர்‌ 
பொருளான வெல்லாம்‌ ”” 2 என்னும்‌, **உண்டுபோ லின்றாம்‌ பண்பின்‌ 
உலஇனை யசத்து மென்பர்‌ ''5 என்றும்‌ வேறு கூறியவாற்றானு 
முணர்க, இஃது அறியா து இவ்வெண்பாவை ஒரு தொடராக வைத்து 
உரைப்பார்க்கு அசத்தறியாய்‌ அசத்தலாய்‌ என்றதனால்‌ ஒரு பயன்‌ 
படாமையும்‌, ஆயின்‌ ஓரின்‌ என்ற இருகாற்‌ கூறுதலும்‌, அசத்தாகும்‌, 
இன்றாம்‌ என்று இருகாற்‌ கூறுதலும்‌ கூறியது கூறலென்னும்‌ 
வழுவாதலும்‌ அறிக. 


இனி, ஒருவா ற்றானும்‌ உணரப்படாத பொருள்‌ சூனியமென்பது 
எல்லாச்‌ சமயத்தார்க்கும்‌ ஒப்ப முடிர்தமையின்‌ 4 ஆண்டு அதிகரணத்‌ 
திற்‌ குரிய ஐயப்பாடு முதலியன நிகழாமையான்‌ அதனை வேறுபடுத்‌ 
துரைத்து மேற்கொள்ள வேண்டாவாயினும்‌, மந்தவுணர்வுடை 


1. பாடியத்தின்சண்‌, இவ்வாறு இரட்டுற மொழிச்‌ அகொண் டுரைத்தல்‌ 
ஆசிரியர்‌ கருத்தாமென்றற்கு, 6 அ௪த்தறியாய்‌ எனவும்‌ அ௪த்தலாய்‌ 
எனவும்‌, வேறு வேறு விளித்தலானும்‌, ஆயின்‌ ஓரின்‌ எனவும்‌, 
அசத்தாகும்‌ இன்றாமாறு எனவும்‌ ஒரு பொருட்‌ ளவியை இருகாற்‌ 
கூறுதலானும்‌?” என வேறும்‌ காரணம்‌ காட்டுஇன்றார்‌. 

2. சிவ. சித்தி, சூ. 6. 2. 

8. சிவ. சித்தி. சூ. 6. 8. 

4, இச்குத்திரத்தின்‌ “£ உணநநு வசத்தேனின்‌? என்பதை முதலதி 
கரணமாகக்கொண்டு, “ஈண்டு அறிவினாலறியப்பட்ட சுட்டு ௮௪ 
தென்று! என மேற்கோளும்‌, “£ அவை தாம்‌ பிரகாசமாய்‌ நின்றே 
அப்பிரகாசமாய்‌ நிற்றலான்‌ ?? என ஏதுவும்‌, ““அ௪த்தறியாய்‌ கேணீ?? 
யென்றற்‌ நறொடக்கத்‌து வெண்பாவால்‌ உதாரணமும்‌ ஓதிய ஆசிரியம்‌, 
இரண்டாமதிகரணமாக “£ இருதிறனல்லது சிவசத்தாமேன இரண்ட 
வகையின்‌ இசைக்தமன்‌ னுலகே ?? என்பதை வைத்து ஓதுபவே 
யன்றி, “£ உணராது இன்மையின்‌ ?' என்பதை ஓரதிகரணமாக 
வைத்து ஓதாமைக்குக்‌ காரணம்‌ அண்டு அதிசரணத்துக்குறிய 
ஐயப்பாடு முதலியன நிகழாமையான்‌ அதனை வேறுபடுத்‌ அரைத்‌ அ? 
மேற்கொள்ளவேண்டா வாயிற்றென்‌ றுரைக்கின்றார்‌, 


176 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யார்க்கு அதன்கண்‌ ஐயம்‌ கிகழாமைப்‌ பொருட்டு வழிதூலாசிரியர்‌ 
“உணராத பொருள்‌ சத்தென்னில்‌ ஒருபய னில்லை போலும்‌, ” 
1 எனவிடுத்‌ தொழிந்தாரென்ற உணர்க. 


இரண்டாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி, இவ்விரண்டு தன்மையும்‌ இன்றி வாக்கு மனாதீத கோசரமாய்‌ 
நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம்‌ என்று உணரற்‌ பாற்று 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, மேல்‌ உணர்போருள்‌ இயல்பும்‌ உணராத 
பொருள்‌ இயல்பும்‌ கூறுமுகத்தான்‌ அசத்தின்‌ இயல்பை வரைசெய்து 
உணர்த்தியவழி “இரண்டும்‌ இவ்வாறாகலான்‌ இவற்றின்‌ வேறாய முதல்வ 
னது இயல்பாவது மாயாவாதீ கூறும்‌ அறிர்வசனம்போலும்‌ என்னும்‌ 
கடாவை. ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ பிற்கூற்றைக்‌ கண்ணழித்து 
உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

இதன்‌ பொருள்‌, $வெளிப்படை. 


1. சிவ. சித்தி, ௧. 6. &, 

2. “£ இரண்டும்‌ இவ்வாறாயின்‌, முதல்வனது இயல்பு வேறு என்னையோ 
வென்னும்‌ ஆசங்கையை நீக்கிப்‌ பாரிசேட வளவையான்‌ முதல்வன ௮ 
இறப்பியல்பு உணர்த்து முகத்தானே சத்தின்‌ இயல்பு வரை செய்து 
உணர்த்தற்‌ கெழுக்‌.த.து இரண்டா மதிகரணம்‌ ? எனப்‌ பாடியத்துட்‌ 
கூறுவர்‌, ஈண்டுச்‌ கூறுவதும்‌ அமைவதே யென்பதை அடுத்‌ அவரும்‌ 
ஏதவாலும்‌ எடுத்‌. துச்சாட்டாலு மநிக, 

8. சு, தேசிகர்‌ உரை: இவ்விரண்டு தன்மையுமின்றி--உணருருவாச்‌ 
தன்மையும்‌ உணராதாம்‌ தன்மையுயின்றி ; வாக்த--பாசஞானத்திற்‌ 
கும்‌ ; மனம்‌ -பசுஞானத் திற்கும்‌ ; ௮தீதம்‌--அவ்விரண்டன்‌ விருத்தி 
களைக்‌ கடர்து அதிதமாய்‌ கின்று; கோசரமாய்‌-—ஒற்றுமைப்பட்‌ 
கின்றுணரும்‌ ௮னுபவ ஞான மாத்திரைக்கே விஎங்கிக்‌ சோசரிப்ப 
தாய்‌; நின்ற--கித்னெற ; ௮அதுவே--௮வ்வாறு கித்ின்ற பொருள்‌ 
இதுவென ௮ளவைகளான்‌ அறிய வாராமை பற்றி அதுவே யென 
மகா வாக்யெத்தாற்‌ கூறப்படும்‌ பதிப்பொருளே ; சத்தாயுள்ள சிவம்‌ 
என்று உணாற்பாற்று--சத்தாயெ சிவமாமென்று உணரும்‌ பான்மை 
யுடைத்து எ-று. 


போது---இலக்கணவியல்‌ 177 


வாக்கெனப்படும்‌ நாத முடிவான பாசஞானத்தை வாக்கேன்‌ 
அம்‌, அவற்றின்‌ வேறாய பசுஞானத்தை மனமேன்றம்‌ உபசார 
வழக்காற்‌ கூறினார்‌. 


வாக்கு மனாதீத கோசரமாய்‌ நின்ற என்றது அவ்விரண்டின்‌ 
விருத்திகனைக்‌ கடந்து அதீதமாயும்‌, !ஒற்அமைப்பட்டு நின்‌ அணரும்‌ 
அநுபவ ஞானமாத்திரைக்கே விளங்கிக்‌ கோசரிப்பதாயும்‌ நின்ற 3 
என்றவாறு. 


அவ்வாறு நின்றபொருள்‌ இதுவென அளவைகளான்‌ அறிய 


3 


வாராமை பற்றி அதுவே என “மகாவாக்கியத்துட்‌ கூறியதனை அது 


வதித்துச்‌ சத்தாகிய இவமரதலைச்‌ செவியறி வுறுத்தார்‌. 


, “வாக்கு மனாதீதம்‌ என்றது தமிழ்நூல்‌ முடிபு. மரம்‌ 4 அடி 
மராடி. என மரீ இயினாற்‌ போல, மனம்‌ அதிதம்‌ மனாதிதமென மரீ 
டி னா னா 
யிற்று. அதீத கோசரம்‌ என்பது வடநூல்‌ முடிபு. 
வாக்கு மனாதீதப்‌ பொருளாகலின்‌ உணருருவாம்‌ தன்மையும்‌, 


1, ₹வேறத நின்றுணரும்‌ அனுபவ : ஞானமாத்திரையின்‌ விளங்கிச்‌ 
கோசரிப்பதாயும்‌ '? என்று சிவதானபாடியம்‌, கூறு ௮. 

2, ** மாற்றம்‌ மனம்‌கழிய நின்ற மறையோனே ” (சிவபுராணம்‌) என்ற 
மணிவாசகம்‌ ஈண்டு நினைவுகூரத்‌ தகுவது. 

8. மகாவரக்கியமாவது தத்துவமசி யென்பது: இதன்கண்‌ '£ தது?) 
என்பது அதுவென்னும்‌ தமிழ்ச்சொல்‌ லணர்த்தும்‌ பொருள்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌; * தத்துவம்‌ யென வைத்த முப்பததிதிற்கு, ஒன்றே 
பொருளென்‌ றன்றே பகர்வது ?? (சங்கம்‌. மாயா, 201-2) என்றும்‌ 
: சாற்றுமறை தத்துவமசி மாவாக்யெங்கள்‌ ?? , சிவ, சித்தி, பரபக்‌ 
மாயா. 15) என்றும்‌ வருதல்‌ காண்க, 

4, வாங்மனோதிதம்‌ என்பது வடதான்‌ முடிபு, 

5. அதிதகோசரம்‌—அதிதமாயும்‌ கோசரமாயும்‌, கோசரித்தல்‌- விடய 
மாதல்‌. 

6. வாக்கு மனாதிதம்‌ என்றது உணரப்படாமைக்கும்‌, கோசரமென்ற து 
உணரப்படுதற்கும்‌ நின்றன, 3 

23 


178 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கோசரப்‌ பொருளாகலின்‌ உணராதாம்‌ தன்மையும்‌ இல்லையென்பது 
பெறப்படுதலின்‌, இவ்விரண்டு தன்மையும்‌ இன்றி என்றார்‌, 


ஏது 


பிரகாசத்தினுக்குப்‌ பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும்‌ 
அப்பிரகாசத்தினுக்குப்‌ பிரகாசம்‌ இன்மையானும்‌ 


என்பது ஏது. 


என்நுதலிற்றோ எனின்‌, இவ்விரண்டு வகையும்‌ : இல்லாத 
பொருள்‌ அநிர்வசனமாய்‌ நிற்பது என்னாது 'வாக்கு மனாதீத கோசரமாய்‌ 
நிற்பது என்றற்குப்‌ பிரமாணம்‌ என்னை என்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ 
சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) வாக்கு மனங்களால்‌ ஓதி உணரப்படுவதாய 2நிரு 
வசனப்‌ பொருட்கு “முன்னர்க்‌ கூறப்படும்‌ சாதனங்களினின்று 
அறியற்பாலதாக வேண்டாமையா னும்‌, ஒருவா ற்றானும்‌ அறியப்படாத 
அநிர்வசனப்‌ பொருட்குச்‌ சாதனத்தினின்றும்‌ அறியப்படுமாறு 
இன்மையானும்‌, இனி இவ்விரண்டூ தன்மையும்‌ இன்றி வாக்கு மனாதீத 
கோசரமாய்‌ நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம்‌ என்று உணரற்பாற்று 
என “மேற்கொண்டது என்றவாறு, 


1. “வாக்கு மனாதித கோசரமாய்‌ நிற்றலே வழியளவையாற்‌ சாதித்த, 
இவ்விரண்டு தன்மையுமின்றி யென்றதனை வலியுறுத்தற்‌ கெழுச்‌ 
தஅ ?' இந்த ஏதுவெனப்‌ பாடியம்‌ கூறுற த. 

2. ஈண்டுக்‌ கூறப்படும்‌ நிருவசனம்‌, அநிர்வசன மென்பனவற்றிற்கு 
வேறாக, பி.ரசாசப்பொருள்‌, அப்பிரசாசப்‌ பொருள்‌ எனப்‌ பாடியம்‌ 
கூறிற்று, I 

8. முன்னர்க்‌ கூறப்படும்‌ முன்னே நிற்கும்‌ உண்மை யதிகாரத்துட்‌ 
சாகனவியலிற்‌ கூறப்படும்‌. 

4. நிருவசனப்‌ பொருட்குச்‌ சாதனம்‌ வேண்டாமையானும்‌, அநிர்வசனப்‌ 
பொருட்குச்‌ சாசனம்‌ பயன்படாமையானும்‌, இருதன்மையுமின்‌ நி 
வாக்கு மனா£த கோசரமாய்‌ நீற்பதொன்று பெறப்படும்‌; படவே, 
அதுவே சத்தாகிய சிவமென்பது இவ்வேதுவால்‌ துணியப்படுதல்‌ 
சாண்க, 


போத--இலக்கணலியல்‌ 179 


உணர்தற்பாற்று என்றார்‌ உணர்தல்‌ அருமை நோக்கி. 


பிரகாசம்‌ அப்பிரகாச மென்பன உபசார வழக்கு. 


உதாரணம்‌ 
எண்ணிய சத்தன்‌ றசத்தன்ரு மென்ருலென்‌ 
கண்ணி யுளதென்றன்‌ மெய்கண்டான்‌—எண்ணி 
அறிய விரண்டா மசத்தாதல்‌ சத்தாம்‌ ன்‌ 
அறிவறியா மெய்சிவன்ரு ளாம்‌ 


என்றது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ எனின்‌, பரமார்த்தமாகிய பரப்பிரமப்‌ பொருள்‌ - 
அவிச்சை வயத்தான்‌ ஞாதா எனவும்‌ ஞேயம்‌ எனவும்‌ பகுக்கப்பட்டு 
முன்னர்க்‌ கூறப்படும்‌ சாதனங்களின்‌ நின்று அறியவும்‌ படும்‌. “அவிச்சை 
நீங்கியவழி அப்பகுப்பின்மையான்‌ சத்தேன்றாதல்‌ அசத்தேன்றாதல்‌ ஒரு 
வாற்றானும்‌ ஞேயமாமாறு இன்றிக்‌ கேவலம்‌ ஞானமாத்திரையேயாய்‌ 
நிற்பதோன்று ஆகலான்‌ அது கோசரமாம்‌ என்றல்‌ “பொருந்தாது என்‌ 
பாரை நோக்கி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


112 


பிரகாசிக்கப்படுவதைப்‌ பிரகாசம்‌ என்றலின்‌, உபசாரமாயிற்று. 
பர்டியத்தும்‌, * பிரகாரிக்கப்பவெதனைப்‌ பிரகாசமென்று உபசரித்‌ 
தார்‌? என்றே கூறுப, 

₹* அவித்தை மாயவே மாயை, பிரியும்‌ பிரிய ஞானமது பிறக்கும்‌ 
பிறவா பேதமே? (சிவ. சித்தி, பாபக்‌, மாயா. 12) எனவரு 
மாற்றால்‌, ஞாதிரு ஞானங்களும்‌ அவற்றாற்‌ காணப்படும்‌ ஜேயங்களும்‌ 
அவித்தையாதல்‌ அணியப்படும்‌, '£ பிறவா பேதமே ?? யென்றதனால்‌ 
ஞாதிரு, ஞானம்‌, ஞோயமெனப்‌ பேதித்து நிற்கும்‌ நிலையின்றாம்‌ 
என்பது விளங்குதல்‌ காண்க, 

கேவலம்‌ ஞானமாத்திரை யென்றது பிரமஞானம்‌. '£ ஊனேயுயிரே 
யுணர்வேயென்‌ ரொன்றுமின்றி யுரையிறக்‌து, வானே முதலாம்‌ 
பூதங்கள்‌ மாய மாயாதே மன்னி, கானே பிரமமெனத்‌ தெளியும்‌ 
ஞானம்‌ பிரமஞானமே?' (சிவ. சித்‌. பரபக்‌. மாயா, 14) என்பது 
இதனை வற்புதத்துிறது, 

இங்கனம்‌ பொருந்தா தென்பவர்‌ மாயாவாதிகள்‌. 


180 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ - ள்‌) எண்ணிய சத்து அன்று அசத்து அன்று ஆம்‌ என்றால்‌ 
உளது என்றல்‌ என்‌ கண்ணி பரமார்த்தமாகிய பரப்பிரமப்‌ 
பொருள்‌ விவகாரத்திற்‌ கருதப்பட்ட சத்துமன்று அசத்து மன்று 
என்னின்‌, அங்கனம்‌ ஒரு பொருள்‌ உண்டென்றல்‌ யாது பிரமாணங்‌ 
கருதியோ அதனைக்‌ கூறுவாயாக) பிரமாணம்‌ உண்டெனின்‌ “அதற்கு 
அது பிரமேயம்‌ எனப்பட்டு ஜேயமாவான்‌ செல்லுமென்று அஞ்சிப்‌ 
பிரமாணமில்லை என்பை யரயின்‌, 

மெய்கண்டான்‌ எண்ணி அறிய இரண்டு அசத்து ஆம்‌--சத்தின்‌ 
இயல்பை யுணர்ந்தோன்‌ ஆராய்க்தறியின்‌ காட்சி முதலிய பிரமாணங்‌ 
கட்கு விடயமாவதாஉம்‌ ஒரு வாற்றானும்‌ பிரமாணமல்லாத சூனியமு 
மாய இரண்டும்‌ மேற்கூறியவாற்றான்‌ அ௪த்தேயாம்‌ ; 

ஆதல்‌ சத்து ஆம்‌ அறிவு அறியா மெய்‌ சிவன்‌ தாள்‌ ஆம்‌-ஆதலால்‌ 
சாந்தோக்கிய முதலியவற்றுள்‌ சத்தென்று ஓதப்படும்‌ சுட்டறிவினால்‌ 
அறியப்படாத மெய்ப்பொருள்‌ சைவ உபநிடதங்களினும்‌ *சைவாகமங்‌ 
களினும்‌ அர்நியமின்‌ றி கின்றுணரும்‌ அநுபவ மாத்திரையின்‌ கோசரிப்‌ 
பது என்று ஓதப்படும்‌ சிவனருளாவதன்றி நீ கூனும்‌ சூனியமன்று 
என்றவாறு. 


1, வ௱செஷ்்ச யெவ ஹி ஸீ) வாற தாயி-3௧௦ 
ஹா ூவட | (சங்‌. பா. ரர்‌. 4: 8) என்பது காண்க, ** காரிய 
காரண பல லக்ண ரூப”? மாயெ உலஇயல்‌ வியவகாரம்‌ எனவும்‌, 
இலை கடக்தகிலை பாரமார்த்தம்‌ எனவும்‌ படும்‌. 

2. அதற்கு ௮து--௮ப்‌ பிரமாணத்துக்கு அப்‌ பிரமப்பொருள்‌. ஜேய 
மாஇயவழி, ஞானமாத்திரையாய்‌ நிற்குமென்றதோடு மாறுபட்டுக்‌ 
குற்தமாய்‌ முடியும்‌, 

*: 2 வஹழெவ ஙொசெத கம, சூஷீகி 3? (சாந்தோ. V1. 2. 1) 
என்பது காண்க, 

4, சுவேதாசுவகதரம்‌, அதர்வசிகை முதலிய உபநிடதங்கள்‌. 

5. ஈண்டு கூறப்படும்‌ கருத்தையே அருண்ந்திசிவனர்‌, “த.த்‌. தவஞ்‌ சத்த 
சத்துச்‌ சதசத்து மன்றென்றா லென்‌, உய்த் துணர்‌ தண்டோ 
வின்றோ வென்றவர்ச்‌ குண்டென்‌ றோதில்‌, வைத்திடுஞ்‌ சத்தே 
யாகும்‌ மனத்தொடு வாக்‌றெக்த, சத்துரு வதுசத்தா மனத்தினால்‌ 
தேர்‌௨தெல்லாம்‌ '' (சிவ. சீத்‌. ச, 0. 5) என்பது காண்க, 


போது--இலக்கணவியல்‌ 181 


ஆம்‌ அசை. 

1அறிய வென்னும்‌ செயவெ னெச்சம்‌, :: மழை பெய்யக்‌ குள 
நிறையும்‌ '' என்புழிப்‌ போலச்‌ செயின்‌ என்னும்‌ எச்சப்‌ பொருட்‌ 
டாய்‌ நின்றது. 

முற்றும்மை விகாரத்தால்‌ தொக்கது, “அசத்தாமேன மாறுக. 
* சத்தாகிய மேய்யென இயையும்‌. *: அடியளர்தான்‌ தாஅயது ” £ 
என்றாற்போல அறிவறியா மேய்‌ என்றது வாளா பெயராய்‌ 
நின்றது. 

6சிவன்தாள்‌ எனச்‌ சிவசத்தியின்‌ மேல்‌ வைத்து உயர்த்துக்‌ கூறி 
97 


யது உபசாரவழக்கு ; ££ இறைவனார்‌ கமலபாதம்‌ என்பதுமது. 


1, அறிய என்பதை அறியின்‌ எனக்கொண்டு, ஆராய்ந்தறியின்‌ என 
உரை கூறுஇன்றா ராகலின்‌, இவ்வெடுத்துக்காட்டால்‌ அமைதி 
காட்டுஇன்றார்‌. மழைபெய்யச்‌ குளநிறையும்‌ என்பது மழை பெய்‌ 
யின்‌ குளம்‌ நிறையும்‌ என்னும்‌ பொருள்‌ ௧௬வது. 

2. இரண்டும்‌ என நிற்கவேண்டிய உம்மை, ££ இரண்டு அசத்தாம்‌?? என 
நின்று இரண்டும்‌ என்ற பொருள்‌ தோன்ற வருதலால்‌, தொக்க 
சென்றார்‌. 

3. இரண்டாம்‌ அசத்‌? தென நிற்பதை, இரண்டு அசத்‌ தாமென 
மாறிப்‌ பொருள்‌ கூறுதலால்‌, ££ அசத்‌ தாமென மாறுக '” என்றல்‌ 
வேண்டிற்று. 

_4, சத்தாம்‌ அறிவறியாமேய்‌ என்பதைச்‌ சத்தாம்மெய்‌, அறிவறியா 
மெய்யென இயைத்து, சத்தென்பதம்‌ மெய்யென்பதும்‌ ஒருபொருள 
வாதல்‌ பற்றி, “£ ச௪,த்சாகய மெய்யென வியையும்‌ ? என்றார்‌. 

5, திநக்தறள்‌ 610. இதன்‌ உரை விளக்கத்தில்‌ ஆசிரியர்‌ பரிமேலழக 
நம்‌, ££ அடியளர்தான்‌ என்றது வாளா பெயராய்‌ நின்றது ?? என்று 
கூறுவர்‌. 

6. இஅபற்றிச்‌ சிவஞர்னபாடியத்தின்கண்‌, ££ பெயர்கிலைக்‌ செவியின்‌ 
ஆஅகுநவும்‌ (தோல்‌. சோல்‌. எச்ச. 53) என்றது ஓத்தாகலின்‌ 
சிவன்றளெனச்‌ வெசத்தியின்‌ மேல்‌ வைத்து உயர்த்திக்‌ கூறினார்‌ ?' 
என்பா, 


7. சிவ. சித்தி, சுபக்‌. பாயிரம்‌, &, 


182 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இதனாற்‌ போந்த பொருள்‌: சத்துமன்றி அசத்துமன்‌ றி ஒரு 
பொருள்‌ உண்டெனின்‌ அதற்குப்‌ பிரமாண மென்னை 2 பிரமாணாதீத 
மாஇிய சூனியமெனில்‌, சூனியமும்‌ அழிபொருளுமாகிய இரண்டும்‌ 
அசத்தே யென்பது 'மேற்காட்டினமையால்‌ பிரமப்பொருள்‌ அசத்‌ 
தெனப்பட்டுச்‌ சத்தென்‌ அஞ்‌ சுருதிகளோடு முரணும்‌; ஆகலின்‌ அவற்‌ 
அள்‌ சத்தென்று ஓதப்படும்‌ பரப்பிரமப்‌ பொருளாவது உண்மை 
ஞானத்திற்‌ கோசரிப்பது என யாம்‌ கூனும்‌ சிவமேயன்றி நீ? கூறும்‌ 
சூனியம்‌ அன்றென மாயாவாதியை மஅத்துக்‌ கோசரமென்‌ றதனை 


வலியுஅத்தியவாறாம்‌ என்க. 


எண்ணி யறிய விரண்டாம்‌ அசத்து என்பதற்குப்‌ 3பிறரெல்லாம்‌ 
வருன்ற வெண்பாவிற்‌ கூறும்‌ பொருள்படக்‌ கூறியதுகூறலாதல்‌ 
மேலும்‌ ஓர்‌ இயைபின்றி யுரைப்ப. 


உதாரணம்‌ 


உணர்ப வசத்தாதல்‌ ஒன்றுணரா தொன்றை 

உணருநீ தானுணரா யாயின்‌--உணருமுனின்‌ 
தானிரண்டாம்‌ மெய்கண்டான்‌ தன்னால்‌ உணர்தலால்‌ 
தானிரண்டாய்க்‌ கானான்‌ தமி 


என்றது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, பிரகாசித்த பொருளையும்‌ வேறோராற்‌ 
றான்‌ அறிதுமேன வேட்கை சேன்றுழி அவ்வாற்றான்‌ புதுவதாய்ப்‌ பிரகா 
சிக்க வேண்டுதலின்‌ பிரகாசத்தினுக்குப்‌ பிரகாசிக்க வேண்டுவதில்லை 


1. இச்குத்திரத்து முதலதிகரணத்தில்‌ தொடக்கத்திலும்‌ ஈற்றிலும்‌ 
உரைத்தவாறு பற்றி ஈ.துணரப்படும்‌. 

2. இச்குனியவாதம்‌ நாகார்ச்சுனர்‌ முதல்‌ மாத்தியமிகர்‌ பலராலும்‌ பின்‌ 
வர்த புத்தவாதிகளாலும்‌ பிறராலும்‌ கொள்ளப்பட்டிருக்ததாக 
A. B. கீத்‌, ஜேகோபி, ஷேர்பாட்சிகி முதலிய மேனாட்டு ஆராய்ச்சி 
யாளர்‌ கூறுவர்‌, 

3. இவர்கள்‌ கூறிய உரைகள்‌ இதுகாறும்‌ இடைத்தில, 


பொது---இலக்கணவியல்‌ 188 


யென்றல்‌ யாண்டும்‌ !செல்லாமையின்‌ வாக்கு மனாத்தம்‌ என்றல்‌ 
பொருந்தாது என்பாரை நோக்கி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 


(இ-ள்‌) உணர்ப அசத்து--நின்னால்‌ அறிவனவாய கருவிக : 
ளெல்லாம்‌ ”மேற்கூறியவாற்றான்‌ அசத்தாம்‌, ௮அசத்தெனவே அசித்‌ 
தாதலும்‌ பெறப்படும்‌ ; ஆதல்‌ ஒன்று ஒன்றை உணராது-—ஆகலான்‌ 
அவற்றுள்‌ ஒரு கருவியும்‌ ஒன்றாகிய முதற்பொருளை ௫அறியமாட்டா த; 
உணரும்‌ நீதான்‌ உணராய்‌-—-அவற்றான்‌ அறிது வருகின்ற நீதானும்‌ 


1, 


ஈண்டுக்‌ கூறியதன்‌ மேலும்‌ இரண்டு எ.துக்களை யெடுத்‌ ௮, இவ்வுரை 
யாதிரியர்‌, “மனத்தொடு கூடாத வழி ஆன்மாவுக்கு அறிவுண்டாத 
லின்மையின்‌, வாக்குமனாதீத மாயவழிக்‌ கோசரமாமாறு இன்மை 
யானும்‌, ஆன்மாவினோடு கூடி மன முதலிய கருவியாதல்‌, அவற்‌ 
ரே கூடி ஆன்மாவாசல்‌ அறியுமென்றல்‌ ?? பொருத்தமுடைத்‌ 
தாகலானும்‌ வாக்கு மனா£ித மென்றல்‌ பொருந்தாது என்று கூறி 
ஆராய்‌இன்றார்‌--சிவஜானபாடியம்‌. ்‌ 


அறிவினை லறியப்பட்ட சுட்டு அ௮சத்தேன்றது--சிவ. போ. சு. 6. 
அதி. 1. 


கருவிகள்‌ யாவும்‌ ௮ச.த்‌. தனையே யறியும்‌ எனவே, சத்துப்பொருள்‌ 
கருவிகட்கு எட்டாதென்பது இனிது விளங்குதலால்‌, ** ஒன்றகிய 
மழதற்போருளை யறியமாட்டாது '? என்றார்‌. ஓன்றென்றது கருவி 
மேலும்‌, ஒன்றை யென்றது ஒன்றாகிய முதற்பொறாள்‌ மேலும்‌ நின்‌ 
றன ; ன்றேன்ற தேர்ன்றேகாண்‌ ஒன்றே பதி என்புழிப்‌ போல. 


ஆன்மாவாதிய நீ-அச்கருவிகனோடு கூடி யல்லது காண்பதில்லை 
யாதலால்‌, “£ அவற்றன்‌ அறிந்து வருகின்ற நீயும்‌ ?' என்று உரைக்‌ 
இன்றார்‌; “மாயாதனு விளக்கா மற்றுள்ளம்‌ காணாதேல்‌, ஆயாதா 
மொன்றை யதுவதுவாய்‌?? (சீவ. போ. சூ, &, அதி. 2. வேண்‌.) 
என்று அசிரியர்‌ ஓதுமாறும்‌, “*காட்டிடுவ்‌ கரண மொன்றும்‌ இல்லை 
யேல்‌ காணொணாதாம்‌, சாட்டிய இவற்றால்‌ ஞானம்‌ ஈணுகவு 
மொண்ணா ?? (சிவப்‌, 68) என்பதும்‌ அறிக, 


184 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அதனை அறியமாட்டாய்‌; !ஆயின்‌-— நீயே ஆய்ர்தறிவாயாயின்‌; உண 
ரும்‌ உனின்‌ தான்‌ இரண்டு ஆம்‌--௮வ்வா அணரப்படும்‌ பொருள்கள்‌ 
போல்‌ 2உணருகின்ற நின்னின்வேறாம்‌; மெய்கண்டான்‌ தன்னால்‌ உணர்‌ 


தலால்‌--3உயிர்க்கு அறிவு விளங்கும்‌ உண்மை அறிந்தோன்‌ தன்னறிவு 


அச்சவனருளின்‌ அடங்கி அதுவதுவாய்‌ நின்று அதனானே அதனை 
அறியுமாதலான்‌ ; தான்‌ இரண்டாய்க்‌ காணான்‌ தமி--ஏனைப்‌ பொருள்‌ 
களை அறியுமாஅ போல வேறாய்‌ நின்று ௮றிவானல்லன்‌ அத்தனி 
முதற்‌ பொருளை “என்றவாறு, 


உணர்ப வென்பது ௮கரவி.ற்௮ு அஃறிணைப்‌ பன்மைப்‌ பெயர்ச்‌ 


சொல்‌. 


1. 


உணராய்‌ ; ஆயின்‌ என இவ்வாறு பிரிக்காஅ, “£ உணராயாயின்‌ என 
ஒரு தொடராக? யுரைப்பின்‌ உணராத பொருளில்லையென வீடுத்‌ 
தல்‌ வேண்டும்‌. அவ்வாறன்றி, இரண்டாம்‌ என விடுத்தல்‌ உணர்‌ 
பொருட்கன்றி ஏலாமையின்‌ ௮ஃது உரையன்மையறிக ? என்று 
பாடியத்துட்‌ கூறுப. 

நீ ஒரு பொருளை உணருமிடத்து உணரப்படும்‌ அப்பொருள்‌ வேறா 
கவும்‌ உணரும்‌ கீ வேறாகவும்‌ இரண்டுபட்டு நிற்இன்றாயன்றோ ; நீயே 
முதற்பொருனை அறிய லுறுவையாயின்‌, நின்னின்‌ வேறும்‌ பொருள்‌ 
போல அம்‌ முதற்பொருள்‌ வேறும்‌ என்றற்கு, உணருகின்ற நின்‌ 
னின்‌ வேறும்‌ என்று உரைக்கின்றார்‌. 

உயிர்க்கு அறிவு விளங்கும்‌ உண்மையாவ அ : ஆன்மாவுக்கு இயல்பா 
யுள்ள அறிவினைத்‌ திருவருளால்‌ மன முதலிய கருவிகள்‌ விளக்கு 
வது மாத்திரையே யன்றி முன்‌ இலதனை உண்டாக்குவன வல்ல 
என்னும்‌ உண்மை, இதனை நர்ன்காஞ்‌ சூத்திரத்‌ தோதியவாற்றால்‌ 
அதிக, : 
இவ்‌ வெண்பாவின்‌ பொருளை அருணந்தி சிவனூர்‌, £ அறிபொரு 
எரித்தாய்‌ வேறாம்‌ அறிவுறாப்‌ பொருள்‌ சத்சென்னின்‌, அறிபவன்‌ 
அதியானாில்‌ ௮துவின்று பயனுமில்லை, அறிபவன்‌ அருளினாலே 
௮னன்னியமாகக்‌ காண்பன்‌, அறிபொரு எறிவாய்வேறா யறிவரு 
ளுருலாய்‌ நிற்கும்‌ ?? (சிவ, சித்‌, சூ. 6. 6.) என்று உரைக்‌இன்றார்‌. 

££ எண்ணென்ப எனை யெழுத்தென்ப ?” (குறள்‌. 892) என்றாற்போல. 
உணர்ப என்பதும்‌ ௮ஃறிணைப்பன்மை யுணர்த்தும்‌ பெயர்‌ என்றார்‌. 
பகரலீற்றுப்‌ பல்லோர்‌ படர்க்கைவினைமுற்றன்று. 


போது--இலக்கணவியல்‌ 185 


ஒன்றும்‌ என்னும்‌ முற்றும்மை விகாரத்தால்‌ தொக்கது, 


உனின்‌ என்னும்‌ இன்னுருபு நீக்கப்‌ பொருட்கண்‌ வந்தது, 
!ஒற்றிரட்டாமை புறனடையா ற்‌ கொள்க. 


தான்‌ அசை. 

இதனாற்‌ போந்தது : சத்தாகயெ சிவம்‌ பாசஞானத்தானாதல்‌ பசு 
ஞானத்தானாதல்‌ அறியப்படாத; அறியப்படின்‌ குடமுகலாபினபோல 
உயிரின்‌ வேறாய்‌ அவிச்சையான்‌ வரும்‌ சுக.துக்கங்களைப்‌ பயப்பதன்றி 
அவிச்சையின்‌ நீங்கிய நிரதிசய இன்பத்தினைப்‌ பயவாதாகலான்‌, “அவ்‌ 
வுண்மை உணர்ந்தோன்‌, ஏனையபோல அசத்தாதலின்றிச்‌ தனியாய்‌ 
நின்ற அம்‌ முதற்பொருளை அதனான்‌ ஒற்றித்து நின்றே காண்பன்‌ 
என கையாயிகர்‌ முதலியோரை மறுத்து வாக்கு மனாதீதமாய்‌ நின்றே 
கோசரமாம்‌ என வலியுறுத்தியவாறா மென்க. 


ப்பட 
1. 


24 


என்றது உதாரணம்‌. 


உதாரணம்‌ 
பாவகமேல்‌ தானசத்தாம்‌ பாவனா தீதமெனில்‌ 
பாவகமாம்‌ அன்றென்னிற்‌ பாழதுவாம்‌—பாவகத்தைப்‌ 


்‌ பாவித்தல்‌ தானென்னின்‌ பாவகமாம்‌ தன்னருளால்‌ 


பாவிப்‌ பதுபரமீல்‌ பாழ்‌* 


உனின்‌ என்பது “ நெடியகன்‌ முன்னர்‌ ஒற்று மெய்‌ கெடுதலும்‌, 
குதியதன்‌ முன்னர்த்‌ தன்னுரு பிரட்டலும்‌, அறியத்‌ தோன்றிய 
நெறியியல்‌ என்ப?? (தோல்‌. . எழத்து, 160) என்ற விதிப்படி 
₹₹ உன்னின்‌ ?? என வரவேண்டியது ; அவ்வாறு வாராமையால்‌, 
அவ்வியலுக்குறிய புறனடையாகிய, **ஈறியன்‌ மருங்கின்‌ இவையிவற்‌ 
நியல்பெனக்‌, கூறிய செவிப்‌ பல்லாறெல்லாம்‌, மெய்த்‌ தலைப்பட்ட 
வழக்கொடு வெணி, ஒத்தவை யுரிய புணர்மொழி நிலையே?? 
(எழத்து, 171) என்பதனால்‌ கொள்க என்றார்‌. 

இப்பகுதி, “£ ஆன்மா அறியும்‌ உண்மையை யுணர்ர்தோன்‌ ஏனைய 
போல அச௪த்தல்லாத தனி முதற்பொரு ளாகலான்‌ அதனை அதனானே 
ஒற்றித்து நின்று காண்பன்‌ என நையாயிகர்‌ முதலியோரை 
மறுத்துச்‌ கோசரமாமாறு உணர்த்தி, வாக்கு மனாதிதம்‌ என்றதனை 
வலியுறுத்‌ தியவாறா மென்க ?? எனப்‌ பாடியத்திற்‌ கூறப்பூற.த. 
இவ்வெண்பாவின்‌ கருத்தை, ** பாவிப்பதென்னிற்‌ பாவம்‌ பாவகங்‌ 
கடக்இற்‌ பாவம்‌; பாவிக்கு மதுசா னென்னிற்‌ பாவகம்‌ பாவம்‌ 


186 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்நுதலிற்றோ வேனின்‌, தானே கோசர மானா லன்றித்‌ தன்னால்‌ 
அறிதல்‌ கூடாமையின்‌ தன்னாலே தனையுணரும்‌ என்பது தன்னைப்‌ 
பற்றுதல்‌ என்னும்‌ வழுவாமாகலின்‌ அவ்வாறன்றி வாக்கு மனாதீதப்‌ 
பொருள்‌ யோகநூலிற்கூறும்‌ தியான பாவனைகளில்‌ கோசரமாம்‌ என்றலே 
அமைவுடைத்து என “யோக மதம்‌ பற்றிக்‌ கூறுவாரை நோக்கித்‌ தன்னா 
லன்றிக்‌ கோசர மாகாமையை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) பாவகமேல்‌ தான்‌ அசத்து ஆம்‌--€ கூறும்‌ பாவனை 
ஏனைப்‌ பாவகங்கள்‌ போல மன முதலியவற்றோடு கூடி. நின்று பாவிக்‌ 
கும்‌ 3பாவகமெனின்‌, அறிவினா லறியப்பட்ட சுட்டாகலான்‌ அப்‌ 
பொருள்‌ அசத்தாம்‌ ; 

*பாவனாதீதம்‌ எனின்‌ பாவகம்‌ ஆம்‌-— கருவிகளை நீங்கி நின்று 


கெட்டுப்‌, பாவிப்பதென்னிற்‌ பாவம்‌ பாவனை யிறந்து நின்று, 
பாவிச்கப்பவெ தாகும்‌ பரம்பர னருளினாலே?? (சிவ. சித்தி, சூ. 6. 7.) 
என அநணந்திசிவனர்‌ கூறுவர்‌. 

1. தன்னாலே தனையுணரும்‌ என்றது வெத்தாலே சவத்தை யுணரு 
மெனப்‌ பொருள்கொண்டு தன்னைப்‌ பற்றுதலென்னும்‌ வழுவாம்‌ 
என யோகர்‌ மதம்‌ பற்றிச்‌ கூறுவார்‌ ஆசங்‌ப்பதாக உரைக்கின்றார்‌. 

2. யோகபாடியம்‌. ந. &7, ii. 45. 11. 54. இந்த யோகரைப்‌ 
பாதத்சலசென்றும்‌ கூறுப, இந்த யோக முறை பெளத்தரில்‌ ஒரு 
சாராராயெ யோகசாரர்க்கும்‌, சாங்யெர்க்கும்‌ உண்டு, 

3. “பாவிக்கன்‌ மனாதி வேண்டும்‌ பயனிலை? சிவப்‌, 80) என்று 
சான்றோர்‌ கூறுவதால்‌, “£ மன முதலியவற்றோடு கூடி நின்று பாவிச்‌ 
கும்‌ பாவகம்‌ எனின்‌ ?? என்று உரைக்‌இன்றார்‌. 

4, பாவனாதிதம்‌ என்றது, பாவனைக்கு வேண்டும்‌ மன முதலிய கரணங்‌ 
கடக்த பாவனை, பாவகம்‌--பயணில்‌ செயல்‌ ; “£ பாவகம்‌ பலவும்‌ 
செய்து ** (பேரியபு. திநநீலகண்‌. 26 ) என வருதல்‌ காண்க, இச்‌ 
கரணங்‌ கடந்த பாவனை பயனின்றிக்‌ கழிவதாம்‌ என்பதை உமாபதி 
சிவனர்‌, “ கரணம்‌ நீத்துப்‌ பாவிப்ப னென்னில்‌ என்னாம்‌ பழு.துள ?' 
(சிவப்‌. 86) என்றும்‌, இது பாடாணவாதிகள்‌ கூறும்‌ மு.த்.திகிலையா 
மெனக்‌ காட்டி, “கரணாபாவம்‌ மரணம்‌-கருமரம்‌, எய்ர்தவர்‌ முத்தி 
சேர்ச்தவ ரன்றே, இனைய கதிக்கோர்‌ முனைவரும்‌ வேண்டா, தனி 
தரு அயர மெனுமிது இடனே, பாடாணத்திற்‌ கூடாவிருக்கை 2 
(சங்கற்‌, 7 : 11-15) என்றும்‌ கூறுதல்‌ காண்க, 


போது--இலக்கணவியல்‌ 187 
பாவிப்பதாகலின்‌ அப்பாவனையைக்‌ கடந்தது எனின்‌ கருவிகள்‌ 


நீங்கிய வழி ஒன்றும்‌ அறியுமாறின்றிக்‌ கேவலமா மாகலான்‌ அது 
பாவக மாத்திரையே யன்றிப்‌ பயன்படுமா தில்லை 7 


அன்று என்னின்‌ அது பாழ்‌ ஆம்‌--இவ்விரு திறனுமன்றி அநிரு 


வசனமாகப்‌ பாவிக்கப்படுவது எனின்‌ அது "சூனியப்‌ பொருளாம்‌ ; 


பாவகத்தைப்‌ பாவித்தல்‌ தான்‌ என்னின்‌ பாவகம்‌? ஆம்‌--அவ்வர 
றன்றிப்‌ பாவனைக்‌ கெய்தாத பொருளை எய்தியதாக வைத்துப்‌ பாவ 
கஞ்‌ செய்தலெனின்‌ ௮து போலிப்‌ பாவனை யாதலால்‌ பாவனாதிதம்‌ 
போலப்‌ பாவனை மாத்திரையே யன்றிப்‌ பயன்படுமா றில்லை ; 


அற்றேல்‌, ஒருவாற்றானும்‌ பாவனைக்‌ கெய்தாத பொருள்‌ பாழா 
மெனின்‌, தன்‌ அருளால்‌ பாவிப்பது 3பரம்‌--அப்பாவகங்களை யொழித்‌ 
துத்‌ தனது திருவருளாற்‌ பாவிக்கப்படுவதாம்‌ பரம்பொருள்‌ ; பாழ்‌ 
இல்‌--ஆகலான்‌ நீ கூறும்‌ பாவனைக்‌ கெய்தாமை பற்றிப்‌ *பாழாதல்‌ 
இல்லை என்றவாறு. 


தான்‌ அசை, 


பாவகத்தைப்‌ பாவித்தல்‌ என்பது * கறைமிட றணியலும்‌ அணிந்‌ 
தன்று??? என்றதுபோலக்‌ கொள்க. 


1. திநழலர்‌ முதலிய சான்றோரும்‌ குனியப்‌ பொருளைப்‌ பாழ்‌ என்றே 
வழங்குவர்‌. 

2. இக்கருத்தையே, சிவப்பிரகாசம்‌ “பாவகத்‌. தால்‌, பாவிச்சவொண்ணா 
னென்று பாவிப்பனென்னின்‌ நீ யென்‌?” (86) என்று கூற௮ுன்றத. 

8. “பாவிக்கவேண்டா ஆண்ட பரனருள்‌ பற்றினோர்க்கே?? (சிவப்‌, 86,) 

4, பாவனைச்‌ கெட்டாமையால்‌ பாழாயினும்‌, தருவருளாற்‌ பாவிக்கப்‌ 

- படும்‌ பரம்பொருள்‌ பாழாகாதென்பது கருத்து, “6 துரியமடங்கயெ 

சொல்லறும்‌ பாழை, அரிய பரம்பரம்‌ என்பர்கள்‌ ஆதர்கள்‌ ?' (திரமந்‌. 
2498) என்றும்‌, “£ அந்தக்‌ கற்பனை, யுதறிய பாழில்‌ ஓடுங்குகின்‌ 
ஹேனே '? (2497) என்றும்‌ சான்றோர்‌ கூ.றுதல்‌ காண்க, 

5.  புறம்‌--கடவுள்‌ வாழ்த்து, 


188 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மேலை வெண்பாவில்‌ தன்‌ னென்றது தனது சத்தியே யாதலால்‌ 
தன்னைப்‌ பற்றுதலென்னுவ்‌ குற்றமாதல்‌ பாண்டையதென விடுப்பார்‌ 
தன்னருளாற்‌ பாவிப்பது என்றார்‌. தன்னருளை யறியுமாறனும்‌ அதனால்‌ 
பாவிக்குமாஅம்‌ ! உண்மையதிகாரத்திற்‌ கூறப்படும்‌.” 


உதாரணம்‌ 
அறிய இரண்டல்லன்‌ ஆங்கறிவு தன்னால்‌ 
அறியப்‌ படான்‌ அறிவி னுள்ளான்‌---அறிவுக்குக்‌ 
காட்டாக நின்ருனைக்‌ கண்ணறியா மெய்யென்னக்‌ 
காட்டா தறிவறிந்து கண்டு 


என்றது உதாரணம்‌. 

என்னுதலிற்றோ வேனின்‌, மேற்கூறிப்‌ போந்த பாவனைகட்‌ கெய்‌ 
தாத பொருளைத்‌ தன்னருளால்‌ பாவித்தல்‌ வேண்டா ; ** உயிர்‌ பசுத்துவம்‌ 
நீங்கிய காலத்துச்‌ சிவனைப்போல முற்றுமுணர்தல்‌ முதலிய எண்குணங்‌ 


1 


2. 


சிவ. போ. ௧. 9. 

பாவித்தல்‌ செய்தலென்னும்‌ பொதுப்பொருள்‌ பயந்து நிற்கிறது. 
இதன்பின்‌, '£ யோக நூலார்‌ கூறும்‌ பாவனையாவது இக்கான்கனுள்‌ 
ஒன்றாகற்பால தன்றி வேறின்மையின்‌ நான்இனையும்‌ கூறி மறுத்‌ 
தார்‌!” என்றொரு தொடர்‌ பிற பதிப்புக்களிற்‌ காணப்படுகிற ௮, 
யோக நூல்கள்‌ பலவும்‌ அராய்ர்து கூறும்‌ இவ்வுரையாசிரியர்‌ 
தெரித்து மொழியா தொழியா ரென்றும்‌ பாடியத்தின்கண்‌ இது 
காணப்பட்டிலதென்றும்‌ அநிக, 

ஈண்டு, * நீ கூறும்‌ ஏனைப்‌ பாவகங்கள்‌ போல மன முதலியவற்றோடு 
கூடி நின்று பாவிக்கும்‌ பரவனையோ, அவற்றோடு கூடாது நின்று 
பாவிக்கும்‌ பாவனையோ, 'இரண்டுமின்‌ றிப்‌ பாவிக்கும்‌ பாவனையோ, 
இம்மூவகையு மின்றிப்‌ பசித்தவன்‌ உண்டதாக வைத்துப்‌ பாவிக்கு 
மாறு போல உணராத பொருளை உணர்க்ததாக வைத்துப்‌ பாவகம்‌ 
செய்வதாகிய பாவனையோ கூறுவாயாக ?! என இக்கான்னெயும்‌ 
முறையே மறுத்தவாறு, அற்தேல்‌, ஒருவாற்‌ ரூனும்‌ பாவனைச்‌ 
செய்தாத பொருள்‌ குனியமாம்‌ போலும்‌ என்பாரை கோக்ச்‌, 
₹: தன்னருளாற்‌ பாவிப்பது ட ரயில்‌ பாழ்‌ ?” எனச்‌ சித்தார்தஞ்‌ செய்‌ 
தார்‌? எனப்‌ பாடியம்‌ கூறுவது அறியத்தக்கது. 


போது இலக்கணவியல்‌ 189 


களுமுடையது”” என்று !ஆகமங்களுட்‌ கூறுதலின்‌ ஆண்டு ஆன்ம ஞானம்‌ 
சிவஞானத்தோடு ஒப்ப தன்றிப்‌ பசுஞானம்‌ எனப்படாமையான்‌ அவ்‌ 
வறிவான்‌ அறியப்படும்‌ கோசரப்போருள்‌ என்றலே அமைவுடைத்து 
என்னும்‌ சிவசமவாதிகளை? நோக்கித்‌ தன்னருளாலன்றிக்‌ கோசரமாகா 
மையை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 


(இ-ள்‌) அறிய இரண்டு அல்லன்‌--இவாகமங்களில்‌ அத்து 
விதம்‌ கூறுதலின்‌ உயிர்‌ தன்னறிவான்‌ அறிதற்குத்‌ தன்னின்‌ வேறல்ல 
னாகலாலும்‌ அறிவின்‌ உள்ளான்‌ ஆங்கு அறிவு தன்னால்‌ அறியப்‌ 
படான்‌-— சமமாதலின்றித்‌ தூல சூக்கும முறையால்‌ தன்னறிவுக்‌ 
குள்ளுமாய்‌ நிற்றலின்‌ அவ்விடத்துத்‌ தன்னறிவினால்‌ அறியவாரா னாக 
லானும்‌ ; அறிவுச்குக்‌ காட்டு ஆகி நின்றானை “_தன்னறிவுக்கு சவியஞ்‌ 
சகமாய்‌ நின்று அறிவிக்கும்‌ உயிர்க்குயிராய முதல்வனை ; அறிவு கண்டு 
அறிந்து காட்டாது- ஆன்ம ஞானமானது தான்‌ கண்டறிந்து தன்‌ 
குணியாகிய உயிர்க்குக்‌ கோசரமாமாறு காட்டமாட்டாது ; £ மெய்‌ 
அறியாக்‌ கண்‌ என்ன--தன்னின்‌ வேறின்றித்‌ தனக்குள்‌ நிற்றலின்‌ 


asc வதாவகபநிநயஹ9௯ஓபரெெவ ௫ வஹூவதவகறி த | 79 
என்று பெளட்கராகமம்‌ (& : 2) கூறுவது காண்க, 

2. வெசமவாதத்தின்‌ இயல்பைச்‌ சங்கற்ப நிராகரணம்‌ சித்தாந்தப்‌ 
பஃறெடை முதலிய நூல்களுட்‌ காண்க; 

3. அத்துவிதம்‌ என்பதற்கு ஈண்டு இரண்டறக்‌ சலர்‌.து நிற்றல்‌ என்பது 

. பொருள்‌. 

4,  வியஞ்சகமாய்‌--விளச்கம்‌ தருவதாய்‌; “மலநீங்கெ முத்தி நிலையினும்‌ 
ஆன்மாவுக்கு அறிவு வியஞ்சகமாய்‌ உடனின்றறிவிக்கும்‌ முதல்வனை 
யின்றி அமையாது” என்று மேலே (இந்நூல்‌ ழதற்தத்திர இறுதி 
யதிகரண முடிவு.) கூறியிருத்தல்‌ காண்க, 

5. “£ கண்ணுக்தக்‌ காட்டாய வுள்ளத்தைக்‌ கண்காண ” (சிவ. போ. 
சூ. 9. வுதி. 1. வேண்‌.) 

6. அல்லன்‌, படான்‌, உள்ளான்‌, நின்றான்‌ என்பன குறிப்பேதுக்க 
ாகலின்‌, இங்கனம்‌ ஒரு தொடராகக்‌ கொண்டுரைக்க. ஆங்த, 
அசை. அறிவினுள்ளானாகலின்‌ அறியப்படான்‌ என்க. கண்டு 
அறிந்து காட்டாத எனக்‌ கூட்கெபாடியம்‌. 


ர்‌ 


190 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தன்னாற்‌ காணப்படாது தனக்குக்‌ காட்டாகி நின்ற உயிரை அறிய 
மாட்டாத கண்ணொளிபோல்‌' என்றவாறு. 


காட்டு “முதனிலைத்‌ தொழிற்‌ பெயர்‌. 


௮றிவுக்குக்‌ காட்டாகி நின்றான்‌ என்னும்‌ $பெயரடையானும்‌ 
ஓர்‌ ஏதுக்‌ கூறியவாறு. 

கண்டறிதல்‌ “*குழிந்தாழ்க்த கண்‌ ?'£ என்றாற்போல £ஒரு 
பொருட்‌ பன்மொழியாய்ச்‌ சிறப்பின்கண்‌ வந்தது. மேய்யறியாக்‌ 
கண்‌ என்ன என இயைத்துரைக்க. கண்‌ முதலியவற்றை நோக்க 
உயிர்‌ சத்துச்‌ சித்தாம்‌ என்று அதனை மேய்யென்றார்‌, கண்‌--ஆகு 
பெயர்‌. 


கண்ணறியா மேய்‌ என்பதற்குக்‌ கண்ணை அறியாத உடம்பு 
போலென்று உரைப்பாரும்‌ உளர்‌. உடம்பிற்கு அறியும்‌ தன்மை 


1. இல்வெண்பாவின்‌ கருத்தை அருணந்தி சிவனார்‌, “ அன்னிய மிலா 
மையானும்‌ அறிவினுள்‌ நிற்றலானும்‌, உன்னிய வெல்லா முண்ணின்‌ 
அணர்த்‌ துவ னாதலானும்‌, என்னதி யானென்‌ றோது மிருஞ்செருக்‌ 
கறுத்தலானும்‌, தன்னறி வதனாற்காணுரம்‌ தகைமையன்‌ அல்லன்‌ 
ஈசன்‌”? (சிவ. சித்தி. சூ. 0, 8) என்று கூறுகின்றார்‌. 

2, காட்தெல்‌ என்னுர்‌ தொழிற்‌ பெயரின்‌, காட்டென்னும்‌ முத 
னிலையே தனிச்‌ தஅநின்று தொழிற்பெயர்ப்‌ பொருளைத்‌ தருதலால்‌, 
₹ ழதனிலைத்‌ தோமிற்பேயர்‌ ?” என்றார்‌. 

3. அறிவுக்குக்‌ காட்டா நிற்பதே ஒரு காரணமாய்‌, ஆன்மவறிவு, 
முதல்வனைக்‌ கண்டறிந்து ஆன்மாவுக்குக்‌ கோசரமாம்படி காட்ட 
மாட்டாதென்பதைச்‌ சாதித்தலின்‌, “£ பெயரடையானும்‌ ஓர்‌ ஏதுச்‌ 
கூறியவாறு ?” என்‌இன்றார்‌, 
நாலடியார்‌ : அய்தன்மை, 9. 

5. “ஒரு பொருட்‌ பன்மொழியாய்‌ '? என்னாது, “ குழிந்தாழ்ந்‌,தகண்‌ 
ணென்றாற்போலச்‌ சறெப்பின்௧கண்‌ வந்த மீமிசை? என்று பாடி 
யத்துட்‌ கூறுப. 


பொது---இலக்கணவியல்‌ 191 


இன்மையானும்‌, உடம்பிற்குக்‌ கண்‌ காட்டாதலும்‌ இன்மையானும்‌ 
3௮ஃது ஈண்டு உவமையாதற்கு ஏலாமையின்‌ அது போலி உரை 
என்றொழிக. 


உதாரணம்‌ 


அதுவென்னு மொன்றன்‌ றதுவன்றி வேறே 
அதுவென்‌ றறியறிவு முண்டே--யதுவென்‌ 
றறிய விரண்டல்ல னாங்கறிவுள்‌ நிற்றல்‌ 
அறியுமறி வேசிவமு மாம்‌ 


என்றது உதாரணம்‌, 


என்நுதலிற்றோ எனின்‌, அத்தன்மையனாகிய முதல்வனைத்‌ தலைப்‌ 
பட்ட உயிர்‌ அம்‌ முதல்வனோடூ ஒன்றாய்ப்‌ போவதே யாகலின்‌ ஆண்ட 
அங்ஙனம்‌ அறிவதூஉம்‌ அறியப்படுவதூஉம்‌ ஆதல்‌ யாங்ஙனம்‌ என்னும்‌ 
2சிவாத்துவித சைவரை நோக்கி ஒன்றாயவழியும்‌ அறிவதும்‌ அறியப்‌ 
படூவதும்‌ உண்டென்பது உணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அது என்னும்‌ ஒன்று அன்று-- சத்தாகிய சிவம்‌ 
ஜேயப்‌ பொருளாய்‌ விசிட்டமாய்‌ நிற்பதென்பது உமக்கும்‌ ஓக்கும்‌ 
ஆகலான்‌ அச்வெம்‌ இன்னதென்று அறிய வாராது அநிருவசனமாய்‌ 


11 


கண்ணென்பது கண்ணொளிமேல்‌ நிற்றலின்‌, ஆகுபெயசென்றார்‌. 
அஃது--அவ்வாறு பொருள்‌ செய்தல்‌. 

சுத்த சைவரை யென்றும்‌ (கூறப்படுவர்கள்‌) பாடவேறுபாடுண்டு, 
££ இன்னவென்‌ றறியா விருவரும்‌ முயங்‌, ஒன்றா யுறுபயன்‌ உவப்‌ 
பும்‌, இன்றாய்‌ நிற்கு மிது ெகதியே?? (சங்கற்ப, 9. 1. 9-12) 
என்றும்‌, “£மாசதறில்‌, அங்கமோ டெல்லா மகல வகலா வருளே, 
சங்கமே யாகத்‌ தரித்திடலும்‌-துங்ஈமதாய்‌, தானதனை மோக்கியருள்‌ 
தன்னையுந்தன்‌ றன்னையுமேல்‌, ஆன அரன்‌ றன்னையுமே யாய்ச்‌ 
தழு தி யேனையிவை, இன்னவெனக்‌ காணா விருவரு மொன்றா௫, 
யுன்னு முறுபயனு மோருவப்பு--மன்னாமல்‌, நிற்கை கதியென்ன 
நிகழ்‌த்திவோன்‌ சைவன்‌ ?? (சித்தாந்தப்பஃ, 401-4) என்றும்‌ 
சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க, 


192 சிவஞான போத முலமும்‌ சிற்றுரையும்‌ 


கிற்பதொரு நிருவிசேடப்‌ பொருளெனக்‌ கொண்ட 1மாயா வாதத்‌ 
தைப்போல அது என்னு அநிரு வசனமாய்க்‌ கூறப்படுவது ஒரு சூனி 
யம்‌ அன்று ஆகலான்‌ ட 


2அது அன்றி வேறு அது என்று அறி அறிவும்‌ ஆங்கு உண்டே-- 
அந்த ஜேயமாத்திரையே யன்றி அதனின்‌ வேறாக வாக்கு மனாதித 
மாய்‌ நிற்பதொரு பொருள்‌ என்று அறிகின்ற ஞாதாவும்‌ ஆண்‌ 
டுள்ளதேயாம்‌ ; அற்றேல்‌, ஒன்றாதல்‌ பெறப்படாதால்‌ எனின்‌ ; 


அது என்று அறிய இரண்டு அல்லன்‌ அறிவுள்‌ நிற்றல்‌ அறியும்‌ 
அறிவே சிவமும்‌ ஆம்‌-—உலகத்துப்‌ பொருள்போல்‌ அது என்ற சட்டி 
அறியுமாறு முதல்வன்‌ தன்னின்‌ வேறல்லனாய்‌ அப்பணைந்த உப்புப்‌ 
போலத்‌ தன்‌ அறிவின்கண்‌ விரவி வேற்றுமை தோற்றாது நிற்றலான்‌ 
அறிவிறந்து அறிகின்ற அவ்வுயிர்‌ சவமேயாம்‌ “என்றவாறு, 


உம்மை *சிவமாயும்‌ சவமாகாமை விளக்கி நின்றது. 


அதுவேன்னும்‌ ஒன்றன்று ஆகலான்‌ என ஏதுப்‌ பொருள்படக்‌ 
கொண்டு உரைக்க, 


1. மாயாவாதிகள்‌, “ தத்‌. தவம ?? என்னும்‌ சொற்றொடர்க்கண்‌ வரும்‌ 
௮து வென்னும்‌ பொருட்டாய தது என்னும்‌ சொல்லால்‌ முதற்‌ 
பொருளைக்‌ குறித்‌துரைப்ப ராதலின்‌, ௮து வேன்னும்‌ ஒன்று என்‌ 
பதற்கு இவ்வாறு உரை கூறுஇன்றார்‌. 

2. உயிர்‌, அதிவுவடிவிற்‌ மாதலால்‌, அறி அறிவு என்றதற்கு, “ அறி 
இன்ற ஞாதா?? என்றுரைத்தார்‌. ஞாதா, ஞாதிரு, காண்பான்‌ 
என்பன ஒரு பொருளன, 

3. இவ்வெண்பாவின்‌ கருத்தை, “£ஒன்றெனு மதனா லொன்றென்‌ 
அரைப்பதுண்‌ டாசையாலே, நின்றனன்‌ வேறாய்த்‌ தன்னின்‌ 
நீங்கடொ நிலைமையாலே, பின்றிய வுணர்வுக்‌ கெட்டாப்‌ பெருமையன்‌ 
௮றிவினுள்ளே, யென்று நின்‌ நிடுதலாலே யிவனவ னென்னலாமே?? 
(சிவ. சித்தி, சூ. 6. 9) என்று அருணந்தி சிவனார்‌ கூஅன்றார்‌. 

4, உயிர்‌, தான்‌ உயிராதலேயன்றிச்‌ சவமுமாம்‌ என்ற பொருள்‌ தருத 
வின்‌, எச்சப்‌ பொருட்‌ டாயிற்று, தான்‌ உயிராதலாவது சாண்பா 
யெ ஞாதிருவாதல்‌. 


பொது---இலக்கணவியல்‌ 198 
1அறிவும்‌ என்ற உம்மை இறந்தது தழீஇயது. 


8அல்லனென்பது முற்றெச்சம்‌. வேறு முடிபு. கோடலிற்‌ பால்‌ 
வழுவாகரமை உணர்க, 


உண்டே என்னும்‌ ஏகாரம்‌ தேற்றம்‌ ; ஏனையிரண்டும்‌ அசைநிலை. 
நிற்றல்‌ நிற்றலான்‌ என்றவாறு. 


இவ்வெண்பாக்கள்‌ ஐந்தும்‌, முறையே, வாக்கு மனாதீதம்‌ என்றல்‌ 
பொருந்தும்‌ கோசரமாம்‌ என்றல்‌ பொருந்தாது என்னும்‌ மாயாவாதி 
களையும்‌, கோசரமாம்‌ என்றல்‌ பொருந்தும்‌ வாக்கு மனாதீதம்‌ என்றல்‌ 
பொருந்தாது என்னும்‌ கையாயிகர்‌ முதலியோரையும்‌, பாவனைக்குக்‌ 
கோசரமாம்‌ என்னும்‌ பாதஞ்சலரையும்‌, ஆன்ம ஞானத்திற்கே 


1. ஜேயமாகய வத்தை யறியுமிடத்து, அந்த ஜேயமே இரண்‌ 
டறக்‌ கலந்து நின்று அறியு மாயினும்‌ அங்ஙனம்‌ அறியும்‌ அவ்‌ 
விடத்தே ஜேயமாலய இவெமேயன்றி ஞாதிருவாஓய அறிவும்‌ உண்‌ 
டென்பது விளங்குதலால்‌, உம்மை இறந்தது தழீஇய தென்றார்‌. 
“ முத்‌திதனின்‌ மூன்று முதலு மொழியக்கேள்‌, சுத்தவனு போகத்‌ 
தைத்‌ துய்த்தலணு--மெத்தவே, இன்பங்‌ கொடுத்தலிறை யித்தை 
விளைவித்தல்‌ மலம்‌, அன்புடனே கண்டு கொளப்பா ?? (உண்‌. விள. 
50) என்று திநவதிகை, மனவாசகங்கடந்த தேவர்‌ கூறுவதும்‌, 
ஒன்றாய்‌ நின்ற வர்கிலையில்‌, ஒன்றாகாமல்‌ இரண்டாகாமல்‌, ஒன்றும்‌ 
இரண்ம்‌ இன்றாகாமல்‌, தன்னது பெருமை தாக்கா னாயினும்‌, 
என்ன அ பெருமை யெல்லா மெய்தித்‌, தன்னை யெனக்குத்‌ தருவதை 
யன்றியும்‌, என்னையும்‌ எனக்கே தந்து ? (இருபா, 20) என்று 
அநணந்திசிவனுர்‌ கூறுவதும்‌ நினைவு கூரத்‌ தக்கன, 

2. ₹ இரண்டாகாமல்‌ ? அறிவினுள்‌ அருளால்‌ மன்னி அறிவறிவிக்கும்‌ 
இயல்புடைய னாதலின்‌, அவ்வியல்பு ௮மையத்‌ தோன்ற வேண்டி, 
அல்லன்‌ என்னும்‌ வினைக்குறிப்பு முற்று எண்டு, எச்சமாய்‌ நின்றது. 

8, அல்லன்‌ என உயர்‌தணை யாண்பாலாய்‌ நிற்கும்‌ முற்றெச்சம்‌, நிற்ற 
லால்‌ என வினைகொண்டு முடிவது வழுவன்று ; * கற்றுக்கண்‌ 
ணத்சான்‌ செலச்சொல்லிக்‌ காலத்தால்‌, தச்சு தறிவதார்‌ தது 2 
(தறள்‌, 686) என்றாற்போல, 

25 


194 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கோசரமா மென்னும்‌ சமவாத சைவரையும்‌, முத்தியில்‌ வெமேயன்றி 
உயிரென வேறு இன்மையின்‌ உயிர்க்குக்‌ கோசரமாமாறு யாண்டை 
யது என்னும்‌ சிவாத்துவித சைவரையும்‌ மறுத்து, வாக்கு மனாதீத 
கோசரமாய்‌ நிற்கும்‌ இயல்பு வலியுறுத்தி ஒரு பொருள்‌ மேல்‌ வந்த 
வானு காண்க, 


இவ்வாறு சான்காஞ்‌ சூத்திர முதலிய மூன்றினும்‌, மேற்‌ பிரமா 
ணத்தாற்‌ கூறிப்‌ போந்த பசுபாச பதிகட்கு இலக்கணம்‌ கூறு முகத்‌ 
தான்‌ முறையே கேவலஞ்‌ சகலஞ்‌ சுத்த மென்னும்‌ மூன்‌ றவத்தையும்‌ 
காட்டப்பட்டன. இம்மூன்றனுட்‌ கேவலம்‌ : மருட்‌ கேவலமும்‌, சகல 
கேவலமும்‌, பிரளய கேவலமும்‌ விஞ்ஞான கேவலமும்‌, அருட்‌ 
கேவலமும்‌ என ஐவகைப்படும்‌. அவற்றுள்‌, மருட்‌ கேவலமாவது 
அனாதி கேவலம்‌. சகல கேவலமாவது சங்கரித்த பின்னர்ப்‌ புனருற்‌ 
பவத்திற்கு ஏதுவாய்ப்‌ படுங்கேவலம்‌. ஆண்டுச்‌ சூக்கும ஐர்தொழில்‌ 
உண்டென மிருகேந்திரத்துட்‌ கூறுதலின்‌ அனாதி கேவலத்தோடு 
இசனிடை வேற்றுமையாமாஅ கண்டுகொள்க, 3மிரளய கேவல 
மாவது மாயையோடு இயைபின்றி ஆண்டுப்‌ படுங்‌ கேவலம்‌. விஞ்‌ 
ஞான கேவலமாவது மாயை கன்மங்கள்‌ என்னும்‌ இரண்டனோடும்‌ 
இயையின்‌ றி ஆண்டுப்‌ படுங்‌ கேவலம்‌. அருட்‌ கேவலமாவது தத்துவ 
சுத்திப்‌ பின்னர்ப்‌ படும்‌ கேவலம்‌. அது *துகளறுபோதத்திற்‌ காண்க. 
இனிச்‌ சகலமும்‌ சகலத்திற்‌ கேவலம்‌, சகலத்திற்‌ சகலம்‌, சகலத்திற்‌ 
௬த்தமென மூவகைப்பட்டு ஓரோவென்னற ஐந்து வகைப்படும்‌. அவற்‌ 
அட்‌ சகலத்திற்‌ கேவலம்‌ ஐந்தும்‌ “ ஒன்றணையா மூலத்து£'' என்ற 


1. மீநகேந்திரம்‌: பஞ்ச கிநத்திய பீரகரண வியாச்யொனத்துட்‌ 
காணக, 

2. பேனட்‌. &. 18, 

8. பேனட்கரம்‌, & : 18, 14, 

4, துளறு போதம்‌. 25. “£ பகலிழந்த வான்போற்‌ பரவுமலம்‌ நீயாய்‌, 
இசலறவே நின்று யிழந்தா-—யகலறிவு, வாடாத முத்தியினில்‌ 
வாய்த்தவருட்‌ கேவலநீ, நாடாத கேவலமுன்‌ னாள்‌ ?? எனவரும்‌, 


5. சிவ, போ, சூ, &, அதி, 8, உதா. 1, 


போது-—இலக்கணவியல்‌ 195 


தனுட்‌ காண்க, சகலத்திற்‌ சகல மைந்தும்‌ : இலாடத்தே சாக்‌ 
இரத்தை! ?' என்றதனுட்‌ காண்க. சகலத்திற்‌ சுத்த மைந்தும்‌ 
“யோகிற்‌ றருவதோர்‌ சமாதி? என வழிநூலாசிரியா தொகுத்‌ 
தோதியது சித்தாந்த சாராவலி யோக பாதத்தின்‌ வகுத்துக்‌ கூறுத 
லான்‌ ஆண்டுக்‌ காண்க. இனிச்‌ சுத்தமும்‌ எவன்‌ முத்தி, அதிகார 
முத்தி, போக முத்தி, இலய முத்தி, பர முத்தி என்று ஐவகைப்பட்டுச்‌ 
சாக்கிர முதலிய பெயர்‌ பெறும்‌ ; *அவற்றை முன்னர்‌ வகுத்தோதுப. 
இரண்டாமதிகரணம்‌ முற்றிற்று. 
ஆருஞ்‌ சூத்திரம்‌ முற்றிற்று. 
இலக்கணவியல்‌ முடிந்தது. 


போதுவதிகாரம்‌ முடிந்தது. 


= 


சிவ. போ. சூ. 4. அதி. 8. உதா, 2. 
2. சிவ. சித்தி, சூ. 1. 86. 
ர்‌ பா ஹதீரன:காணெறணொ; ஹவிஷயஜதா நண ஜா.ம_௦ 


ப பர்‌ 
வ _தகி॥ ௨௦ க்ராப்‌ _ந௦ வா-௬ஷ8 ம விர 
வ௱டி | தெஹெஃ த யவர அ ஹீ _நஹவகொ.ல ராஹதா8 கி. 


ஹுஒய.$கஓ ॥ தெஹாகெதாவற_தள ஹி.ந கிமமா_தீ ௧௦ 
பரிவசெவாஉய£ ॥ 2? 
என்பது சித்தாந்த சாராவலி யோகபாதப்‌ பகுதி, இதன்சண்‌ 
சாகரம்‌, சொப்பனம்‌, சுழுத்தி, அரியம்‌, அதிதம்‌ என்ற ஐவகை 
யவத்தைகளில்‌ தொழிற்படும்‌ கரணங்களை வகுத்துக்‌ கூறுதல்‌ 
காண்க. 

&. சித்தாந்த சாராவலி முதலிய நூல்களிற்‌ கூறுப போலும்‌, ஈண்டுக்‌ 
காணப்பட்டில. 


[|| உண்மையதிகாரம்‌ 


சாதனவியல்‌ * 
ஏழாஞ்‌ சூத்திரம்‌ 


யாவையுஞ்‌ சூனியஞ்‌ சத்தெதி ராகலிற்‌ 
சத்தே யறியா தசத்தில தறியா 
திருதிற னறிவுள தீரண்டலா வான்மா 


என்பது சூத்திரம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, மேலதற்கோர்‌ புறனடை உணர்த்துதல்‌ 


நுதலிற்று, 


என்றது கருத்துரை ; என்நுதலிற்றோ வெனின்‌, சூத்திரக்‌ கருத்து 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அாலாருந்ததி நியாயம்‌ பற்றி மேலை ஆறு சூத்திரவ்‌ 
களினும்‌ சிவாகமங்களில்‌ கூறப்படும்‌ முப்பொருள்கள.து போது 


112 


இச்சுத்திர முதல்‌ இறுதி வரை உண்மை யஇிகாரமென்றும்‌, ௭, ௮, 
௯, ஆயெ மூன்று சூத்திரங்களும்‌ சாதனவியல்‌ என்றும்‌ பெயர்‌ 
வகுத்து, “£ நறெப்பியல்பு பொதுவியல்பு போல்‌ இடையே நீங்குத 
வின்றி எக்காலத்தும்‌ ஒரு தன்மைத்தா யுள்ளது பற்றி உண்மை 
யெனப்பமோகலின்‌ அப்பெயர்த்தாயிற்று ?? என்றும்‌, “பொது 
வியல்பாற்‌ பெறப்பட்ட முப்பொருள்களினுள்ளும்‌, விள்ளற்பாலதனை : 
விண்டு அதனான்‌ வரும்‌ துன்பத்தின்‌ நீங்குதலும்‌, கொள்ளற்பா 
லதனைக்‌ கொண்டு அதனான்‌ வரும்‌ இன்பத்தை உறுதலுமாகய 
பயன்‌ பெறுதற்‌ கேதுவாகிய சாதனம்‌ செய்யுமாறு உணர்ததுதலின்‌, 
சாதனவியல்‌ என்னும்‌ பெயர்த்து? என்றும்‌ சிவஜானபாடியம்‌ 
கூறுன்றது, இவ்வாறு பீரமதத்திரத்துக்குச்‌ சங்கரர்‌ வகுத்த 
பாடியமும்‌ இறுதிப்பகுதகளைச்‌ சாதனம்‌ என்றும்‌ பயன்‌ என்றும்‌ 
வகுத்‌தச்கொண்டு உரைப்பது கீனைவுகூரத்‌ தக்கது. 


உண்மை--சாதனவியல்‌ பிறர்‌ 
வியல்பு பிரமாண முகத்தானும்‌ இலக்கண முகத்தானும்‌ ஆராய்ச்சி 
செய்து உணர்த்திய ஆசிரியர்‌, அம்‌ முப்பொருள்களது சிறப்பியல்பு 
எனப்படும்‌ உண்மை, சாதன முகத்தானும்‌ பயன்‌ முகத்தானும்‌ 
ஆராய்ச்சி செய்து உணர்த்துவான்‌ புகுந்து, முதற்கண்‌ 1மூன்று 
சூத்திரங்களான்‌ அவற்றை அறிந்து அதனானாய பயன்‌ பெறுதற்கு 
ஏதுவாகிய சாதனம்‌ கூறிய தொடங்கினார்‌. 


இவற்றுள்‌ இச்சூத்திரம்‌ உணருரு அசத்தெனவும்‌, இருதிறன்‌ அல்‌ 
லது சிவசத்தெனவும்‌ “மேலைச்‌ சூத்திரத்தான்‌ வரைசெய்து உணர்த்திய 
வழி, அங்கனம்‌ அறியும்‌ பொருள்‌ அவ்விரண்டனுள்‌ ஒன்றோ 
வேறே என்னும்‌ ஐயப்பாட்டின்கண்‌, அவ்விரண்டனுள்‌ தன்றாகற்‌ 
பாலது என்பார்‌ மதம்‌ பற்றி நிகழுங்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ கூத்தி 
ரதீதிற்குப்‌ புறனாக எடுத்து ஓர்‌ ஓழிபாகிய சதசத்தினியல்பு வரை 
செய்துணர்த்து முகத்தானே, சாதித்துப்‌ பயன்‌ பெறுதற்கு உரிய 
அதிகாரியின்‌ இயல்பாவது இதுவென்பது உணர்த்துதல்‌ துதலிற்று 
என்றவாறு. 


சஅதிகாரமும்‌ ஓத்தும்‌ வேறாய வழியும்‌ இயைபுணர்ந்து கோடற்‌ 
பொருட்டுக்‌ கருத்துரை அவ்வாறு செய்தாரென்பது, இப்புற 
னடையை வடதூலார்‌ வாக்கிய சேடமென்ப. இதனுட்‌ கூறப்படும்‌ 
மூன்றதிகரணமும்‌ மூன்று புறனடைபோலும்‌ என மலையாமைப்‌ 
பொருட்டு ஓர்‌ புறனடை என்றார்‌. “முன்னைய விரண்டும்‌ இறுதி 
அதிகரணத்தைச்‌ சாதித்தற்கு ஏதுவாய்‌ ஒரு பொருண்மேல்‌ 
வந்தனவேயாம்‌ என்பது கருத்து. 


1. சிவ. போ. ௧. 17, 8, 9. 

2. சிவ. போ. து, 6. 

8. அதிகாரமும்‌ ஓத்தும்‌ என்ற அ, உண்மை யதிகாரமும்‌ சாதனவியலும்‌ 
என அறிக. 

4, முன்னைய இரண்டெ முதல்‌ இரண்ட திக.ரணங்களும்‌. 

5. ஒரு பொருண்மேல்‌ வாராவழிச்‌ சூத்திர மொன்றாமா நில்லை; ஆகை 
யால்‌ இத கூறல்‌ வேண்டிற்று, 


198 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஒன்றனை அறிந்தவழி அதனானாய பயன்‌ பெறுதற்குரிய முயற்சி செய்ய 
லுறுவார்க்கு அதனைச்‌ சாதிக்கும்‌ ஆற்றல்‌ தமக்கு உண்டேன்பதூஉம்‌, 
சாதித்ததனால்‌ வரும்‌ பயன்‌ இது வென்பதூஉம்‌, அதனைப்‌ பயப்பித்தற்‌ 
குரிய சாதனமாவது இது வேன்பதூஉம்‌, அது வருவாயும்‌ உணர்ந்தா 
லன்றி அதன்கண்‌ மனவெழுச்சி செல்லாமையின்‌, ஈண்டு ஓதப்படும்‌ 
சாதனம்‌ செய்து பயன்‌ பெறுதற்கு உரிமையுடைய அதிகாரியின்‌ இயல்பு 
உணர்த்துவதாய இச்சூத்திரம்‌ "முதற்கண்‌ வைக்கப்பட்டது. 


இதன்‌ பிண்டப்பொழிப்பு? :-— 


மேலைச்‌ சூத்திரத்துள்‌ கூறிப்‌ போந்த 3இரண்டனுள்‌, வாக்கு 
மனாதீதமாகிய சிவசத்தின்‌ சர்நிதியின்‌, உணருருவாகிய அசத்தெல்‌ 
லாம்‌ *பாழாகலின்‌, “சத்தாகிய சிவம்‌, அசத்தாகிய பிரபஞ்சத்தை 
அறிதல்‌ செய்யாது ; அசத்தாகிய பிரபஞ்சம்‌ அறிவில்லாத ௪டமாத 
லின்‌ சத்தாகிய சிவத்தை அறிதல்‌ செய்யாது) ஆதலால்‌ பாரிசேட 


1. முதற்கண்‌ -- சாதனவியலின்‌ முதற்சண்‌; பாடியத்துல்‌, “ அதி 
காரியை யுணர்த்துவதா௫ய இது சாதன வோத்தின்‌ முன்‌ வைக்கப்‌ 
33 


பட்டது?” என்றே கூறுகின்றார்‌. இணி, சாதனமும்‌ பயனும்‌ கூறு 


தற்கு முன்னர்‌ என்‌அ கொள்ளினு மமையும்‌. 


2. சத்தேதிர்‌ யாவையும்‌ தனியமாதலின்‌ சத்து அறியாது ; அசத்து 
இலதாகலின்‌ அறியாது ; இருதிறன்‌ அறிவுளது இரண்டலா ஆன்மா 
எனச்‌ குத்திரத்தை இயைத்துக்கொள்க, 


8. இரண்டாவன : சத்து, அசத்து என்பன, 

4, “பாவகமேல்‌ ?? (ச, 6, ௮தி. 2, உதா.) என்ற வெண்பா வுரையில்‌, 
££ அன்றென்னிற்‌ பாழதுவாம்‌ ?” என்றும்‌, ““பாவிப்பது பரமில்‌ பாழ்‌? 
என்றும்‌ வந்தவீடத்‌௮, பாம்‌ என்றதற்குச்‌ சூனியம்‌ என்று உரை 
கூறியது காண்க, 


5.“ சிவசத்தாமேன ?? முற்குத்திரத்திற்‌ கூறியதையே ஈண்டுச்‌ சத்து 
. என்கின்றா ராதலால்‌, “£ சத்தாகிய சிவம்‌ ?” என்று உரைச்சன்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 199 


அளவையான்‌, 'இருதிறன்‌ அறிவுள து ஒன்று உண்டென்பது பெறப்‌ 
படுதலின்‌, அதுவே சத்தாதற்‌ றன்மையும்‌ அ௮சத்தாதற்‌ றன்மையும்‌ 
ஆம இரண்டும்‌ அன்றிச்‌ சதசத்தாயுள்ள உயிராம்‌ என்றவாறு. 
இரண்டனுள்‌ ஒன்றனைப்‌ பிரிக்கின்றமையிற்‌ சத்தே என்னும்‌ 
ஏகாரம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்த.து. அசத்து இலது ஆகலின்‌ என்‌அரைக்க, 
அசத்துச்‌ சத்தை யறியாமைக்குச்‌ சத்தெதிர்‌ சூனியமாதலே ஏது ' 
வாதல்‌ அமையுமாயினும்‌, அசத்தெனப்பட்ட கருவிகள்‌ ூமுத்திநிலையில்‌ 
சிவகரணமாய்‌ ஆன்ம சந்நிதியை யொட்டி முதல்வன்‌ சந்நிதியில்‌ 
நிற்கப்பெறும்‌ என்பாரை நோக்கி வேறுமோர்‌ ஏதுக்‌ கூறினா. இக்‌ 
கருத்தே பற்றி,  சத்தின்முன்‌ நிலாமையானும்‌ தனைக்கொடொன்று 
உணர்தலானும்‌ '' *என இரண்டேதுவும்‌ உடன்‌ கூறினார்‌ வழிநாலா 
சிரியரும்‌. 2எற்புழிக்‌ கோடலான்‌ அறிதல்‌ என்றது ஈண்டு அனுபவ 


1. சத்தின்‌ இயல்பையும்‌ ௮௪,த்‌ இன்‌ இயல்பையும்‌ அறியும்‌ அறிவுடைத்‌ 
தாகிய ஓன்று உண்டென்பது என்றவாறு. இதனை மூன்றாம்‌ 
அதிகரணத்தின்கண்‌, இவ்விரண்டினையும்‌ ௮றிவதாய்‌ உபதேசியாய்‌ 
நின்ற அறிவு அவ்விரண்டன்பாலும்‌ உள்ளதாய்‌ உள்ள வதுவே 
ஆன்மாவாம்‌ ?? என்கின்றா ராதலின்‌, ஈண்டு வாளா, * இநுதிற 
னறிவுன தொன்று ?? என்று கூறுஜன்றார்‌, 

2. சத்து, அசத்து என்ற இரண்டனுள்‌ அசத்திற்‌ பிறிச்சலின்‌, ஏகாரம்‌ 
பிரிகிலைக்கண்‌ வந்ததென்றார்‌. A 

8. முத்திமிலையில்‌ பசுகரணம்‌ சவக.ரணமாம்‌ இயல்பை, “£ ஆற்றா லலை 
கடற்கே பாய்ர்தமீ ரந்நீர்மை, மாற்றிய வாற்றான்‌ மறிந்தாற்போல்‌-— 
தோழற்றிப்‌, புலன்களெனப்‌ போதம்‌ புறம்பொழியு ஈர்தம்‌, மலங்களற 
மாற்றுவிக்கும்‌ வர்து ? (களிறு-11) என்று சான்றோர்‌ கூறுவது 
காண்க, 

4, சிவ. சித்தி, ச. 7. 1. 

5. எற்புமிக்‌ கோடல்‌, ஒருவகை யுத்தி; கூறப்பட்டதொரு சொல்லும்‌ 
சொற்றொடரும்‌ பலபொருள்களைக்‌ குறித்து நிற்‌, இடத்துச்‌ 
கேற்ற பொருளைச்‌ கொள்வது அமையும்‌ என்றற்கு அரண்‌ செய்வ 
தாம்‌, ஈண்டு அறிவு என்றது பல்பொருட்கு ஏற்கும்‌ இயைபுடைய 
தாயினும்‌, அனுபவ அதிவினைக்‌ கொள்வது ஈண்டைக்குப்‌ பொரும்‌ த 
வது பற்றி இதனைக்‌ கூறினார்‌. 


200 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அறிவின்மேற்று, !இனைத்தெ அறிந்த பொருட்கு வினைப்படு 
தொகுதிக்கண்‌ வேண்டப்படும்‌ முற்றும்மை விகாரத்தால்‌ தொக்கது, 


இதனுள்‌ யாவையும்‌ சூனியம்‌ சத்தெதிராகலின்‌ சத்தே அறியாது 
என்றது ஓரதிகரணம்‌ ; அசத்து இலது அறியாது என்றது ஓரதிகர 
ணம்‌ ; இருதிறன்‌ அறிவுளது இரண்டலா ஆன்மா வென்றது ஓரதி 
கரணம்‌ ; ஆக மூன்‌ றதிகரணத்தது இச்சூத்திமென்று உணர்க, 


முதலதிகரணம்‌ 

ஈண்டுச்‌ சத்தினிடத்து அசத்துப்‌ பிரகாசியா தென்றது 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, :* தந்திடும்‌ சிவனவன்றன்‌ சந்நிதி தன்‌ 
னில்‌ கின்றே? '' என்றும்‌, “* கூடு மொளிவளர்‌ குடிலை மாயை மேவி ?? 
என்றும்‌, ** தாரகமாம்‌ அத்தன்‌ தாள்‌ நிற்றல்‌ 4” என்றும்‌,  விமலனுக்‌ 
கோர்‌ சத்தியாய்‌” ”' என்றும்‌, “£ உலகமே யுருவமாக? '? என்றும்‌, ** அத்‌ 
துவா மூர்த்தியாகி * ”” என்றும்‌, ** இருநிலனாய்த்‌ தீயாகி நீருமாகி.......... 
நின்றவாறே * '” என்றும்‌ கூறப்படும்‌ இயல்புடைய பிரபஞ்சத்தைச்‌ சத்‌ 


1. “ இனைத்தென வறிந்த இனைமுதற்‌ இளவிக்கு, வினைப்படு 
தொகுதியின்‌ உம்மை வேண்டும்‌?” (சோல்‌. 83) என்பது தோல்‌ 


காப்பியம்‌. 
2. சிவ. சித்தி, த, 1. 16. 
8. சிவப்‌. 2. 


4, சிவ. போ, து. 1. 2. வேண்பா. 
5. சிவ, சித்தி, சூ. 2. 58. 

6. சிவ. சித்தி, ச. 5. 7. 

7. சிவ. சித்தி, ச. 1. 56. 

8. திருநா, vi. நின்ற, 1, 


உண்மை---சாதனவியல்‌ | 201 


தேதிர்‌ சூனியமென்றல்‌ அவசித்தாந்தமாய்‌ 1 முடியும்‌ போலு மேனவும்‌, 
“மண்டிய வுணர்வுயிர்க்காய்‌ மன்னி நின்றறியும்‌ * '? எனவுங்‌. கூறும்‌ 
சிவாத்துவித சைவர்‌ மதம்‌ பற்றி3 நிகழுங்‌ கடாவை ஆசங்கித்துச்‌.. சூத்தி 
ரத்தின்‌ முதற்கூற்றிற்‌ போந்த ஏதுவைக்‌ கண்ணமழித்‌ துரைத்து மேற்‌ 
கோடல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) சுட்டுணர்வின்றி நின்றறியும்‌ சிவசத்தின்‌ முன்னர்ச்‌ 
சுட்டி யறியப்படும்‌ அசத்தாய பிரபஞ்சம்‌ விளங்கித்‌ தோன்றாது 
என்றவாறு, * 


ஈண்டுச்‌ சூனியம்‌ ௪ ன்றது விளங்காமைப்‌ பொருட்‌ டென்பாச்‌ 
பிரகாசியாது என்றார்‌. இக்கருத்தே பற்றி  முனேத்தடா தசத்துச்‌ 
சத்தின்முன்‌ 5 இருள்‌ '' என்றார்‌ வழிநூலாசிரியரும்‌. முனைத்திடாமை 
யாவது இது குடம்‌ இஃது ஆடையென ஈம்மனோரால்‌ சட்டி யறியப்‌ 
படுமாறு போல முதல்வனால்‌ சட்டி யறியப்படுவதாய்‌ வேறு நில்லா 
மையாம்‌. ஆகவே, ஈண்டுச்‌ சத்தெதிர்‌ யாவையுஞ்‌ சூனியம்‌ என்றது 
கொண்டு அவசித்தாந்தமாதல்‌ யாண்டையதென மறுத்துச்‌ சத்தறியா 
வென்றதனை வலிபுஅத்தியவா அ காண்க. 


1. மேற்கொண்‌ டொழுகும்‌ துணிபுக்கு மாறாய்‌ முடிவது அவ9ித்தாந்தம்‌ 
என்று நியாயபிந்து கூறுகிறது. ' 

2. சிவப்‌. 65. 

3. இவ்வாறு கூறுவோர்‌, சிவாத்துவித சைவரேயன்றி, சங்கிராந்த 
வாத சைவரும்‌ பரிணமவாத சைவருமாவர்‌ எனப்‌ பலருளரென்று 
சிவதானசித்தி சிவப்பிரகாச வுரைகள்‌ கூறுன்றன. 

4, இதனால்‌, சத்தாயெ சிவம்‌ சுட்ணெர்வின்றி நின்றறியு மென்றும்‌, 
அசத்து என்றது சுட்டியறியப்படும்‌ பிரபஞ்சம்‌ என்றும்‌ உரை கூறிய 
வாறு காண்க, 

5. சிவ. சித்தி. சூ. 7. 1. 

6. சத்தாகிய வெத்தால்‌ அசத்தெல்லாம்‌ சுட்டியறியப்பமொறு வேறு 
நில்லா என்றதனால்‌, எடுத்துக்காட்டிய சான்றோர்‌ உரைகட்கு 
மாறாய்‌ அவ9ித்தார்தமாதல்‌ இல்லையென்று இதனால்‌ வற்புறுத்த 
இன்றாரென வறிக, 

20 


202 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஏது 

மெய்யினிடத்துப்‌ பொய்‌ அப்பிரகாசமாய்‌ நீற்றலான்‌ 

என்றது எது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, !முற்றுணர்வுடைய சிவத்துக்கு அசத்தை 
விடயிப்பதாய சுட்டூணர்வும்‌ உண்டென்றாற்படும்‌ இழுக்கேன்னை யேன்‌ 
பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) தன்னியல்பாகய இயற்கை யுணர்வின்‌ முன்னர்ப்‌ 
பொது வியல்பாகிய செயற்கைச்‌ சுட்டுணரவு பிரகாசித்து நில்லாமை 
யான்‌ ஈண்டுச்‌ சத்தினிடத்து அசத்துப்‌ பிரகாசியாது என மேற்‌ 
கொண்டது என்றவாறு. 

பிரகாசித்து நிற்றலின்மையாவது இயற்கை யுணர்வோடு ஒப்ப 
ஒருங்கு நில்லாமை. எக்காலத்தும்‌ நில்பெறுவதாய தன்னியல்பே 
மேய்யெனவும்‌ இடையே தோன்றி மறைவதாய பொது வியல்பே 
பொய்யெனவும்‌ கூறப்படுவன வாகலான்‌ அவை ஈண்டைக்கு எற்‌ 
புடைய அறிவின்‌ மேனின்றன. இஃதறியாதார்‌ *உரைப்பன வெல்‌ 
லாம்‌ மேற்கோளைச்‌ சாதித்தற்குரிய ஏதுவாதல்‌ செல்லாது கூறியது 
கூறலாய்‌ முடியுமென்‌ றொழிக. 


உதாரணம்‌ 
அன்னிய மில்லாமை யரற்கொன்‌ றுணர்வின்றாம்‌ 
அன்னியமில்‌ லானசத்தைக்‌ காண்குவனேல்‌--அன்னியமாக்‌ 
காணா னவன்முன்‌ கதிர்முன்‌ னிருள்போல 
மானா வசத்தின்மை மற்று 

என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோவேனின்‌, சுட்டணர்வின்மை 

1. முற்துணர்வுடைமை இயற்கை யுணர்வின னாதல்‌ முதவியன முதல்‌ 
வனுக்குரிய குணங்கள்‌ என்ப, (குறள்‌. 9. பரிமே, உரை) 

2. மெய்‌ என்றது, இயற்கையாகிய சுட்ணேர்வின்றி நின்றறியும்‌ 
அறிவின்‌ மேலும்‌, பொய்‌ என்றது செயற்கையாகிய வேறாய்‌ நின்று 
சுட்டி யுணரும்‌ சுட்ணெர்வின்‌ மேலும்‌ நின்றன. 

8. அவர்‌ உரைப்பனவாஓய உரை வேறுபாகெள்‌ இடைத்‌ தில. 


உண்மை--சாதனவியல்‌ 205 
யான்‌ முதல்வன்‌ அசத்தை அறியான்‌ எனின்‌ முற்றுணர்வுடைமைக்கு 
இழுக்கென்பாரை நோக்கி இழுக்கின்மை த்த ஏதுவை வலியறுத்துதல்‌ 
நுதலிற்று. 


(இ-ள்‌) அன்னியம்‌ இல்லாமை 1 அரற்கு ஒன்று உணர்வு 
இன்று ஆம்‌--தன்னுள்‌ வியாப்பிய மான பசு பாசங்களோடு 
வேற்றுமையின்றி உடனாய்‌ நிற்‌ றலையுடைய முதல்வனுக்குச்‌ சுட்டி 
யறியக்‌ இடப்பதொன்ற இல்லை ஆகலான்‌ ; 


அன்னியம்‌ இல்லான்‌ அசத்தைக்‌ காண்குவனேல்‌ அன்னியமாக்‌ 
காணான்‌-—அத்தன்மைய னாகிய முதல்வன்‌ அசத்தை அறியலுறுவ 
னாயின்‌ அறிந்தாங்கறிவதன்றி ஈம்மனோ போல வேறாகச்‌ சுட்டி 
அறிவானல்லன்‌ ; கதிர்முன்‌ இருள்போல அவன்முன்‌ மாணா அசத்து 
இன்மை ஞாயிற்றின்‌ முன்‌ இருட்டுப்போல அம்முதல்வ னெதிர்‌ 


-1. அன்னிய மில்லாமையுடைய அரற்கு என இயையும்‌, அன்னிய 
மில்லாமை, வேறாகாமை ; ஆகவே உடனாய்‌ நிற்றல்‌ பெறப்படும்‌ ; 
படவே, உடனாய்‌ நிற்றற்‌ குரிமையும்‌ தோன்றுதலின்‌, இவையெல்‌ 
லாம்‌ பெய்து, பசுபாசங்களோடூ வேறகாது உடனாய்‌ நீன்றறியும்‌ 
௮ரனுக்க என்று உரை 'கூறுஇன்றார்‌. உடனாய்‌ நிற்றற்குரிய பசு 
பாசங்கட்கும்‌ அரற்கும்‌ இயைபு கூறுவார்‌, அவை அவனுக்குள்‌ 
வியாப்பியமாய்‌ நிற்பனவாம்‌ என்றற்கு, “தன்னுள்‌ வியாப்பீயமான 
பசுபாசங்கள்‌ *? என்றார்‌. 

2, பசுபாசங்களோடு அன்னியமில்லாத உடனாய்‌ நிற்பதனால்‌, சுட்டி. 
யதியக்‌ இடப்பதொன்று அவற்றின்‌ வேறாக இல்லையென்பது தானே 
விளவ்குதலின்‌, '* சுட்டியறியக்‌ கிடப்ப தோன்றில்லை ?' என்றார்‌. 
உடனாய்‌ நிற்கும்‌ முதல்வன்‌ அறியலுறுவானாயின்‌, எங்கன மறிவ 
னென்னும்‌ வினாவிற்கு விடை கூறுவதுபோல, “£ அன்னியயில்லான்‌ 
அசத்தைக்‌ காண்குவனேல்‌, அன்னியமாக்‌ காணான்‌ '? என ஆசிரியர்‌ 
கூறுதலின்‌, ஈண்டு உரையில்‌, “£அன்னியமாக்‌ காணான்‌? என்பதற்கு, 
: அசத்தை அறியலுறுவானாயின்‌ அறிக்தாங்‌ கறிவதன்றி ஈம்மனோர்‌ 
போல வேறாகச்‌ சுட்டியறிவா னல்லன்‌ ?? என விளக்குகின்றார்‌, 

3. மாணாத என்பது எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌; இஃது ஈது கெட்டு 
மாணா என நின்றது, 


204 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
நன்மையில்லாத பிரபஞ்சம்‌ விளங்கி நில்லாது ஆகலான்‌ என்றவாறு. 

எனவே, அ௮சத்தை விடயியப்பதாகிய ஏகதேச உணர்வு முற்‌ 
அணர்வைத்‌ தடுப்பதாகலான்‌ ௮ஃதில்லாமை முற்அணர்விற்கு மேம்‌ 
பாடாவதன்றி இழுக்காகாதென ஐயமகற்றி ஏதுவை வலியுஅத்தவா அ 
காண்க. 

மாணாமை வியாபக உணர்விற்கு விடயமாகாமை. “இன்மை 
ஈண்டு விளங்காமை குறித்து நின்றது. மற்று அசை. மற்றுக்‌ 
காண்குவனேல்‌ என மேலேகூட்டி வினைமா ற்றின்கண்‌ வந்ததெனினும்‌ 
அமையும்‌. *உணர்வுங்‌ கதிரும்‌ ஆகுபெயர்‌, கதிர்முன்னிருள்‌ ஈண்டு 
முனையாமை மாத்திரைக்கு ஒருபுடை உவமையாயிற்றென்பது வழி 
நூலாசிரியர்‌ : *முனைத்திடாது அசத்துச்‌ சத்தின்‌ முன்‌ இருள்‌ இரவி 
முன்போல்‌ ”' “என்றவாரற்றான்‌ அறிக. 


முதலதிகரணம்‌ முற்றிற்று 


1. இவ்வாறு முதல்வன்‌ எல்லாம்‌ ஒருங்கு அறிவன்‌ என்பதுகொண்டு 
சிவாத்துவீத சைவர்‌, சத்தாகிய முதல்வன்‌ வியாபக வறிவாயினும்‌ 
உயிரின்‌ பொருட்டு ௮சத்தென்று கூறப்படும்‌ கருவிகளின்‌ இடமாக 
நின்று அறிதல்‌ கூடுமென்றாராக, “£ கதிர்முன்‌ இருள்‌ போல அவன்‌ 
முன்‌ மாணா அசத்து நில்லாது ?? என்று அவரை மறுத்தவாறென்று 
வழிநாலுரைகள்‌ கூறுவது ஈண்டுக்‌ குறிக்கத்தக்கது, 

2. “அசத்தைக்‌ காண்குவனேல்‌?” எனவே, காண்டல்‌ அவற்கு வேண்டிற்‌ 
நில்லே யென்றும்‌, ௮௪சத்தைக்‌ காணாமை அவனது முற்றுணர்‌ 
வுடைமைக்குக்‌ குறைவாமன்றோ எனின்‌, அவ்வசத்தைக்‌ சண்டறிவ 
தென்பது சிற்றுணர்வாய்‌ முற்றுணர்வுக்கு மாறாதலின்‌, அதனால்‌ 
குறைவுண்டாகா அ பெருமையேயாம்‌ என்றும்‌ இதனால்‌ வற்புறுத்த 
இன்றார்‌. செயற்கறிய செய்யும்‌ பெரியோர்‌, சிறியோர்‌ செய்யும்‌ 
எளியவற்றைச்‌ செய்யாரென்பது அவர்‌ பெருமைக்குச்‌ குறைவு 
பயவாது அவர்‌ பெருமையை மிகுவிக்குமாறு போல என அறிக, 

8. இன்மை, ஈண்டு அழிக்து இல்லையாம்‌ என்னும்‌ பொருளதாசாது 
விளங்‌இத்‌ தோன்றா தென்னும்‌ பொருள்பட நின்றது, 

4, உணர்வு என்பது உணரப்படும்‌ பொருளையும்‌, சதிர்‌ என்பது கதிரை 
யுடைய ஞரயித்றையும்‌ குறித்தலின்‌, அத பே:பர்‌ என்றார்‌. 

5. சிவ. சித்தி. ச. 7. 1. 


உண்மை--சாதனலியல்‌ 205 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


மேற்கோள்‌ 


இனி அசத்தினுக்கு உணர்வின்று என்றது 


என்றது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோவெனின்‌, சத்து அசத்தை அறியாதாயினும்‌ அசத்து 
எனப்பட்ட தனுகரண புவன போகங்களுள்‌ ஒன்றாய கரணம்‌ விளக்குப்‌ 
போல்‌ விகாரமின்றி நிற்கும்‌ ! ஆன்ம சந்கிதியிற்‌ பெத்தநிலைக்கண்‌ அசத்‌ 
தாய விடயங்களை அறிந்தாற்போல 2முத்திநிலையிற்‌ சிவகரணமாய்‌ நின்று 
சிவத்தை அறியுமென்றலும்‌, கண்ணாடியின்‌ நிழல்போல ஆன்ம சந்நிதியில்‌ 
அதன்கண்‌ அறிவுண்டாமேன்றலும்‌ அமைவுடைத்துப்‌ போலும்‌ எனச்‌ 
சிவ சங்கிராந்தவாதி மதம்‌ பற்றி நிகழுங்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ 
. சூத்திரத்தின்‌ இரண்டாங்‌ கூற்றிற்‌ போந்த ஏதுவைக்‌ கண்ணடித்து 
உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


“மன்னு மான்ம சந்நிதி யளவிற்‌, காந்த பசாச௪த்‌ தேய்ப்ப வாய்க்க, 
உயிருட லியக்குஞ்‌ செயலுறு பூட்டைப்‌, பலவகை யுறுப்பு மிலகிய 
தொழில்‌ போல்‌, ஐம்பொறி புலன்க ளின்புறு மன்றே '! (சங்கற்ப. 
சங்கிரர்ந்‌, 4-8) என்பது காண்க. 

££ பசுகர ணங்கள்‌ வெகர்‌ ணங்க ளாக மாறி யறிவும்‌, ஏகமாழுயிர்‌ 
யானென தின்றே? (சங்கற்ப, சங்கி, 20-2) என்று வருவது 
காண்க. 

சிவசங்கிராந்தவாத சைவர்‌, ஆன்மா விளக்கம்‌ போல விகார 
மின்றி அறிவு மாத்திரையாய்‌ நிற்பதன்றி ஒன்றனை யறியுமாறில்லை ; 
அவ்வான்மாவின்‌ சந்நிதியில்‌ கார்தபசாசம்‌ போல உடல்‌ இயங்குழி, 
அதன்கண்‌ நின்று கருவிகளே விடயங்களை யனுபவிக்கு மெனவும்‌, 
மலம்‌ நீங்கும்‌ வழிக்‌ கண்ணாடியில்‌ முகவொளி தோற்றுமாறு போல 
முதல்வன்‌ திருவருள்‌ ஆன்மாவின்மாட்டுச்‌ சங்ரெயித்தத்‌ தோன்று 
மெனவும்‌, அவ்வழி உப்பளத்திட்டவை யெல்லாம்‌ உப்பாமாறு போல 
அன்மாச்‌ வெமேயாய்‌ அவ்வான்மாவின்‌ சச்சிதியில்‌ அறிவ வாகிய 
-பசுகரணங்களும்‌ சவகரணங்களாய்‌ மாறிச்‌ சவத்தை யறியுமெனவும்‌ 


206 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
(இ-ள்‌) "வெளிப்படை. 


சூத்திரத்தில்‌ இலது என்ற.து அறிவிலதென்னும்‌ பொருட்டு என்‌ 
பார்‌ உணர்வின்றென உரைத்தார்‌. ஈண்டு அசத்து என்றது தத்துவப்‌ 
பிரபஞ்சத்தை) ஏனைப்‌ பிரபஞ்சத்திற்கு அறிவின்மை சாதிக்க 
வேண்டாமையின்‌. 


ஏது 
அதுதான்‌ நிரூபிக்கில்‌ இன்ருகலான்‌ 


என்றது எது. 

- என்நுதலிற்றோவெனின்‌, பதிஞான பசு ஞானங்களோடுூ ஒப்பப்‌ பாச 
ஞானம்‌ ஒன்றேன வைத்து எண்ணப்படும்‌ உரிமையுடையது, அதனை 
அறிவுடைத்‌ தன்று என்றல்‌ பொருந்தாது என்பாரை நோக்கி மேற்‌ 
கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) 5அவ்வறிவாவது அலமாய்‌ கோக்கும்‌ வழி அவ்வசத்‌ 
கூறுவர்‌, ?? எனச்‌ சிவசங்கிராந்த வாதிகள்‌ கூறுவனவற்றை யெடுத்‌ 
தோதி, : “£ ஐம்பொறிகள்‌ ஆன்மாவா லுணருமெனச்‌ சாங்கியரை 
மறுத்த அதிகரணத்தானே மறுக்கப்பட்டமையின்‌, அவையே இவ 
கரணங்களாய்ச்‌ சிவத்தை யறியுமென்பதை மறுத்த, ௮ச்த்து அறியா 
தென்றதனைச்‌ சாதித்தற்கு எடுத்தோதிய ஏதுவை வலியுறுத்தற்‌ 
தெழுந்த அ இவ்விரண்டா மதிகரணம்‌ ?? என்று சிவஜானபாடியம்‌ 
கூறுகிறது. 

1. ௬. தேசி, உரை: அசத்தினுக்த -- தத்துவப்‌ பிரபஞ்சத்திற்கு ; 
உணர்வு--அதிவானத ; இன்றேன்றது-—இல்லை யென்க எ-று, 

2. “ஏனைப்‌ பிரபஞ்சத்திற்கு ௮றிவுண்டெனக்‌ கொள்வார்‌ யாருமின்மை 
யான்‌ ஆண்டு ஐயப்பாடு நிகழாமையின்‌, அதனை ஓ.ரதிகரணமாக 
வைத்துச்‌ சாதிக்க வேண்டாமையான்‌ ?-— பர்டியம்‌. 

8. “ அவ்வசத்தாகய தத்‌அவப்‌ பிரபஞ்சமான த பொ,துமையான்‌ நோகச்‌ 
கும்‌ வழி அறிவுடையது போலத்‌ தோன்றினும்‌ ஐயர்‌ திரிபின்றி 
மாசறு காட்யொன்‌ ஆராயும்‌ வழி அறிவில்ல தாசலான்‌ அசத்தினுக்த 
'உணர்வின்றேன மேற்கோண்டது என்றவாறு '?--பாடியம்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 207 


திற்கு உள்ளதுபோலத்‌ தோன்றினும்‌ 'ஜயந்திரிபின்றி மாசறு காட்சி 
யான்‌ ஆராயும்‌ வழி அதன்கண்‌ இல்லதாகலான்‌ இனி அசத்தினுக்கு 
உணர்வின்றேன மேற்கொண்டது என்றவாறு. 


எனவே, பாசம்‌ வாயிலாக உயிரின்கண்‌ நிகழும்‌ பசுஞானமே 
பாச ஞானமென்று உபசரித்துக்‌ கூறப்படும்‌ ; அதனைப்‌ பாசத்திற்கு 
உளதாகிய ஞானமெனக்‌ காண்டல்‌ நிரூபியாத வழிப்படும்‌ 
மடமையே, பிறிதில்லை என்றவாறாயிற்று. 


உதாரணம்‌ 


பேய்த்தேர்நீ ரென்றுவரும்‌ பேதைக்கு மற்றணைந்த 
பேய்த்தே ரசத்தாகும்‌ பெற்றிமையின்‌--வாய்த்ததனைக்‌ 
கண்டுணர்வா ரில்வழியிற்‌ காணு மசத்தின்மை 
கண்டுணர்வா ரில்லதெனக்‌ காண்‌ 


என்றது உதாரணம்‌. என்‌ நுதலிற்றோவெனின்‌, அதனை உவமை 
முகத்தான்‌ வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) பேய்த்தேர்‌ நீர்‌ என்றுவரும்‌ 2 பேதைக்கு மற்று 
அணைந்த 3பேய்த்தேர்‌ அசத்து ஆகும்‌ பெற்றிமையின்‌--பாலை நிலத்‌ 
இின்கட்‌ காணப்படுவதாய பேய்த்தேரை நீரென்று கருதி அதனை 
யுண்ண வருகின்ற நீர்‌ வேட்கையுடைய மடவோனுக்கு அதனை 
யடுத்தவழித்‌ தன்னால்‌ அணையப்பட்ட அப்பேய்த்தேர்‌ நீராதலின்றிப்‌ 
பொய்யார்‌ தன்மைபோல ; 


1. மாசறுசாட்டு யையச்‌ திரிபின்நி சீவ, சித்தி, சுபக்‌..8. 

2. “தேரோட வெஃஃிநின்‌ றத்தமாச்‌, சந்தையால்‌ நீரென்று செத்துக்‌ 
கவர்போடும்‌, பண்பில்‌ அருஞ்சுரம்‌ ” (கைந்நிலை, பாலை. 12) என்று 
சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க. 

8. பேய்த்தேர்‌ அ௪த்தாதலை, ““நீரிலெழுத்தும்‌ நிகழ்கனவும்‌ பேய்த்‌ 
தேரு, மோரினவை யின்றாமா நொப்பு ?? (சீவ. போ, சூ. 6. அதி. 1, 
வேண்‌.) என்று கூறியவாற்றானு மறிக, 


208 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வாய்த்த குரவன்‌ அறிவுறுக்கும்‌ உபதேசமொழி கிடைப்ப ; 
அதனைக்‌ கண்டு உணர்வார்‌ இல்வழியின்‌ அசத்து இன்மை காணும்‌ 
அவ்வசத்தின்‌ இயல்பை ஆராய்ந்து அறிவாரின்றி அறியமாட்டாதார்‌ 
உள்வழி அவர்க்கு அதன்கண்‌ அறிவுள்ளதாய்‌ மதிக்கப்படும்‌ சத்தார்‌ 
தன்மையே காணப்படும்‌ ; 

கண்டு உணர்வார்‌ இல்லது எனக்‌ காண்‌-—அவ்வுபதேச மொழி 
இடைப்ப அதன்‌ இயல்பை ஆராய்ந்து அறியவல்லார்க்கு அவ்வசத்து 
அறிவில்லதே யாம்‌ என்று அறிவாயாக என்றவாறு. 

மற்று வினைமாற்று. *மை பகுதிப்பொருள்‌ விகுதி, இன்‌ 
உவம உருபு. வாய்த்து என்ப.து வாய்ப்ப என்பதன்‌ திரிபு, வாய்த்தல்‌ 
நேர்படுதல்‌. ஆண்டைக்கு ஏற்புடைய “வினைமுதல்‌ அவாய்‌ நிலையான்‌ 
வந்தது. அசத்தின்மையாவது சத்தாந்தன்மை. *கான்கலுருபு விகா 
ரத்தால்‌ தொக்கது. அறிவு என்பது அதிகாரத்தான்‌ வந்தது. 


1, “வாய்த்தியிற்‌ கேடிஃலை ?? (நாலடி. கல்வி, 6) என்புழிப்‌ போல, 
வாய்த்தல்‌, ரேர்பாட்டின்‌ அருமை தோன்ற நின்றது, 

2. பேத்றிமையின்‌, என்றவிடத்து, பெற்றி யென்பதே அமைவதா 
யிருக்க, மைவிகுதி போர்‌ அ ௮ப்பொருளே தந்து நிற்றவின்‌, பகுதிப்‌ 
பொருளே பயக்கும்‌ விகுதியாயிற்று. “பேதாய்‌ தஇதியாகும்‌ பெற்‌ 
நிமையின்‌ ?? (சிவ. போ. ச. 1. அதி, 1. வேண்‌.) என்புழி, பெற்‌ 
நிமை சாதித்‌ தன்மை யுணர்த்தி நின்றது. 

3. வினை முதல்‌, ஈண்டுக்‌ குரவன்‌ அறிவுறுக்கும்‌ உபதேசமொழி. வினை 
நிகழ்ச்சிக்கு வினை முதலும்‌ கருவியும்‌ செயப்படு பொருளும்‌ இன்றி 
யமையா வாகவின்‌, அவை யெஞ்சிகின்‌்ற வழிப்‌ பெறுதற்குரிய 
வாயில்‌ அவாய்நீலை யெனவறிக, 

4, கண்ணெர்வார்க்கு என வரவேண்டிய நான்காம்‌ வேற்றுமை யுருபு 
தொக்குநிற்ப, கண்ணெர்வார்‌ என்றே வந்தமையின்‌, குவ்வுறாபு 
தொக்கதென்றும்‌, தொகுதற்கேது விகாரம்‌ என்றும்‌ இதனால்‌ 
குநிக்ன்றார்‌. “£ ஐர்தவித்தான்‌ ஆற்றல்‌ ? (குறள்‌. 25) என்புழிப்‌ 
போல -சிவஜானபாடியம்‌. 

5, அதிகாரமாவது “* ஓரிடத்து நின்றசொல்‌ பல சூத்திரங்களோடும்‌ 
சென்றியைக்து தன்‌ பொருளைப்‌ பயப்பிப்பது?' (தோல்‌ ழதற்‌ ௧. 
விநத்தி) என்ப. ஈண்டு அறிவென்பது சூத்திரத்தின்கண்‌ நின்று 
வெண்பாக்கள்‌ தோறும்‌ இயைந்து வருவதபற்றி, இதன்கண்ணும்‌ 
வருவித்‌ துரைக்கன்றா ராசலால்‌, அதிகாரத்தான்‌ வந்தது என்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 209 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி இருதிறன்‌ அறிவுளது இரண்டாலா ஆன்மா வென்றது 
என்றது மேற்கோள்‌. 


என்‌ நுதலிற்றோ எனின்‌; சிவசத்தின்‌ தன்மையே உயிர்க்குத்‌ 
தன்மையாவதன்றி வேறில்லை யாகலின்‌ சத்தே அசத்தை அறியுமேன்‌ 
னும்‌ சிவாத்துவித சைவரையும்‌, உயிர்க்குத்‌ தன்மை என்பது ஒன்று 
இன்மையின்‌ அசத்தே சத்தை அறியுமேன்னும்‌ சிவசங்கிராந்தவாத சைவ 
ரையும்‌ மறுத்து, சத்தும்‌ அசத்தும்‌ தம்முள்‌ அறியுமாறில்லையேன மேற்‌ 
சாதித்தவழி, இரண்டும்‌ இவ்வாறாமின்‌ இவற்றை அறியும்‌ போருள்‌ 
... வேறு என்னை என்பாரை நோக்கிப்‌ பாரிசேட வளவையான்‌ அவ்விரண்‌ 
டின்‌ வேறாய்‌ உயிர்க்குத்‌ 'தன்மை உண்டு என்பது விளக்கிச்‌ சதசத்தின்‌ 
இயல்பை வரைசெய்து உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


- ள்‌) “வெளிப்படை. 


ஈண்டு இரண்டலா ஆன்மா இருதிறன்‌ அறிவுளது என்றது 
'சத்தெதிர்‌ நில்லாத அசத்தும்‌ சத்தும்‌ தம்முள்‌ ஒன்றான்‌ ஒன்னு அறியப்‌ 
படாமையான்‌, இருதிறன்‌ அறிவுள்ளது இரண்டலா ஆன்மாவே யாம்‌. 


1. தன்மை-அறியும்‌,தன்மை, 
சத்து, அசத்தென்ற இரண்டையும்‌ அறிதலின்‌ ஆன்மாவுக்குச்‌ சத 
ச்த்து என்பது பெயராயிற்று, “*சத்தசத்‌தறிவ தான்மாத்‌ தான்‌ 
சத்தும்‌ சத்‌ துமன்று, நித்தனாய்ச்‌ ௪தச.த்‌.தா௫: நின்றிடும்‌ '? (சிவ. 
சித்தி, ரூ. 7. 2) என்றும்‌, “௪த்தசத்தைச்‌ சாரா தசத்தறியா தங்க 

* ணிவை, உய்த்தல்‌ சதசத்தா முயிர்‌ ?? (திருவருட்‌. 17) என்றும்‌ சான்‌ 
றோர்‌ கூறுதல்‌ காண்க, 

8. சு. தேசிகர்‌ உரை: இநதிறன்‌--சத்து ௮சச்தென்னும்‌ இரண்டின்‌ 
இயல்பை; அறிவுளது--அதியும்‌ பொருள்‌ ; இரண்டலா--ச௪த்தும்‌ 
அசத்‌. துமல்லாத ; ஐன்மா--௪தச௪.த்‌. தாகிய உயிராம்‌ ௭-௮. 

27 


910 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தம்முள்‌ ஒன்றான்‌ ஒன்று அனுபவிக்கப்படாத ஞாயிற்றையும்‌ 1விட 
யத்தையும்‌ அனுபவிக்கும்‌ கண்‌ போலுமென . “அனுமானம்‌ கூறிக்‌ 
காண்க. அவை உயிரானும்‌ அதறியப்படாதவழிப்‌ பயப்பாடின்றிச்‌ 
- சூனியமாய்‌ முடியுமாகலான்‌ உயிர்‌ அறிதற்‌ றன்மைத்து என்பது 
தெற்றனவுணாக. 


இவ்விரண்டனையும்‌ அறிவதாய்‌ உபதேசியாய்‌ நின்ற அவ்வறிவு 
இரண்டன்பாலும்‌ உளதாய்‌ உள்ள அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது 


என்றது போழிப்புரை ; என்நுதலிற்றோ, எனின்‌, இருதிறன்‌ அறி 
வென்னும்‌ தோகைச்‌ சோல்‌ விரியுங்கால்‌ படம்‌ பொருள்‌ வேறுபாடு 
விளக்கு முகத்தான்‌ உயிருக்குத்‌ தன்னிபல்பு வேறு வேறு கூறும்‌ சமயங்‌ 
கள்‌ எல்லாம்‌ மறுக்கப்படூமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) இவ்விரண்டனையும்‌ அறிவதாய்‌--மேற்கூறிப்‌ போந்த 
சத்தையும்‌ அசத்தையும்‌ அறியுந்தன்மைத்தாய்‌ ; உபதேசியாய்‌--அ.றி 
விக்க அறியும்‌ தன்மைத்தாய்‌ ; அவ்விரண்டன்பாலும்‌ நின்ற அறிவுள - 
தாய்‌-—அவ்விரண்டின்கண் ணும்‌ நிலைபெற்ற அனுபவ அறிவுள்ளதாய்‌; 


1. விடயம்‌ என்றது ஈண்டு இருளையெனக்‌ கொள்க, ஞாயிற்றின்நூன்‌ 
நில்லாமையால்‌ ஞாயிறு இருளையும்‌, இருள்‌ ஞாயிற்றையும்‌ காணா 
வாயினும்‌, கண்‌ ஞாயிற்றோடு கூடி ஞாயிற்றையும்‌, இருளொடு கூடி 
இருளையும்‌ காணுமாறு போல என்பதாம்‌. 


2. அனுமானம்‌ கூறிக்‌ காணுமாறு :-—இருதிற னறிவுளது இரண்டலா 
ஆன்மா ; என்னை, சத்தெதிர்‌ நில்லாத அசத்தும்‌ சத்தும்‌ ஒன்றா 
னொன்று அறியப்படாமையான்‌ ; யாவை யாவை தம்முள்‌ ஒன்றா 
னொன்று அறியப்படா, அவற்றின்‌ வேறாய்‌ அவற்றை அறிவதாய்‌ 
ஒன்று உண்டு என்பதாம்‌ ; கண்போல என்க, 
சத்து அசத்தினையும்‌, அசத்து ௪த்தினையும்‌ அறியாவாயினும்‌ 
அமையும்‌ ; இவ்விரண்டினையும்‌ உயிர்‌ அறியாதாயின்‌, அவற்றின்‌ 
உண்மையால்‌ ஒருபயனுமில்லை ஆதலின்‌, உயிரான்‌ அவை யறியப்படு 
மென்பது பொருக்தும்‌; எனவே; உயிர்‌ அவை யிரண்டனையும்‌ 
அறியும்‌ தனமைத்தாம்‌ என்பது தெளிலாதல்‌ காண்க, 


உண்மை--சாதனவியல்‌ 211 


உள்ள அதுவே அவ்வான்மாவாம்‌ என்றது-இவ்வாஅள்ள பொருள்‌ 
யாது அதுவே சத்தும்‌ அசத்துமல்லாத சதசத்தாகிய "உயிராம்‌ 
என்றவாறாம்‌. 


ஆய்‌ என்னும்‌ வினையெச்சம்‌ இரண்டும்‌ நின்றவென்னும்‌ பெய 
ரெச்ச வினையோடு தனித்தனி முடிந்தன ; நின்றவென்னும்‌ பெய 
ரெச்சம்‌ உள்ள என்பதன்‌ முடிவாகி அதுவென்னும்‌ பெயர்கொண்டு 
முடிந்தது. 


இருதிறன்‌ அறிவு என்னுக்‌ தொகைச்சொல்‌ ஈண்டு “மூன்று 
பொருளில்‌ மயங்கிற்று என்னுங்‌ கருத்தான்‌ இவ்வாறு மொழிந்தார்‌. 
அவற்றுள்‌ இருதிறனையும்‌ அறியும்‌ அறிவென்னும்‌ இரண்டாம்‌ 
வேற்றுமைத்‌ தொகைப்‌ பொருள்‌ பற்றி இவ்விரண்டனையும்‌ அறிவதாய்‌ 
எனவும்‌, இருதிறனால்‌ விளங்கிய அறிவு என்னும்‌ மூன்றாம்‌ வேற்‌ 
அமைத்‌ தொகைப்பொருள்‌ பற்றி உபதேசியாய்‌ எனவும்‌ இரு 
திறனிலும்‌ உள்ள அ௮றிவென்னும்‌ ஏழாம்‌ வேற்றுமைத்‌ தொகைப்‌ 
பொருள்‌ பற்றி நின்ற அறிவு இரண்டன்பாலும்‌ உளதாய்‌ எனவும்‌ 


உரைக்கப்பட்டன. 


1. இருதிற னறிவுள திரண்டலா வான்மாவேன மேற்கொண்டது 
என்றொரு தொடர்‌ ஈண்டுக்‌ காணப்படெற து. இங்கே பொருள்‌ 
கூறப்படும்‌ போமிப்புரை இத்‌ தொடர்க்குரிய தாசலின்‌, மீளவும்‌ 
அதனை யெடுத்‌ தோதற்குரிய இயைபு இவ்வுரையில்‌ காணப்பட 
வில்லை. 
2, “ஆய்‌ என்னும்‌ வினையெச்ச முன்றும்‌ உள்ள வென்னும்‌ பெய 
ரெச்சக்‌ குறிப்போடு முடிர்தன ?? என எண்டுக்‌ காணப்படுவது: 
ஏடெழுதினோரால்‌ உண்டாகிய பிழை, உரையாசிரியர்‌, பாடியத்‌ 
தின்கண்‌, “ஆ யென்னும்‌ வினையெச்சம்‌ இரண்டும்‌ நின்ற வென்னும்‌ 
பெயரெச்ச வினையோடு தனித்தனி முடிர்தன ?' என்றே கூறி 
யிருத்தல்‌ காண்க, 
8. மூன்று பொருள்‌ : இரண்டாம்‌ வேற்றுமை, மூன்றாம்‌ வேற்றுமை, 
எழாம்‌ வேற்றுமை என்ற மூன்று வேற்றுமைத்‌ தொகைப்‌ பொருள்‌, 


212 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இவ்விரண்டனையும்‌ அறிவதாயுள்ள அது என்பதனால்‌ இரண்டும்‌ 
இவ்வாறாயின்‌ இவற்றை அறியும்‌ பொருள்‌ வேறு என்னை என்னும்‌ 
கடாவுக்கு !'விடைகூறி 2அவ்விருவர்‌ மதங்களையும்‌ அவற்றோடு ஒரு 
ஒரு தன்மையவான புறச்சமயங்களையும்‌ மறுத்தவா ணு, 


உபதேசியாயுள்ள அது என்றதனால்‌ உயிர்‌ அறிவிக்கவேண்டா அ 
தானே அறியும்‌ இயல்பிற்று என்னும்‌ 3 சிவசமவாதசைவர்‌, ஈசுர 
அவிகாரவாத சைவர்‌, ஐக்கியவாத சைவர்‌ மதங்களையும்‌ அவற்றோடு 
ஒரு தன்மையவான புறச்சமயங்களையும்‌ 'மறுத்தவா அ. 


இரண்டன்பாலும்‌ உளதாயுள்ள அது என்பதனால்‌ ஆன்மாவின்‌ 
அறிவு சத்தோடு கூடுமாறில்லை என்னும்‌ “பாடாணவாத சைவர்‌, பேத 
வாத சைவர்‌ மதங்களையும்‌, சத்தோடு கூடியவழி ஒன்றாய்ப்போதலே 


1. சதசத்தாகயெ உயிர்‌ இவற்றை அறியும்‌ என விடை கூறிய வழி, 
௮௪த்சாகிய கரணங்கள்‌ வெகரணங்களாக மாறி அறியும்‌ என்னும்‌ 
இவ்விருவரும்‌ மறுக்கப்பககின்றனர்‌. (சங்கற்ப, 6 ; 20-2.) 

2. சிவாத்துவித சைவர்‌; சிவசங்கிராந்த சைவர்‌ என்ற இருவர்‌. இவர்‌ 
களை இவ்வதிகரண மேற்கோள்‌ கருத்தை விளக்குமிடத்‌ அச்‌ கூறினா 
சாதலின்‌, ஈண்டு, * அவ்விருவர்‌ மதங்களையும்‌ ? எனச்சுட்டி 
யொழிக்தார்‌. 

8. “பாசமும்‌ பசுவும்‌ ஈசனு மென்றிம்‌, மூவகை யுணர்வுதா முதன்‌ 
மைய?” (சங்கற்‌. சிவசம 1-2) என்பதனால்‌ சிவசமவாதி கொள்கை 
யும்‌, £ பஃறுளைச்‌ கடத்தினுள்‌ விளக்கேய்ப்ப, அறிவுளவாகும்‌ உரு 
வுறு முயிர்கள்‌ '? (சங்கற்‌, ஈசுரவவி, 5-6) என்பதனால்‌ ஈசுரவவி 
காரவாதி கொள்கையும்‌, “£ கருமு லடர இரிதரு கதிர்போன்‌, 
தறிவா முயிரிற்‌ பிறியா தேயும்‌?” (சங்கற்‌. ஐக்க. 7-8) என்பதனால்‌ 
ஐக்கியவாதி கொள்கையும்‌ உணர்ச்‌ கொள்க, 

4. “கொத்தை மாக்த ருய்த்தறுக்‌ அயில்போற்‌, காட்டி யென்னக்‌ 
காணாத்‌ அயர, மாட்சியை முத்தி யெனவகுத்‌ தனரே ?? (சங்கற்‌. 
பாடா. 7-9) என்பதனால்‌ பாடாணவாதீ கொள்கையும்‌, “நித்த 
சுத்த முத்தராக, வைத்தன ௬லூல்‌ மறைவல்‌ லோரே ”? (சங்கற்‌, 
பேத, &-5) என்பதனால்‌ பேதவாதீ கொள்கையும்‌ அறிக, 


உண்மை--சாதனவியல்‌ 218 


அன்றி அதன்பால்‌ உளதாமான இல்லை என்னும்‌ "சுத்த சைவர்‌ 
மதத்தையும்‌ அவற்றோடு ஒரு தன்மையவான புறச்‌ சமயங்களையும்‌ 
்‌ மறுத்தவா று, 3 
இவ்விரண்டனையும்‌ அறிவதாய்‌ எனவே அவ்வறியும்‌ தன்மை 
இவ்விரண்டின்‌ தன்மைபோல்‌ அன்றி 4 இருளொளியலாக்‌ கண்‌ ?' 
2 தன்மைபோல வேருயதோர்‌ தன்மை என்ப. தூஉம்‌, உபதேசியாய்‌ 
எனவே ௮ஃது ஆகாயத்தின்‌ குணமாய்‌ ஓசையின்‌ இயல்புபோலத்‌ 
தன்னை விளக்குவதாயாகிய வியஞ்சகம்‌ உள்வழி விளங்குவதோர்‌ 
தன்மை என்பதாஉம்‌, இரண்டன்பாலும்‌ உளதாய்‌ எனவே அத்‌ 
தன்மை படிகம்போலச்‌ சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ அழும்தும்‌ சதன்மை 
என்பதாஉம்‌ பெறப்பட்டன. 
உதாரணம்‌ 

அருவுருவம்‌ தானறிதல்‌ ஆயிழையா யான்மா 

அருவுருவ மன்றாகு முண்மை--அருவுருவாய்த்‌ 

தோன்றியுட னில்லாது தோன்ருது நில்லாது 

தோன்றல்‌ மலர்மணம்போல்‌ தொக்கு 


_. என்றது உதாரணம்‌; என்நுதலிற்றோனின்‌ அம்மூன்றனுள்‌ முன்னை 
யதனை வலியுறுத்தி தமல ததை விளக்குதல்‌ நுதலிற்று. 


1. *கருவியு மலமும்‌ பிரிவறப்‌ பிரியா, ஞான ஈல்கலுர்‌ தானது 
கோக, தன்னையு மதனையும்‌ தன்முதற்‌ பொருளையும்‌, இன்னவென்‌ 
றறியா விருவரு முயங்‌இ, யொன்றா யுறுபய னுவப்பும்‌, இன்றாய்‌ 
நிற்கும்‌ ?? (சங்கற்‌. சைவ. 10-5) என்பதனால்‌ சுத்த சைவர்‌ 
கொள்கை அறிக, 

2. சிவப்‌. 57. 

8. இத்தன்மையால்‌ ஆன்மா பசுத்துவத்தோடு கூடிப்‌ பசுவெனவும்‌ 
சிெவத்தவத்தோடு கூடிச்‌ வெமெனவும்‌ இரு தன்மைப்படும்‌. 
இதனைச்‌ சநவதர்னேத்தராகமம்‌, ஹீவெ-3 யஉஏா2த நஹஹி 
யடெதவ வஙறிகலுயெக 1 அதவ த) வரெஹாக வாதா 
.ததாவமாவ_த? 1)" ஐ த-வதா_தவிஜதா _ந௦ கமி_தனுஃ வாகா... 
வத ॥ என்று கூறுறெது, 


214 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌) ஆய்‌ இழை ஆய்‌ ஆன்மா "அருவுருவம்‌ அறிதல்‌ ௮ 
வுருவம்‌ அன்று ஆகும்‌-—நுணுதிய நூல்களை ஆராய்வதாஇய உயிரே 
சத்து அசத்து எனும்‌ இரண்டனையும்‌ அறிவதாகலான்‌ அஃது அவ்‌ 
விரண்டுமின்றி அவற்றின்‌ வேரும்‌. 


அற்றேல்‌, அவ்விரண்டனையும்‌ அறியும்‌ உயிர்க்குத்‌ தன்‌ உண்மை 
அறியப்படுமோ படாதோ எனக்‌ கடாயினார்க்குப்‌ $படுமெனின்‌ தன்‌ 
னோடு உளப்பட *மூன்றனையும்‌ அ.றிவதென்னா.து அவ்விரண்டனையும்‌ 
அறிவதாய்‌ என்றல்‌ பொருந்தாது; படாதெனின்‌ அறியப்படாத 
பொருள்‌ சூனியமெனப்பட்டு வழுவாமால்‌ எனின்‌ ; 


உண்மை அருவுருவாய்த்‌ தோன்றி உடன்‌ நில்லாது தோன்றாது 
நில்லாது மலர்மணம்‌ போல்‌ தோக்குத்‌ தோன்றல்‌---5 அவ்வான்மாவின்‌ 
உண்மைத்‌ தன்மை அவ்விரண்டும்போல விளங்கித்‌ தோன்றி அவற்‌ 
மோடு ஒப்ப நிற்பதும்‌ அன்றாய்‌, விளங்காது சூனியமாய்‌ நிற்பதும்‌ 
அன்றாய்‌, மலரின்கண்‌ வாசம்‌ அவ்விரு வகையும்‌ அன்றி அதன்கண்‌ 
அடங்கித்‌ தோன்றுமாறு போலச்‌ சத்திலும்‌ ௮சத்திலும்‌ சார்ந்ததன்‌ 


1. அருவுருவம்‌, அருவம்‌ உருவம்‌ என விரிஈ்து முறையே சத்தும்‌ அசத்‌ 
தம்‌ குறித்து கிற்றெது. 

2. **நுணுகிய நூல்களை யறியும்‌ ஆன்மாவே அருவாஇிய சத்‌.இனையும்‌ 
உருவாகிய ௮௪த்தினையும்‌ அறிவ தாகலான்‌, ௮ஃது அவ்விரண்டு 
மன்றி வேறாம்‌ 2-—சிவதூானபாடியம்‌. 

98. படுமெனின்‌--தன்னுண்மை யறியப்படு மெனின்‌. 

4,  மூன்றனையும்‌--ச௪த்தாய்‌ நின்று சத்தையும்‌, அ௪த்தாய்‌ நின்று அ௪த்‌ 
தையும்‌, தன்னுண்மையும்‌ என்ற மூன்றினையும்‌. 

5, . இக்கருத்தை, ££ இரண்டின்பாலும்‌, ஓ.த் தட னுதித்து நில்லா அதி 
யாது நின்றிடாது, வைத்திடு்‌ தோற்றம்‌ ஈாற்றம்‌ மலரினின்‌ வருதல்‌ 
போலும்‌ ?? (சிவ. சித்தி, சூ. 7. 2) எனப்‌ பிறரும்‌ கூறுவர்‌, ££ உற்ற 
வாக்கையின்‌ உறுபொருள்‌ ஈறுமலர்‌ எழுதரு ஈாற்றம்‌ போல்‌, பற்ற 
லாவதோர்‌ நிலையிலாப்‌ பரம்பொருள்‌ ?' என்ற திநவாசகம்‌ (அதி 
சய. 9) ஈண்டு ஒப்பு ரோக்கற்‌ குரியது. 

6. அவ்விரண்டும்‌ சத்தும்‌ அசத்தும்‌ என்ற இரண்டும்‌, 


உண்மை--சாதனவியல்‌ 215 


வண்ணமாய்‌ அடங்கித்‌ தோன்றுவது ஓர்‌ இயல்பாம்‌; ஆகலான்‌ 
அஃது அவை போலத்‌ தனித்து அறியப்படுவ தொன்றன்றி அவ்விரண்‌ 
டனையும்‌ அறியுமுகத்தான்‌ அறியப்படுவதாம்‌ என்றவாறு. 

ஆகலான்‌ ௮ஃது அவை போலத்‌ தனித்து அறியப்படுவ தொன்‌ 
ன்றி அவ்விரண்டனையும்‌ அறியுமுகத்தான்‌ அறியப்படுவதாம்‌ 
என்பது 'குறிப்பெச்சம்‌. 

சுட்டுணர்விற்கு விடயமாகாமை பற்றிச்‌ சத்தை அருவென்றும்‌. 
அதற்கு விடயமாதல்‌ பற்றி அசத்தை உருவென்றும்‌ கூறினார்‌. 
உணர்‌உரு அசத்து என்புழி உருவென்றதும்‌ அது ரோக்‌ 
செவ்வெண்‌ தொலை விகாரத்தால்‌ தொக்கது. தான்‌ அசை. அறிதலான்‌ 
அன்றாகும்‌ என வியையும்‌. 


இழை ூலாகலான்‌ ஈண்டுச்சாத்திரத்தை உணர்த்திற்று. ஆய்தல்‌ 
அணுகுதல்‌ ; ““ ஓய்த லாய்தல்‌ நிழத்தல்‌ சாஅய்‌-ஆவயின்‌ ஈான்கும்‌ 
உள்ளதன்‌ நுணுக்கம்‌” என்றார்‌ தொல்காப்பியனாரும்‌. ஆய்‌ இழை 
எனப்‌ பொருளின்‌ நுணுக்கம்‌ நூன்மேலேற்றப்பட்டது, “இரண்‌ 
டாவது விரித்துரைக்க, உயிர்க்கு அறியும்‌ தன்மை ூஉண்டாகலா 
னன்றே வேதாகம முதலிய நூல்கள்‌ உளவாயின என அதனை வலி 
யுறத்துவார்‌, ஆயிழை ஆய்‌ ஆன்மா வென அதனை உடம்பொடு 
புணர்த்‌ தோதினார்‌. இக்கருத்தே பற்றி, “£ பலகலை யுலகில்‌ நிலவுத 
லானும்‌?” என்றார்‌ புடைநூலாசிரியரும்‌. இவ்வாறன்றி ஆயிழை 
யாய்‌ என மகடூஉ முன்னிலை யாக்குவார்க்கு, இவ்வுதாரணம்‌ மேலதனை 


1. எடுத்தோதப்பட்ட சொற்களால்‌ உணரப்படாத அவற்றினிடமாகச்‌ 
குறிப்பால்‌ உணர நிற்பது பற்றி, இத குறிப்பெச்சமாயிற்று, 

2. சிவ. போ. ௧. 6. 

தொல்‌. சோல்‌. உரி. 84, 

4, இழையை எனப்‌ பொருள்படுதலின்‌, இரண்டாம்‌ வேற்றுமை யுறாபு 
விரித்துரைக்க என்கின்றார்‌. 

5, “உயிர்‌ எத்தன்மைத்‌ தெனின்‌ உணருமர்தன்மைத்‌ தென்றல்‌ செவ்‌ 
வன்‌ இறை 2— தோல்‌. சோல்‌. 18, உரை, 

6. சங்கற்ப, நிமித்த. 48, 


ட்‌ 


216 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வலியுறுத்துதற்கு எழுந்ததன்றாய்க்‌ கூறியது கூறல்‌ ௪ ன்னும்‌ வழு 
வாய்‌ முடியுமென்று ஒழிக. 

தேற்‌ றேகாரம்‌ விகாரத்தால்‌ தொக்கது. அருவுருவாய்‌ என்‌ 
புழி ஆக்கச்‌ சொல்‌ உவமைப்‌ பொருள்‌ குறித்து நின்றது, *“ ஆள்வா 


ரிலி மாடாவெனோ 


” என்றாற்‌ போல. *தொக்குத்‌ தோன்றல்‌ மலர்‌ 


மணம்‌ போலெனக்‌ கூட்டுக. 


உதாரணம்‌ 
மயக்கம துற்றும்‌ மருந்தில்‌ தெளிந்தும்‌ 
பெயர்த்துணர்நீ சத்தாகாய்‌ பேசில்‌--அசத்துமலை 
நீயறிந்து செய்வினைகள்‌ நீயன்றி வேறசத்துத்‌ 
தானறிந்து துய்யாமை தான்‌ 


என்றது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌, அங்ஙனம்‌ அறியும்‌ 


1, 


ஆயிமையாய்‌ என்று மகடஉ முன்னிலையாக்குவோர்‌, ஆய்ந்த 
இழைகளை யணிர்த பெண்ணே என உரை கூறுவர்‌, அவ்வாறு 
கூறின்‌, ஆன்மா அரவுநவம்‌ அறிதல்‌--ஆன்மாவானது அருவாகிய 
சத்தினையும்‌ உருவாகிய அசத்தினையும்‌ அறிதலால்‌ ; அருவுருவம்‌ 
அன்றதம்‌—௪த்‌.அம்‌ ௮௪,த்்‌அம்‌ அன்றாய்‌ வேறாகும்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌, படின்‌, ஆன்மா இரண்டினையும்‌ அறிதற்கு ஆதரவு இன்‌ 
ருறெது. இவ்விரண்டினையும்‌ அறிவதாய்‌ என மேற்கொண் 
டதனையே, அநவுநவம்‌ அறிதல்‌ என்பது மீளவும்‌ கூறியதாய்‌, 
கூறியது கூறலென்னும்‌ குற்றமாய்‌ முடிதலின்‌, மகடூஉ முன்னிலை 
யாக்கல்‌ பொருந்தா சென்பதாம்‌. ஆயிழை ஆய்‌ ஆன்மா என்புழி, 
ஆயிழை அய்‌ என்பது ஏது கருப்ப விசேடணமாய்‌, இவ்விரண்‌ 
டினையும்‌ அறிவதாய்‌ என மேற்கொண்டதனை வற்புறுத்தி நிற்பது 
காண்க, “அறியும்‌ அறிவு மீ அன்றோ உனக்குச்‌, செறியுமலம்‌ 
மின்றதோ செப்பாய்‌- அறிவுதனைப்‌, பாராதே பார்த்தறிர்து பாசப்‌ 
பழக்சமதில்‌, வாராத தன்றோ வழக்கு ? (துகளறு, 84) என்று 
சான்றோர்‌ உரைப்பது காண்க, 

ஆய்‌ என்னுஞ்‌ சொல்‌ ஆக்சச்சொல்‌ ; “£ செயற்கைப்‌ பொருளை யாக்க 
மொடு கூறல்‌ ?? (தோல்‌. சோல்‌, 20) என வருதல்‌ காண்க, 

திருவா. கோயில்‌, 7. 

ஆன்மா சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ அடங்கஇத்‌ தோன்றுவது, மலரின்‌ 
கண்‌ வாசம்‌ அதன்கண்‌ அடஙல்‌த்‌ தோன்றுவது போல இயைவது 


உண்மை-சாதனவியல்‌ 217 


உயிர்‌ சிவசத்தோடு ஒப்பச்‌ சித்தாகும்‌ என்பாரை நோக்கி உபதேசியாய்‌ 
என்றதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) மயக்கமது உற்றும்‌ மருந்தின்‌ தெளிந்தும்‌--நின்‌ 
அறிவை விளக்குதற்குரிய வியஞ்சகம்‌ இல்வழி ஒரு விடயத்தை இன்ன 
தென்ற அறியமாட்டாது மயக்கத்தை யுற்றும்‌, பசிகோய்க்கு அன்‌ 
னம்‌ போல, அம்மயக்க நோய்க்கு மருந்தாகிய வியஞ்சகம்‌ உள்வழி 
அம்மயக்கம்‌ நீங்கு அதனை இன்னதென்று 'நிச்சயித்தும்‌ 7 


பேயர்த்து உணர்‌ நீ பேசில்‌ சத்து ஆகாய்‌--இங்கனம்‌ மாறி 
மாறி யுணர்ந்து வருகின்ற நீ சொல்லுமிடத்துச்‌ *சிவசத்தோடொப்ப 
அறியுஞ்‌ சத்தி உடையா யல்லை; அற்றேல்‌ ௮௪த்தனாவேன்‌ போலும்‌ 


பற்றி, ஈற்றில்‌ நிற்கும்‌ தோக்க என்னும்‌ வினையைத்‌ தோன்றல்‌ 
என்பதனோடு இயைத்துத்‌ தோக்கத்‌ தோன்றல்‌ எனக்கொள்க 
என்று உரைக்கின்றார்‌. - 

1. காட்வெ தொன்று இல்வழிக்‌ காணாமையும்‌, உள்வழிக்‌ காண்டலும்‌ 
உயிர்க்கு இயல்பென்பதை, ££ கரண்பாரார்‌ கண்ணுதலாய்‌ காட்டாக்‌ 
காலே?” (திருநா. 809 : 8) என்று சான்றோர்‌ கூறு, தலால்‌ அறிக. 

2. மாறி மாறி யுணர்தலாவது **ஒருங்கே அறியமாட்டாது ஒரு விடயத்‌ 
இற்‌ சென்ற அறிவை மாற்றி மற்றொரு விடயத்தை யறிதல்‌ 2_— 
சிவஜானபர்டியம்‌. 

8. வெசத்து எல்லாவற்றையும்‌ ஒருங்கே ஓரியல்பால்‌ உணர்வது ; 
ஆன்மா ஒவ்வொன்றாய்க்‌ கருவி சரணங்கொண்டு குறைபட உணர்‌ 
வது ; “£ ஒன்றொன்றாப்‌ பார்த்‌ துணர்வ துள்ளமே எவ்வுலகும்‌ ஒன்று 
ஒன்றாப்‌ பார்க்கும்‌ உணர்ர்‌அ?? (சிவ, போ. சூ. 11, உதர்‌.) எனவரும்‌. 
“ஒரு பிணிவர்‌து அதெதபொழு அ மயக்கத்தைப்‌ பொருட்தியும்‌ அதற்‌ 
கான மருந்து செய்ய அதனாலே தெளிர்‌ தும்‌ அறிவு பெயர்‌ தலையுடை 
நீ சொல்லுமிடத்து அர்தச்‌ சத்தாகாய்‌; பூ வந்துற்ற பொழுது 
மயக்கத்தைப்‌ பொருந்தியும்‌, புசத்தபொழுது தெளிச்‌தம்‌, அறிவு 
பெயர்தலை யுடையை என்றுமாம்‌ ; எனவே, கருத்தா ஒரு தன்மைத்‌ 
தான அறிவுடையர்‌, நீ அறிவு பெயர்தலையுடையை, ஆதலால்‌ 
கருத்தாவல்லை யென்றதாம்‌ ?—பாண்டிப்பேருமாள்‌ விநத்தி. 


218 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


எனின்‌, நீ யறிந்து செய்வினைகள்‌ நீ யன்றி வேறு அசத்துத்தான்‌ அறிந்து 
துய்யாமை அசத்தும்‌ அலை--வியஞ்சுக முள்வழியும்‌, நீ முன்‌ அறிந்து 
செய்த வினைகளை இப்பொழுது நீயே அறிந்து அனுபவிக்க வல்லையன்றி 
நின்னின்‌ வேறாய்‌ அசத்தாகிய பாசம்‌ அறிந்து அனுபவிக்க மாட்டா 
மையான்‌, அதனோ டொப்ப ௮சத்தனாவாயும்‌ அல்லை 7 ்‌ 
வேறு—சத்த குணமுடைய ஆகாயம்‌ போல வியஞ்சகம்‌ உள்‌ 
வழி அறியு மாற்றல்‌ உடைமையும்‌ ௮ஃது இல்வழி அவ்வாற்றல்‌ 
இன்மையுமாகிய இரண்டும்‌ உடைய நீ, *அவ்விரண்டற்கும்‌ 
வேறாய்ச்‌ செசித்தாம்‌ தன்மையுடையை எ-று, 
மருந்தில்‌ தெளிந்து எனவே மயங்குதல்‌ ௮ஃது இல்வழி என்பது 
பெற்றாம்‌. வியஞ்சகம்‌ இல்வழித்‌ தலைப்படுவதாஉம்‌ அஃது உள்வழிநீங்கி 
நிற்பதூஉமாயெ மயக்கம்‌, உண்டி இல்வழித்‌ தலைப்படுவதூஉம்‌, ௮ஃ.து 
உள்வழி நீங்கி நிற்பதாஉமாகிய இயல்புடைய பசியோடொத்தலின்‌ * 


1. பாசமென்றது அசத்தாகிய பிரபஞ்சம்‌ என அறிக. அசத்தாகிய 
பிரபஞ்சம்‌ அறிவில்லாத சாகலின்‌, அதற்கு அறிர்‌து அனுபவிக்கும்‌ 
இயல்பு இல்லை. 
ஆகாசமாகிய பூதத்துக்குச்‌ சத்தம்‌ குணமென்பது தத்துவ நால்‌ 
களிற்‌ கண்டது. வியஞ்சகம்‌-- துணை. 

இதனையே சிவஜானபாடியம்‌, “*வியஞ்சசம்‌ உள்வழி அறித லொப்பு 
மையால்‌ சத்தாதலும்‌, ௮&த இல்வழி அறிவு நிகழாமை யொப்புமை 
யால்‌ ௮சத்தாதலும்‌ ஆயெதோர்‌ தன்மையுடைய அவ்விரண்டினும்‌ 
வேறாயெ ௪,தச,த்தாவை யென்க ?? என்று கூறுற.த. 
இரண்டற்தம்‌--சத்தும்‌ அசத்‌. துமாய இரண்டி னுக்கும்‌ ; “ சத்தசத்‌ 
தறிவ தான்மாத்‌ தான்‌ சத்தும்‌ ௮௪த்து மன்று, நித்தனாய்ச்‌ சதசத்‌ 
தாக நின்றிடும்‌ ?? (சிவ, சித்தி, ர. 7. 2.) என்றும்‌, ££ சத்தசத்தைச்‌ 
சாரா தசத்தறியா தங்கணிவை, உய்த்தல்‌ சதசத்தா மயிர்‌” 
(தீநவநட்‌. 17) என்றும்‌ சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க, இதனைச்‌ 
சம்பிரதாய திட்டியெனப்‌ பாண்டிப்‌ பேநமான்‌ குறிக்கின்றார்‌. 

“£ வியஞ்சகம்‌ இல்வழித்‌ தலைப்பட்டும்‌, அஃது உள்வழி நீங்இயும்‌ 
நிற்பதாக மயக்கம்‌, உண்டி இல்வழித்‌ தலைப்பட்டும்‌, அஃது உள்வழி 
நீங்‌யும்‌ கிற்பதாவயெ பயோ டொத்தலின்‌ ?? பயை நோயாக 


உருவகஞ்‌ செய்தார்‌ எனவரும்‌ சிவதானபாடியம்‌ ஈண்டு ஒப்பு 
ரோக்கத்தக்கது, 


உண்மை--சாதனவியல்‌ ்‌ 219 


அதனைப்‌ பசிரோயாகவவும்‌, தீர்த்த லொப்புமை பற்றி வியஞ்சகத்தைப்‌ 
பஜ தீர்க்கும்‌ மருந்தாகவும்‌ உருவகம்‌ செய்தார்‌. இஃது ஏகதேச 
உருவகம்‌. மருந்தெனப்‌ பொதுப்பட உருவகம்‌ செய்தாராயினும்‌, 
மறித்து மறித்து வேண்டப்படுமாறு ஈண்டைக்கு ஏற்புடையது பசி 
ரோய்‌ தீர்க்கும்‌ “மருந்தே யாகலின்‌ அவ்வாறு உரைக்கப்பட்டது. 
அது பகுதிப்‌ பொருள்விகுதி. உம்மை எண்ணின்கண்‌ வந்தது. அசத்‌ 
தும்‌ என்னும்‌ உம்மை இறந்தது தழீஇயிற்று. தான்‌ என்பது 
முன்னைய து எழுவாயுருபுபட நின்றது) பின்னையது அசைநிலை. அவ்‌ 
வாமை துய்யாமை என மரீ இயிற்று, 


தட ய மன்‌ சத்தம்‌, அலச, இல்பொருள்‌ அசத்தம்‌ 


1]: குக்கர்‌ ென்வும்‌: ௮%துஇல்‌ வழி மயக்கமும்‌ என்ற 
இரண்டினுள்‌, தெளிவினை மநந்திற்றேளிந்து என்றாற்போல, மயக்‌ 
கத்தை நோயாகச்‌ கூறாமையின்‌ ஏகதேசவுறாவ்கமாயிற்று, 

2. ப௫கோய்‌ இர்க்கும்‌ மரும்‌து--உணவு $ பசியை ரோயென்றலும்‌, ௮௮ 
ர்க்கும்‌ உணவை மருர்தென்றலும்‌ சான்றோர்‌ வழக்கு, “ அருயிர்‌ 
மருத்‌அவி, அன்னிய என்னோய்‌ துடைப்பாய்‌ ?? (மணி. 17. 1-56. 
என்றும்‌, உணவை, ££ ஊனுடை மாக்கட்‌ குயிர்மரும்‌து ? (மணி, 19) 
15.) என்றும்‌ வருவன காண்க, 

8. மயக்கமது என்பதில்‌ அதுவென்பத பகுதிப்பொருள்‌ விகுதி. அது 
வென்பது வேறுபொருள்‌ தாராது பகுதியாகிய மயக்கமென்றதையே 
குறித்து நிற்பதுபற்றி இவ்வாறு கூறினார்‌. 

க்‌, சத்தாகாய்‌ என்பதற்குச்‌ சத்தியுடையாயல்லை என்று பொருள்‌ 
கொண்டமையின்‌, சத்து என்றது சத்தியையுடையதென்னும்‌ 
பொருள்படுதல்‌ பெறப்படும்‌, அங்ஙனமாவ தற்கு விளக்கம்‌ கூறலுற்று, 
 சத்தியுடைய பொருள்‌ சத்தம்‌ ; ௮ஃ.து ஈண்டு அம்முக்கெட்செ 
சத்து எனக்‌ குற்றுகரவீறாய்‌ நின்றது ?' என்கின்றார்‌. அம்மீறு, ஈறு 
கெட்டுக்‌ குற்றுகரமாய்‌ நிற்குமென்றற்கு, காகம்‌ அம்முக்கெட்டு நாகு 
என நின்று நாகணையான்‌ என்றும்‌, பெற்றம்‌ என்பது பெற்றென 
நின்று, பெற்றென்றுயர்த்த பேரமான்‌ என்றும்‌, பேதம்‌, பேது 
செய்து என்றும்‌, வாதம்‌ வாது என்றும்‌ வருதல்‌ காண்க என்றும்‌ 
காட்டுஇன்றார்‌. சாகம்‌, பெற்றம்‌ என்பன தமிழ்ச்சொல்‌ ; பேதம்‌, 
வாதம்‌ என்பன வடசொல்‌, இருமொழியினும்‌ இவ்வியல்புஉண்‌ 
டென்றற்கு இத்துணையும்‌ காட்டல்‌ வேண்டிற்று, 


4 


220 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஆகலின்‌ அம்மொழிகள்‌ ஈண்டுஅம்முக்‌ கெட்டுக்‌ குற்றியலுகர வீறாய்‌ 
நின்றன ; .' நரகணையான்‌! '' “பெற்றொன்‌ அயர்த்த பெருமான்‌” ?? 
325 495 என்றாற்‌ 


“(பேது செய்து “்‌ வாதுசெய்யத்‌ திருவுள்ளமே 


போல, 


அசித்துமலை என்பது பாடமாயின்‌, மேற்‌ சத்தாகாய்‌ என்றதனை 
இசையெச்சமாகக்‌ கொண்டு சத்தாந்தன்மையே யுடையாயல்லை ; 
அதன்‌ மேலும்‌ சித்தாமாறு யாங்ஙனம்‌ என்று உரைத்து இயைத்துக்‌ 
கொள்க. இவ்வாறன்றி ஈண்டுச்‌ சத்தாகாய்‌ அசத்துமலை என்ப 
வற்றை மேல்‌ அருவருவம்‌ அன்றாகும்‌ என்றதன்‌ பொருள்படக்‌ 
கொண்டு உரைப்பாருமுளர்‌. அவர்‌ ஆண்டே அமைர்து இடந்த 
பொருளை மறித்தும்‌ கூற வேண்டாமையும்‌ பெயர்த்துணர்‌ நீ எனவும்‌, 
அறிந்து துய்யாமை எனவும்‌ "அறிவுடைமை அறிவின்மை பற்றிக்‌ 
கூறும்‌ பொருள்‌ 5அவையாதல்‌ செல்லாமையும்‌ கோக்கிற்றிலர்‌. 


தானசம்‌ 80. 9, 8. சீவக. 1920. 

2. ஷே 312. 11, 4. ஜானசம்‌. 366. 2. 
அசத்துமலை யென்பதை அசித்துமலை யெனக்‌ கொண்டால்‌, நீ 
ச.த் தாசா தொழிவதே யன்றி, அந்தச்‌ சத்‌ தார்தன்மையும்‌ உடையை 
யாகாய்‌ என்பது பொருளாம்‌, சத்தாகாதொழிவதேயன்‌ றி யென்‌ 
பது இசையெச்சமாம்‌. இசையேச்சமாவது பொருள்‌ விளக்கம்‌ 
குதித்துப்‌ பெய்து கூறப்படும்‌ ஏற்புடைய சொற்கூட்டம்‌, அசத்து 
என்பது அசித்து என வந்ததாம்‌. 

0. சத்தாகாய்‌-சத்‌.துமல்லை, சத்துமலையென்பது அருவல்லையென்றும்‌, 
௮சத்துமலையென்பது உருவன்றென்றும்‌ கொண்டு, சத்தாகாய்‌ 
௮௪,த்‌ அமலை என்பவற்றிற்கு, அநவுநவமன்றதம்‌ (சிவ. போ. ச. 8 
உதா.) என்றதே மீளவும்‌ கூறப்பட்டதாகப்‌ பொருள்‌ கூறுவாரும்‌ 
உண்டு, இதனையே, “மேல்‌ அநவுநவமன்றதம்‌ என்றதன்‌ 
பொருள்படக்‌ கொண்டுரைப்பாருமுளர்‌ ?? என்று கூறுஇன்றார்‌. 

7. பேயர்த்துணர்‌ நீ யென்றது அறிவுடைமைபத்தி வந்தது ; அசத்து 
அறிந்து துய்யாமையென்ற து அதிவின்மை பத்தி வர்தது. 

8. அலையாதல்‌, அருவும்‌ உருவுமாகிய பொருள்‌ தருவனவாதல்‌, 


உண்மை---சாதனவியல்‌ 221 
உதாரணம்‌ 
'மெய்ஞ்ஞானந்‌ தன்னில்‌ விளையா தசத்தாதல்‌ 
அஞ்ஞான முள்ள *மணைதல்காண்‌-— மெய்ஞ்ஞானம்‌ 


தானே யுளதன்றே தண்கடனீ ருப்புப்போல்‌ 
தானே யுளமுளவாத்‌ தான்‌ 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ . வேனின்‌, 3அம்மயக்கம்‌ 
அவ்வுமிரோடு இயைபுடைய முதல்வனுக்கும்‌ உண்டூபோலும்‌ எனவும்‌ 
அதுதான்‌ உயிர்க்கு எக்காலத்து வந்தது எனவும்‌ நிகழும்‌ கடாவை 


விடுக்கு 


நுதலிற்று. 


முகத்தான்‌ இரண்டன்பாலும்‌ உளதாமாறு வலியுறுத்துதல்‌ 


(இ-ள்‌) அஞ்ஞானம்‌ -- *மேற்கூறிப்‌ போந்த மயக்கமாவது ; 
மேய்ஞ்ஞானம்‌ தன்னில்‌ அசத்து ஆதல்‌ விளையாது -- ஒருபெற்றித்தாய 


ச 


இவ்வெண்பாவின்‌ பொருளை, அருணந்தி சிவனூர்‌, “சுத்தமெய்ஞ்‌ 
ஞான மேனிச்‌ சோதிபால்‌ அசத்‌ சஞ்‌ ஞானம்‌, ஓத்துறா குற்றமெல்‌ 
லாம்‌ உற்றிடும்‌ உயிரின்‌ கண்ணே, சத்துள போதே வேறுஞ்‌ ௪த 
சத்தும்‌ ௮சத்‌.தமெல்லாம்‌, வைத்திடும்‌ அகாதி யாக வாறிநீர்‌ லவணம்‌ 
போலும்‌ ?? (சிவ. சித்‌. ச. 7: 8) என்பர்‌. 

௮ணைதலா்ம்‌ என்று பாடங்கொண்டு, பாச ஞானம்‌ பசு ஞானத்தைப்‌ 
பொருச்தித்‌ தோன்று தலையுடைத்தாம்‌ என்பர்‌ பாண்டிப்பேநமாள்‌. 
மயக்கம துற்றும்‌ மநந்திற்‌ றேளிந்தும்‌ என்ற விடத்துச்‌ குறிக்கப்‌ 
பட்ட மயக்கத்தை ஈண்டு எடுத்தோ அஇன்றார்‌ ; உயிர்க்குள்ள தாகும்‌ 
மயக்கம்‌ வெத்துக்கும்‌ இல்லையாயின்‌, இரண்டும்‌ தம்முள்‌ இயைவது 
கூடாதாகையால்‌, உயிரோடு இயையும்‌ இயைபுடைய வத்துக்கும்‌ 
இருக்கலாமன்றோ என்பது ££ உண்டு போலும்‌ ?? எனச்‌ குறிக்கப்படும்‌ 
ஐயம்‌. 

அது--உயிர்ச்கு உள்ளதாகிய மயக்கம்‌. 

மேற்கூறிப்‌ போந்த மயக்கமாவது “*மயக்கமதுற்று மருந்இற்‌ 
கெளிக்தும்‌ ?? என்ற மயக்கம்‌. ்‌ 
அசத்தாதல்‌ விளையாது என்தவிடத்து ஆதல்‌ நிலையுசலும்‌, விளை 
யாமை இல்லாமையும்‌ குறித்து நிற்கின்றன. 


222 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அறிவெனப்படும்‌ ! வெத்தின்‌ எதிர்‌ கதிர்முன்‌ இருள்போல்‌” நிலையுதல்‌ 
3இலதரகலின்‌ ஆண்டு உளதாதல்‌ இன்றி; 

மெய்ஞ்ஞானம்‌ தானே உளது அன்றே ௮அச்சிவம்‌ என்றுள்ளது 
அன்றே) 

தான்‌ எய்‌ உளம்‌ உளவா--தான்‌ பொருக்துதற்கு உரிமையுடைய 
உயிர்கள்‌ 4 உள்ளனவாக ; 

உள்ளம்‌ அணைதல்‌---5அவ்வுயிர்களைப்‌ பற்றி நிற்றல்‌ ; 

தண்கடல்‌ நீர்‌ உப்புப்‌ போல்‌ காண்‌--தண்ணிய கடலின்கண்‌ 
உளதாதலின்றி அக்கடலிடத்து உளதாகிய நீரைப்‌ பற்றி நிற்கும்‌ 
உப்புப்போல்‌ என்று அறிவாயாக என்றவாறு. 


1, இவமும்‌ வேனும்‌ த்தார்தன்மையால்‌ ஒரு பெற்றிய எனப்படுத 
லால்‌ “ ஒரு பெற்றித்தாய அறிவெனப்படும்‌ சவம்‌ ?? என்றார்‌ ; “சிவன்‌ 
வன்‌ என்றிரண்டும்‌ த்தொன்றாம்‌ ? (சிவ. சித்தி, 11: 11), 
என்றார்‌ பிறரும்‌, 

2. இக்கருத்தே, “முனைத்திடாத ௮ச௪த்தச்‌ சத்தின்‌ முன்‌ இருள்‌ இரவி 
முன்போல்‌ ?? (சிவ. சித்தி. 7:1) என்று வருதல்‌ காண்க, 

8. மேத்தானம்‌ தன்னில்‌ அசத்தாதல்‌ இல்லாமைக்குக்‌ காரணம்‌ 
காட்டுதற்குச்‌ கதிர்முன்‌ இருள்போல என உவமை யளவையைப்‌ 
பெய்‌ தரைக்இன்றார்‌. 

4, வென்‌ உளதாய அன்றே உயிர்களும்‌ உளவாம்‌ என்பது ; ££ என்று நீ 
அன்று நான்‌ ? எனத்‌ தாயுமானாரம்‌ கூ அவர்‌, 

5. அவ்வுயிர்களை மயக்கமாயெ அஞ்ஞானம்‌ பற்றி நிற்பது. 

6. இந்த வெண்பாவுக்குப்‌ பாண்டிப்‌ பெருமாள்‌, “£ அஜ்ஜானம்‌ மேய்ஞ்‌ 

ஞானம்‌ தன்னில்‌ விளையாது--பாசஞானமாகய ௮து சத்தாக 

வெனுடைய ஞானத்தைப்‌ பொருர்தித்‌ தோன்றாது, அஃது எத்தா 
லெனில்‌; ௮சத்தாதல்‌_—அ௮ பொய்யுமாய்ச்‌ சடமுமாகையால்‌ ; 
உள்ளம்‌ அணைதலாம்‌—அர்தப்‌ பாசஞானம்‌ பசுஞானத்தைப்‌ 
பொருக்தித்‌ தோன்றுதலையுடைத்தாம்‌ ; மேய்ஜ்ஜானம்‌ தானே உள 
அன்றே--சவனுடைய சுத்த ஞானம்‌ என்று உளது என்னில்‌ அநாதி 
யிலேயுளஅ ; உளம்‌ உளவாய்த்‌ தான்‌--பசுஞானம்‌ என்று உளது 
எண்ணில்‌ அதுவும்‌ அப்படி அசாதியேயுளதாம்‌, ௮3 என்போல்‌ 
வென்னில்‌ ; தண்கடல்‌ நீர்‌ உப்புப்‌ போல்தான்‌ குளிர்ந்த கடலும்‌ 


உண்மை---சாதனவியல்‌ 225 


விளையாது என்னும்‌ வினையெச்ச மறை அணைதல்‌ என்னுற்‌ 


தொழிற்‌ பெயரொடு முடிந்தது. தானே என்பது "கட்டுரைக்கண்‌ 
வக்த.து. தானே உளம்‌ உளவாத்‌ தான்‌ என்புழித்‌ தானென்ப.து முன்னை 
யது எழுவாய்‌ ; பின்னையது அசைநிலை. ஏயுளம்‌ என்னும்‌ வினைத்‌ 
தொகை “அறிவறிந்த மக்கட்பேறு 3 போல நின்றது. ஏப்தற்கு 


நீரும்‌ உப்பும்போல ; என்ற அ, கடல்‌ என்றுண்டு அன்றே நீருண்டு, நீர்‌ 
என்அண்டு அன்றே உப்புண்டு: அவைபோலப்‌ பதிஞானமும்‌ பாஃ 
ஞானமும்‌ அசாதியிலேயுள்ளன எ-று. கடல்‌ பதி, நீர்‌ பசு, உப்பு 
பாசம்‌, உப்பானது நீரிலே பொருந்தி நிற்பதொழிர்து கடலிற்‌ 
பொருர்தாதானாற்போல அஈாதியிலே ஒரு காலத்துண்டாயிருச்சுப்‌ 
பாசஞானம்‌ பசுஞான த்தைப்‌ பொரும்‌ திநிற்கும்‌ என்பதும்‌, பதிஞானத்‌ 
தைப்‌ பொருந்தாதென்பதும்‌ தோன்றியவாறறிக, வென்‌ என்றுளன்‌ 
அன்றே ஆன்மாவுண்டு; ஆன்மா என்று உண்டு அன்றே பாசமுண்டா 
யினும்‌, பாசம்‌ ஆன்மாவுடனே கூடி நிற்ப தொழிர்‌ ௮ கர்த்தாவுடனே 
கூடி நில்லாதென்னும்‌ துணி போருட்‌ பக்கத்தக்குக்‌ கடலும்‌ நீரும்‌ 
உப்பும்‌ சபக்கமாயின வாறு காண்க ?? என்று உரைக்இன்றார்‌. 
அசத்தாதல்‌ மேய்ஜ்ஜானந்தன்னில்‌ விளையாது, உள்ளம்‌ அணைதல்‌ 
தண்கட்லில்‌ உளதாகாது நீரிடத்துளதாதம்‌ உப்புப்போலும்‌ என: 
இயையும்‌. ஆதலால்‌ விளையாதென்னும்‌ எதிர்மறை வினையெச்சம்‌ 
அணைதல்‌ என்னும்‌ தொழிற்பெயரோடு முடிர்தது ; தொழிற்‌ பெய 
ரின்‌ கொழிலொடு முடி தலை ஒற்றுமைபற்றி இவ்வாறு கூறினார்‌. 
தானேயென்பது மெய்ஞ்ஞானமாகிய சிவத்தைக்‌ தனிப்பட நிறுத்‌ 
திக்‌ காட்டி அஃது என்றுளது அன்று என்னும்‌ பொருண்மை 
விளங்க நிற்றல்பற்றிக்‌ ££ கட்டுரைக்சண்‌ வந்தது? என்கின்றார்‌. 
££ பதினோரெழுத்அம்‌, தோற்றந்தாமே வினையொடு வருமே”? 
தொல்‌. 10) என்றவிடத்‌ த, தாமேயென்பத தோற்றத்தைச்‌ இறப்‌ 
பித்துக்‌ சாட்டும்‌ ஈயந்தோன்றச்‌ சேனாவரையர்‌, ££ தரமேயென்பது 
கட்டுரைச்‌ சுவைபட நின்றது ?? என்பது காண்க, கட்டுரைத்தல்‌, 
சட்டுரையென வந்தது. 

திருக்தறன்‌: 61. அறிவறிந்த மக்கள்‌ என்றவிடத்‌ ௮, அறிர்த என்பது 
அறிதற்குரிய என வச்‌.ததுபோல ஈண்டு, ஏய்‌ என்பதற்கு எய்தற்‌ 
குரிமையுடைய எனப்‌ பொருள்‌ கொள்ள நின்றது என்பார்‌ ஏயுள 
மென்பது ££ அறிவறிந்த மக்கட்பேறு போல நின்றது ?? என்றார்‌. 


224 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உரிமையரவது 'மேற்காட்டினாம்‌. தண்கடல்‌ நீர்‌ உப்புப்‌ போல்‌ என்‌ றத 
னல்‌ முப்பொருள்களும்‌ வியாபக வியாப்பியங்களாய்‌ நிற்குமாம்‌ 
பெறப்பட்டது. 3இரண்டன்கண்ணும்‌ உயிர்க்கு இயைபுடைமை 
கூறவே, இரண்டன்பாலும்‌ உளதாதலை வலியுறுத்தவா அ காண்க. 


ஈண்டு இருதிறனையும்‌ அறியும்‌ அறிவுளது எனவே இருதிறனாஇய 
சத்து அ௪த்‌.து எனப்பட்டனவெல்லாம்‌ *பிரமேயம்‌ ; அவற்றை அறியும்‌ 
சதசத்தாகிய உயிர்‌ பிரமாதா ; அவ்வுயிரின்‌ அறிவாகிய திற்சத்தி 
பிரமாணம்‌ ; அவ்வறிவு நிகழ்ச்சி ₹பிரமிதி என்பதரஉம்‌, இருதிறனால்‌ 
விளங்கும்‌ அறிவுளது எனவே அவ்விரண்டனுள்‌ அ௪த்தான்‌ அறிவு 
விளங்கும்வழித்‌ தனக்கு வேறாய்‌ நின்று விளக்குவனவாய காட்சி 
அனுமானம்‌ உரை எனப்படும்‌ அசத்தாகிய பரசஞான மூன்றும்‌, 
சத்தான்‌௮றிவு விளங்கும்‌ வழி அ௮ர்நியமின்றித்‌ தனக்கு ஆதாரமாய்‌ 
உடனின்று விளக்கும்‌ சிவஞானமும்‌ தனக்கு 7வியஞ்சகங்களாக 


1. மலம்‌ உயிர்கட்கு அனாதிபர்தமாம்‌ உரிமை இக்நால்‌ நான்காம்‌ 
சூத்திரத்து இரண்டாம்‌ அதிகரணத்திறுதியிற்‌ கூறப்படுகிற. 

2. முப்பொருள்களரய கடல்‌, நீர்‌, உப்பு என்றவை வியாபக வியாப்‌ 
பியங்களாய்‌ நிற்பன ; உப்புக்கு நீர்‌ வியாபகம்‌ ; உப்பு வியாப்பியம்‌ ; 
இவ்வாறே நீருக்குச்‌ கடல்‌ வியாபகம்‌, நீர்‌ வியாப்பியம்‌, 

8. இரண்டென்றது, வெமாயெ சத்தும்‌, பாசமாகிய அசத்து மாகும்‌. 
நீருக்குக்‌ கடலோடும்‌ உப்போடும்‌ இயைபுண்டாதல்போல உயிர்க்குச்‌ 
சத்தோடும்‌ ௮௪ த்தோடும்‌ இயைபுண்டென்பஅ தெளிவிக்கப்பட்ட அ. 

4, பிரமேயம்‌, பிரமாதா, பிரமாணம்‌, பி.ரமிதி என்ற நான்கும்‌ பிரமாண 
நெறிக்கு இன்றியமையாதன என அளவை நூல்கள்‌ கூறுகின்றன. 
பீரயேம்‌-—௮ளலையால்‌ அளர்‌அகொள்ளப்பவெது ; பிரமாதா-- 
அளம்‌ அகொள்பவன்‌ ; பீரமாணம்‌-—அளத்தல்‌ ; பிரமிதி--இசனால்‌ 
உண்டாகும்‌ அறிவு, 

5. ஐயச்திரிபுகளில்லாத உயிரறிவாடய இற்சத்‌தியைப்‌ பிரமாணமெனப்‌ 
பெளட்கரமழம்‌, எ ஹலபாயாதிவி.நிஉஷ ௫௫ கிழுகிஉஷா.ந 
8ுலடுபெத 123 (ii, 5) என்று கூறுறது, 

6. பெளட்கரம்‌, பிரமாண, 8. 

7. ஆன்ம சத்சத்தியாகெ பிரமாணத்துக்குக்‌ கண்‌ முதலிய கருவிகள்‌ 
துணையாதலால்‌ (வியஞ்சகஜ்களாதலால்‌) அவையும்‌ பிரமாணமாக 
உபசரித்துச்‌ கூறப்படும்‌. 6 வம 98 அிடிரஸமாலொகெ வ ஷிவ. 

ட அம்சக்‌ 


உண்மை---சாதனவியல்‌ 226 


லான்‌; அதுபற்றி அவையும்‌ பிரமாணமென்அ உபசரித்துக்‌ கூறப்படும்‌ 
என்ப தாஉம்‌, இருதிறனினும்‌ அறிவுளது எனவே ஈரிடத்தும்‌ கேடின்றி 
அசத்தான்‌ விளங்‌, அசத்தை அறிவுழி அசத்தின்பாலும்‌, சத்தான்‌ 
விளங்கிச்‌ சத்தை அறிவுழிச்‌ சத்தன்பாலும்‌ ௮துவதுவாய்‌ அழுந்தும்‌ 
என்பதூஉம்‌ பெறுதும்‌. இவ்வாறன்றி வியஞ்சகங்களையே பிரமாண 


மென்னும்‌ தார்க்கிகர்முதலியோர்‌ மதங்கள்‌ பொருர்தாமையும்‌, அவ்‌ 
வியஞ்சசங்களால்‌ நிகழும்‌ பிரமிதி வேறுபாடும்‌ அவற்றது இயல்பு 
களும்‌ ஈண்டு விரிக்கிற்‌ பெருகும்‌ ; பெளட்கரம்‌' முதலிய கிவாகமங்‌ 


களிற்‌ கண்டுகொள்க. 


29 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ முற்றிற்று 
ஏழாம்‌ சூத்திரம்‌ முற்றிற்று 


௫வகரம._த£ ? (பேளம்‌. ஸர்‌. 14) என்பதனால்‌, * வியஞ்சகங்‌ 
களாதலான்‌, அத பற்றி அவையும்‌ பிரமாணமென்று உபசரித் தக்‌ 
கூறப்படும்‌ ?? என்றார்‌. ்‌ 

பேளட்கரம்‌ பிரமாணபடலம்‌. 

இச்கூத்திரத்திற்‌ காட்டப்பட்ட வெண்பாக்கள்‌ ஒர்‌ தனையும்‌ 
தொகுத்து, ££ இந்த ஐர்‌து வெண்பாவானும்‌ சிவன்‌ சர்வஞ்ஞனாகை 
யாலே ஒரு காலத்திலே அசத்தை அசத்தென்றும்‌, பின்பு சத்தைச்‌ 
சத்தென்றும்‌ மயங்க அறிதலில்லை; ஆகையாலே சஉனுடைய 
ஞானம்‌ ஒரு படித்தாய்‌ இருக்குமென்பதூஉம்‌, கானலை நீரென்றும்‌ 
பின்பு கானலென்றும்‌ மயங்க அறிந்தொழிக்து அறிவு ஒரு படித்‌ 
தாயே இருர்தாற்போல ௮சத்தைச்‌ சத்சென்றும்‌, பின்பு சத்தை 
அசத்தென்றும்‌ ஒருவன்‌ மயங்கி அறி்தொழிர்‌ த அதுவும்‌ ஒரு வழிப்‌ 
பட்டிருக்கும்‌ என்பதூஉம்‌, அப்படி மருட்டி. அறிவித்ததே பாசஞான 
மென்பதூஉம்‌, தெருட்டி. அறிவித்ததே சிவஞான மென்பதூஉம்‌ 
மருட்ட மருண்டும்‌ தெருட்டத்‌ தெருண்டும்‌ நிற்ன்றதே பசுஞான 
மென்பதாஉம்‌ கூறி மூன்று முதலையும்‌ தரிரிப்பித்தவாறு காண்க ? 
என்று பாண்டிப்‌ பேரமாள்‌ கூறுகின்றார்‌. 


226 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


எட்டாஞ்‌ சூத்திரம்‌ 
1ஐம்புல வேடரி னயர்ந்தனை வளர்ந்தெனத்‌ 
தம்முதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினி லுணர்த்தவீட்‌ 
டன்னிய மின்மையி னரன்கழல்‌ செலுமே” 


கருத்துரை 

ஞானத்தினை யுணரும்‌ முறைமையினை உணர்த்துதல்‌ நுதலிற்று£ 

என்றது சூத்திரம்‌ ; 

என்நுதலிற்றோ வேனின்‌ என்பது கருத்துரை, சூத்திரக்‌ கருத்‌ 

துணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) அவ்வான்மாவின்‌ அறிவாவது “மேல்‌ இரு திறன்‌ 

1. இச்குத்திரத்திற்குப்‌ பொருள்‌ அருணந்தி சிவனார்‌ “ மன்னவன்‌ றன்‌ 
மகன்‌ வேடரிடத்தே தங்க வளர்ந்தவனை யறியாது மயங்‌இ நிற்ப, 
பின்னவனு மென்மகனீ யென்றவரிற்‌ பிரித்துப்‌ பெருமையுடன்‌ 
“தானாக்ப்பேணுமாபோல்‌, அன்ணியவைம்‌ புலவேடர்‌ சுழலிற்பட்டுத்‌ 
துணைவனையு மறியாஅ துயருறுக்தொல்‌ லுயிரை, மன்னுமருட்‌ குரு 
வாட வர்தவரினீக்‌, மலமகற்றித்‌ தானாக்‌க மலரடி.க்€ீழ்‌ வைப்பன்‌”? 
(சிவ. சித்தி, 8:1) என்று கூறுவர்‌. 

2. அரன்கழல்‌ பேறுமே யென்று பாடங்கொண்டு, :: அரன்கழல்‌ 
சேலுமே யென்று பாடமாயின்‌ திரோதம்‌ மீங்‌9 ஞானமாய்ச்‌ 
செல்லும்‌ என்க ?? என்று பாண்டிப்பேநமாள்‌ கூறுவர்‌, 

3. இச்குத்திரம்‌ என்‌ அதவிற்றோவெனின்‌, ஆன்மாக்கள்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுணரும்‌ முறைமை கூறுன்ற தென்றே பாண்டிப்‌ பேந 
மாளும்‌ உரைக்‌ஜன்றார்‌, 

4, 


இரதிறன்‌ அறிவுளது (சூ. '7) என்றதற்கு இரண்டாம்‌ வேற்று 
மைத்‌ தொகைப்‌ பொருள்பற்றி இருதிறனையும்‌ அறியும்‌ அறிவென்‌ 
அம்‌, மூன்றாம்‌ வேற்றுமைத்‌ தொகைப்‌ பொருள்பற்றி இருதிறனால்‌ 
விளங்கிய அதிவென்றும்‌, ஏழாம்‌ வேற்றுமைத்‌ தொகைப்‌ பொருள்‌ 
பற்றி, இருதிறனிலுமுன்ள அறிவென்றும்‌ பொருள்‌ கொண்டு 
உரைத்ததற்‌ கேற்ப, ஈண்டும்‌ ௮சத்தான்‌ விளங்கியென மூன்றாம்‌ 
வேற்றுமைப்‌ பொருளும்‌, ௮சத்தின்பால்‌ உளதாயென எழாம்‌ வேற்‌ 
அமைப்‌ பொருளும்‌, ௮சத்தினை ௮றிந்தேன இரண்டாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருளும்‌ கூறுஇன்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 221 


என்றதனுள்‌ ௮சத்தான்‌ விளங்கி ௮சத்தின்பாலுளதாய்‌ ௮சத்தினை 
அறிந்து நின்றவாறும்‌, சத்தான விளங்கிச்‌ சத்தின்பாலுளதாய்ச்‌ சத்‌ 
தினை அறிந்து நிற்குமாறும்‌ தரிசிக்கும்முறையினை உணர்த்துமுகத்தால்‌, 
சா இத்தற்குரிய அதிகாரம்‌ தனக்கு உண்டென மேலைச்‌ சூத்திரத்தான்‌ 
அறிந்த ஆன்மாவுக்குச்‌ சாதித்தனாற்‌ பெறப்படும்‌ பயனும்‌, அதற்குச்‌ 
சிறந்த சாதனமாவ தும்‌, “அது வருவாயும்‌ இவை என்பது உணர்த்து 
தல்‌ இவ்வெட்டாஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து என்றவாறு. 

இதனானே சூத்திர இயைபும்‌ இனிது விளங்கும்‌. 

இச்‌ சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு. 

உயிர்‌, தான்‌ முன்னே செய்துகொள்ளப்பட்ட “புண்ணிய 
விசேடத்தால்‌ தனக்கு அந்தரியாமியாய்‌ இதுகாறும்‌ உள்நின்று 
உணர்த்தி வந்த பரம்பொருளே, இப்பொழுது குருவடிவமுங்‌ 


1, சத்தினையும்‌ அச.த்தினையும்‌ அறிர்து நிற்கும்‌ உரிமை ஆன்மாவுக்கு 
உண்டென்பது உணர்ச்‌ தவழி, ௮வ்வுணர்வால்‌ எய்தக்‌ கூடிய பயனும்‌, 
அப்பயனைச்‌ சாஇத்துச்‌ கொள்ளுதற்குரிய சாதனமும்‌, அச்சாதனம்‌ ' 
வரும்‌ வழியும்‌ இச்சூத்திரத்தாற்‌ கூறப்பகென்றன. 

2. ௮௮ வருவாய்‌—அச்சாதனமாவது வருதற்குரிய வழி, 

3. பயனைச்‌ சாதித்துக்‌ கோடற்குரிய உரிமையினை ஏழாஞ்‌ சூத்திரத்தில்‌ 
இநுதிறன்‌ அறிவுளது என்றதனால்‌ கூறி, இச்குத்திரத்தில்‌, 
பயனும்‌, அதனைச்‌ சாதித்துக்‌ கொள்ளும்‌ சாதனமும்‌, சாதனம்‌ வரும்‌ 
வழியும்‌ கூறுதலின்‌, * இதனானே சூத்திர இயையும்‌ இனிது 
விளங்கும்‌ ?? என்றார்‌. 

4, இதுகாறும்‌ அறிவுக்கறிவாய்‌ உண்ணின்‌ அணர்த்தி வர்‌.த முதல்வன்‌ 
புறத்தே மக்களுடம்‌ புடனே குருவாய்‌ எழுந்தருளுதற்குக்‌ காரணம்‌, 
அருளப்படும்‌ ஆன்மாவின்‌ ஈல்வினையாதலால்‌, தவத்தினில்‌ என 
ஆரியர்‌ கூறியருளினாராக, “* புண்ணிய விசேடத்தால்‌ ?” என உரை 
காரர்‌ கூறுன்றார்‌. அறிவுக்கறிவால்‌ உண்ணின்றுணர்‌த்துதற்குக்‌ 
எல்‌ அவற்கு ஆன்மாக்களின்பால்‌ உள்ள அருள்‌ என்பர்‌, 

“£ அறிவினுள்‌ அருளால்‌ மன்னி? (சிவ. ன்‌ சுப்க்‌, ௧) எனச்‌ 


சான்றோர்‌ கூறுதல்‌ காண்க, 


228 சிவஞான்‌ போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கொண்டெழுத்தருளி வச்து சிவதிக்கை செய்து, “£ மன்னவ குமார 
னாயெ நீ; ஐம்பொறிகளாகிய" வேடருட்பட்டு, வளர்ந்து, நின்‌ 
பெருக்தகைமையை அதியாது மயங்கி இடர்ப்பட்டாய்‌ ; நின்‌ பெருந்‌ 
்‌. என்று அறிவுஅப்ப, அறிந்த 
மாத்திரையே அவ்வேடரை விட்டு நீஙக, அந்நியமின்‌ றி அநந்நியமாம்‌ 
தன்மையின்‌ நிலைபெற்று அம்முதல்வன்‌ திருவடிகளை அணையும்‌ 
என்றவாறு.” 


தகைமையரவது ' இவ்வியல்பிற்று * 


உயிர்‌ என்பது மேலைச்‌ சூத்திரத்தினின்‌ அம்‌ வருவித்து உரைக்கப்‌ 
பட்டது, தவத்தினிற்‌ குருவுமாய்‌, வளர்ந்து அயர்ந்தனை யேன உணர்த்த 
விட்டுச்‌ செல்லும்‌ என இயையும்‌. “புலன்‌ ஆகுபெயர்‌. வளர்க்‌ 


1. ஐம்புலங்களையும்‌ வேடரென உருவகம்‌ செய்தமையின்‌, அவற்‌ 
திடையே வளர்க்தயரும்‌ ஆன்மாவை *£ மன்னவ தமான்‌ ?? என்றார்‌. 
* மன்னவன்றன்மகன்‌ வேடரிடத்தே தங்க வளர்க்து அவனையறி 
யாது மயங்‌” நிற்ப ?? (சிவ. சித்தி, 8. 1) என அருணந்தி சிவநைம்‌ 
கூறுதல்‌ காண்க. 

2. இதற்குப்‌ பாண்டிப்‌ பேநமாள்‌ உரை வருமாறு : “ஆன்மாவே ! செவி 
மெய்‌ கண்‌ வாய்‌ மூக்கு என்னும்‌ வேடருடனே கூடி வளர்க்து 
உன்னுடைய வுண்மையை மறந்தாய்‌ ? என்று தனக்குப்‌ பிராணனாட 
உண்ணின்று உபகறித்த கர்த்தாவே குருவாய்‌ வந்து முன்னர்ச்‌ 
சனனங்களிலே சாலோக சாமீப சாரூப்பியமாகய பதங்களையுடைய 
ராகப்‌ பத்தி ஞான வைராக்கியங்களாலே கூடி இருப்பதாயுள்ள 
சரியை சரியா யோகங்களைச்‌ சாத்திர முறைமைகளிலே நிகழ்த்தி, 
அது நிமித்தமாக மகத்தாயெ ஞானத்தைப்‌ பெறுதற்கு ஈல்ல 
சார்பீலே வர்தவர்களுக்கு அறிவிக்க, முன்பு நின்ற மருட்சியை 
விட்டு எக்காலத்தும்‌ கீச்சமில்லாமையையுடைய கர்த்தாவுடைய 
திருவருளைப்பெறும்‌? என்பது, 

8. மேலைச்‌ சூத்திரத்தில்‌ ஆன்மா என்றது ; ஆன்மா உயிர்‌. 

4, புலன்‌, தனக்டெமாயெ பொறிகளையுணர்த்தி நிற்றலின்‌ ஆகுபெயர்‌ 
என்றார்‌. இத தானியாகுபெயர்‌; அஃதாவது இட த்து நிசழ்‌ 
பொருள்‌ இடத்துக்‌ காதல்‌, 


உண்மை-சாதனவியல்‌ 929 


தயர்ந்தனை! யென்பது ஈந்து புகழ்பெற்றான்‌ '' என்புழிப்‌ போலக்‌ 
காரண காரியப்‌ பொருட்டாய்‌ நின்றது. தம்முதல்‌ என்றது “வேறு 
முடிபாகலின்‌ பால்வழு வின்மை யுணர்க, குருவும்‌ என்ற உம்மை 
உயிர்க்குயிராய்‌ உண்ணின்னு உணர்த்தியதூாஉமன்றி யென இறந்தது 
தழி.இயிற்று ; சிறப்புமாம்‌. $அந்நியமின்மை அத்துவிதம்‌ ; அஃதாவது 
சேறலைப்‌ பயப்பித்ததாய்‌ ஆண்டு உளதாகிய இயைபு. “அரன்‌ என்றது 
சுட்டுப்‌ பெயாப்பட நின்றது. 


வெண்கொற்றக்‌ கொடையும்‌ ஈவமணி முடியுஞ்‌ சிங்காதனமும்‌ 
மன்னவர்க்கே உரிய சிறப்படையாளமாம்‌ ; அதுபோலப்‌ பிரபஞ்சம்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ மூலகாரணமாம்‌ இயல்பாகிய ஒரு பெரு வெண்‌ 
கொற்றக்‌ கொடையும்‌, எவற்றையும்‌ ஒருங்கே ஐரியல்பான்‌ அறியும்‌ 
பேரறிவாயை ஒரு பெருஞ்சுடர்‌ முடியும்‌, அங்கங்கே உயிர்க்குயிராய்‌ 


1; அயர்வுக்குக்‌ காரணம்‌ வளர்ந்தது; புகழ்க்குக்‌ காரணம்‌ ஈதலாவது 
போல்‌ ; “£ இரப்பார்க்கொன்‌ நீவார்மேல்‌ நிற்கும்‌ புகழ்‌ ?? (தறள்‌.) 
என்பது காண்க. 

2. தம்ழதல்‌ என்றவிடத்துத்‌ தம்மென்னும்‌ பன்மை, உயிர்ப்பன்மை 
குறித்து நின்றது, வளர்ந்தன யென்ற ஒருமைவினை நீயென்னும்‌ 
தோன்றா எழுவாய்க்கு முடிபு. இது பற்றியே வேறு மடிபு 
என்றார்‌. 

3. அர்மியமின்மையாவது ஆன்மாவுக்கும்‌ முதல்வனுக்கு முள்ள பிரிக்க 
முடியாது நிற்கும்‌ சம்பர்தம்‌; ௮ஃது அத்துவித சம்பந்தம்‌ எனப்‌ 
படும்‌, ஐம்புலத்தொடர்பு விட்டவழி, முதல்வன்‌ திருவடியைச்‌ 
சேர்தற்கு ஏதுவாகிய சம்பம்‌தம்‌, ஆணவத்தோடு அதச்‌ அவித சம்பர்த 
மூற்றிருக்கும்‌ உயிர்‌, ஆணவத்‌ தடை விட்டவழி முதல்வனோூ அத்த 
வித சம்பந்தம்‌ உறுவது இயல்பு; “£ஆணவத்தோ டத்துவிச மான 
படி மெய்ஞ்ஞானத்‌, தாணுவினோ டத்‌ விதம்‌ சாருமா ளெர்சாளோ?? 
(எந்‌. 28) என்றும்‌, “£ அத்துவித மென்ற அந்நியச்‌ சொற்‌ கண்‌ 
டுணர்ந்து, சுத்த வெத்தைத்‌ தொடருரா ளெர்காளோ ?? (எந்‌, 82) 
என்றும்‌ தாயுமானார்‌ கூறியருளுதல்‌ காண்ச. 

4, அரன்‌ என்றது அரனாகிய அடந்த முதல்வன்‌ என முதலையே சுட்டி 
நிற்றலின்‌, “£ சுட்டுப்பெயர்‌ பட நின்றது ?? என்றார்‌, 


230 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


நின்அ எவற்றினையுஞ்‌ செலுத்தும்‌ இயல்பா ஒரு பெருஞ்‌ சிங்காதன 
மும்‌, பிறர்‌ ஒருவர்க்கின்றித்‌ தனக்கே உரிமையாகச்‌ சிறந்தமை 
பற்றிப்‌ பசுக்களுக்குப்‌ பாசங்களை அரித்தலான "அரன்‌ என்னும்‌ திருப்‌ 
பெயருடைய முதல்வனை மன்னனாகவும்‌, அம்முதல்வன து பேரானந்தப்‌ 
பெருஞ்செல்வ முழுதும்‌ தனதேயாகக்‌ கொண்டு அனுபவிக்குஞ்‌ சுதந்‌ 
திரமுடைமையும்‌ *சத்தெனப்படும்‌ சாதி யொருமையும்‌ பற்றி, ஆன்‌ 
மாவை மன்னவ குமாரனாகவும்‌, அவ்வான்மாவை அறிவுப்‌ பெருஞ்‌ 
செல்வ முழுதையும்‌. ஆறலைத்துக்கொண்டு சிறுமை யுுத்துதலும்‌ விதி 
விலக்கை இழப்பித்து இழிதொழிலில்‌ நிற்பித்தலும்‌ ஆகிய இயல்பு பற்றி 
ஐம்பொ.றிகளை வேடராகவும்‌ உருவகஞ்‌ செய்தார்‌. இஃது ஏகதேச 
உருவகம்‌. “ஐம்புல வேடரின்‌ அயர்ந்தனை வளர்ந்தே எனவே ஐம்புல 
வேடரின்‌ வளர்ந்து அயர்தலும்‌ அநுவரதமுகத்தாற்‌ பெற்றாம்‌. 


இதனுள்‌, தவத்தினி லுணர்த்த வென்றது ஓரதிகரணம்‌ ; தம்‌ 
முதல்‌ குருவுமா யென்றது ஓரதிகரணம்‌ ; ஐம்புல வேடரின்‌ அயர்ந்தனை 
வளர்ந்தே வென்றது ஓரதிகரணம்‌ ; விட்டூ அன்னிய மின்மை 
யின்‌ அரன்‌ கழல்‌ சேலுமே என்றது ஓரதிகரணம்‌; ஆக நானகு 
அதிகரணத்தது இச்சூத்திரமென்‌ ணாக, 


1. பசுக்களின்‌ பாசங்களை அமறித்தலால்‌ முதல்வனுக்கு அரன்‌ என்பது 
காரணப்பெயர்‌ என்பதாம்‌. இவ்வாறே கண்ட நாராயணரம்‌ 
மிருகேந்திர விருத்தியில்‌ கூறுஇன்றார்‌. 

2. இத்தெனப்படும்‌ சாதியொருமை, “ சிவன்‌ £2வனென்ழிரண்டுஞ்‌ சத்‌ 
தொன்றாம்‌?? (சிவ. சித்தி, 11, 11) என்று சான்றோர்‌ கூறுதல்‌ 
காண்க, 

8. ஐம்புலவேட்ரின்‌ வளர்ந்‌ தயர்ந்தனே யென இறந்த காலத்தாற்‌ 
கூறுதலால்‌, வளர்ந்தயர்‌தல்‌ முன்பே ஆன்மாவுக்குளதா தல்‌ பெறப்‌ 
பட்டது. வளர்க்தயர்ச்‌ ச செய்தியை மீண்டும்‌ எடுத்தோ அவ துபற்றி 
அனுலாதமாயிற்று ; முற்பட நிகழ்க்த தனைப்‌ பின்னரும்‌ எடுத்தோது 
௨௫ அனுலாதம்‌, எட்‌ 


உண்மை---சாதனவியல்‌ 251 


முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முற்செய்‌ தவத்தான்‌ ஞானம்‌ நிகழும்‌ 
என்றது, 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்கூறிப்‌ போந்த 1சாதகரால்‌ செய்யப்‌ 
படும்‌ சாதனமும்‌, அது வருவாயும்‌, 2வேறுவேறாகக்‌ கூறும்‌ சமயத்தாரை 
நோக்கிச்‌ சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்துரைத்து மேற்கோடல்‌ 
நுதலிற்று. 


(இ-ள்‌) 3வெளிப்படை. 


“மேற்கூறிப்‌ போந்த இயல்புடைய ஆன்மாக்களுக்‌ கென்பார்‌ 
ற ன்‌ ஷீ ரூ 


1. சாதகர்‌, சாதனங்கொண்டு பயனைச்‌ சாஇத்துக்‌ கொள்வோர்‌; சாதிக்‌ 
கும்‌ ஆற்றலாகய அதிகாரமுள்ள அன்மாக்கள்‌. 

2, சைவசித்தாந்த நெறிக்கட்‌ கூறப்படும்‌ சாதனமும்‌ வருவாயும்‌ கூறாது 
தத்தம்‌ சமயச்‌ துகேற்ப வேறுபடச்‌ கூறுவோரும்‌ உளர்‌ ; அவர்கட்கு 
ஞானமாகிய சாதனம்‌ தவத்தால்‌ வரும்‌ என்று கூறுின்றார்‌. ஞானம்‌ 
சாதனம்‌ ; அத வரும்‌ வாய்‌ தவம்‌ என அநிக. 

3. ஸ்ரீ சு. தேசிகர்‌ கூறும்‌ பொருள்‌: ஈண்டூ இர்கான்௧இிகரணங்களுள்‌ 
வைத்து இம்முதலதிகரணத்‌ இ; இவ்வான்மாக்களுக்த--மேற்கூறிப்‌ 
போந்த இயல்புடைய ஆன்மாக்களுக்கு ; முற்சேய்‌ தவத்தான்‌--படி. 
முறையானன்றி இவ்வொரு பிறவியிற்‌ செய்த தவத்‌ தான்‌ அமையா அ 
முற்பிறவிகளிலே செய்து வர்த தவமாய்‌ சரியை இரியாயோக: 
விசேடத்தால்‌ ; ஞானம்‌ -- குரவனுணர்த்தியவாறு சிவஞானம்‌ 
கண்ணாகக்‌ கொண்டு அறிவதாகிய சாதன அறிவானது ; நீகழம்‌ 
என்றது ஜயர்திரிபின்றி விளங்கும்‌ எ-று 

4, மேற்கூறிப்போந்த இயல்பாவது சத்தையும்‌ ies அறியும்‌ 
ஆன்மாவின்‌ இயல்பு. 


292 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இவ்வான்மாக்களுக்‌ கென்முர்‌. !படிமுறையானன்றி இவ்வொரு 
பிறவியிற்‌ செய்த தவந்தானே அமையாதென்பது உணர்த்துதற்கு 
முற்செய்‌ தவமென வீசேடித்தார்‌. ஈண்டு ஞானம்‌ என்றது 
குரவனுணர்த்தியவா அ சிவஞானங்‌ கண்ணாகக்கொண்டு ௮றிவதாகிய 
சாரதனவறிவின்‌ மேற்று, நிகழ்தல்‌ ஐரந்திரிபின்றி விளங்குதல்‌. 
ஏது 

மேற்‌ சரியை கீரியா யோகங்களைச்‌ செய்துழி நன்னெறியாசிய 
ஞானத்தைக்‌ காட்டி யல்லது மோக்ஷத்தைக்‌ கொடா வாகலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, “தவங்களே சாதனமாதல்‌ அமையும்‌, 
ஞானம்‌ எற்றுக்கு என்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) “வெளிப்படை. 


ஈண்டுத்‌ தவம்‌ எனப்பட்டன பிறவல்ல வென்பார்‌ சரியை கிரியா 
யோகங்களை யெனக்‌ *இளக்துரைத்தார்‌.. கிரியா யோகங்கள்‌ என்னும்‌ 


1. படிழறை--சோபானமுறை; பல பிறவிகளிலும்‌ படிப்படியாகச்‌ 
செய்து போதரும்‌ முறை, 

2. தவங்களை வருவாயாகவும்‌ ஞானத்தைச்‌ சாதனமாகவும்‌ கூறுதலால்‌, 
தவங்களே யமையும்‌, ஞானம்‌ வேண்டாவெனப்‌ பிறர்‌ மறுப்பா 
ராயினர்‌. தவங்களாவன சரியை, ரியை, யோகம்‌ என்பனவாகும்‌. 

3. ஸ்ரீ சு. தேசிகர்‌ உரை: மேல்‌ முற்பிறவிகளில்‌ ; சரியை கிரியா 
யோகங்களைச்‌ சேய்துமி--சரியை ரியா யோகங்களாகிய தவங்‌ 
களைச்‌ செய்து முற்றுப்‌ பெற்றவிடத்து அத்தவங்கள்‌ தாம்‌; 
நன்னேறியாகிய-வீபேறு எய்துதற்குச்‌ சன்மார்க்கமாகிய; 
ஞானத்தை மேற்கூறிய ஞானத்தை; காட்டியல்லது-— பயப்பித்‌ 
தன்றி; மோக்ஷத்தைக்‌ கோடாவாகலான்‌— முத்தியைக்‌ கொடுப்‌ 
பனவல்லவாகலான்‌ ஈண்டு ஆன்மாக்களுக்க மற்‌ சேய்‌ தவந்தான்‌ 
ஞானம்‌ நிகழமே மேற்கொண்டது எ-று, 

4, “குநித்தோன்‌ கூற்றம்‌ தெரித்து மொழி செவி ?? (தோல்‌. சோல்‌. 
கிளவி 56) என்பது பற்றித்‌ தவமெனப்‌ பொதுப்படக்‌ கூறியதனை 
இதன்சண்‌ தெரிய விளக்குதல்‌ வேண்டி, சரியை கிரியா யோகங்‌ 
கள்‌ என்றார்‌. பெர்‌. துரைத்தல்‌--விளங்க எடுத்‌. துரைத்தல்‌, 


உண்மை--சாதனவியல்‌ * 283 


ஆ 


1/உம்மைக்கொகை வடழூன்‌ முடிபு. இரியா யோகம்‌ இரண்டற்கும்‌ 
திக்கை ஒன்றென்பது தோன்ற அவ்விரண்டனையுக்‌ தொகுத்தோதிச்‌ 
சரியையைத்‌ தமிமுக்குரிய ஈற்றான்‌ வேறு வைத்தார்‌. ஆளுடைய 
பிள்ளையார்‌ முதலாயினார்க்குத்‌ தவமின்றியும்‌ ஞானம்‌ நிகழ்ந்தவா 
றென்னை யென்னும்‌ கடாவை விடுத்தற்கு, மேற்‌ சரியை கிரியா 
யோகங்களைச்‌ சேய்துழி யென ஈண்டும்‌ வலியுறுத்தார்‌. மேலாகிய 
“உண்மைச்‌ சரியை இரியா யோகங்களை எனினும்‌ அமையும்‌. காட்டிக்‌ 
கொடுக்கும்‌ எனற்பாலதனை எதிர்மறை ' முகத்தாற்‌ கூறினார்‌, 
ஞானத்தை இன்றியமையாமை உணர்த்துதற்கு. சரியை கிரியா 
'யோகங்களைச்‌ சேய்துழி என்றது *உபலக்கணம்‌ ஆகலின்‌, தீக்கை 
பெற்றுழி அதுவும்‌ ஞானத்தைக்‌ காட்டி அல்லது மோக்ஷத்தைக்‌ 
கொடாதெனக்‌ கொள்க அவையெல்லாம்‌ ஞானத்தைக்‌ காட்டி 


1. இரியை யோகங்கள்‌ என வரவேண்டிய உம்மைத்தொகை இரியா 
யோகங்களென வந்தது வடதூன்‌ முடிபென்றார்‌. இரியையும்‌ 
யோகமும்‌ என விரிதலின்‌, சரியாயோகங்கள்‌ என்பது உம்மைத்‌ 
தொகையாயிற்று, 

2: -இரியா என்றாற்போலச்‌ சரியா எனவரும்‌ வடசொல்‌ சரியையெனச்‌ 
தமிழ்ச்குரிய நெறியின்கண்‌ வந்தது; கலா என்பது கலையென்றும்‌ 
இறியா வென்பது ரியை யென்றும்‌ இவ்வாறே சரியா வென்பது 
சரியையென்றும்‌ தமிழின்கண்‌ வச்‌.து வழங்கும்‌, 

8. உபாயம்‌, உண்மை யென்ற இருவகையுள்‌, உண்மைச்‌ சரியை இரியா 
யோகங்களை ஈண்டுக்‌ கூறுனெருர்‌, உபாயச்‌ சரியை இரியா 
யோகங்கள்‌ முத்தியை நோக்காது உலகயெற்பொறாளை ரோக்‌கிநிற்கும்‌, 

4, உபலக்கணமாவது இனமாய பலவற்றுள்‌ ஒன்றைக்கூறி ஏனையவும்‌ 
உடன்‌ கூறிக்கொள்ளுமாறு நிற்பது ; இறைவன்‌ தாளை வணங்காத்‌ 
தலை பயனில்லை யென்றவழி, பாடாத வாயும்‌, புகழ்கேளாச்‌ செவியும்‌, 
தொழாத கையும்‌, வலஞ்‌ செய்யாத காலும்‌ பயணில்லை யெனக்‌ 
கொள்ளுதல்‌ போல்வது ; சரியை முதவியவற்றோே திக்கைவகையும்‌ 
சேர்க்து நிற்றலின்‌, உபலக்கணத்தால்‌ * திச்கைபெற்றுழியும்‌ ?? 
என்பது வருவித்தார்‌. 

5, “6 தீிசெஷைவ சமொஉயகி வாமமாந ?? (4, 48) என்று பேளட்கரம்‌ 
கூறுதலால்‌ திக்கை ஞானத்துச்‌ கேதுவாவதன்றி நேரே முத்திக்‌ 
கேது வாகாமை அறியப்படிறது ; சிவஞான பர்டியத்தும்‌ * பவுட்‌ 


30 


284 


சிவஞான போத மூலமும்‌ -சிற்றுரையும்‌ 


யல்லது மோக்ஷத்தைக்‌ கொடாமையை வ்லீயுஇத்துவார்‌ ஈன்னேறி 


யாகிய என ஞானத்தை விசேடித்தார்‌. 


நன்மையெனப்படுவன எல்லாவற்றினுஞ்‌ சிறந்த ஈன்மையாவது 
வீடுபேறு என்பத, அதனைத்‌ தலைப்படுதற்‌ கேதுவாய்ச்‌ சிறந்த நெறி 
யாகலின்‌ ஞானம்‌ நன்னேறி யெனப்பட்டது. வீட்டிற்கு நெறியென 
அவ்வச்‌ சமயத்தாராற்‌ கூறப்படுவன அனைத்தும்‌ தன்கண்ணே வந்து 
கூட நின்ற பெருநெறி யாகலான்‌ அது நன்னெறி யெனப்பட்டது. 
நன்னேறி, சன்மார்க்கம்‌ என்பன ஒரு பொருட்ளெவி, 


உதாரணம்‌ 
தவஞ்செய்தா ரென்றுந்‌ தவலோகஞ்‌ சார்ந்து 
பவஞ்செய்து பற்றறுப்பா ராகத்‌-—தவஞ்செய்த . - 
நற்சார்பில்‌ வந்துதித்து ஞானத்தை நண்ணுதலைக்‌ 
கற்றார்சூழ்‌ சொல்லுமாங்‌ கண்டு £ 


என்றது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்‌ சரியை 


1. 


கரத்தில்‌ ஆசிரியத்‌ தன்மையின திகரரமும்‌ மல நீக்கமும்‌ வெ விளக்க 
மும்‌ ஞானத்தாற்‌ பெறற்பாலனவாகான்‌, ஞானபாதத்தையே எமக்‌ 
குத்‌ தெரித்தருளுக என முனிவர்‌ வேண்டிக்‌ கோடலானும்‌, அவை 
வேறு பொருள்படுதற்கு ஏலாமையானும்‌, மதங்கம்‌ முதலியவற்றி 
னும்‌ இவ்வாறே கூறுதலானும்‌ தீக்கையென்னும்‌ சொற்குப்‌ பொருள்‌ 
மலத்தைக்‌ கெடுத்து ஞானத்தைக்‌ கொடுப்பது என்று ஆகமங்கள்‌ 
கூறுதலானும்‌, தீக்கையாவது வொகமங்களிற்‌ கூறும்‌ நித்திய 
முதலியவற்றின்‌ அதிகாரமும்‌ ஆகமக்‌ கேள்வியி னதிகாரமும்‌ 
என்னும்‌ இரண்டனுள்‌ ஓரதிகாரத்தை முற்றுவிக்க வல்லதாகய 
பரமவெனுடைய வியாபார சத்தியாமென்பது திக்கைக்கெல்லாம்‌ 
பொது விலச்சணமாகலானும்‌, பிறவிச்‌ குருடனுக்குப்‌ படலத்தை 
நீக்கிய தணையானே பொருள்களைக்‌ காட்டினாலன்றிச்‌ காண்டல்‌ 
கூடாமையானும்‌ மறுக்க ?? என்று சிவதான மனிவர்‌ கூறுமாறு 
காண்க, 

££ பெருகெறிய பிரமாபுர மேவிய பெம்மான்‌ ?? (1, 11) என்று 
ஞானசம்பந்தர்‌ கூறுவது ஈண்டு நினைவு கூரத்தக்கது. 

எக்காலமும்‌ சரியை ரியா யோசமாஇய தவங்களைச்‌ செய்யுமவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த தவத்துக்‌ டோடுய சாலோக சாமீப சாரூபமாகிய 


உண்மை-—சாதனவியல்‌ 285 
கிரியா யோகங்களைச்‌ செய்தார்‌, அவற்றான்‌ ஞானத்தைக்‌ காணும்‌ 
முறைமை எவ்வாறு என்பாரை நோக்கி, ௮ஃது ஆமாறுணர்த்தி 
ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) 'தவம்‌ சேெய்தார்‌--சரியை முதலியவற்றைச்‌ செய்‌ 
தோர்கள்‌ ; 

தவலோகம்‌ என்றும்‌ “சார்ந்து--௮வ்வத்‌ தவப்பயன்களைப்‌ பயப்‌ 
பிக்கும்‌ £சாலோகாதி பதங்களை ஒரு தலையாக நண்ணி ஆண்டு உள 
வாகிய இன்பங்களை அறுபவித்து ; 

பற்றுப்‌ பவஞ்செய்து அறுப்பார்‌ ஆக--முன்னுடம்பு இறக்கும்‌ 
நாள்‌ அடுத்த வினை காட்டும்‌ கதி நிமித்தம்‌ பற்றி எழுந்த அவாவினை 
* மீன நிலத்தின்‌ கண்‌ பிறந்து அனுபவித்து நீக்கிக்‌ கோட.ற்‌ பொருட்டு ; 


உண்மை பொருக்கி, அர்த முத்திப்பதங்களினுடைய பத்றுதலையும்‌ 

நீக்குவாராக ; தாம்‌ தாம்‌ செய்த தவங்களினுடைய சார்புகளிலே 
சன்னத்தையுடையராட வந்து தோன்றி, முன்பு தவஞ்செய்து 
சாலோக சாமீப சாரூபமாஇய பிறவியைச்‌ செய்து பற்றுதலை நீக்குவ 
ராச; வேதாகமங்களைக்‌ கற்றுணர்ர்கோருடைய துணிவு சவஞானச்‌ 
தைப்‌ பொருக்துதலைச்‌ சொல்லும்‌ ; அதனைத்‌ தரிசித்து ? என்பர்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌. “இது சாத்திரதிட்டியால்‌ வந்ததென 
அறிக ?? என்றும்‌ அவர்‌ கூறுஇன்றார்‌. 

1, தவம்‌ என்றதற்குச்‌ சரியை கரியை யோகங்கள்‌ என்று பொருள்‌ 
கூறப்பட்டமையின்‌, ஈண்டும்‌ தவம்‌ என்றதற்குச்‌ சரியை முதலியன 
பொருளாகக்‌ கூறப்பட்டன. 

2. சார்ர்துசார்புடையோரிடத்தே வர்து தோன்றி என்பது பாண்டிப்‌ 
பேநமாள்‌ விருத்தி, 

3. சரியை செய்தார்க்குச்‌ சாலோகமும்‌, இரியை செய்தார்க்குச்‌ சாமீப 
மும்‌, யோகம்‌ செய்தார்க்குச்‌ சாரூபமும்‌ பயக்கும்‌ என்பதுபற்றிச்‌ 
££ சாலோகாதி பதங்களை ஒரு தலையாக ஈண்ணி ?? யென்றுரைத்தார்‌. 

4. வினைத்தொடர்பினை அகர்ந்தன்றிக்‌ கழித்தல்‌ கூடாது என்பதுபற்றி 

்‌ * மீளநிலத்‌்இன்சட்‌. பிறர்‌ து அனு. கு மீக்ிக்கோடற்பொருட்ட?? 


எனவுரைத்தார்‌. 


236 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தவம்செய்த  நற்சார்பில்‌ வந்துதித்து ஞானத்தை ௩ண்ணுதலை 
மீளத்‌ தவம்‌ செய்தற்குரிய உயர்ந்த குலத்தின்கண்‌ வந்து தோன்றித்‌ 
தவக்குறையான்‌ அ௮வ்கிடயப்பற்றும்‌ முனுகாவண்ணம்‌ அறுத்துத்‌ 
தத்துவ ஞானத்தைத்‌ தலைப்படுவாராதலை ; 

கற்றார்‌ சூழ்‌ கண்டி சொல்லுமாம்‌ -- வீட்டுநூல்களைக்‌ கற்றாரது 
சூழ்ச்சி ௮ந்நூ.ற்‌ கருத்துணர்க்து சொல்லும்‌ என்றவாறு. 

தவந்தானாக, பிறிதொன்று தானாக இவ்வுலகத்து உடம்பொடு 
நின்று ஈட்டிய *வினையெல்லாம்‌, அவ்வுலகத்திற்‌ செலுத்தித்‌ தத்தம்‌ 
போகங்களைப்‌ பயந்தே விடுமாகலான்‌, அவற்றை ஒரு ஞான்றும்‌ 
மிறழமாட்டார்‌ என்பார்‌, என்றும்‌ தவலோகம்‌ சார்ந்து என்றார்‌. ஆக 


வென்னும்‌ செயவெனெச்சம்‌ ££ உண்ண வந்தான்‌ ”' 


என்புழிப்போலத்‌ 
தற்பொருட்டாய்‌ நின்றது. பற்றறுதற்‌ பொருட்டு வந்துதித்து 
எனவே ஆண்டுப்‌ பற்று. செல்லாதவழி அவ்வுலகத்து நின்றாங்கே 
ஞானத்தை நண்ணுவர்‌ என்பதுஉம்‌ பெறுதும்‌. கற்றாரது சொல்லுதற்‌ 
ஜொழில்‌ சூழ்ச்சி மேலேற்றப்பட்டது. ஆம்‌ அசை. ஈற்சார்பில்‌ 


1. கற்சார்பு-உயர்ந்தகுலம்‌, 

2. தத்துவஞானம்‌-- ஈண்டு உண்மை ஞானமாகிய வெஞானத்தின்‌ மேல்‌ 
நின்றது. 

8. “உணர்வும்‌ கடர்ததோருணர்வே ?? (திநழறை 1% “£ ஒளிவளர்‌ ?) 
என்று சான்றோர்‌ கூறியருளிய த ஈண்டு நினைவு கூரத்தக்கது. 

4, “ எனைப்பகை யுற்றாரு முய்வர்‌ வினைப்பகை, வீயாது பின்சென்‌ 


தம்‌”! என்பது திநக்தறள்‌, (207). 


[அப 


உண்ண வந்தான்‌ என்பது உண்டற்பொருட்டு வந்தானென கிற்பது 
போல ஆகவென்பது ஆதற்பொருட்டென்னும்‌ பொருள்‌ தந்து 
நின்றது. 

6. “£ பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை ?? (தறள்‌. 978.) என்புழிப்போல, 

ஆம்‌ என்பது அசைநிலை, 

7, ₹மேவாது தப்பினவர்‌ மேலாய பதங்கட்கு, ஈட்டிய புண்ணிய நாத 
ரா யின்பம்‌ இணிது துகர்ட்தரனருளால்‌ இந்தப்‌ பார்மேல்‌, காட்டிய 
கற்குலத்‌இனில்‌ வச்‌ தவதகித்துக்‌ குழுவால்‌, ஞான நிட்டை யடைம்‌ 
சடைகர்‌ சாதன்தாளே ” என்று அநணந்தி சிவனார்‌ (சிவ. சித்தி, 
சூ. 8.24) கூறுகர்‌, 


உண்மை---சாதனவியல்‌ 287 


வந்துதித்து ஞானத்தை நண்ணுதல்‌ என்றது அருத்தாபத்தியான்‌ ! இதி 
குலத்தோர்‌ தத்துவ ஞானத்திற்கு உரியரல்லர்‌ என்பது பெறப்பட்டது. 


உதாரணம்‌ 
பசித்துண்டு பின்னும்‌ பசிப்பானை யொக்கும்‌ 
இசைத்து வருவினையி லின்பம்‌--இசைத்த 
விருவினை யொப்பி லிறப்பி றவத்தான்‌ 
மருவுவனாம்‌ ஞானத்தை வந்து 


என்றது உதாரணம்‌. என்னுதலிற்றோ வெனின்‌, சரியை முதலிய 
தவங்களே தத்துவ ஞானத்தைத்‌ காட்டூம்‌ என யாப்புறுத்து ஓதியது 


என்னை 3 


வேதத்துட்‌ கூறிய வேள்வி முதலாயினவும்‌ தத்துவ 


ஞானத்தைக்‌ காட்டூமென்றல்‌ அமையும்‌ எனப்‌ பட்டாசாரியன்‌” மதம்‌ 


1. 


இழிகுலத்தோர்‌-இழிகுலத்தில்‌ வந்து உதித்தோர்‌. சார்பு என்ப 
தற்கு அருணந்தி சிவனார்‌ ஈர்குலம்‌ எனப்பொருள்‌ கொண்டமையின்‌, 
இவரும்‌ உயர்குலம்‌ என்று கூறுஇன்றார்‌, சார்பு வேறு குலம்‌ வேரு 
தலின்‌, நற்சார்பில்‌ வந்துதித்தலாவது, த,ச்துவ ஞானப்பயிற்சியை 
யினையுடைய பெற்றோரிடையே தோன்றி, அவ்வியல்பினையுடைய 
சான்றோரிடையே வளர்ந்து நெத்தல்‌ எனக்கொள்க, ஞானம்‌ ஒர 
தலத்தாரது உரிமைப்போருள்‌ .எனகீ கருதுதல்‌ இறைவன்‌ திரு 


_வநள்‌ நேறிக்த மாறய்ச்‌ சிவத்துரோகழமாவது காண்க, 


பட்டசாறியனைக்‌ தமரிலபட்ட ரென்பர்‌. இவர்‌ தென்னாட்டில்‌ 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றியவரென்றும்‌, பவபூதி யென்பார்‌ 
இவருடைய மாணவரென்றும்‌ கூறுவர்‌. வைதிக நெறியை நாட்டில்‌ 
நிலை காட்டுகற்பொருட்டுப்‌ புத்தசமயச்‌ சான்றோரொருவரை இவர்‌ 
கொன்றாரென்றும்‌, வேதவேள்விகட்கு முதன்மை வற்புறுத்துதற்கு - 
கடவுளே கிடையாது எனச்‌ சாதித்தாரென்றும்‌ கூறுவர்‌, இவர்‌ 
காட்டிய : நெறியைக்‌ கடைப்பிடி த்தோர்‌ இராமகஒருட்டின பட்டர்‌, 
சோமகாத பட்டர்‌, சங்கர பட்டர்‌, தினகர பட்டர்‌, கமலாகரபட்டர்‌ 
என வழங்கப்பட்டமையின்‌, இவர்‌ பட்டாசர்ரியர்‌ எனப்பட்டார்‌. 
(இது யாகாதி கன்மங்களைச்‌ செய்து சுவர்க்காஇி போகங்களை 
அனுபவித்தல்‌ ஈன்று என்பார்க்கு முத்தியல்லது நன்றன்று என்ப 
தூஉம்‌, முத்தி பெறுவது என்று? என்போர்க்குக்‌ கன்ம சமத்துவ 
இலே யென்பதூஉம்‌ கூறுகின்ற ?? எனப்‌ பாண்டிப்‌ பேநமாள்‌ 
விநத்தி உரைக்கின்‌௧௮. 


288 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பற்றிக்‌ கூறுவாரை நோக்கி ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) *இசைத்து வருவினையில்‌ இன்பம்‌--ஒரு ஈல்வினை 
செய்வான்‌ தொடங்கி ௮றதநூலை ஆய்வாரது உணர்வின்கண்‌ விடய 
மாய்‌ வரும்பொழுதே தம்மால்‌ பெறப்படும்‌ காமியப்‌ பயன்களை 


உடன்‌ கூறிக்கொண்டே வருகின்றனவாய வேள்வி முதலிய அறங்‌ 
களின்‌ பயனாகிய இன்பம்‌; பசித்து உண்டு பின்னும்‌ பசிப்பானை 
ஒக்கும்‌--முன்னர்ப்‌ பசித்துண்டு பின்னும்‌ பசிப்பானுக்கு அவ்வுண்டி 
யான்‌ வரும்‌ இன்பத்தை ஓக்கும்‌ ஆகலான்‌ 7 


இசைத்த இருவினை இறப்புஇல்‌ தவத்தான்‌ ஒப்டில்‌-ஒருவனுக்கு 
ஞானத்தைத்‌ தடுத்துப்‌ பந்தமுறுத்துதற்கண்‌ பொன்‌ விலங்கும்‌ இருப்பு 


102 


3. 


வைதிக தூல்களில்‌ கூறப்பட்வெரும்‌ வேள்வி வகைகளை ££ இசைத்து 
வரவினை ? யென்றார்‌. இவற்றை வினை யென்றதனாலே, வினை 
போல அசத்தாகிய பயன்களை விளைவித்து ஞானத்தைப்பெறாவாறு 
தடுத்தும்‌ நிற்குமென்பது. துணியப்படும்‌; கொல்லாமை முதலிய 
என்பது தோன்றவே ஈல்லொழுக்கங்களாஇய சரியை முதலியன 
போலாது, வேத வேள்விகள்‌ : ஞானத்துக்‌ கேதுவாகா என்பது 
தோன்றவே, திநவள்ளுவனூர்‌, “ அவிசொரிம்‌ தாயிரம்‌ வேட்டலின்‌ 
ஒன்றன்‌ உயிர்செகுத்‌ துண்ணாமை ஈன்று (தறள்‌. 259) என்றார்‌ 
என அறிக, 

உலகத்தில்‌ மேலாய்‌ வருன்ற எக்யொதிசன்மங்களாலுண்டாகும்‌ 
சுவர்க்சாதி இன்பம்‌, பசித்தபொழு அ உண்டு றிது பொழுது தாபம்‌ 
தீர்க்திருக்து பின்னையும்‌ பசியையுடையனாகின்‌ றவனை யொக்கும்‌, 
என்றது சுவர்ச்காதி இன்பத்தையனுபவித்தாலும்‌ மீண்டும்‌ இக 


, லோகத்தே பிறக்கவேண்டும்‌ என்று கூறியவாறாம்‌-பாண்டி.. விருத்தி. 


நல்வினை இிவினை யிரண்டும்‌ பொன்‌ விலங்கும்‌ இரும்பு விலங்கும்‌ 
போலும்‌ என்றும்‌, அவற்றால்‌ அசத்து விளைதலால்‌ அவை இர்ந்தா 
லன்றி ஞானம்‌ விளையாதென்றும்‌ நூல்கள்‌ கூறுதலின்‌, இசைத்த 
இருவினை யென்றார்‌ ; “£ வினையால்‌ அசத்து விளைதலால்‌ ஞானம்‌, 
வினைதீரி னன்றி விளையா ?' (சிவ, போ. 12, ௮. தி. 4.) என 
அசீரியா கூறுவது காண்க, இறப்பில்‌ தவத்தால்‌ இசைத்த இருவினை 
யோப்பில்‌ என இயைத்து, ** இப்படிச்‌ சுகதுக்கங்கா அனுப 


உண்மை---சாதனவியல்‌ 289 


விலங்கும்‌ போலத்‌ தம்முட்‌ சமப்படுத்து உணரப்படுவனவாயெ 
1அறம்‌ பாவம்‌ இரண்டும்‌ தம்மைப்போல்‌ அநுபவ மாத்திரையால்‌ 
கெடுதலின்றி மேன்மேன்‌ முறுகி வளர்வனவாய சரியை முதலிய 
தவங்களானே நேராக ஒத்தால்‌; வந்து ஞானத்தை மருவுவன்‌ -- 
அத்‌ தவமுதிர்ச்சி யுடைமையான்‌ முன்னர்க்‌ கூறப்படும்‌ ஞான 
குருவைத்‌ தேடி வந்து ஞானத்தைத்‌ தலைப்படுவன்‌ என்றவாறு. 


$வேள்வி முதலாயின வெல்லாம்‌ அழிதல்‌ மாலையவாய காமியங்‌ 
களைப்‌ பயப்பனவன்றித்‌ தத்துவ ஞானத்தைப்‌ பயவா என்றற்கு 
அவற்றை “விதித்த நூல்களே சான்றென்பார்‌ இசைத்து வருவினை 


விக்கிற தொழிந்து கன்மம்‌ ஒரு காலத்தில்‌ தொலையாதோ என்கிற 
யாகில்‌, போன சனனங்களிலே செய்த தபோ பலங்களினாலே 
புண்ணிய. பாவங்கள்‌ இரண்டும்‌ ஒரு காலத்தே வம்த .புசிக்கைக்குச்‌ 
சமமொத்த எல்லையிலே ?? என்று பாண்டிப்‌ பேநமாள்‌ உரை 


கூறுவர்‌. 


1. சரியை முதலிய தவங்களை இறப்பில்‌ தவம்‌ என்றதனால்‌, இரு 
வினைகள்‌ இறப்புடைய வென்றும்‌, இறத்தலாவஅ அனுபவத்தால்‌ 
கெடுதல்‌ என்றும்‌ அறிக. சரியை முதலிய தவம்‌ மேன்மேல்‌ 
மூறுஇ வளருமென்பதை, “£ எல்லை யில்லாப்‌ புண்ணியம்‌ தோன்றி 
மேன்மேல்‌ வளர்வதன்‌ பொலிவு போல்வார்‌?” (கண்ணப்‌, 42.) 
என்பதனா லறிக. 


2. ஞானத்தை வந்து மரவுவனும்‌--மருட்டு நீங்கி முன்புண்டான 
ஞானத்தைப்‌ பொரும்‌ அவன்‌ ?/— பாண்டி. விநத்தி. 


8. இம்மையிற்‌ புகழும்‌ மறுமையில்‌ இர்திரபதம்‌ முதலிய துறக்க 
வின்பமும்‌ பெறுவது குறித்தே வைதிக வேள்விகள்‌ செய்யப்படு 
வன ; அப்பயன்கள்‌ நிலையில்லா, தன வென்பதாம்‌, 


4, புத்திரப்பேறு வேண்டினோர்‌ ௮௮ குறித்தும்‌, அரசியற்புகழ்‌ 
வேண்டினோர்‌ அத குறித்தும்‌ வேள்வி செய்க என வைதிக நூல்‌ 
கள்‌ கூறுதலால்‌, “* விதித்த நூல்களே சான்று ?? என்றார்‌, 


240 சிவஞான போத மூலமும்‌-சிற்றுரையும்‌ 


யென்றும்‌, அவை "ஞானத்தைப்‌ பயவாமை மாத்திரையே யன்றித்‌ 
தீவினைபோல அது நிழவொட்டா து தடைசெய்து நிற்றனு முடைமை 
யின்‌ அவற்றது கழிவே ஈண்டைக்குக்‌ காரணமாவது என்பார்‌ 
இசைத்த இருவினை யோப்பில்‌ என்னுங்‌ கூறினார்‌. “ஒப்பிலென்‌ 
னும்‌ வினையெச்சம்‌ மருவுவன்‌ என்னும்‌ பிறவினை முதல்வினை கொண்‌ 
டது. *தேற்றேகாரம்‌ விகாரத்தால்‌ தொக்கது. ஆம்‌ அசை. வரு 
தல்‌ இடவழு வமைதி. பசிப்பானேன்றது ஆகுபெயர்‌. இசைத்து 
வருவினை யென “நூலின்‌ தொழில்‌ வினைமேல்‌ ஏற்றப்பட்டது. 
£மிசைத்த இருவினை யோப்பிலெனப்‌ பாடமோதி, இருவினைகளுண்‌ 
மிக்க விருவினையாகிய பிரமக்கொலை பரிமேத வேள்வி போல்வன 
தம்முள்‌ ஒருங்கே பயன்‌ தருவனவாய்‌ ஒத்த காலத்தென்று உரைப்‌ 


1. இம்மை மறுமைப்‌ பயன்கள்‌ தம்மின்‌ மேலாய சிவானந்தப்‌ பேற்றுக்‌ 
குரிய ஞானத்தைப்‌ பெறவொட்டாத தம்மையே கோசக்குமாறு 
மயக்கும்‌ குற்றமுடைய வாதலால்‌  தவினைபோல ” 
இன்றார்‌. தீவினை தன்னைச்‌ செய்தார்க்குச்‌ செய்தபொழுது தாம்‌ 
கருதியது முடி ச்சே மெனத்தருக்கும்‌ பொய்யின்பம்‌ பயர்‌ து துன்பக்‌ 
காரணமாய்‌ அறிவை மறைக்குமென வறிக, 


? என்று கூறு 


2. ஒப்பில்‌ என்பது ஒத்தால்‌ என்னும்‌ பொருள்பட நிற்றவின்‌ வினை 
யெச்சமாயிற்று, ஒத்தலென்னும்‌ வினைக்குரிய முதலும்‌, மருவுத 
லென்னும்‌ வினைக்குமிய முதலும்‌ வேறு வேறாதலால்‌, ££ பிறவினை 
முதல்வினை கொண்டது ?? என்றார்‌. 

3. தவத்தானே என வரற்குரிய தேற்றேகாரம்‌ தவத்தான்‌ எனச்‌ 
தொக்க துபற்றி, “ விகாரத்தால்‌ தொக்கது ?? என்றார்‌. 

4, தன்மை முன்னிலையிடங்கட்குரிய வருதல்வினை, இருவினையாயெ 
படர்ச்சைக்சண்‌ வர்‌ தமையின்‌ வழுவமைதியாயிற்று ; “£ தருசொல்‌ 
வருசொல்‌ ஆயிரு சளவியும்‌, தன்மை முன்னிலை யாயீரிடத்த ?? 
(கிளவி, 29) என்று ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ ஒதுவ து காண்க, 

5. பசிப்பான்‌ என்பது ப௫ப்பவனுக்கு உண்டியால்‌ வரும்‌ இன்பத்துக்‌ 
காயினமையின்‌ ஆகு பெயராயிற்று. 

6. தால்களின்‌ தொழிலாகிய இசை த்தலென்பத”$இசைச்‌ அ வருவினை”? 
என அலால்‌ உணர்த்தப்படும்‌ வினையொடு முடிர்த தென்பதாம்‌. 

7. மிசைத்த வென்ற பாடம்‌ மிசையென்னும்‌ இடைச்‌ சொல்லடியாகப்‌ 
பிறத்த பெயரெச்சம்‌ எனவுரைக்க, 


உண்மை--சாதனவியல்‌ 241 


பாருமுளர்‌. ௮ஃ.து ஈண்டைக்குப்‌ பயன்படாமையும்‌ சித்தாந்தத்திற்‌ 


கேலாமையும்‌ அறிக, 


இசைத்து வருவினையில்‌ இன்பம்‌ பசித்துண்டு பின்னும்‌ பசிப்பானை 
யோக்கும்‌ எனவே "இறப்பில்‌ தவத்தான்‌ மருவப்படும்‌ ஞானம்‌, ப௫த்‌ 
துண்டு பின்னும்‌ ப௫த்தலில்லாத கடவுளர்க்கு அமிழ்தவுண்டியான்‌ 
ஆய பயனை யொக்கும்‌ என்பதூஉம்‌ பெறப்பட்டது. படவே, அவ்‌ 
வமிழ்த உண்டி, ஈரை திரை மூப்பின்றி நில்பெறுதலாயெ பெரும்‌ 
பயனைத்‌ தருதல்‌ மாத்திரையே யன்றிப்‌ பசி தீர்த்தலாகிய அவார்தரப்‌ 
பயனையும்‌ தருமாறு போல, இறப்பில்‌ தவமும்‌ தத்துவ ஞானத்தைப்‌ 
பயத்தன்‌ மாத்திரையே யன்றித்‌ தத்தம்‌ $பத முத்தியாகிய அவார்தரப்‌ 
பயனைப்‌ பயத்தலும்‌ அமைவுடைத்‌ தாமாறு கண்டு கொள்க. 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி இவ்வான்மாக்களுக்குத்‌ தமது முதல்‌ தானே குருவுமாய்‌ 
உணர்த்தும்‌ என்றது 
என்றது மேற்கோள்‌. 


1. அத வினையாராய்ச்சியாய்‌ முடிதலீன்‌ ஈண்டைக்குப்‌ பயன்படா 
தாயிற்று, இருவகை வினைகளும்‌ ஒத்தலென்பத ஏத்தாந்தத்திற்‌ 
கேற்புடைத்தேயன்றி, இருவினைகளுள்‌ மிச்சனவொத்தல்‌ என்பது 
ஏற்புடைத்தன்று. 

2. ஈண்டுக்‌ கூறப்படும்‌ கருத்துக்கள்‌ உவமவாற்றலாற்‌ கொள்ளப்படுவன. 
இவ்வாறு கோடலும்‌ முறை யென்பதை, “£ எறிமுன்னர்‌ வைத்தாறு 
போலக்‌ கெடும்‌?” (குறள்‌. 445) என்பதற்குப்‌ பரிமேலழகர்‌ கூறு 
மாற்றாலநறிக. 5 

8. சரியை செய்தார்க்குச்‌ சாலோகமும்‌, கரியை செய்தார்க்குச்‌ சாமீப 
மும்‌, யோகஞ்‌ செய்தார்க்குச்‌ சாரூபமுமாகயெ முத்திகள்‌ கடைக்கும்‌ 
என்றும்‌, இம்மூன்றும்‌ பதமுத்தி யென்றும்‌ கூறுப; இவை 
பரமுத்தியாகிய ஞானப்பயனை கோக்க இடைப்பட்டன வாதலால்‌, 
பதழத்தியாகிய ௮வாந்தரப்பயன்‌ என்றார்‌. அவார்தரப்பயன்‌-- 
இடையே யுளதாகும்‌ பயன்‌, 

31 


242 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்‌ கூறியவாற்றான்‌ நிகழும்‌ 
ஞானத்தை உணர்த்துவோர்‌ கலைஞானங்களை உணர்த்துவார்‌ போல 
௩ம்மனோரில்‌ ஒருவராதல்‌ அமையும்‌ எனச்‌ “சாங்கியர்‌ நையாயிகர்‌ முதலி 
யோர்‌ மதம்‌ பற்றி நிகழும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ இரண்‌ 
டாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்து உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) மேற்‌ கூறியவாற்றான்‌ சரியை முதலிய மூன்றும்‌ 
முற்றிய பின்னர்‌, இம்‌ முற்றுதலானே மலபரிபாகம்‌ சத்தநிபாதம்‌ 
நிகழ்ந்‌ து ”தத்‌.துவ ஞானத்தினை அவரவுதலை யுடைய உயிர்கட்கு இது 
காறும்‌ “தமக்கு முதலாய்‌ உண்ணின்று உணர்த்தி வந்த பரம்‌ 
பொருளே அப்பருவம்‌ அறிந்து குருமூர்த்தமாய்‌ எழுந்தருளி வர்து 
அதனை அறிவுக்கும்‌ என்றவாறு. 


எனவே, ஏனையோர்க்கு அது கூடாதென்றவா ராயிற்று. இக்‌ 
கருத்தே பற்றி * அகத்துறு நோய்க்‌ குள்ளின ரன்றி யதனைச்‌சகத்‌ 
தவருங்‌ காண்பரோ தான்‌ ” என்றார்‌ புடைநூலாசிரியரும்‌ ; ஏகாரம்‌. 
தேற்றம்‌. 

1. சறியை இரியா யோகங்களால்‌ ஞானம்‌ நிகமழுமென்றா ராதலால்‌, 
£மேற்கூறியவாற்றால்‌ நிகழும்‌ ஞானம்‌? என்றார்‌. 

2. சாங்கிய நூல்களும்‌ நியாய நூல்களும்‌ ஞானாசிரியனுடைய ஞான 
வுரை சன்மார்க்கத்துச்கு இன்றியமையாது என்பதை வற்புறுத்து 
இன்றன. ஆயினும்‌, இறைவனாகிய ஞானாசிரியன்‌ தான்‌ உண்மை 
ஞானத்தை உள்ளவாறு உணர்த்துவன்‌ என்பதை வற்புறுத்‌ துவ 
தில்லை, 

3. உயிர்கட்குத்‌ தத்துவ ஞானத்தின்கண்‌ அவாவுண்டாயிற்‌ றெனின்‌, 
அவற்றின்பால்‌ இரியை முதலிய தவத்தின்‌ பயனாய்‌ மலபரிபாகமும்‌ 
சத்தி நிபாதமும்‌ நிகழ்ச்‌ துள்ளன என்பது உணரப்படும்‌. 

4, சரியை முதலிய தவம்‌ முற்றும்‌ வரை முதல்வன்‌ உயிர்க்தயிராய்‌ 
அவற்றின்‌ உள்ளேயிருந்து உணர்த்‌ துவன்‌ என்பது சைவநூல்‌ 
அணிபு. ஞானசம்பந்தர்‌ முதலிய ஞானாசிரியன்மார்களும்‌, ** உரை 
சேரும்‌ எண்பத்து நான்கு அராயிரமாம்‌ யோனி பேதம்‌, நிரைசேரப்‌ 
படைத்து அவற்றின்‌ உயிர்க்தயிரர்ய்‌ அங்கங்கே நின்றான்‌ ?) 
(192. 4.) என்பது முதலியவற்றால்‌ கூறுவது காண்க, 

5, திநவநுட்பயன்‌, 42. 


உண்மை--சாதனவியல்‌ 243 


ஏது 


அவன்‌ அந்நியமின்றிச்‌ சைதன்னிய சொருபீயாய்‌ நீற்றலான்‌ 


என்றது ஏது. என்நுதலிற்றோ வெனின்‌, மாயா வுருவினன்‌ 
மாயா வுருவினை யேயான்‌ ; 'ஏயுமேனின்‌ எம்மனோரில்‌ ஒருவனாய்‌ முடி. 
யும்‌ழ ஆகலின்‌ தமது முதல்‌ குருமூர்த்தி ஆதாரமாகத்‌ தரித்து நின்று 
உணர்த்து மென்றலே அமைவுடைத்தேனப்‌ போது வகையான்‌ “அதிட்‌ 
டான பக்கம்‌ கூறுவாரை நோக்கிச்‌ சிறப்பு வகையான்‌ ஆவேச பக்கம்‌ 
ஆமாறு உணர்த்தி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அம்முதல்வன்‌ “பாலில்‌ நெய்‌ போல மறைந்து வேறாய்‌ 
திற்றலின்றிச்‌ சுத்தான்ம சைதன்னியமே தனக்குச்‌ சொரூபமாகக்‌ 
கொண்டு தயிரின்‌ கெய்‌ போல ஆண்டு விளங்கி நிற்றலான்‌ இவ்‌ 
வான்மாக்களுக்குத்‌ தமது முதல்தானே குருவுமாய்‌ உணர்த்தும்‌ என 
மேற்கொண்டது என்றவாறு. 


சங்கற்ப, சைவ. நீரா, 26-7. “£ மாயா வருவன்‌ மாயா வுருவினை 
யேயான்‌ ?? எனவும்‌ பாடவேறுபாடுண்டு, 

அதிட்டித்‌ த நின்றுணர்த்துவதும்‌ வேத்து நின்றுணாத் துவது 
மென உணர்த்தல்‌ வகை இரண்டெனவும்‌, குருவை யதிட்டித்து 
நின்றுணர்த்‌ அவது அன்று என மறுத்து அவேசித்‌ அ நின்னுணர்த்து 
வது ஈண்டுக்‌. கூறப்படுகறசெனவும்‌ இதனால்‌ உரைக்கின்றார்‌, 
அதிட்டர்ன பக்கம்‌ பொதுவென்றும்‌, ஆவேச பக்கம்‌ சறப்பெனவும்‌ 
கூறுப, 

6 விறகில்‌ தியினன்‌ பாலிற்‌ படு கெய்போல்‌, மறைய நின்றுஎன்‌ 
மாமணிச்‌ சோதியான்‌ 22--திநநா. 20% : 10. 

காய ஆன்மாவாகிய குருமூர்த்தியின்‌ ஞானமே தனக்கு உருவாகக்‌ 
கொண்டு ஒன்றய்‌ நிற்பதை, * சுத்தான்ம சைதன்னியமே தனக்குச்‌ 
சொளருபமாகக்‌ கொண்டு ?? என்றார்‌. 

பாலில்‌ நேய்பேர்ல்‌ பொதுவாக எல்லாவுயிர்களிலும்‌ மறைந்து 
நிற்கும்‌ அதிட்டான பக்கம்‌ போலாது, குருமூர்த்தியின்‌ தாய 
ஞானமே வடிவாக அதன்கட்‌ சறப்புற வேத்து நிற்பதைத்‌ 
தயிரில்‌ நேய்போல விளங்கி நீற்றலான்‌ என்றார்‌. 


244 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பாலில்‌ நெய்‌ போல வேறாய்‌ மறைந்து நின்ற செலுத்தப்படுவன 
வற்றினும்‌ பொதுவாய்ச்‌ செல்வதாகிய அதிட்டான 'பக்கம்‌ கொள்‌ 
"வார்க்கு "ஏனைச்‌ சமய குரவரும்‌ குரவராவான்‌ சேறலின்‌ அஃது 
ஈண்டைக்கு அமைவுடைத்தன்று என்பதாம்‌. சுத்த சைதன்னியம்‌ 
என்றார்‌ மாசு தீர்ந்தது என்பது உணர்த்துதற்கு. 


உதாரணம்‌ 


மெய்ஞ்ஞானந்‌ தானே விளையும்ளீஞ்‌ ஞானகலர்க்‌ 

கஞ்ஞான வச்சகலர்க்‌ கக்குருவாய்‌--மெய்ஞ்ஞானம்‌ 

பின்னுணர்த்து மன்றிப்‌ பிரளயா கலருக்கு 

முன்னுணர்த்தும்‌ தான்குருவாய்‌ முன்‌ 

என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌, ஓரோரிடங்களில்‌ 

குருவாய்‌ வந்துணர்த்துதல்‌ 2இன்றியும்‌ ஞானம்‌ நிகழுமாறு என்னை என்‌ 
பாரை நோக்கி அதனை வரைசெய்து உணர்த்தி வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று.3 


1. சமய வேறுபாடு கற்பித்து மக்களைப்‌ பல்வகையாகப்‌ பிரித்த 
ஒருவரோடொருவர்‌ கலாய்த்‌ துக்கொள்ளுமாறு செய்யும்‌ ஏனைச்‌ சமய 
குரவரும்‌ உண்மை ஞானம்‌ கற்பிக்கும்‌ வெகுருவாய்‌ இழுக்குறு தலால்‌ 
சிறப்புடைய ஆவேச பக்கமே கொள்ளத்தக்க தென்பதாம்‌, 

2. இன்றியும்‌ இல்லையாகவும்‌, 

8. இணி, பாண்டிப்‌ பேருமாள்‌ “£ இது (இவ்வெண்பா) விஞ்ஞானகலர்‌ 
பிரளயாகலர்‌, சகலர்க்குக்‌ கர்த்தா உணர்த்து முறையைக்‌ கூறுகின்‌ 
ஐது? எனக்‌ கருத்துரைத்த. “(ஆணவமலம்‌ ஒன்றுமுடைய விஞ்ஞான 
கலர்க்த மலபாசம்‌ போக்கத்தக்க எல்லையுள்‌ உண்ணின்றுணாத் அ 
இன்ற கர்த்தா உணர்த்தத்‌ தானே உண்மை ஞானம்‌ விளையும்‌; சுபாவ 
மென ஞானமுண்டானவருக்கும்‌ ஒருவன்‌ உண்டாக்கவேண்டுகையில்‌ 
அவன்‌ குருவென்றதாம்‌; ஆணவமலமும்‌ கன்மமலமும்‌ உடையராகிய 
அர்தப்‌ பிரளயாகலரக்த உண்ணின்று உணர்த்துகின்ற கர்த்தா 
தானே தெய்வ குருவாய்‌ வந்து முன்னின்று உணர்த்துவன்‌ ; ஆண 
லம்‌ கன்மம்‌ மரயையென்னும்‌ முன்‌ அ மலமுங்‌ கூடி அஞ்ஞான த்தைப்‌ 
பொரும்திய சகலர்க்த மாணிடமான இருமேனியைத்‌ தரித்துவந்து 
மச்சம்‌ மர்ததரம்‌ தீவிரம்‌ தீவிரதரம்‌ என்னும்‌ சத்திகிபாதங்சளுக்‌ 


உண்மை--சாதனவியல்‌ 245 


(இ-ள்‌) விஞ்ஞானகலர்க்குத்‌ தானே மேய்ஞ்ஞானம்‌ ' விளை 
யும்‌--அம்முதல்வன்‌ மூவகை ஆன்மாக்களுள்‌ விஞ்ஞானகல ராயி 
ஞர்க்குத்‌ தன்மையின்‌ நின்றவாறே தத்துவ ஞானத்தை விளைவிப்பன்‌/ 
அன்றிப்‌ பிரளயாகலருக்குத்‌ தான்‌ குருவாய்‌ முன்‌ உணர்த்தும்‌-- 
அவ்வா றன றிப்‌ பிரளயாகல ராயினார்க்கு ஈாற்றோளனோம்‌ முக்கண்ணும்‌ 
கஜைமிட அம்‌ முதலிய உறுப்பிற்றுப்‌ முத்தொழில்‌ நடாத்தி நின்ற 
தன்‌ இயற்கை வடிவே குருவடிவாகக்‌ காட்டி முன்னாக நின்று 
தத்துவ ஞானத்தை உபதேசித்து உணர்த்துவன்‌ ; அஞ்ஞான அச்‌ 
சகலருக்கு அக்குருவாய்ப்‌ பின்‌ மெய்ஞ்ஞானம்‌ உணர்த்தும்‌—அவிச்‌ 
சையையுடைய சகலராயிஞர்க்கு அவர்‌ வடிவு போலும்‌ வடிவுடைய 
குருவாகி அவ்வடிவின்‌ பின்னாக மறைந்து நின்று தத்துவ ஞானத்தை 
உணர்த்துவன்‌ ; 'முன்‌--௮வ்வேறுபாட்டை அறிவாயாக என்றவாறு. 


- 


டான முறைமையாலே திக்கை நடத்திச்‌ சரியை இரியா யோகங்‌ 
களிலே நிறுத்திப்‌ பின்னர்‌ உண்மை ஞானத்தை யுணர்த்துவன்‌ ?? 
என்று பொருள்கூறி, ££ சகலர்க்குத்‌ தீக்கை முறைமையிலே 
யென்றது, நிவிர்த்தி பிரதிட்டை வித்தை சாந்தி சார்தியதிதம்‌ 
என்னும்‌ கலைகளிலே, மந்திரம்‌ பதம்‌ வன்னம்‌ புவனம்‌ தச்‌ அவங்களை 
யடைச்துக்‌ கலா சோதனை பண்ணிச்‌ சுத்தனாக்கி மேலும்‌ கன்மம்‌ 
ஏறாதபடி உபதேசிப்பன்‌ என்பதாம்‌ ?? என விளக்கமும்‌ கூறியுள்ளார்‌. 

1. தன்மையில்‌ நின்றவாறாவது உயிர்க்குயிராய்‌ ஒன்றுபட்டு நின்று 
உண்மை ஞானம்‌ விளகிற்றல்‌, 

2. படைத்தல்‌ காத்தல்‌ அழித்தலென்ற முத்தொழிலும்‌ ஈடாத்துதற்கு 
முதல்வன்‌ கான்கு தோனும்‌ மூன்று கண்ணும்‌ கழைக்கமுத்து 
முடைய வடி.வுகொண்டு விளங்குவன்‌ என்று ஆகமங்கள்‌ கூறுதலால்‌, 
இவ்வடி வினையே குருவடிவாகக்‌ காட்டிப்‌ பிரளயாகலர்க்கு உபதேசம்‌ 
செய்வனென்பது கருத்து. 

3. அவிச்சை யென்றது ஆணவமன்து ; அம்மலத்தோடு மாயா மலத்தின்‌ 

- சேர்க்கையால்‌ உளதாகிய மயக்கம்‌. ₹* உயிர்க்காய்‌ வைத்ததோர்‌ 
மலமாய்‌ மாயை மயக்கமும்‌ செய்யு மன்றே '' (சிவ. சித்தி, 2, 52) 
என்று சான்றோர்‌ கூறுதல்‌ க்‌ 

4, முன்னுதல்‌ சருதுதலாகலின்‌, மன்‌ என்றதற்கு ௮றிலாயாக என 

உரைத்தார்‌. 


246 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மூன்னென்றதனை "முன்னைப்‌ பொருள்‌ என்ன உரைத்து எழுவா 
யாகக்‌ கோடலு மொன்று. விளையும்‌ என்பது “£ அரசனெடுத்த 
ஆலயம்‌ ”” என்புழிப்போல விவ்விகுதி தொக்கி நின்றது. இவ்வா 
றன்றி எளிதின்‌ அடப்படுதல்‌ நோக்கி “ அரிசி தானே அட்டது ”' என்‌ 
றாற்‌ போல எளிதின்‌ விளைவிக்கப்படுதல்‌ கோக்கி மேய்ஞ்ஞானந்‌ தானே 
விளையும்‌ என்றார்‌ எனினும்‌ அமையும்‌. “£ உண்ணின்‌ றஅுத்தறாளி 72 
என்றார்‌ “புடைநூலாசிரியரும்‌. ஈண்டு அஞ்ஞானம்‌ என்றது அவிச்‌ 
சையை. அஞ்ஞான அச்‌ சகலர்க்கு என்பது சகலாக்கே அடையாய்‌ 
ஐதியவாற்றா ன.றிக. அச்‌ சகலர்‌ என்றது $தவஞ்செய்தாரென மேல்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்ட சகலர்‌ என்றவாறு, அக்‌ குரு என்றது 
மேற்கோளில்‌ கூறிப்‌ போந்த குரு வென்றவா னு. தானே விளையும்‌, 
முன்னுணர்த்தும்‌, பின்னுணர்த்தும்‌ எனவே, விஞ்ஞானகலர்க்குத்‌ 
தன்மையினும்‌, பிரளயாகலர்க்கு முன்னிலையினும்‌, சகலர்க்குப்‌ 


படர்க்கையினும்‌ நின்று உணர்த்தும்‌ என வரைசெய்தவாறு காண்க, 


1. மன்னென்பதற்கு முன்னைப்‌ பொருளாகிய இறைவன்‌ என்று 
கொண்டு, உணர்த்தும்‌ என்னும்‌ வினைகட்கு எழுவாயாக வுரைப்‌ 
பினும்‌ பொரும்‌ தம்‌ என்பதாம்‌ 


2, *முத்‌இதரும்‌, ஈன்னெறி விஞ்ஞானகலர்‌ நாடு மலமொன்‌றினையும்‌, 
௮க்கிலையே யுண்ணின்‌ றறுத்தருளிப்‌-—பின்னன்பு, மேவா விளங்கும்‌ 
பிரளயாகலருக்குத்‌, தேவாய்‌ மலகன்மந்‌ தீர்த்தருஸிப்‌--பூவலயம்‌, 
சன்ணின்று நீங்காச்‌ சகலர்க்‌ கவர்போல, மன்னின்று மும்மலம்‌ 
தீர்த்‌ தாட்கொள்கை -- அன்னவனுக்‌ காதி குணம்‌ '' (போற்றி. 
60-63.) என்பது காண்க. 


8. * தவஞ்செய்தா ரென்றும்‌ தவலோகஞ்‌ சார்ந்து, பவஞ்செய்து 
பற்றறுப்பாராக” (சிவ.போ.த, 8. ௮தி.1.) என்றவிடத் அக்‌ குறித்த 
 தவஞ்செய்தார்‌ ?' ஈண்டு அச்சகலர்‌ எனச்‌ சுட்டப்படுஇன்றார்‌. 


4, மேற்கோள்‌ : ** இவ்வான்‌மாக்களுக்தத்‌ தம்து தல்‌ தானே 
குருவுமாய்‌ உணர்த்தும்‌ ?” என்பது. 


உண்மை---சாதன்வியல்‌ - 247 


இவற்றுண்‌ "முன்னைய விரண்டும்‌ நிராதாரம்‌ எனவும்‌, பின்னைய து 


சாதாரம்‌ எனவும்‌ கூறப்படும்‌.” 


உதாரணம்‌ 


அறிவிக்க வன்றி யறியா வுளங்கள்‌ 

செறியுமா முன்பின்‌ குறைகள்‌ நெறியிற்‌ 
குறையுடைய சொற்கொள்ளார்‌ கொள்பவத்தின்‌ வீடென்‌ 
குறைவில்சகன்‌ சூழ்கொள்‌ பவர்க்கு 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌, விஞ்ஞானகலர்‌ 
முதலிய மூவர்க்கும்‌ ஓரியல்பான்‌ உணர்த்தாது அவ்வாறு தன்மையினும்‌ 
முன்னிலையினும்‌ பின்னிலையினுமாய்‌ உணர்த்துதல்‌ எற்றுக்கு என்பாரை 
நோக்கிக்‌ காரணம்‌ கூறி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று.3 


முன்னைய இரண்டுமாவன, விஞ்ஞானகலருக்கு . உணர்த்தக்‌ 
கொள்ளும்‌ ஞான வடிவும்‌, பிரளயாகலருக்‌ குணர்த்தும்‌ தேவ வடி 
வும்‌ முதல்வன்‌ தானே சங்கற்பித்‌.துக்கொள்ளும்‌ சுதந்தர வடிவங்க 
ளாதலால்‌, அவை நீராதாரம்‌ என்றும்‌, சகலர்க்கு மக்கள்‌ வடிவில்‌ 
நின்‌அணர்த்துதவின்‌,அவ்வடிவம்‌ ஆதாரமாதலின்‌, சாதாரமென்றும்‌ 
வழங்கும்‌, ௪ 4 ஆதாரம்‌ ௪ சாதாரம்‌; அஃதாவது ஆதாரமாக 
ஒன்றனோடு கூடியது. 

இவ்வெண்பாவால்‌, “£ உத்தமரான விஞ்ஞானகலரும்‌ மத்திமரான 
பீரளயாகலரும்‌ அதமரான சகலரும்‌ இப்படி யென்னும்‌ முறைமை 
கூறி அவர்களுக்கு உண்ணின்று உணர்த்துகின்ற கர்த்தாவே அவ 
ரவர்‌ செய்திகள்‌ அறிர்து குருவாவன்‌ என்பது சாத்திர திட்டி ?? 
என்பர்‌ பாண்டிப்பேநமாள்‌, 

உளங்கள்‌, நெறியின்‌ அறிவிக்கவன்றி அறியா ; குறைவில்‌ சகன்குழ்‌ 
கொள்பவர்க்குக்‌ குறைகள்‌ முன்பின்‌ செறியுமாம்‌ ; குறையுடைய 
சொல்‌ கொள்ளார்‌ கொள்பவத்தின்‌ வீடாம்‌ எனச்‌ சொற்களைப்‌ 
பிரித்‌ து முறைசெய்து கொள்க, 

மன்பின்‌ வினைகள்‌ என்று பாண்டிப்பேநமாள்‌ பாடம்‌ கெரன்வர்‌, 
இத வேதாகமங்கள்‌ ஒழிம்த நூல்கள்‌ நூலல்லவென்‌இன்றது எனப்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌ கருத்துரைச்சன்றார்‌. 


248 _ சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌) உளங்கள்‌ நெறியின்‌ அறிவிக்க அன்றி அறியா உயிர்க 
ளெல்லாம்‌ தமக்குரிய! படிவழியின்‌ வைத்து முதல்வன்‌ அறிவிக்க 
அறியும்‌ இயல்பினவன்றி ஒன்றுபோல்‌ அறிவிக்க அறியும்‌ இயல்பின 
வல்ல ஆகலான்‌; குறைவு இல்‌ சகன்‌ சூழ்‌ “கொள்பவர்க்கு--அவ்வறி 
வாற்குறைபாடில்லாத சகக்கடவுள அ உபதேசமொழியைக்கொண்டு 
உணரும்‌ இயல்பினராயெ பிரளயாகலர்‌ சகலர்க்கு ; குறைகள்‌ முன்‌ 
பின்‌ சேறியுமாம்‌ -- அவ்வறிவித்தால்‌ அறிசலாகிய குறைகள்‌ “முன்‌ 
னிலையினும்‌ பின்னிலையினும்‌ கிகழ்வனவாம்‌ ; குறை உடைய சோல்‌ 
கொள்ளார்‌ கோள்பவத்தின்‌ “வீடாம்‌ என்‌--ஞூஹைவில்‌ சகனாலாகிய 


1. படிவழி--இதனைச்‌ சோபான மறை யென்றும்‌ கூறுப, 
சசன்‌--சகத்தையுடைய கடவுளாகிய முதல்வன்‌. குழ்‌--சூழ்ந்து 
(சன்கு நினைக த) உரைக்கப்படுவது சூழ்‌ என நின்றது. 

9, பிரளாயாகலர்‌ சகலரென்ற இருவர்க்கும்‌ அவரின்‌ வேறாய்‌ நின்று 
உணர்ச்‌ அதலால்‌, கொள்பவர்க்த என்றதற்குப்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ 
ஆூய இருவரையும்‌ கொண்டார்‌, 

க. முன்னிலை-—பிரளயாகலர்‌ நிலை ; மின்ணிலை, சகலர்‌ நிலை ; முன்பின்‌ 
வினைகள்‌ சேறியுமாம்‌ என இயைத்து முன்பு செய்த வினைகள்‌ பின்‌ 
செறிந்து வாராநீந்கும்‌; என்றது, சஞ்சித கன்மம்‌ இகைஷையிலே 
போம்‌ ; பிராரத்தம்‌ புசக்கவேணும்‌ என்றதாம்‌-— பாண்டி. விநத்தி. 

9. கொள்னார்‌-—கொள்ளுதலை வேண்டாத விஞ்ஞானா கலர்‌ ; நெறியில்‌ 
தறையுடைய சோல்‌ கோள்ளார்‌-பதிபசுபாசங்களைக்‌ கூறுமிடத்‌ 
அத்‌ இருந்தக்‌ கூறுதலின்றிக்‌ குறையுடையவாஇிய சாத்திரங்களை ச்‌ 
சாத்திரமென்று கொள்ளார்‌; என்றது குறைவற்ற நூல்‌ வேதாக 
மங்களாதலால்‌ அவையொழிம்‌ த நூல்களை தூலென்று கொள்ளார்கள்‌ 
என்றசாம்‌ ; எனவே, வேதாகமங்களின்‌ வழிவந்த நூல்களே நூல்‌ 
என்றதாம்‌] பாண்டி விருத்தி, 

6. வீடு வீடு பயக்கும்‌ உணர்வு. தறைவில்‌ சகன்‌ தட்‌ கோள்பவர்க்‌ 
தக்‌ கோள்பவத்தின்‌ வீடாம்‌ என இயைத்து, சர்வஞ்ஞத்தவத்‌ 
இனும்‌ சர்வ கர்த்திருத்தவத்தினும்‌ சர்வானுக்‌இரசத்தினும்‌ குறை 
வீல்லாத சகசாதன்‌ அருளிச்‌ செய்யப்பட்ட வேதாகமங்களைச்‌ 
சாத்திரமென்று சொண்டு உணர்வார்க்கு எடுத்த தேகத்திலே 
முத்திப்பேறாம்‌ என்பர்‌ பாண்டிப்பேரமாள்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 249 


குறையினையுடைய உபதேச மொழி கொண்டு உணர வேண்டாத 
விஞ்ஞானாகலர்க்கு முதல்வனாற்‌ கொள்ளப்பட்ட தன்னுண்மை 
மாத்திரையின்‌ வீடு பயக்கும்‌ உணர்வு உண்டு என்னு அறிவாயாக 
என்றவாறு. / 

குறை இன்றியமையாப்‌ பொருள்‌ ; அது * வினைக்குறை தீரர்‌ 
தாரின்‌ திர்ந்தன்‌ அலகு '? 1என்பதனுட்‌ பரிமேலழகர்‌ உரையானும்‌ 
உணர்க. பவம்‌, சம்பவம்‌, உண்மை என்பன ஒரு பொருட்‌ களவி. 
வீடுபயக்கும்‌ உணர்வு வீடென்றும்‌, சூழ்ச்சி பயக்கும்‌ உபதேச 
மொழி சூழேன்றுவ்‌ காரண காரியமாக உபசரிக்கப்பட்டன. 
கொள்பவர்‌ கொள்ளார்‌ என்பனவும்‌ £அவை. கொள்ளார்க்கு என்னும்‌ 
நரன்கனுருபு விகாரத்தால்‌ தொக்கது.) **ஐந்தவித்தா னாற்றல்‌ ? 
என்புழிப்‌ போல. £ஆம்‌ வீடேனவும்‌ இயையும்‌. வீடாம்‌ எனப்‌ பாடம்‌ 
ஓதுவாருமுளர்‌. 

மேலை வெண்பாவின்‌ முன்னுணர்த்தும்‌ பின்னுணர்த்தும்‌ தானே 
விளையும்‌ எனக்‌ கூறியவற்றை ஈண்டு நேறியின்‌ அறிவிக்கவன்றி அறியா 
வாகலான்‌, இது முன்செறியும்‌ பின்சேறியும்‌ பவத்தின்‌ ஆம்‌ எனக்‌ 
காரணங்‌ காட்டி. வலியுறுத்தினார்‌. இதற்குப்‌ பிறரெல்லாம்‌ தத்தமக்கு 
வேண்டியவாறே மேலை வெண்பாவொடு இயைபற “உரைத்தார்‌. 


1. திரக்தறள்‌, ஆள்வினை, 2, 

2. வீடுபேற்றுக்கு உணர்வு காரணமா தவின்‌, உணர்வாக காரணத்தை 
வீடெனக்‌ காரியமாகக்‌ கூறியதும்‌, ஈன்ஞானமாயெ சூழ்ச்சி பிறத்‌ 
தற்கு உபதேசம்‌ காரணமாகலின்‌, உபதேசமாகய காரணத்தைச்‌ 
குழ்‌ எனக்‌ காரியமாகக்‌ கூறியதும்‌ உபசார வழகச்கெனப்படும்‌. 
ஆதலால்‌ காரண காரியமாக உபசரிக்கப்பட்டன வென்றார்‌. 

8. அவை--அவ்வாறு காரண காரியமாக உபசறிக்கப்பட்டவை. _ 

4, கிருக்தறள்‌. 25 

5, செறியுமாம்‌ என்புழி நின்ற ஆம்‌ என்பது வீடு ஆம்‌ என இயைந்து 
நிற்றலின்‌, ££ ஆம்‌ வீடெனவும்‌ இயையும்‌ '? என்றார்‌. 

6. பிறர்‌ உரைத்த உரையாவது: உளங்கள்‌ அறிவிக்க அன்றி 
அறியா ஆன்மாக்கள்‌ அறிவித்‌ தாலன்றி அதியாவாகலான்‌ ; நெறி 
யின்‌ ழன்பின்‌ துறைகள்‌ சேறியுமாம்‌--அவத்திக்கு அறிவிக்கவே 

32 


260 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அல்லதாஉம்‌ அறிவிக்கவன்றி அறியாமை உபதேசியாம்‌ என ஆன்மா 


வின்‌ தன்னியல்பு கூஅம்வழிப்‌ !பெறப்பட்டதாகலின்‌, அதனை ஈண்டும்‌ 


£புனருத்தியாகக்‌ கூறல்‌ வேண்டாமையின்‌ மேலது வலியுஅத்துதற்கு 
ஏற்புடைய, அறிவிக்க அறிதற்கட்படும்‌ விசேட மாத்திரையே ஈண்டு 
எடுத்‌ தோதினார்‌ என்று உணர்க. படிவழியின்‌ வைத்து அறிவிக்க 
வன்றி அறியாமை, *: பந்தமும்‌ பிரிவும்‌ தெரிபொருட்‌ பனுவ ற்‌ படி.வழி 
சென்று சென்றேறி ” 3என்பதனாலும்‌ அறிக. 


உதாரணம்‌ 


இல்லா முலைப்பாலுங்‌ “கண்ணீரு மேந்திழைபால்‌ 
நல்லா யுளவாமா னீர்நிழல்‌ போல்‌--இல்லா 
அருவாகி நின்ருனை யாரறிவார்‌ தானே 

உருவாகித்‌ தோன்றானே லுற்று 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌, அம்‌ முத்திறத்துள்‌ 


2. 
3. 


மூர்து நூல்கள்‌ எழுக்தன, ஏனையவெல்லாம்‌ அவ்வச்‌ சமயமெறியின்‌ 
முன்னொடு பின்‌ இணங்காத மாறுபடும்‌ குறைகள்‌ செறிவனவாம்‌ 
ஆதலால்‌ ; தறையுடைய சோல்‌ கோள்ளார்‌--அக்குறைபாடுடைய 
கால்களைக்‌ கொள்ளாத; தறைவில்‌ சகன்‌ சும்‌ கோள்பவர்க்த-- 
குறைபாடில்லாத முதல்வனது இத்தாந்த நூல்களைச்‌ கொள்பவர்க்கு; 
கோள்‌ பவத்தின்‌ வீடு ஐம்‌--கொண்டபிறவியில்‌ தானே வீடுபேறும்‌ 
எ - அ, ?_— சிவதானபாடியம்‌. 

சிவ. போ. ௬. 7. அதி. 3. காண்க, 

புனருத்தி கூறியது கூறல்‌, ச 
திநவிசைப்பா, ௧நஐர்‌. திநவிடை. 5, அறிவிக்க அன்றி அறியா 
உளங்கள்‌ எனலே, தனக்கென ஓர்‌ அறிவில்லை ; குரு அறிவிக்கும்‌ 
முறைமையொழிர்‌து அறியார்கள்‌ என்பதனால்‌, குருவும்‌ சற்குருவாக 
வேணும்‌, நாலும்‌ வேதாகமமாக வேணும்‌ என்றதாம்‌ என்றும்‌, 
இதுவும்‌ சாத்திர திருட்டியென்றும்‌ பாண்டிப்‌ பேருமாள்‌ கூறு 
இன்றார்‌. ; 
ஏந்திழையார்‌ கண்ணிநம்‌ என்று பாண்டிப்‌ பேநமாள்‌ விநத்தி 
பாடம்‌ கொண்ளேது, 


உண்மை--சாதனவியல்‌ 251 


ஈண்டைக்கு எடுத்தக்கோண்ட அஞ்ஞான *அச்சகலர்க்கு அக்குருவாதல்‌ 
உபசாரமே யன்றி ஏனைய போல்‌ உண்மையாதல்‌ சேல்லாது என்பாரை 
நோக்கி உண்மையாதலை உவமை முகத்தான்‌ வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 


(இ-ள்‌) ஈல்லாய்‌--8அறிவால்‌ ஈன்மையுடைய மாணாக்கனே ; 
ஏந்திழைபால்‌ முலைப்பாலுங்‌ கண்ணீரும்‌ இல்லா உளஆம்‌— ஏந்திய 
இழைகளை புடையாட்குக்‌ குழவிமாட்டு உளதாயெ அருவாய்‌ அன்‌ 
பினைப்‌ பிறர்‌ அறியுமாறு வெளிப்படுத்தும்‌ ௮வ்வன்பின்‌ உருவாகிய 
மூலைப்பாலுங்‌ கண்ணீரும்‌ அவள்மாட்டுக்‌ குழவியைக்‌ காணும்‌ முன்‌ 
இல்லாவாய்ப்‌ பின்‌ உளவாம்‌, அதபோல*; நீர்‌ நிழல்‌ போல்‌ 
இல்லா அருவாகி நின்றானை ஆர்‌ அறிவார்‌ தானே உருவாகி உற்றுத்‌ 
தோன்றானேல்‌ — 5நீரின்கண்‌ நிழல்‌ போல்‌ உயிர்கண்‌ மாட்டுப்‌ 


1. சகலராவார்‌ யாவரென்னில்‌ பிரமா முதல்‌ எறும்பு ஈறாக ஆதலால்‌, 
திவ்விய சாதியென்றும்‌ மானுட சாதியென்றும்‌ விலங்கு சாதி 
யென்றும்‌ மூன்று விதமாவர்‌ சகலர்‌ ; திவ்விய சாதிக்கு மந்தச்‌ சத்தி - 
நிபாதம்‌; மானுடசாதிக்கு மந்ததரமான சத்திநிபாதம்‌ ; விலங்கு 
சாதிக்கு மந்ததர விருத்தியான சத்திகிபாதம்‌ ; இப்படி வேதாகமங்‌' 
களிலே கூறும்‌ முறைமையநிக என்பது பாண்டி. விநத்தி. 

2. இதற்குச்‌ சிவநான பாடியம்‌, தவத்தால்‌ ஈன்மையுடைய மாணாக்‌ 
கனே "! என்று கூறுகிறது ; பாண்டிப்‌ பேநமான்‌ இதனை மக 
மூன்னிலையாகக்‌ கொள்கின்றார்‌. 

8, அருவாகி நின்றனை என்றும்‌ உரவாகித்‌ தோன்றனேல்‌ என்றும்‌ 
கூறிய பொருட்கேற்ப, அராவாகிய அ௮ன்பினையென்றும்‌, உருவாகிய 
முலைப்பாலென்றும்‌ உவமத்தையும்‌ வீரித்துரைத்தார்‌. 

&, “ஏந்திய ஆபரணத்தையுடையாரிடத்துக்‌ காண்டற்கு இல்லாத 
முலைப்பாலும்‌ கண்ணீரும்‌ சிரேகத்தானும்‌ சோகத்தானும்‌ உண்‌ 
டாடத்‌ தோன்நினாற்‌ போலவும்‌ ?” என்பது பாண்டி. விநத்தி. 

5. நீர்‌ நீழல்‌ போல்‌ என்பதற்கு நீரின்கண்ணே பார்த்த நிழல்‌ தோன்றி 
னாற்போலவும்‌ என உரை கூறி, “போல்‌ என்பதனை இரண்டிடத்‌ அம்‌ 
கூட்கெ; இந்த மூன்றுவமை (முலைப்பால்‌, கண்ணீர்‌, நீர்நிழல்‌) 
விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ மூவர்க்கும்‌ உருவாய்‌ நின்று 
உபகரிக்கும்‌ முறைமை கூறியதாம்‌ என்பர்‌ பாண்டிப்‌ பேரமாள்‌, 
இணி இதற்கு அவர்‌ கூறும்‌ விளக்கம்‌ வருமாறு ; “ குருதி பாலாய்த்‌ 


252 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


புலப்படுதல்‌ இல்லா அ அருவமாய்‌ நின்ற முதல்வனை யார்தாம்‌ அறி 
வரர்‌ அவனே குருவடிவாய்‌ வந்து தோன்றி நின்று உணர்த்தானாயின்‌" 
என்றவாறு. 


ஒருவரும்‌ இல்லை யென்பதாம்‌. இஃது எடுத்துக்காட்‌ டுவமை. 
இன்றியமையாமை உணர்த்துவார்‌ தோன்றானேல்‌ ஆரறிவார்‌ என 
எதிர்மறை முகத்தாற்‌ கூறினா. பொருளுக்கு ஓதியதனை உவமை 
யினுங்‌ கூட்டி ஏற்குமாறு உரைக்க, 


முலைப்பாலும்‌ கண்ணீரும்‌ அன்பை விளக்கும்‌ என்பது, ££ சரந்த 
திருமுலைக்கே துய்ய ' சவஞானம்‌--சுரந்துண்டார்‌ பிள்ளையெனச்‌ 
சொல்லச்‌ சுரந்தாள்‌, தனமுடைய தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த, 
”” என்பதனாலும்‌, “£ அன்பிற்கும்‌ 
உண்டோ அடைக்கும்‌ தாழ்‌ ஆர்வலர்‌--புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌! '” என்‌ 
பதனாலும்‌ அறிக. அவ்விரண்டும்‌ அன்பின்‌ வடிவே பிறவல்ல என்பது, 
அன்பு நிகழ்தற்குரிய காரணம்‌ உள்வழி வெளிப்பட்டு, ௮ஃ.து இல்வழி 


மனமுடையாள்‌ அன்பிருந்த வாறு 


தோன்றினாற்போல, விஞ்ஞானகலர்க்குப்‌ பிராணனாய்‌ நின்று 
உபகரித்த தற்சொளுபம்‌ தானே பின்பும்‌ தீவிரதரமாதிய சத்திநி 
பாதத்தாலே போதித்துப்‌ போத சொரூபனாூ நிற்பன்‌ என்பதாம்‌ ; 
கண்ணீர்‌ போலப்‌ பிரளயாசலர்க்கு அவர்சளிடத்தே கலந்த நின்ற 
சிவன்‌ இவிரதரமாகய சத்‌்தஇிரிபாதத்தாலே தெய்வ குருவாய்ப்‌ 
போதித்து நிற்பன்‌ என்பதாம்‌ ; நீர்‌ நீழல்‌ போல்‌ உயிர்க்குயிராய்‌ 
நிற்தின்ற வென்‌, சகலர்க்கு மந்தம்‌ மர்‌ ததரம்‌ என்னும்‌ சத்திமிபொதத்‌ 
தாலே அவர்களைப்‌ போலத்‌ திருமேனி கொண்டுவருவன்‌ என்பதாம்‌, 

1. “காண்டற்‌ இல்லையாய்‌ அரூப சொரூபியாய்‌ நிற்ன்ற வென்‌ இப்படி 
மூன்று விதமான திருமேனி கொண்டு வாரானாதில்‌ அவனை யாவர்‌ 
தாம்‌ அறிவார்‌ ?— பாண்டி. விநத்தி. 

2. அருவா நின்ற முதல்வன்‌ குருவுருவாய்த்‌ தோன்றி ஞான முணர்த்‌ 
அதற்கு எர்திழை முலைப்பாலையும்‌ கண்ணீரையும்‌ எடுத்துக்காட்டி 
யுலமித்தலின்‌, இஃது எடுத்‌ தச்சாட்வெமை; ௮.௮ போலென்பத 
தொக்ககித்றல்‌ இதற்கு அறிகுறி, 

8. திநக்களிறு, 54, 

4,  திநத்தறள்‌. ௮ன்புடைமை, 1, 

i ்‌ 


உண்மை--சாதனவியல்‌ 255 
வெளிப்படாத ஓ.ற்றுமை நோக்கிக்‌ கண்டுகொள்க, இவ்வொற்றுமை 
உணர்த்துவார்‌ இல்லாவாய்‌ உளவாம்‌ என்றார்‌. 

இல்லா வென்பது !முற்றெச்சக்‌ குறிப்பு. ஆல்‌, அசை. நீர்‌, 
அகத்தியங்கும்‌ உயிர்கட்கு இடங்கொடுத்தல்‌ உண்மையான்‌ நீரின்‌ 
கண்‌ வெளியுண்டு என்பதூஉம்‌, உண்டாகவே, ஆண்டு நீருக்கு நிழல்‌ 
உண்டு என்பதூஉம்‌ பெறப்பட்டன. அர்நிழல்‌, வேறு நில்லாத 
நீரோடு விரவி நிற்றலின்‌ நீர்போல்‌ புலப்படா தாயிற்று; அத 
போலச்‌ சிவசைதன்னியமும்‌ யானென்னும்‌ உணர்விற்கு விடய 
மாய்ப்‌ புலப்படும்‌ ஆன்ம சைதன்னியத்தோடு விரவிப்‌ புலப்படாது 
நிற்பதொன்று என்பார்‌ நீர்‌ நிழல்‌ போல்‌ இல்லா அருவாகி நின்றானை 
என்றார்‌. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி இவ்வான்மாக்கள்‌ ஐயுணர்வுகளான்‌ “மயங்கித்‌ தம்மை யுணரா 
வென்றது 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, விடய ஞானத்தை விளக்கும்‌ ஐம்போறி 


1. இல்லா வென்னும்‌ குறிப்பு முற்று, இல்லாவாய்‌ என எச்சவினை 
யாதலின்‌, முற்றெச்சக்‌ குறிப்பு என்றார்‌. 

2. இங்கே கூறப்படும்‌ கருத்து சதரர்‌ முதலிய வைசேடிகர்‌ நூல்‌ 
களிலும்‌ காணப்படுகிறது. ; 

8. ஆன்ம சைதன்னியம்‌--ஆன்மா அறிவுடையதாம்‌ தன்மை, 

4, மயங்கி உணரா என இயையும்‌, மயங்குதல்‌ காரணமாக உணரா 
என நிற்றலின்‌, இத காரண காரியப்‌ பொருட்டு; சிவதானபாடிய 
ழம்‌, * மயங்கி உணரா என்ற, ஓதியுணர்ந்தான்‌ என்பதுபோலச்‌ 
காரண காரியப்‌ பொருட்டாய்‌ நின்றது!” என்று கூறுதல்‌ காண்க, 


254 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ - 
களே தத்துவ ஞானத்தை விளக்குதற்கும்‌ அமையும்‌ ; தம்‌ முதல்‌ குருவு 
மாதல்‌ வேண்டா வெனச்‌ "சிவ சங்கிராந்த வாத சைவர்‌ மதம்‌ பற்றி நிகழும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ மூன்றாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. இவ்வாறு உரையாக்கால்‌, இனி 
என்பதனான்‌ உணர்த்தப்படும்‌, மேலை யதிகரணத்தோடு உளதாகிய 
இயைபு பேறப்படாமை அறிக. 

(இ-ள்‌) வெளிப்படை. 

உணர்வு ஆகுபெயர்‌. 


ஏது 

அவைதாம்‌ பளீங்கில்‌ இட்ட வன்னம்போல்‌ காட்டிற்றைக்‌ காட்டி 
நிற்றலான்‌ 

என்றது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌, அறிவை விளக்கும்‌ 
கருவியான்‌ மயக்கம்‌ நிகழுமாறு யாங்ஙனம்‌ என்பாரை நோக்கி மேற்‌ 
கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) படிகத்தின்‌ வைத்த பலவேறு வகைப்பட்ட நிறங்கள்‌ 
அப்படிக ஒளியைக்‌ ஒழ்ப்படுத்துத்‌ தத்தம்‌ இயல்பினையே விளக்கி 


1. சிவசங்கிராந்த வாதசைவர்‌ இர்திரியங்களே விடயங்களை அறிவிக்‌ 
கும்‌ என்பர்‌ ; இதனை, **செயலுறு பூட்டைப்‌, பலவகை யுறுப்பும்‌ 
இலய தொழில்போல்‌, ஐம்பொறி புலன்கள்‌ இன்புறு மன்றே?” 
(சங்கற்‌. 13. 5-7.) என வருதலாலறிக, 

2. சு. தேசிகர்‌ உரை: டுவ்வான்மாக்கள்‌--உணர்த்த வுணரும்‌ இயல்‌ 
புடைய உயிர்கள்‌ ; ஐயுணர்வுகளால்‌—ஜம்பொறிகளால்‌ ; மயங்க 
மயக்கமுற்று; தம்மை உணரா என்றது தமது சொரூபத்தை 
அறியா என்க, 

8. உணர்வு, உணர்வுக்‌ கேதுவாகிய பொறிகளுக்கு ஆயினமையின்‌, 
ஆகுபெய சாயிற்று. இனி, சிவதூனபாடியம்‌, இதனை, “£ ஐவகை 
யுணர்விற்‌ கேதுவாகய பொறிகளை ஐயுணர்வென்‌ அபசரித்தார்‌ ?? 
என்றும்‌, “* ஐம்பொறி யென்றது உபலக்கணம்‌ '? என்றும்‌ கூறும்‌, 


உண்மை---சாதனவியல்‌ 255 


நிற்குமாஅ போல, அவ்‌ வைம்பொறிகள்தரம்‌ ஆன்ம சொருபத்தைக்‌ 
கீழ்ப்படுத்துத்‌ தம்மாற்‌ காட்டப்பட்ட தத்தம்‌ விடய மாத்திரையே 
அவ்வான்மாவுக்குக்‌ காட்டி நிற்பன வாகலான்‌ இனி இவ்வான்‌ 
மாக்கள்‌ ஐயுணர்வுகளான்‌ மயங்கித்‌ தம்மை யுணரா வென மேற்‌ 
கொண்டது என்றவாறு. 

விடயங்களுள்ளும்‌ அவ்வவ்‌ விடயமாத்திரையே அவ்வவ்‌ 
விந்திரியம்‌ காட்டவல்லும்‌ என்பார்‌ காட்டிற்றை என ஒன்றறி சொல்‌ 
லாற்‌ கூறினார்‌. 

உதாரணம்‌ 

பன்னிறங்‌ காட்டும்‌ படிகம்போல்‌ இந்திரியம்‌ 

தன்னிறமே காட்டும்‌ தகைநினைந்து--பன்னிறத்துப்‌ 

பொய்ப்புலனை வேறுணர்ந்து பொய்பொய்யா மெய்கண்டான்‌ 

மெய்ப்பொருட்குத்‌ தைவமாம்‌ வேறு 

என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌ அங்ஙனம்‌ காட்‌ 
டிற்றையே காட்டி நிற்குமாயின்‌ அவ்விந்திரியங்கள்‌ உள்வழித்‌ தம்‌ முதல்‌ 
குருவுமாய்‌ உணர்த்தினும்‌ உணர்தல்‌ செல்லாது போலும்‌ என்பாரை 
நோக்கி உணர்தற்கு உபாயம்‌ கூறி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று.” 


1, இது “கூறவே, ஒன்றறிர்தது ஓன்றறியாகாடுப்‌ பளிங்கிலிட்ட 
வன்னம்‌ போல்‌ ஆன்மாவின்‌ இயல்பை மயகூ விடயக்காட்சிக்கே 
ஏதுவாகிய கருவியான்‌ ஆன்மாவின்‌ இயல்பு விளங்குமாறு இல்லை 
யென, அவற்றது இயல்பைத்‌ தெரித்துக்காட்டி ஆன்மசொரூபத்தை 
உணர்த்துதத்குக்‌ குரவன்‌ ஒரு தலையான்‌ வேண்டுமென மேலையதி 
கரணத்தை வலியுறுத்தவாறு, இங்கனம்‌ உரையாதார்க்கு இனி 
என்பதனால்‌ உணர்த்தப்படும்‌ மேலை அதிகாணத்தோடூ உளதாகிய 
இயைபு கூடாமை யறிக ?? என்று சிவதூனபாடியம்‌ கூறுவது 
ஈண்டு அறியத்தக்கது. 

2. இது ஞரானதிக்கையினுடைய பெருமையும்‌ பெத்த முத்திகளி 
னுடைய நிலைகளும்‌ கூறுன்றதெனப்‌ பாண்டிப்‌ பேநமாள்‌ 
விநத்தி கருத்துரைகன்றது 3 மேலும்‌, “முன்னர்‌ ஐம்து வெண்‌ 
பாவானும்‌ தன்முதல்‌ குருவாய்த்‌ தவத்தின்‌ உணர்த்தினமை கூறி 
ஐம்புலன்களினாலும்‌ மயங்கித்‌ தம்மை யுணராமை நின்றது கூறுகிற 
தென்றும்‌ அவ்விநத்தியே கூறுகின்ற ௮, 


256 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


(இ-ள்‌) பல்‌ நிறம்‌ காட்டும்‌ படிகம்‌ போல்‌ இந்திரியம்‌ தன்‌ 
நிறமே காட்டும்‌ தகை நினைந்து--1தன்னாற்‌ சாரப்பட்ட பன்னிறங்‌ 
களின்‌ இயல்பே தன்‌ மாட்டுக்‌ காட்டி நிற்கும்‌ பொது வியல்பு 
உடைய படிகம்‌ போலத்‌ தன்னால்‌ சாரப்பட்ட இர்திரியங்களின்‌ 
இயல்பையே சார்க்ததன்‌ வண்ணமாய்த்‌ தன்மாட்டு விளக்கி 
நிற்கும்‌ தன அ பொ.துவியல்பை முன்னர்ச்‌ சிந்தித்து அறிந்துகொண்டு; 
பல்நிறத்துப்‌ போய்ப்புலனை வேறு உணர்ந்து--பின்பு அந்நிறங்கள்‌ 
படி.கத் துக்கு வேறு என்று அறியுமாறு போலப்‌ பலவகை 
இயல்புடைய பொதுகியல்பைச்‌ செய்யும்‌ பொறிகளைத்‌ தன்னின்‌ 
வேறு எனத்‌ தெளிந்து ; போய்‌ போய்யா மெய்கண்டான்‌.-- அவற்றான்‌ 
ஆய அப்பொது வியல்பு பொய்யா யொழியுமானு தனது சிறப்‌ 
பியல்பை உணர்ந்தானாயின்‌ ; வேறு மேய்ப்போருட்குத்‌ 3தைவம்‌ 
ஆம்‌--௮வ்‌ வசத்தாகய பொறிகளுக்கு வேறாகிய சிவசத்தினது 
இயல்பு தன்மாட்டு விளங்கச்‌ செய்யும்‌ ஆகலின்‌ அச்சிவசத்துக்கு 
அடிமையாம்‌* என்றவாறு”. 


1. நினைந்து என்றது இக்திரியங்களுடனே கூடி அது வதுவாய்‌ நின்று 
ஓவிக்கும்‌ முறைமை அறிதலாம்‌— பாண்டி. விநத்தி. 

2. வேறு என்பதற்கு இர்திரியங்களுக்கு வேறாய்‌ என்றுமாம்‌ பாண்டி 
விருத்தி. 

8. **: அகண்டமும்‌ தைவமே” '£ தைவமென்றுக்தைவமே ” (சிவ. போ. 
சூ. & ௮.) எனப்‌ பிறாண்டும்‌ வருமாறு காண்க, சேதனத்தை 
அடிமையாகவும்‌, அசேதன த்தை உடைமையாகவும்‌ கூனும்‌ முறை 
மைபற்றி, ஈண்டுச்‌ சிவசத்துஃத அடிமையாம்‌ என்றார்‌. 

4, இவ்வெண்பாவிற்‌ கூறப்படும்‌ கருத்தையே அருணந்தி சிவனூர்‌, 
££ பன்னிறங்க னவைகாட்டும்‌ படிகம்போ லுள்ளம்‌, பல புலன்கள்‌ 
நிறங்காட்டும்‌ பரிசு பார்த்திட்‌, டிக்கிறங்க ளென்னிறமன்‌ மென்று 
தன்றன்‌, னெழில்‌ நிறங்கண்‌ டருளினா லிர்கிறத்தின்‌ வேறாய்‌; 
பொய்க்கிறவைம்‌ புலணிறங்கள்‌ பொய்யென மெய்கண்டான்‌, 
பொரும்‌ திவென்‌ வெத்தினொடும்‌ ?? (சிவ. சித்தி. 8 37) என்பர்‌. 

5, “பளிங்கு பல நிறங்களையும்‌ காட்டும்‌ முறைமைபோல ஆன்மாவும்‌ 
இக்இரியங்களினுடைய சொருபங்களைக்‌ காட்டும்‌ முறைமையை 
விசாரித்து; (என்றது, பளிங்கு பல நிறங்களையும்‌ காட்டித்‌ தன்‌ 
னுடைய நிறம்‌ வேறாய்‌ நின்றாந்போல, ஆன்மாவுக்குண்டாடயெ நிறம்‌ 


உண்மை--சாதனவியல்‌ 257 


ஈண்டுப்‌ போய்‌ மேய்‌ யெனப்பட்டன அப்பொருளவாதல்‌ 
மேலே காட்டினாம்‌, தைவமென்பது தேவன துடைமை யென்னும்‌ 
பொருட்டாய வடமொழிப்‌ பகுபதம்‌. 


இதனானே கருவிகள்‌ உள்வழிக்‌ காட்டிற்றைக்‌ காட்டி. நிற்றலின்‌ 
அறிதல்‌ செல்லா த, அவை நீங்கிய வழிக்‌ "கேவலமாய்‌ முடியுமாதலின்‌ 
தன்னுண்மை அறியுமாறு யாங்கனம்‌ என்னுங்‌ கடாவை ஆசங்கித்து, 
அவை யுள்வழியே தன்‌ அண்மை யறிதற்கு உபாயங்கூறி இது பற்றி 
அவை காட்டிற்றைக்‌ காட்டி நிற்றற்கு இழுக்கில்லை யென வலியுறுத்த 
வாறும்‌ என்க. மெய்ப்‌ பொருட்குத்‌ தைவமாம்‌ என்றதனால்‌ வரு 
கின்ற அதிகரணத்திற்குத்‌ தோற்றுவாய்‌ செய்தவாறு. 


நான்காம்‌ அதிகாணம்‌ 
மேற்கோள்‌ 


இனி, இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின்‌ வேருவான்‌ காணவே 
தமது முதல்‌ சீபாதத்தை அணையும்‌ என்றது 


என்றது மேற்கோள்‌. 


இர்திரியங்களினுடைய நிறமல்ல, வேராயிரும்ததென்று விசாரிக்க 
என்றதாம்‌) அப்படி, பல குணபேதமாய்ப்‌ பொய்யாஇின்ற இடம்‌ திரியங்‌ 
களை நம்முடைய சொரூபத்துக்கு இவை வேறென்று கருதிப்‌ 
பொய்யைப்‌ பொய்யென்று மெய்யைத்‌ தரித்தவன்‌, உண்மையாய்‌ 
சிவனுக்கு அடிமையாவான்‌ ; இர்திரியங்களின்‌ நீங்கத்‌ திருவடி. 
யடைவன்‌ ?? என்று பாண்டிப்‌ பேநமாள்‌ உரை கூறுகின்றது, 

1, “எக்காலத்தும்‌ நிலைபெறுவகாகய தன்னியல்பே மெய்யெனவும்‌, 
இடையே விளங்‌ மறைவதாகிய பொதுவியல்பே போய்யெனவும்‌ 
கூறப்படுவன ?? (சிவ. போ. சூ. 7 அதி. 1,) 

2. சேவலத்தில்‌ ஆன்மா மலவிருளில்‌ மூழ்‌ அறிவு செயலற்றிருத்‌ 
தலின்‌, தன்னுண்மை அறியுமாறு இல்லையென்றார்‌ ; “£ அறிவிலன்‌ 
அமூர்த்தன்‌ நித்தன்‌, .,.செயல்களில்லான்‌...கேவலத்தில்‌ ஆன்மா, ?? 
(சிவ, சித்தி, 4, 88) எனவருதல்‌ காண்க, 

33 


258 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்நுதலிற்றோ வேனின்‌, பொய்ப்‌ புலனை வேறுணர்ந்து பொய்‌ 
பொய்யா மெய்கண்டார்க்கு அதுவே அமையும்‌ ; கருவிகள்‌ நீங்கியவழிச்‌ 
செய்யக்‌ கடவதோரு முயற்சி கூடாமையின்‌ ஆண்டு , மேய்ப்போருட்குத்‌ 
தைவமாதல்‌ பெறப்படாது எனப்‌ *பேதவாத சைவர்‌ முதலியோர்‌ கூறும்‌ 
கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ நான்காங்கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) வேளிப்படை.” 

இந்திரியத்தின்‌ வேறாயவழிக்‌ கேவலத்தை அணைதலும்‌ உண்மை 
யின்‌, அதனை நீக்குதற்‌ பொருட்டு வேறாக என்று ஒழியாது வேறா 


வான்‌ காண என்றார்‌. காண்டலே அதற்கமையும்‌ என்றலின்‌ 
ஏகாரம்‌ தேற்றத்தின்கண்‌ வந்தது, 
ஏது 


ஊசல்‌ கயிறற்றால்‌ தாய்‌ தரையேயாம்‌ துணையான்‌ * 
என்றது ஏது ; என்நுதலிற்றோ வேனின்‌, அவ்வாறு காண்டலே 


1. “*ஈசன தருனாற்‌ பாசத்‌ தொகுதி, செறிவுறு செம்பிற்‌ கறையுறு 
களிம்பு, குளிகை தாக்க வொளிபெத்‌ ராங்கு, நித்த சுத்த முத்த 
ராக, வைத்தன ௬லூன்‌ மறைவல்லோரே ?? (சங்கற்‌. 9.) என்பது 
பேதவாத சைவரது கொள்கை. நித்த சுத்த முத்தரென்றது, 
அடிமையாகாது பெறுவானும்‌ பேறுமாய்‌ இருப்பரென்றவாறு, 

2. ௬, தே. உரை: டவ்‌ ஆன்மா--ஐயுணர்வுகளான்‌ மயல்‌இத்‌ தன்னை 
யுணாது எனப்பட்ட ஆன்மா $ தன்னை-—9த்தாய்‌ வியாபகமாஇய 
தன்‌ இயல்பை ; இந்திரியத்தின்‌--சடமாய்‌ ஏகதேசமாஇய இக்திரியத்‌ 
தின்‌ ; வேறு ஆவான்‌ காணவே--வேறாச உணரும்‌ வியாபக வுணர்‌ 
விற்கு இக்திரியத்‌ சான்‌ அகக்கடவதொன்று இன்மையின்‌ சற்குரவ 
னால்‌ அவ்வாறு உணரவே ; தமது மதல்‌ சீபாதத்தை -- பிறிது 
காரணம்‌ வேண்டாது தனக்கு ஆதாரமாகிய முதல்வனது திருவடி 
யினை ; அணையும்‌ என்றது-— தலைப்படும்‌ என்க, 

3. சகலத்தில்‌ இச்திரியங்களோடு ஒன்றாய்‌ இயைந்து நிந்கும்‌ ஆன்மா, 
அவற்றின்‌ வேறாயெ நிலையில்‌ கேவலத்‌ துக்கும்‌ சகலத் துக்கும்‌ உரிய 
தாதலால்‌, கேவலத்தை அணைதலும்‌ உண்மையின்‌ என்று குறிக்‌ 
இன்றார்‌. 

க, “பன்ணிறம்‌ காட்டும்‌? என்னும்‌ வெண்பாவின்‌ விளக்க வுரையில்‌, 
£6 ஆன்மா இர்திரியங்களுடனே கூடி நிற்றல்‌ வெனுடனே கூடி 


உண்மைசாதனலியல்‌ 259 


சீபாதத்தை அணைதற்குச்‌ சாலும்‌ என்பது யாங்ஙனம்‌ என்பாரை நோக்கி 
உவமையின்‌ வைத்துக்‌ காட்டி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) ஒருவன்‌ ஏறியிருக்து ஆடுதற்கு ஆதாரமான ஊசல்‌ 
கயிறு அற்றதாயின்‌ அவனுக்கு உற்றுழி உதவும்‌ தாய்‌ போல, 
ஆண்டுத்‌ தாரகமாவது நிலனே யன்றிப்‌ பிறிதில்லை யென்னும்‌ 
ஒப்புமையான்‌ இனி இவ்வான்மா, தன்னை இந்திரியத்தின்‌ வேறாவான்‌ 
காணவே தமது முதல்‌ சீபாதத்தை அணையும்‌ என மேற்கொண்டது" 
என்றவாறு. 

வியாபகப்‌ பொருட்குக்‌ காட்சி விசேடமே நீக்கமாகலின்‌ 
அறுதல்‌ அதற்கு உவமையாயிற்று. 

உதாரணம்‌ 


சிறைசெய்ய நின்ற செழும்புனலி னுள்ளம்‌ 
சிறைசெய்‌ புலனுணர்விற்‌ நீர்ந்து--சிறைவிட்‌ 
டலைகடலிற்‌ சென்றடங்கு மாறுபோன்‌ மீளா 
துலைவிலரன்‌ பாதத்தை யுற்று 
என்றது உதாரணம்‌ : என்நுதலிற்றோ வேனின்‌, கருவிகள்‌ நீங்கின 
வழி வேறு நில்லாது சிவத்தைத்‌ தலைப்படுமாயின்‌, அவ்வுயிர்க்கும்‌, கருவி 


நிற்றல்‌ ஒழிர்து தனித்து நில்லாது என்பதாம்‌ ? எனக்‌ கருத்‌ 
தரைத்து, ஊசலாடினவன்‌ ஊசற்கயிறு அற்றால்‌ ஊசலுக்கும்‌ தனக்‌ 
கும்‌ பூமியே ஆதா. ரமானாற்‌ போல இக்திரியங்கள்‌ கெட்டால்‌ சிவனே 
ஆதாரம்‌ என அறிக; எனவே, இட்திரியங்களின்‌ நீங்கச்‌ கேவல 
சகலமாடிய மயக்க விகற்பங்களில்‌ தேசம்‌, காலம்‌, இடம்‌, குணம்‌, 
குறி முதலாயின கருதாமல்‌ நிட்டையடைக என்றதாம்‌ ?? எனப்‌ 
பாண்டிப்பேரமாள்‌ கூறுவது காண்க, இங்கே, இர்திரியங்களி 
னுடைய சொரூபத்‌ அக்கு ஆன்ம சொருபம்‌ வேறு என்னும்‌ அணி 
பொருட்‌ பக்கமும்‌, அஃது எத்தாலென்னில்‌ அவை பொய்யாதலால்‌ 
என்னும்‌ ஏதுவும்‌, அஃது என்போல வென்னில்‌ பஞ்சவன்னமும்‌ 
படிகமும்‌ போல என்னும்‌ சபக்கமும்‌ காட்டியவாறறிக--பாண்டி. 
விநத்தி, 

], இக்கருத்தை, “பெறுகயி அசல்‌ போலப்‌ பிறைபுல்கு சடையாய்‌ 
பாதத்து, அறுகயி நாசலானேன்‌ அதிகை வீரட்டனீரே ? (27 : 6) 
என்று திநநாவுக்கரசர்‌ முன்பே உரைத்தருளுவது ரோச்கத்தக்கஅ. 


260 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


களின்‌ நீங்கிக்‌ கேவலத்தைப்‌ தலைப்பட்ட உயிர்க்குப்‌ போல, மீட்சி 
யுண்டு' போலும்‌ என்பாரை 'நோக்கி, அஃது இன்றாமாறு கூறி 
மேலதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) சிறை செய்ய நின்ற சேழும்புனலின்‌ உள்ளம்‌-— ஒருவன்‌ 
அணையை உயர்த்துக்‌ கட்டித்‌ தடைசெய்ய ஆண்டுத்‌ தடையுண்டு 
தேங்கி நின்ற ஆற்றுநீர்‌ போலக்‌ கருவிகளான்‌ ஆய பாசஞானம்‌ 
தனது வியாபகத்தைத்‌ தடைசெய்ய அதன்கண்‌ ஏகதேசமாய்‌ 
அடங்இத்‌ தடையுண்டு நின்ற உயிர்‌ ; சிறைவிட்டு அலைகடலின்‌ சென்று 
அடங்கும்‌ ஆறுபோல்‌-—அவ்வணை முறிந்து தடைஇர்ந்தவமி இடையீ 
டின்றிக்‌ கடலின்கண்‌ முடுகிச்‌ சென்று அர்நீரேயாய்‌ அத 
னுள்‌ அடங்கி மறித்து வாராத ஆற்றுநீர்‌ போல ; 3 சிறை செய்‌ புலன்‌ 
உணர்வில்‌ தீர்ந்து-கருவிகளான்‌ ஆய பாசஞானத்‌ தடையினின்று 
நீங்கயவழி ; உலைவு இல்‌ அரன்‌ பாதத்தை உற்று மீளாது--தனக்குக்‌ 
கேடில்லாத சிவபிரானது திருவடியைத்‌ தலைக்கூடி அத்திருவடி 


1. ழோலவத்தைக்கண்‌ கருவிகளின்‌ நீங்கக்‌ கேவலத்தைத்‌ தலைப்பட்ட 
உயிர்‌, மீளவும்‌ மேலரலவத்தையில்‌ நீங்கிய அக்கருவிகளோடே கூடும்‌ 
என்பது ஐந்தவத்தைத்தே என்பதனால்‌ பெறப்பட்டது ; அதனால்‌ 
 மீட்சியுண்டுபோலும்‌ ?? என்னும்‌ ஆசங்கை எழுவதாயிற்று, இணி, 
£ தேகேர்திரியங்களை வேறு என்று கண்டவன்‌ மீண்டும்‌ பசுகரண 
மாய்‌ நில்லான்‌, சிவகரணமாய்‌ நிற்பன்‌ என்பதூஉம்‌, தேகாந்தத்தே 
திருவடியைப்‌ பெறுகை நிச்சயமென்பதாஉம்‌ கூறுகன்றதெனப்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌ கூறுவர்‌, 


2. “வேத சாத்திர மிருதி புராணகலை ஞானம்‌, விரும்ப சபை வைகரி 
யாதித்‌ திறங்கள்‌ மேலாம்‌, காதமுடி.வான வெல்லாம்‌ பாச ஞானம்‌?? 
என்பது சிவஜான சித்தியார்‌. (9 : 2). 


8. “£ தேம்புனலை நீர்க்கடலும்‌ சென்றுதரல்‌. இன்று என்று சீவக 
சிந்தாமணி (848.) கூறுவது ஓராற்றால்‌ இக்கருத்தைத்‌ தெளிவிப்‌ 
பது காண்க, ££ பொய்ந்கிறவைம்புலன்‌ நிறங்கள்‌ பொய்யென மெய்‌ 
கண்டான்‌, பொரும்‌ திடுவன்‌ சிவத்‌ இனொமிம்‌ போதான்‌ பின்னை, முன்‌ 
நிறைகீர்‌ இறைமுறிய முடுயோடி, முர்நீர்சேர்ச்‌ தந்கீராய்ப்பின்‌ 
நீங்கா முறைபோல்‌ ?? (சிவ, சித்தி, 8:37) என்று அருணந்தி சிவனூர்‌ 
உரைப்பது காண்க, p 


உண்மை-சாத்னவியல்‌ 261 


நிறைவேயாய்‌ அதன்கண்‌ அடங்கிப்‌ பின்பு மீளுதல்‌ செய்யாத! 
என்றவாறு, 

சிறைசெய்ய நின்ற செழும்புனலின்‌ உள்ளம்‌ என்ற.து தொகை 

உவமம்‌. இன்‌, உவம உருபு. தேக்கத்தின்‌ மிகுதி உணர்த்துவார்‌ 
செழும்பனல்‌” என்றார்‌. மல௪த்திக்குக்‌ கேடுண்மையின்‌ அதனைத்‌ தலைப்‌ 
பட்ட உயிர்க்குக்‌ கருவிகளின்‌ மீட்சி கூடும்‌ ; சிவசத்திக்கு அஃது 
இன்மையின்‌ அதனைத்‌ தலைப்பட்ட உயிர்‌ அவ்வாறு மீளுதற்கோர்‌ 
இயைபில்லையென்பார்‌ உலைவில்‌ அரன்‌ பாதம்‌ என விசேடித்தார்‌. 
அடங்குமென்னும்‌ உவமவினை பொருளினும்‌ மீளாதென்னும்‌ பொருள்‌ 
வினை உவமையினும்‌ சென்று இயைந்தன.” 
உதாரணம்‌ 

எல்வுருவுந்‌ தானென்னி னெய்துவா ரில்லைதாள்‌* 

இவ்வுருவின்‌ வேறே லிறையல்லன்‌--எவ்வுருவும்‌ 

கண்போல்‌ அவயலங்கள்‌ காணாவக்‌ கண்ணில்லார்‌ 

கண்பேறே காணக்‌ கழல்‌” 

1, ££ அணைகட்ட அந்த ௮ணையிலே கட்டுண்டு நின்ற வெள்ளம்‌ போன்ற 
ஆன்மா, தன்னைச்‌ சிறை செய்து நின்ற இர்திரியங்களை உணரும்‌ 
முறைமையானே உணர்ந்து நீங்கிக்‌, கேடிலாத சிவனுடைய திரு 
வடியைக்கூடி மீண்டும்‌ இறவாது ; ௮ஃது என்போல வென்னில்‌, 
கட்டுண்டு நின்ற அணையை விட்டு அலையையுடைய கடலிலே 
சென்று அடங்குதலையுடைய ஆறுபோல ; கடலிலே சென்று புக்க 
ஆற்று நீர்‌ மீண்டும்‌ அதன்‌ வழியே ஏறினாலும்‌ அர்த உப்பு நீராயே 
ஏ.றினாற்போல இக்திரியங்களுடனே கூடிப்‌ பசுகரணமாய்‌ நில்லாது 
சிவகரணமாய்‌ நிற்கும்‌ என்பதாம்‌; பசுக.ரணம்‌ சிவகரணமாய்‌ நிற்ற 
லாவது அந்த. இர்திரியங்களைத்‌ த.ற்சொரூபமே சொரூபமாக 
நிற்கும்‌ நிலை; அந்த நிலை கூடாதாயின்‌ பசுகரணம்‌ சிவக ரணமாசச்‌ 
சாக்ரத்தே அதிதம்‌ வர இருத்தலாம்‌. ”--பாண்டி. விநத்தி. 

2. செழம்புனல்‌ என்ற. விடத்துச்‌ செழுமை மிகுதியுணர்த்‌தறெது ; 
££ செழுங்கோல்‌ வாங்கிய மாச்சனை ?? (நற்‌, 826) என்றாற்போல, 

8. அடங்கும்‌ ஆறுபோல்‌ என்றதற்கு அடங்கி மறித்து வாராத ஆற்று 
நீர்போல என்று உரை கூறியதற்கு இதனால்‌ அமைதி காட்டப்படு 
வது அறிக, கடல்‌, சிவனுக்குவமை, நிறைவு குறைதவின்றியிருத்‌ 
தற்கென அறிக-— பாண்டிப்‌ பேநமாள்‌. 

க்‌. எய்துவாரிலலையாம்‌, கண்ணில்லான்‌ என்பன பாண்டிப்பேநமாள்‌ 
கொண்ட பாடம்‌. 

9. ௨௫ என்றவற்றுள்‌ முன்னைய இரண்டும்‌ பொருட்டன்மையை 
உணர்த்தின ; பின்னையது உறுப்பின்‌ மேற்று. உறுப்பு ஆதாரமாக 


262 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌, மீளாது என்று 
விடுத்தல்‌ வேண்டா, எல்லாம்‌ சிவமாகக்‌ கண்டார்க்கு மீண்டாலேன்‌ 
மீளாக்கால்‌ என்‌ என்னும்‌ சிவாத்துவித சைவரை நோக்கி அது 
விடையாதற்கு ஏலாமை கூறி மறித்தும்‌ மீளாமையை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று." 


(இ-ள்‌) எல்வருவும்‌ தான்‌ என்னின்‌ தாள்‌ எய்துவார்‌ இல்லை 
உயிருணர்வேயன்றிப்‌ புலனுணர்வும்‌ சிவமேயா மாயின்‌ விசேட 
மின்மையால்‌ புலன்வழி ஒழுகும்‌ சகல நிலையைக்‌ கைவிட்டுத்‌ 
திருவடியைத்‌ தலைக்கூடல்‌ வேண்டாமையின்‌ ஒருவரும்‌ அதனை எய்து 
வாரில்லையாய்‌ முடிந்து, “£ பாசத்தைப்‌ பசுக்கள்‌ விட்டுப்‌ பதியினை 


நிற்றலானும்‌ உறுப்புப்‌ போறலானும்‌ இக்திரியங்களை உறுப்பேனவும்‌, 
கழலணித.த்கேதுவாகிய வெற்றிப்பாட்டைக்‌ கழலெனவும்‌ உபசரித்‌ 
தார்‌. சுட்டுச்‌ இறப்பின்கண்‌ வந்தது. காண்‌, முன்னிலையேவல்‌. 
பேறே என்னும்‌ ஏகாரம்‌ ஏழனுருபின்‌ பொருளுணர நின்ற; ஒற்று 
இரட்டியாமை இலேசாற்‌ கொள்க 2 சிவஞான பர டியம்‌. 

1. ““ மருவு பசு கரணங்கள்‌ வெகரணமாகத்‌, அன்னிய சாக்கரமதணில்‌ 
அரியாதிதம்‌ தோன்ற முயல்‌ ?? (சிவ. சித்தி, 8:84) எனவும்‌, 
“£மாயைமா மாயை மாயா வரும்‌ இருவினையின்‌ வாய்மை, ஆய 
அருயிரின்‌ மேவும்‌ அருளெனில்‌ ஒளியாய்கிற்கும்‌?? (சிவப்‌, உண்‌. 20) 
எனவும்‌ இவ்வாறு ஓதுதலின்‌, ஆண்டுப்‌ பசுகரணம்‌ போலப்‌ பாச 
ஞானமும்‌ சிவஞானமேயாம்‌ என்பது பெறப்படுதலின்‌, *: ஆற்றால்‌ 
அலைகடத்கே பாய்ட்தநீர்‌ அந்நீர்மை, மாற்றி அவ்வாற்றால்‌ மறித்தாற்‌ 
போல்‌ ?? (களிறு, 11) உலைவில்‌ அரன்பாதத்தை உற்ற உயிர்‌ புலன்‌ 
ஒழி மீளினும்‌ அ௮தனாற்போர்த இழுக்கு என்னை என்னும்‌ ஆசங்‌ 
கையை நீக அதனை வலியுறுத்தற்கு எடுத்‌. துக்காட்டு ?? வது இவ்‌ 
வதா. ரணவெண்பா என்று சிவஜான பாடியம்‌ கூறுகிறது, இது 
முன்வெண்பாவிற்‌ கடலிலே ஆற்றுத்‌ தண்ணீர்‌ சென்று கூடினாற்‌ 
போல ஒன்றாய்‌ விடுமோ என்றவனுக்கு ஆகாதென்பது கூறியதாம்‌ ; 
௮ஃது எங்வனேயென்னில்‌, எங்கும்‌ வியாபித்து நிற்ின்ற அதித்த 
பிரகாசத்தைத்‌ திமிரத்தாற்‌ காணாத கண்‌ தியிரம்‌ நீங்க அந்தப்‌ 
பிரகாசத்தடனே கூடினவிட த்து வேறுமல்லவாய்‌ ஒன்அமல்லவாய்‌ 
நின்றாற்போலச்‌ வெனுடைய தஇிருவருளைக்‌ கூடி அத்துவிதமர்ய்‌ 
நிற்பன்‌ என்பதாம்‌ பாண்டி. விநத்தி. 


உண்மை--சாதனவியல்‌ 208 


யடைய முத்தி” என்னும்‌ வேதாகமங்கள்‌ போலியாய்‌ முடியும்‌ ;1 
இவ்வுருவின்‌ வேறேல்‌ இறையல்லன்‌--அ.துப.ற்தி முதல்வன்‌ புலன்‌ 
உணர்வோடு இயைபின்றி அதனின்‌ வேறாய்‌ நிற்பன்‌ என்னின்‌ அப்‌ 
புலனுணர்விற்கு அவனால்‌ ஆகற்பாலதொன்று இன்மையின்‌ அவன்‌ 
ஆண்டைக்கு இறைவன்‌ அல்லன்‌ எனப்பட்டு முதன்மைக்கு இழுக்‌ 
காய்‌ முடியும்‌?, மற்று என்னையோ அதன்‌ இயல்பு என்னின்‌ ; 

எவ்வுருவும்‌--உயிருணர்வு போலப்‌ புலனுணர்வும்‌ கலப்பினால்‌ 
சிவமேயாம்‌ ஆயினும்‌ இரண்டும்‌ தம்முள்‌ ஒப்பனவல்ல : 

அவயங்கள்‌ கண்‌ போல்‌ காணா உயிர்‌ ஐம்பொறிகளினும்‌ 
ஒப்ப நிற்பினும்‌ அவற்றுள்‌ மெய்‌ வாய்‌ மூக்கு செவி நான்கும்‌, 
கண்ணிர்‌ இரியம்‌ ஒளியான்‌ அவ்வான்‌ம போதத்தோடு விரவிச்‌ சேய்‌ 
மைக்‌ கண்ணதரகதிய விடயத்தையும்‌ வியாபித்தறியுமாறு* போல, 
வியாபித்தறிய மாட்டாவாய்த்‌ தம்மாட்டுவர்த விடயங்களை நின்றாங்கு 
நின்று இயைந்து அறிதற்றன்மையவே யாம்‌; அக்‌ கழல்‌ ௮க்‌ கண்‌ இல்‌ 
லார்‌ கண்பேறே காண்‌--௮க்கண்ணினது வெற்றிப்பாட்டைக்‌ கண்‌ 


1. சிவ. சித்தி, பர. பாஞ்ச. மறுதலை. 25, எல்லா ரூபங்களும்‌ வனே 
யென்னில்‌ அவனைக்‌ கூடுதற்கு ஒரு முதல்‌ இல்லையாகும்‌--பாண்டிப்‌ 
பெருமாள்‌ விநத்தி. 

2. இந்த ரூபங்களுக்கு வேறாய்‌ நிற்பனென்னில்‌ ஏகதேசியுமாய்க்‌ 
கர்த்தாவுமல்லனாவன்‌ ; எனவே (முதல்வன்‌) சர்வ வியாபி யென்ற 
தாம்‌- பாண்டி. விருத்தி, 

3. எவ்வுநவும்‌ கண்போல்‌ அவயவங்கள்‌ காண--எல்லா ரூபங்களையும்‌ 
காணும்‌ தன்மையையுடைய கண்ணைப்‌ போல நின்ற அவயவங்கள்‌ 
காணாது நின்றாற்‌ போலச்‌ இவன்‌ எல்லாரிடத்தும்‌ ஒக்க நிற்பினும்‌ 
ஊனக்கண்ணுடையவர்கள்‌ அவனைக்‌ காணமாட்டார்கள்‌ ; ஞானக்‌ 
கண்ணுடையவர்கள்‌ காண்பார்கள்‌ என்பதாம்‌; அக்கண்ணிலலான்‌ 
கண்‌ பேறே காண்‌ அக்கழல்‌-திமிர,த்‌ தாலே கண்‌ மறைந்திருச்சவன்‌ 
அந்தப்‌ படலத்தைக்‌ றி நீங்கின்‌ பொழுது கண்பெற்ற பேறு 
போலும்‌ அந்தச்‌ போதம்‌ காட்டக்‌ காணுமாறு; என்றது, தியிரம்‌ 
நீங்க கண்‌ காண்கின்ற உண்மையும்‌ காட்டுகின்ற பிரகாசச்தி 
னுடைய உண்மையும்‌ பெற்று நின்றாற்‌ போல ஞானதிருட்டியை 
ஒன்றும்‌ சாணமாட்டாது--பாண்டி, விநத்தி, 

4, இக்கருத்து, பேளட்கா பாடியத்துப்‌ பும்ஸ்துவ படலத்தும்‌ 
கேளதம்ரது நியாய பாடியத்தும்‌ உரைச்சப்பளறத. 


204 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
ணொளி இழர்தாரது கண்பேற்றின்கண்‌ கண்டறிவாயாக என்றவாறு. 3 
கண்ணும்‌ அவயவங்களும்‌ ஆகுபெயர்‌. கண்‌ பேறே என ஏழா 
வது தொகுத்து ஏகாரம்‌ விரித்தார்‌. 
கழலணிவார்க்கு உளதாகிய வெற்றிப்பாட்டைக்‌ கழல்‌ என்று 
உபசரித்தார்‌. கழல்‌, காலணி மணிவடம்‌. ஈண்டு வெற்றியாவது ஏனை 
நான்கு இர்திரியங்களையும்‌ கோக்க மேம்படுதல்‌. 


1. “இணி, ஈண்டுச்‌ கூறுவது பதிப்பொருட்கே யன்றிப்‌ பசுபாசங்களுக்கு 
ஒரு தன்மை இல்லை எனக்‌ கொண்டு, இவ்வாறாகவின்‌, பசுஞான பாச 
ஞானங்களும்‌ சவஞானமேயாம்‌ என்பதோ? அன்றி, பசு பாசன்‌ 
களுக்குப்‌ பதிப்பொருளையன்றித்‌ தமக்கென ஒவ்வொரு தன்மை 
யுளது எனக்‌ கொண்டு, இவ்வாறு ஆயினும்‌, “£ உப்பளத்து அடுத்த 
புற்பலாலங்கள்‌?? (சங்கற்‌. சங்கிரா. நிராகரணம்‌) அவ்வுப்பேயாமாறு 
போலப்‌ பசுஞான பாசஞானங்களில்‌ வெஞானம்‌ சங்‌இரமமாய்ப்‌ பற்று 
தலான்‌ அவையும்‌ சவஞானமேயாம்‌ என்பதோ? சொல்வாயாக 
பசுபாசங்களின்‌ உளவாய தன்மைகளெல்லாம்‌ பதிப்பொருளின்‌ 
தன்மையே, பிறிது இல்லை எனின்‌, பசுவுக்கு ஒரு தன்மை இல்வழி, 
பசுக்கள்‌ பாசத்தை விட்டுப்‌ பதியினை அடையுமாறு இல்லையாய்‌, 
“ பாசத்தைப்‌ பசுக்கள்‌ விட்டுப்‌ பதியினை. அடைய முத்தி? (சிவசித்‌. 
பரபக்‌. பாஞ்சராத்திரி, மறுதலை. 25) என்னும்‌ வேதாகம 
வசனங்களோடு முரணும்‌. இணி, பதிப்பொருளை: யின்றி 
அமையும்‌ தன்மை அவற்றிற்கு வேறு உள எனக்‌ கொள்ளின்‌, அப்‌ 
பொழுது பசுபாசங்சளின்‌ தன்மைகட்குச்‌ வெனால்‌ ஆகப்படுவு 
ஓன்று இன்மையின்‌, சவெனுக்கு இறைமை இன்றாய்‌ முடியும்‌ £ 
ஆகலின்‌, அவ்விரண்டும்‌ கூடா, வேறு என்னையோ விடுக்குமாறு ? 
எனின்‌,--, ஆன்மாவை யின்றி அமையாவாய்‌ ஆன்மாவால்‌ அதிட்டிக்‌ 
கப்படும்‌ ஐவகை உறுப்புக்களுள்ளும்‌ மெய்‌, வாய்‌, மூக்கு, செவி 
யென்னும்‌ நான்கு உறுப்புக்களும்‌ தம்மாட்வெர்த விடயங்களை 
இயைச்தறியும்‌ தன்மையனவே யன்றிக்‌, கண்ணுறுப்புப்போலச்‌ 
சேய்மைக்கண்‌ உளதாகிய விடயத்தையும்‌ வியாபித்தறியும்‌ தன்மை 
யுடையனலல்ல ; கண்ணுறுப்பு அவ்வாறன்றிச்‌ சேய்மைக்கண்ணும்‌ . 
ஒளியாற்சென்று இயைக்து அறியும்‌ தன்மைத்து. அற்றேல்‌, ஓளி 
மழுங்கயெ கண்ணுக்கு ஏனை உறுப்புக்களோடு ஒப்பத்‌ தன்‌ கண்‌ வந்த 
விடயத்தை மாத்திரமே காண்பதன்றிச்‌ சேய்மைக்கண்ணும்‌ வியா 
பித்துக்‌ காணுமாறு இல்லையால்‌ எணின்‌, மாசு மிகுதியால்‌ கண்‌ 


உண்மை--சாதனவியல்‌ 205 


கண்போல்‌ அவயங்கள்‌ காணா அக்கண்ணில்லார்‌ கண்பேறே 
காண்‌ அக்கழல்‌ என்பது முதல்வன்‌ இரண்டி னும்‌ ஒப்ப விரவி நிற்பினும்‌ 
உயிருணர்வுபோலப்‌ புலனுணர்வு வியாபக விளக்கமாதலின்றி ஏகதேச 
விளக்கமாம்‌ ; உயிருணர்விற்கு உளதாகிய அம்மேம்பாடு ௮வ்வியாபக 
உணர்வை இழந்த பசுத்துவமுடையார்மாட்டு அறியப்படாதாயினும்‌, 
அவரது பசுத்துவம்‌ நீங்கிய சிவப்பேற்றின்‌ கண்‌ அறியப்படுமென்ப து 
தோன்ற நின்றமையின்‌ இஃது ஓட்டு என்னும்‌ அலங்காரம்‌.” வெமாய 


34 


'ணெளியிழர்தார்‌ கண்‌ பெற்ற விடத்து, அவ்வியல்பிற்றுகிய 


கண்ணினஅ வெற்றிப்பாட்டைக்‌ காண்பாயாக என்க 31 எனவே, 
அதுபோல, முதல்வனை இன்றியமையாவாய்‌ முதல்வனால்‌ அதிட்டிக்‌ 
கப்படும்‌ பசுபச ஞானங்களுள்‌, பாசஞானம்‌ ஏகதேசமாய்‌ விளங்கும்‌ 
இயல்பிற்றன்றிப்‌ பசுஞானம்போல வியாபகமாய்‌ விளங்கும்‌ இயல்‌ 
பிற்றன்‌று, பசுஞானம்‌ அவ்வாறின்றி வியாபகமாய்‌ விளங்கும்‌ 
இயல்பித்‌று, அற்றேல்‌, பசுஞானம்‌ பாசஞானம்போல்‌ ஏகதேசமா 
யன்றி விளங்கக்‌ சண்டிலமால்‌ எனின்‌, பசுத்துவத்தால்‌ அவ்வான்‌ம 
ஞானத்தை இழர்தார்‌ பசுத்‌ அவம்‌ நீங்‌ ஆன்ம ஞானத்தைப்‌ பெற்ற 
வழி வியாபகமாய்‌ நிகழும்‌ ௮,சனது வெற்றிப்பாட்டை அறிவாயாக 
எனப்‌ பொருளினும்‌ உரைத்‌ அக்‌ கொள்ளப்படும்‌-சிவதூனபாடியம்‌. 
ஓட்டு என்னும்‌ அலங்காரம்‌ பிறிது மொழிதல்‌ என்றும்‌ கூறப்படும்‌, 
“ கருதியபொருள்‌ தொகுத்தது புலப்படுதற்கு, ஓ.ச் தசொன்றுரைப்‌ 
பின்‌ ௮ஃது ஒட்டென மொழிப ?? (சூ. 51) என்பது தண்டியலங்‌ 
காரம்‌. இரந்த ஒட்டு என்னும்‌ ௮ணிப்பொருளை விளக்கச்‌ சிவஞான 
ழனிவர்‌ கூறுவது ஈண்டு உணரத்தக்கது, * இஃது என்‌ சொல்லிய 


்‌ வானோ எனின்‌, ஆன்மா ப்சுத்துவம்‌ நீவ்இச்‌ சிவத்‌ அவம்‌ பெற்றவழிப்‌ 


பசுகரணமும்‌ வெகரணமாய வாற்றால்‌, அவ்வழி பசுஞானத்தோடு 
ஒப்பப்‌ பாசஞானமும்‌ உப்பளத்து அதெத பலாலம்‌ (வைக்கோல்‌) 
போலச்‌ வெஞானமேயாம்‌ என்பது சிவாகம நாற்றுணிபு ; ஆதலின்‌ 
அவ்‌ வைம்பொறியின்‌ மீளினும்‌ இழுக்கு இன்மையின்‌, மீளாதென 
மேலை வெண்பாவிற்‌ கூறியது எற்றுக்கு என்னும்‌ சங்கிராந்தவாத 
சைவரை மறுத்து, முதல்வனே பசுபாசம்‌ என்று அபேதம்‌ கூறு 
தலும்‌, முதல்வன்‌ வேறு பசுபாசம்‌ வேறு எனப்‌ பேதம்‌ கூறுதலும்‌ 
ஏலாமையின்‌, முதல்வனுக்கும்‌ பசுபாசங்கட்கும்‌ சரீர சரீரி பாவத்‌ 
தான்‌ (உடலுயிர்‌ போலும்‌ இயைபினால்‌) அபேதம்‌ கூறு தல்வேண்டும்‌; 
வேண்டவே, சரீரசரீரிபாவத்‌தின்‌ ஆன்மா ஐம்பொறிகளோடு அபேத 
மாய்‌ நிற்பினும்‌ அவை தத்தம்‌ தன்மையில்‌ இரியாவாய்‌ விடயங்களை 


266 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வழியும்‌ புலனுணர்வு ஏகதேச விளக்கமாவதன்‌ றி உயிருணர்வு போல 
வியாபக விளக்க மாதல்‌ இன்று எனவே, அதன்கண்‌ மீளுதல்‌ இழுக்‌ 
கென்பது பெறப்பட்டது. இதற்குப்‌ பிறர்‌ எல்லாம்‌ இயைபின்றி 
யுரைத்தார்‌”. 


உதாரணம்‌ 


ஐம்பொறியி னல்லையெனும்‌ அந்த தரசிவனை 
ஐம்பொறியை வீட்டங்‌ கணைசகலன்‌--ஐம்பொறியின்‌ 


.. நீங்கானீர்ப்‌ பாசிபோல்‌ நீங்குமல கன்மம்வரின்‌ 


நீங்கானை நீங்கு நனைந்து 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோ வேனின்‌, சிறை விட்டவழி 
அலைகடலிற்‌ சேன்று அடங்குதலே யன்றி, “ஆற்றால்‌ அலைகடற்கே பாய்ந்த 
நீர்‌ அவ்வாற்றான்‌ மறித்‌3'” தலு முண்மையின்‌, அதுபோல, அரன்‌ 


& 


3. 


நின்றியைர்தறிதலும்‌ சென்றியைந்தறிதலும்‌ ஆகிய இருவேறு 
இயல்புடைமையாஇிய பேதம்‌; கண்ணொளி மழுங்கிய வழிக்‌ காணப்‌ 
படாதாயினும்‌ ஒளிபெற்ற வழிக்‌ காணப்படுதவின்‌ அவ்வாழே பசு 
ஞான பாச ஞானங்களில்‌ வெஞானம்‌ அபேதமாய்‌ விளங்கனும்‌ 
அவை தத்தம்‌ இயல்பில்‌ இரியாவாய்ப்‌ பாசஞானத்திற்கு ஏகதேச 
விளக்கமும்‌ பசுஞானத்திற்கு வியாபக விளக்கமுமாஇய பேதமுடை 
மை பசுத்‌.துவம்‌ நீங்காத பெத்த நீலைச்கண்‌ அறியப்படா தாயினும்‌, 
பசுத்‌.துவம்‌ நீங்கெ மு.த்தியின்சண்‌ அறியப்பமொகலவின்‌, அ௮வ்வியல்பிற்‌ 
முய ஆன்மஞானம்‌ அவ்வியல்பினவாகிய ஐயுணர்வுகளை மீளப்‌ 
பற்றுமாறு இல்லை என மேலை வெண்பாவின்‌ பொருளை வலியுறுத்த 
வாராம்‌ என்‌௧-— சிவதானபாடியம்‌. 

இவ்வாறே சிவதூனபாடியத்தினும்‌, ££ இவ்வாறு உரையாதார்க்குச்‌ 
சொற்இடக்கை முறை ஏலாமையும்‌, மேலை வெண்பாவினோடு இயை 
பின்மையும்‌ உணர்க ?? என்று கூறுவர்‌. அப்பிறர்‌ இன்னாரென்றும்‌, 
அவர்‌ கூறியது இதுவென்றும்‌ அறிய முடியவில்லை. 

அந்தரங்கச்‌ சிவனை என்றும்‌, நீங்கி மலகன்ம்ம்‌ போம்‌ என்றும்‌, 
நீங்கானின்‌ என்றும்‌ பாடம்‌ கொள்வர்‌ பாண்டிப்பேருமாள்‌. 
திநக்களிறு, 11, 


உண்மை--சாதனவியல்‌ 267 


பாதத்தை உற்ற உயிர்க்கு ஒரோவழி மீட்சியும்‌ உண்டேன்பது பேறப்‌ 
படூதலால்‌, அவ்வழி மீளாமை செல்லாது என்பாரை நோக்கி அம்‌ 
மீட்சிக்குக்‌ காரணம்‌ இது என்பதூஉம்‌, அதனை நீக்குதற்கு உபாயமும்‌ 
கூறி வலியுறுத்துதல்‌ நுதலிற்று*. 

(இ - ள்‌) ஐம்பொறியின்‌ அல்லை எனும்‌ அந்ததர--ஐம்பொறிகள்‌ 
போல்‌ ஏகதேச விளக்கமுடையை அல்லை என்று அறிவுறுக்கப்‌ 
படும்‌ சித்தாந்த மகா வாக்கியத்தைப்‌ பெத்றுடைய மாணவகனே ! 
அங்கு ஐம்போறியை விட்டுச்‌ சிவனை அணை சகலன்‌ ஐம்போறியின்‌ 
நீங்கான்‌—சறைவிடவும்‌ அலைகடலவிற்‌ சென்று அடங்கும்‌ ஆறுபோல்‌ 
என மேற்கூறியவாறே ஐம்பொறிகளானாய புலனுணர்வில்‌ தீர்ந்து 
சிவன்‌ திருவடியை உற்ற சகலன்‌ அவ்வைம்பொதிகளான்‌ மீள 
அதனை நீங்குவானல்லன்‌” ; 

நீர்ப்பாசி போல்‌ நீங்கு மலகன்மம்‌ வரின்‌ நீங்கானை நினைந்து 
நீங்கும்‌--கல்லெறியும்‌ வழி நீங்கிய நீர்ப்பாசி அது விடும்‌ வழிப்‌ 
பரக்குமானு போல 3அவ்வணைதலின்கண்‌ நீங்கிய மலகன்ம மாயை 


1. ஞானவுபகேசியாவதற்கு முன்பு கூடியிருர்‌,ச மலங்கள்‌ பின்பும்‌ கூடி 
நிற்குமாயின்‌ பிரயோசனம்‌ என்‌ என்போர்க்கு முன்பு அவை 
தானாக மருவி நிற்பன்‌ ; இப்பொழு அ நீங்குகையும்‌ கூடுகையும்‌ உண்‌ 
டாகையால்‌ பிரயோசன முண்டு என்‌ன்ற த-—பாண்டிப்பேநமாள்‌ 

2. உயிர்க்குயிராய்‌ நின்று உபகறிக்கின்ற வென்‌ நீ இந்த ஐர்து இம்திரி 
யங்களின்‌ அல்ல வேறு என்று உபதேசிப்பன்‌ ; அப்பழ. உபதேசிச்‌ 
கவும்‌ அந்த ஐந்து இர்திரியங்களினும்‌ நீங்‌ அர்த அர்தரங்கச்‌ 
இவனைக்‌ கூடின்றானில்லை ; இந்திரியங்களை வேறு என்றும்‌ யான்‌ 
அர்தரங்கமென்றும்‌ போதிப்பிக்கவும்‌ வனைக்‌ கூடாமலிருக்சைக்குச்‌ 
காரணம்‌ என்‌ என்டையாகில்‌ பிராரத்த கன்மம்‌ புத்‌. தறுமளவும்‌ 
அர்த ஐந்து இர்திரியங்களையும்‌ சடக்கென விட்டு நீங்கான்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌. 

8. அப்‌ பாண்டிப்‌ பேருமாள்‌, நீர்ப்பாசி போல்‌ ம்லகன்மம்‌ நீங்கிப்‌ 
போம்‌ என்று கொண்டு, நீரிடத்து உண்டாகிய பாசி சகல்லைவிட்டு 
எறிற்தபொழுது நீங்குமாறுபோல உன்னைவிட்டு நீங்காத சிவனாலே 
உன்னை விட்டு நீங்க மலமும்‌ கன்மமும்‌ போம்‌ என்றும்‌, மலகன்மம்‌ 
சிவனுடைய திருவருளைக்‌ கூடினபொழு து நீங்கும்‌, நீங்கனபொழுது 
கூடும்‌ ; கல்விட்‌ டெறிர்தபொழுத நீங்கியும்‌ நின்றபொழுஅு கூடியும்‌ 


268 சிவஞான்‌ போத்‌ மூல்மும்‌ சிற்றுரையும்‌ 

கள்‌ வாதனை வயத்தான்‌ நிகழும்‌ அயர்ச்சி பற்றி வந்து கூடுமாயின்‌, 
அதுபற்றிப்‌ பொறிவழி மீளாமல்‌ அவ்வழியும்‌ தன்னைவிட்டு நீங்காத 
முதல்வனை முன்னர்க்‌ கூறப்படும்‌ உபாயங்களில்‌ நின்று இந்தித்து 
அவற்றை நீக்கிக்‌ கொள்ளும்‌ என்றவாறு. 


வரின்‌ என்றதனால்‌ வருதல்‌ ஒருதலையன்று ; வாசனை உள்வழியே 
வந்துகூடூம்‌ என்பது பெற்றாம்‌. நீங்கி என்பது பாடமாயின்‌", நீங்னெ 
வாய மலகன்மம்‌ எனப்‌ பெயராக வைத்துரைக்க, சித்தாந்தத்தை 
அந்தம்‌ என்றது தலைக்குறை?, தரம்‌, அதன்‌ கண்ணதரய்ச்‌ சிறந்த ஒரு 
வார்த்தை. அங்கு மேற்கூறியபடி. ஐம்பொறியை விட்டு அணைதற்கு 
உரியான்‌ இவன்‌ என்பது உணர்த்துவார்‌ சகலன்‌ என்றார்‌. நீங்கும்‌ 
என்னும்‌ மகரம்‌ சந்தி நோக்கிக்‌ கெட்டது; நீங்கேனவே பாடங்‌ 
கொண்டு அணை என வேறு பிரித்து, முன்னிலை யேவலாக்கி அதற்‌ 


நிற்குமாறு போல என்பதாம்‌ என்றும்‌, நீங்க நீனைந்து என்றவிடத்து 
நீங்தம்‌ எனச்‌ செய்யுமென்‌ முற்றாக்காது நினைச்து நீங்கு என 
ஏவலாகக, இப்படி. மறைப்பது விடுவதாய்‌ வநகின்ற முறையை 
நினைந்து நீங்தவாயாக என்றும்‌ கூறுவர்‌. **ஊருண்‌ கேணி யுண்டுமை 
தொக்க, பாசி யத்றே பசலை காதலர்‌, தொடுவுழிக்‌ தொடுவுழி நீங்கி, 
விவெழி விவெழிப்‌ பரத்த லானே?? (குறுந்‌. 399.) என ஆசிரியர்‌ 
பரணர்‌ கூறுவது ஈண்டு ஒப்பு ரோக்கத்தக்கது. 


1. நீங்கி மலகன்மம்‌ என்று பாடங்‌ கொண்டவர்‌ பாண்டிப்பேநமாள்‌ : 
நீங்கி மலகன்மம்‌ என்று பாடங்கொண்டால்‌, நீங்கி என்பதை 
££ ஒடுங்‌இ ?? * வீல்‌”? என்பனபோல்‌ பெயராகக்கொண்டு, நீங்க 


வாகிய மலகன்மம்‌ எனப்‌ பொருள்‌ கொள்க என்று உரைக்கின்றார்‌. 


2. அந்தம்‌ என்றது கான்காம்‌ சத்தி நிபாதத்தை ; அதவும்‌ நால்வகைப்‌ 
பமொகலின்‌ அவற்றுள்ளும்‌ மேம்பட்ட சத்தி நிபாதம்‌ உடையாய்‌ 
என்பார்‌ அந்த தர என்றார்‌--சிவஜானபாடியம்‌. 


8. ிவஞானத்தால்‌ ஆரியன்‌ சிவோயம்‌ எனத்‌ தன்னுள்ளே பாவித்‌ 
அச்‌ சிவத்துவமசி என்னு அறிவுறுப்பது சித்தாந்த மகாவாக்சியம்‌ ; 
இதைப்‌ பெற்றுடையவன்‌ இம்‌ மசாவாக்கியப்‌ பொருளை காடோறும்‌ 
பயின்று சிவோகம்‌ எனப்‌ பாவித்தொழுகுவன்‌--இ.து சிவதான 
பாடியத்துட்‌ சண்ட. 


உண்மைசாதன்வியல்‌ 269 
கேற்ப ஈநீங்காய்‌ எனப்‌ பாடம்‌ திரித்து உரைப்பாருமுளர்‌1, 


மேற்கூறிய மீளாமையை வலியுறுத்துவார்‌ ஐம்போறியின்‌ அல்லை 
யேனும்‌ அந்ததர சிவனை ஐம்பொறியை விட்டு அங்கு அணை சகலன்‌ ஐம்‌ 
பொறியின்‌ நீங்கான்‌ என்றும்‌, ஒரோவழி உளதாமாயின்‌, அதற்குக்‌ 
காரணம்‌ இஃதென உவமை முகத்தான்‌ உணர்த்துவார்‌ நீர்ப்பாசி 
போல்‌ என்றும்‌, ஐம்பொறியின்‌ மீளுமாயின்‌ அவற்றிற்கு மூலமாகிய 
மலகன்ம மாயைகளும்‌ அது பற்றாக வந்து தலைப்படும்‌ என்பார்‌ மல 
கன்மம்‌ வரின்‌ என்றும்‌, அது நீக்குதற்கு உபாயவ்‌ கூறுவார்‌ நீங்கானை 
நினைந்து நீங்கும்‌ என்றும்‌ கூறினார்‌. மலகன்மம்‌ எனவே, இனம்‌ 
பற்றி மாயையுவ்‌ கொள்ளப்பட்டது. 


( மங்கல மென்ப மனைமாட்சி மற்றதன்‌, ஈன்கலன்‌ நன்மக்கட்‌ 
பேறு” என்றாற்போல நீங்கானை நீங்கும்‌ நினைந்து என்றதனால்‌ வரு 
கின்ற சூத்திரத்திற்குத்‌ தோற்றுவாய்‌ செய்ததூஉம்‌ ஆயிற்று. 


1, அரந்ததர, வனை ஐம்பொறியைவிட்டு அணைவாயாக ; சகலன்‌ ஐம்‌ 
பொறியின்‌ நீங்கான்‌ ; நீர்ப்பாசிபோல்‌ நீங்கும்‌ மலகன்மம்‌ வரின்‌ 
நீங்கானை நினைந்து நீங்குவாயாக என்பது பிறர்‌ கூறும்‌ உரை, 


2. திரக்தறள்‌. 60. இவ்வெண்பாலைப்‌ பற்றிக்‌ கூற வந்த பாண்டிப்‌ 
பேருமாள்‌; “இது தன்னை வினையைத்‌ தலைவனை நினைய என்ற 
தாம்‌ ; அஃது எப்படியென்னில்‌ சிவன்‌ கன்மத்துச்‌ டோகத்‌ திரோப 
வித்‌. ஐப்‌ புசிப்பிக்கற முறைமையும்‌, கன்மபோகம்‌ வருகின்ற 
முறைமையும்‌, தான்‌ புசிக்ின்ற முறைமையும்‌ திருவருளாலே 
பார்க்க, அதில்‌ அழும்‌ அதலை நீங்‌ ஆகாமியம்‌ ஏறாமல்‌ தேகாந்தத்தே 
வீடு பெறுதல்‌ உடைத்தாம்‌, எ-று. சிவனுடைய திருவருளைக்‌ 
கூடின பொழுது மலமாயா கன்மம்‌ நீங்கும்‌, திருவருளை நீங்னெ 
பொழுது கூடும்‌ என்னும்‌ பக்கத்துக்கு நீரும்‌ பாசியும்போல்‌ என்னும்‌ 
சபக்கமும்‌ காட்டியவாறறிக ?? என்று உரைத்து, * பாடு குட்டத்‌ 
அச்‌ கல்லினை விட்டெறியப்‌ பமெபொழு அ நீங்கி ௮௮ விடும்பொழு 
தில்‌ பரக்கும்‌, ஆச படு மலமாயை இருங்கன்மம்‌ அனைத்‌ தம்‌ அர 
னடியை யுணரும்போது அகலும்பின்‌ அணுகும்‌?” (சிவ, சித்தி, 8 ; 39) 
என அருணந்தி சிவனார்‌ உரைப்பதனை எடுத்துச்‌ காட்டுகின்றார்‌. 


210 சிவஞான போத மூல்மும்‌ சிற்றுரையும்‌ 

இம்மூன்று உதாரணங்களும்‌ முறையே இருவடிஞானத்தைப்‌ 
பெற்ற உயிர்‌ புலனுணர்வின்‌ மீளுதல்‌ இல்லை யெனவும்‌; மீளுதல்‌ 
இழுக்காம்‌ எனவும்‌, ஒரோவழிப்‌ பயிற்சி வயத்தான்‌ மீள வருமாயின்‌ 
1நீளாதவாஅ செய்துகொள்ளற்‌ பாற்று எனவும்‌ கூறித்‌ தாய்‌ தரையே 
யாம்‌ என்னும்‌ ஏகாரப்‌ போருளை வலியுஅத்தி ஒரு பொருண்மேல்‌ வந்த 
வாறு காண்க,” 


எட்டாஞ்‌ சூத்திரம்‌ முடிந்தது. 


1. வேதனைபற்றி ஒரோவழித்‌ துறக்கப்பட்ட புலன்கள்‌ மேற்‌ பழைய 
பயீற்சி வயத்தான்‌ நினைவு செல்லுமன்றே? (தறள்‌. அவாவறுத்தல்‌) 
என்று பரிமேலமகர்‌ உரைப்பது ஈண்டு நினைவு கூரற்பால அ. 


2. ஊசல்‌ கயிறற்றல்‌ தாய்‌ தரையேயாம்‌ துணையான்‌ என்ற ஏதுவை 
வலீயுறுத்தற்கு, சிறை சேய்ய நின்ற என்ற வெண்பாவே 
அமைலதாயிருக்க, மேலும்‌ இரண்டு உதாரண வெண்பாக்களைச்‌ கூறி 
யத திநட்டாந்தாபாசம்‌ என்று நியாய நூலார்‌ காட்டும்‌ வழுவாம்‌ 
என்பதை விலக்கி இம்மூன்றும்‌ ஒரு பொருண்மேல்‌ வந்தன: 
லாசலின்‌ வழுவாகா என அமைதீ கூறுகின்றார்‌, 


உண்மை--சாதனவியல்‌ 271 


ஒன்பதாஞ்‌ சூத்திரம்‌ 
ஊனக்கண்‌ பாசம்‌ உணராப்‌ பதியை 
ஞானக்‌ கண்ணினிற்‌ சிந்தை நாடி 
உராத்துனைத்‌ தேர்த்தெனப்‌ பாச மொருவத்‌ 
தண்ணிழலாம்‌ பதிவிதி யெண்ணும்‌ அஞ்செழுத்தே 

என்பது சூத்திரம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, ஆன்மசுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல்‌ 
நுதலிற்று." | 

என்றது கருத்துரை ; என்நுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்து 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) தம்முதல்‌ குருவுமாய்‌ உணர்த்தக்‌ கேட்டு அதனைச்‌ 
சிந்தனை செய்து உணருமாறு உணர்த்து முகத்தான்‌ ஐம்புல வேடரின்‌ 
வளர்ந்த வாலாமை நீக்கி உயிர்‌ தன்னைத்‌ அய்மைப்படுத்துமான 
உணர்த்துதல்‌ இவ்வொன்பதாம்‌ சூத்திரத்தின்‌ கருத்து என்றவாறு. 

சூத்‌ திர இயைபும்‌ இதனானே இனிது விளங்கும்‌. 

சிவப்பிரகாசத்துத்‌ “£ தான்பணியை நீத்தல்‌” ” என்று ஓதப்படும்‌ 
ஆன்மசுத்தியாவது இறைபணி நிற்க? என வருகின்ற சூத்திரத்திற்‌ 
பெறற்பால தாகலானும்‌, அழுக்கின்‌ நீக்கமே அறவைக்குச்‌ சத்தியா 
மாறு போலப்‌ பாச நீக்கமே உயிர்க்குச்‌ சுத்தியாவதன்றி வேறன்மை 


1, இச்சூத்திரத்துக்கு, ££ ஆன்மா கன்மங்களுக்கு ஈடான போகங்களி 
னுடைய பு9ப்பை அனுபவிக்சையில்‌ அதனை ஞானதிருட்டியாலே 
நீங்கவேணும்‌ என்னும்‌ முறை கூறுகின்றது ? எனக்‌ கருத்துரைத்‌ அ 
₹ இது ஆன்ம சுத்தி பண்ணுதலாம்‌ ? என்று குறிக்கின்றார்‌ 
பாண்டிப்‌ பேருமாள்‌. 

, சிவப்‌, 71, 
8. சிவ, போ. து. 10. 


272 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யரனும்‌, பாச நீக்கம்‌ பண்ணும்‌ முன்னர்ச்‌ சுத்தியாதல்‌ கூடாமை 
யானும்‌, வருகின்‌ ற சூத்திரத்தின்‌ கருத்தாய்‌ நின்‌ ற ஆன்மசுத்தி பண்ணு 
மாற்றைப்‌ பதியை நாடி எனவும்‌ தண்ணிழலாம்‌ பதி: எனவும்‌ சிவ 
தரிசனம்‌ பண்ணுமாஅ உணர்த்துதற்கு எழுந்ததே இச்சூத்திரத்‌ தின்‌ 
கருத்தாக வைத்து உரைத்தது என்னையோவென மலையற்க ; சிவ தரி 
சனத்தின்‌ நிகழ்வது ஆன்ம சுத்தி என்னும்‌ உடனிகழ்ச்சி உணர்த்துதற்‌ 
கும்‌ தம்முள்‌ வேறுபாடு சிஅபான்மையுடையவாய இவ்விரு சூத்திர 
மும்‌ ஒரு பொருள்மேலன என்பது உணர்த்துதற்கும்‌ இவ்வாறு 
உரைத்தாராகலின்‌, ௮ஃது அங்கனமாக, ஆன்மாத்‌ தன்னை இந்திரியத்‌ 
தின்‌ வேறாவான்‌ காணவே தமது முதல்‌ சீபாதத்தை அணையும்‌ 
என்றலின்‌, அக்காட்சியே அதற்கு அமையும்‌, சுத்தியெற்றுக்கு 
எனின்‌, அஃதொக்கும்‌ ; நிருவிகற்பமாய்க்‌ "காண்டலும்‌ இரட்டுறக்‌ 
காண்டலும்‌ தெளியக்‌ காண்டலும்‌ எனக்காட்டு மூவகைப்படும்‌. இம்‌ 
மூன்றும்‌ அதிபரிபக்குவ முடையோர்க்குக்‌ கேட்டமாத்திரையே 
ஒருங்கு நிகழுமாயினும்‌, ஏனையோர்க்குக்‌ கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளி 
தல்‌ என்னும்‌ சோபான முறையினன்றி நிகழாமையின்‌, அவரை 
நோக்கிச்‌ இவரூபத்தின்‌ நிகழும்‌ ஆன்ம தரிசனத்தின்‌ பின்னாக, சிவ 
தரிசனத்தின்‌ நிகழும்‌ ஆன்மசுத்தியும்‌ ஒரு தலையான்‌ வேண்டப்படும்‌ 
என்று உணர்ந்து கொள்க. “£நேசமொடும்‌ இருவடிக்‌ ஒழ்‌ நீங்காதே 
அங்கும்‌ நினைவுடையோர்‌ கின்றிடுவர்‌ நிலையதுவே யாகி, ஆசையொடும்‌ 
அங்குமிக்கு மாக யலமருவோர்‌ அரும்பாசம்‌ ௮றுக்கும்வகை யருளின்‌ 
வழியுரைப்பாம்‌ ”' என வழிநூலாசிரியரும்‌ இக்கருத்தே பற்றி ஓதினார்‌. 


1. உராத்துனைத்‌ தேர்த்தேனப்‌ பாசம்‌ ஒநவத்‌ தண்ணிமலாம்‌ என்ற அ, 
விசுவமாயெ வெயிலிலே நின்று அலைந்தவனுக்கு அது நீங்கக்‌ 
குளிர்ச்த நிழலாயிருப்பன்‌ என்றதாம்‌ பாண்டி , விநத்தி. 

2, “சண்ட பொருளை இரட்டுறவே கருதல்‌ ஐயம்‌ திரியவே, கொண்டல்‌ 
இரிவாம்‌ பெயர்‌ சாதி குணமே கன்மம்‌ பொருளென ஐச்‌.து, உண்டு 
அவ்விகற்ப வுணர்வினுக்கும்‌ பொருளின்‌ உண்மை மாத்திரத்தின்‌, 
விண்டலில்லா அறிவாகும்‌ விகற்ப மில்லாச்‌ காட்டியே”? (சிவ, சித்தி. 
அளவை, 9.) என்பது காண்க, 


8. சிவ, சித்தி, 8: 99. 


உண்மை---சாதனவியல்‌ 278 


இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்‌ பொழிப்பு : 


குறையுணர்வாகிய பசுவறிவானும்‌ பாசவறிவானும்‌ உணரப்‌ 
படாத முதல்வனை, அவனது திருவடி. ஞானத்தால்‌ தன்னறிவின்‌ 
கண்ணே ஆராய்ந்‌ து அறிக; அத்‌ திருவடி ஞானத்தான்‌ நிலமுதல்‌ நாதம்‌ 
ஈழுகிய பாசக்கூட்டம்‌ * நின்றுழி நில்லாது ! ' பரந்து இரிதற்கண்‌ ௮இ 
வேகமுடைய பேய்த்தேரின்‌ இயல்பிற்றாய்க்‌ கழிவது என்று அறிந்து 
நீங்கவே, அப்பதிஞானம்‌ பிறவித்துயராகிய வெப்பத்துக்குக்‌ குளிர்ந்த 
நிழலாய்‌ வெளிப்பட்டு விளங்கும்‌ அவ்வாறு பாசத்தை யொருவி 
ஞானத்தைப்‌ பெற்று ஞோயத்தைக்‌ கண்ட காட்சி சலியாமைப்‌ 
பொருட்டு அப்பொருள்‌ பயக்கும்‌ திருவைந்தெழுத்து அவ்விதிப்படி 
அறிந்து கணிக்கப்படும்‌” எ-று. \ 


12 


35 


ஞானு. 59. 

₹ ஊனச்கண்‌--பசுஞானம்‌ ; பாசம்‌--பாசஞானம்‌ ; பசுஞானத்தாலும்‌ 
பாசஞானத்தாலும்‌ அறிதற்கரிதாயெ வெனை ஞானச்சண்ணாலே 
தன்னிடத்தே நிற்டுன்ற படியை ஆராய்ந்து, ஒருவர்‌ ஊராததாஇ 
விரைந்து செல்லும்‌ சானற்றேரை யொக்கும்‌ பாசம்‌ என்று நீங்கச்‌ 
இவன்‌ குளிர்ந்த நிழலாவன்‌; ஸ்ரீ பத்சாக்கரத்தை விதிப்படி 
உச்சரிக்க ; என்றது, பாச ஞானத்தாலும்‌ பசுஞான த்‌. தாலும்‌ ௮.றி.த.ற்‌ 
கரிய வெனைத்‌ இருவருளாலே கண்டு நிற்பதே நிலையாவது ; அந்த 
நிலை கூடாமல்‌ விசுவம்‌ மேலிட்டதாயின்‌, கானற்றேர்‌ போல விசுவம்‌ 
பொய்யென்று நீங்க அந்த நிலை ஆம்‌; அந்த நிலைமையும்‌ கூடா 
தாயின்‌ ஸ்ரீ பத்சாக்கரத்தை உச்சரிக்க என்றதாம்‌? என்பர்‌ 
பாண்டிப்‌ பெநமாள்‌. இணி, அருணந்தி சிவனூர்‌, *பாச ஞானத்‌ 
தாலும்‌ பசுஞானத்தாலும்‌ பார்ப்பரிய பரம்பரனைப்‌ பதிஞானத்தாலே, 
சேசமொடும்‌ உள்ளத்தே ஈரடிப்‌ பாத நீழற்ழ்‌ நில்லாதே நீங்கப்‌ 
போதின்‌, ஆசைதரும்‌ உலகமெல்லாம்‌ அலகைத்‌ தேராம்‌ என்று 
அறிட்‌.து அகல, அந்நிலையே ஆகும்‌ பின்னும்‌, ஓசைதரும்‌ அஞ்செழுத்‌ 
தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பன்‌ ஊனமெல்லாம்‌ 
ஓட ? (சிவ, சித்தி, ச. 9) என்று உரைச்சன்றார்‌. 


214 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஊனம்‌ என்பத! அப்பொருட்டாதல்‌ ((ஊனமேற்ஜிரியை வித்தை”? 
2என்பதனான்‌ அறிக, “கன்று மன்னிது நாடாய்‌ கூறி”? என்றாற்போல 
நாடி என்பது இகரவிற்று முன்னிலை ஏவல்‌.  சிந்தையின்கண்‌ 
என்னும்‌ ஏழனுருபு தொக்கது. உராவென்பது முதனிலைத்‌ தொழிற்‌ 
'பெயர்‌*; இனி, ““பறவரக்‌ குளவி”? “(ப்ரயா வேங்கை” என்றாற்போல, 
ஒருவரான ஊரப்‌ படாத வேகத்தையுடைய தேர்‌ எனச்‌ செயப்படு 
பொருட்கண்‌ வந்த பெயரெச்ச மறையாகக்‌ கொண்டுரைத்து,3 
ஈ இருத்தார்‌ ஈன்றென்றேன்‌ நியேன்‌? "* என்றாற்‌ போல உராவென்‌ 
பது குறுக்கல்‌ விகாரம்‌ என்பாருமுளர்‌. பின்‌ வந்த பதி ஆகுபெயர்‌. 


1. பாசம்‌ ஒரநுவத்‌ தண்ணிழலாம்‌ பதி என்பதற்கு, “ அசத்தாயுள்ள 
வன்ன பேதங்களை ௮சத்தேன்று காண உளதாய்‌ நிற்பது ஜான 
சேர்நபம்‌ என்று உணாற்பாற்று ?? எனவரும்‌ இரண்டாமதிகரண 
மேற்கோள்‌ (பக்‌. 280) விளக்கம்‌ சுருவதுகண்டு, இவ்வுரைகாரர்‌ 
எண்டு வழங்கும்‌ பொருளுரையைக்‌ காண்பது சன்று, 

2. சிவ. சித்தி, சூ. 1. 65. 

8. அகம்‌. 268. அகநானூற்று, அச்சுப்படிகள்‌, ““ஈன்றுமன்‌ னதுநீ 
காடாய்‌ கூறுதி! என்றே பாடங்சொண்டு உள்ளன. 

4, நாடி எண்ணும்‌ எனக்‌ கூட்டி வினையெச்ச முடிபாக வைத்துரைப்‌ 
பினும்‌ அமையும்‌ என்பது சிவஜானபாடியம்‌. 

5. ஊரா; **உரா௮ வீர்ச்கும்‌ உட்குவரு நீத்தம்‌?? அகம்‌, 18) என 
வருவது காண்க, 

6. ஊராத்தேர்‌ என்பது, உராத்தேர்‌ என்று குறுகயதாகக்‌ கொண்டு 
உரை கூறும்‌ இறம்‌ இதனால்‌ சாட்டப்பறது. “ உருவில்‌ பேஎய்‌ 
ஊராத்‌ தேரொடு, நிலம்ப மின்மினி போல?” (அகம்‌. 67.) 
எனச்‌ சான்றோர்‌ வழங்குதல்‌ காண்க, 

7. “£ பன்மாடக்‌ கூடல்‌ மதுரை கெடுந்தெருவில்‌, 
என்னோடு நின்றார்‌ இருவர்‌ அவருள்ளும்‌, 
பொன்னோடை சன்றென்றாள்‌ ஈல்லளே பொன்னோடைக்கு 
யானைஈன்‌ றென்றாளும்‌ அட்கிலையள்‌ யானை 
எருத்தத்‌ இருக்த இலங்கலைவேல்‌ தென்னன்‌ 
இருத்‌ சார்சன்‌ நென்றேன்‌ தியேன்‌ ”-—மழத்தோள்ளாயிரம்‌. 

இதன்கண்‌ தியேன்‌ என்பது தியேன்‌ எனக்‌ குறு” கிற்பது ஈண்டுச்‌ 

காட்டப்படுற து, ட 


t ம ச்‌ ்‌ 211 / 
உண்மை--சாதனவியல்‌ 276 
இதனுள்‌, ஊனக்கண்பாசம்‌ உணராப்‌ பதியை ஞானக்கண்ணினிற்‌ 
சிந்தை நாடி. என்றது ஓரதிகரணம்‌ ; உராத்துனைத்‌ தேர்த்தேனப்‌ பாசம்‌ 
ஒருவத்‌ தண்ணிழலாம்‌ பதி என்றது ஓரதிகரணம்‌ ; விதி எண்ணும்‌ 
அஞ்சேழுத்தே என்றது ஓதிகரணம்‌ ; ஆக மூன்று அதிகரணத்தது 
இச்சூத்திரம்‌ என்றுணர்க. 
முதலதிகரணம்‌. 
மேற்கோள்‌ 
ஈண்டு அம்முதலை ஞானக்கண்ணாலே காண்க என்றது 
என்பது மேற்கோள்‌. 
என்நுதலிற்றோவேனின்‌, மேலைச்‌ சூத்திரத்து ஓதியவாற்றான்‌ முதல்‌ 
வன்‌ பாசவறிவால்‌ நாடப்படுவனல்ல னாயினும்‌ பசுவறிவால்‌ நாடப்படூ 
வன்‌ என்றற்கு இழுக்கு என்னை எனச்‌ சிவசமவாத சைவர்‌ மதப்பற்றி 
நிகழும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) வெளிப்படை 
ஏகாரம்‌ தேற்றம்‌. 
எது 
அவன்‌ வாக்கு மனாதீத கோசரமாய்‌ நிற்றலான்‌ 
என்றது ஏது. என்நுதலிற்றோ வெனின்‌, ஏனை ஞானங்களான்‌ 
அறியப்படாது சிவஞானத்தான்‌ அறியப்படும்‌ என்றற்குப்‌ பிரமாணம்‌ 
என்னை யென்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


1. ச, தே, உரை: ஈண்ட இம்மூன்‌ றநிகரணங்களுள்‌ வைத்து இம்‌ 
முதலதிகரணத்து; ௮ம்ழதலை--பாச ஞான பசு ஞானங்களான்‌ 
உணரப்படாத முதல்வனை; ஜானக்கண்ணுே ஆந்த 


காண்க என்றது அதிக என்க, 


86 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இ-ள்‌ “வாக்கு மனாதீத கோசரமாய்‌ நின்ற அதுவே என்புழி 
உரைத்தாம்‌. 

ஆண்டுப்‌ பொதுவகையால்‌ பெறப்பட்டதனை ஈண்டு ஏதுவாக 
வைத்து, வாக்கு மனாதீதமாகயும்‌, கோசரமாதல்‌ பிறிதொன்றால்‌ 
பெறப்‌ படாமையின்‌, அருத்தாபத்தியான்‌ ஞானக்‌ கண்ணாலே காணப்‌ 
படும்‌ என்பது தாமே போதரும்‌ என மேற்கோளைச்‌ சாதித்தார்‌. 


உதாரணம்‌ 


நாடியோ என்போ நரம்புசீக்‌ கோழையோ 
தேடி னையறியேன்‌ தேர்ந்தவகை-— நாடியரன்‌ 
தன்னாலே தன்னையும்‌ கண்டு தமைக்காணார்‌ 
என்னாம்‌ எனவறிவா ரின்று 


என்றது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌, கோசரமாதல்‌ 
பிறிதோன்றால்‌ பெறப்படாதேன்றது என்னை £ பசத்துவம்‌ நீங்கியவழிச்‌ 
சுட்டிறந்து அறிவதாகிய உயிருணர்வு திருவடி ஞானத்தோடு ஒப்பதாக 
லின்‌, அதன்கண்‌ கோசரமாதல்‌ அமைவுடைத்துப்‌ போலும்‌ என்பாரை 
நோக்கி அவ்வுணர்வு விளங்குமாறு உணர்த்து முகத்தான்‌ அவரை 


1. ௬. தே. உரை: வாக்த-—காதமுடிவான பாச ஞானமும்‌; மனம்‌ - 
பசுஞானமுமாஇய ; அத்தம்‌--அவ்விரண்டன்‌ விறாத்திகளைக்‌ கடந்த 
அதிதமாய்‌ நின்று; கோசரமாய்‌ நீற்றலான்‌-ஒற்றுமைப்பட்ணெரும்‌ 
பதிஞான மாத்திரைக்கே விளக்கக்‌ கோசரிப்பதாகலான்‌ ஈண்டு 
அம்ழதலை ஞானக்கண்ணலே காண்க என மேற்கொண்டது என்க. 

2. சிவ. போ, து. VI. அதி. 2. மேற்கோள்‌: எண்டு வாக்கு என்றது 
வாக்கா நாதமுடிவான பாசஞானத்தை. மனம்‌ என்றது, அவற்‌ 
நின்‌ வேறாகிய பசுஞானத்தை. வாக்த மனத்த கோசரமாய்‌ நீன்ற 
என்ற, அவ்விரண்டன்‌ விருத்திகளைக்‌ கடம்‌ து ௮தி.தமாயும்‌ வேறற 
நின்றுணரும்‌ ௮னுபவஞான மாத்திரையின்‌ விளங்கிக்‌ கோசரிப்ப 
தாயும்‌ கின்ற எ-று, அங்கனம்‌ நின்ற பொருள்‌ இது என அளவை 
களான்‌ அறிய வாராமைபற்றி அது எனப்‌ பொதுப்பட மகா வாக்கி . 
யத்‌ துள்‌ கூறியது என ௮றிச௪. தத்துவமசி என்ப மகா வாக்கியம்‌. 
த்த்‌--௮௮௫ 5 துவம்‌--கீ; ௮சி--ஆஒறாய்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 277 
மறுத்து ஏதுப்போருளை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று." 


(இ-ள்‌) காடியோ என்போ நரம்பு சீக்கோழையோ தேடி 
எனை அறியேன்‌ தேர்ந்த வகை நாடி“ நாடி. முதலியவற்றுள்‌ யான்‌ 
யார்‌ 2 என்னைத்‌ தேடியும்‌ அறிகின்‌ நிலேன்‌ ' என்று இவ்வாறு தேர்‌ 
இன்த தேர்ச்சி அறிவின்‌ கண்ணே இதனைச்‌ தெளிவிப்பதோர்‌ அறிவு 
வேறு உண்டென ஆராய்ம்து கோக்க ;” 


அரன்‌ தன்னாலே தன்னையும்‌ கண்டு தமைக்‌ காணார்‌--௮வ்வாறு 
நரடுங்கால்‌ விளங்கித்‌ தோன்றுவதாய முதல்வனது திருவடி ஞானத்‌ 
தால்‌ முதல்வனையும்‌ உணர்ந்து முதல்வனின்‌ வியாப்பியமாய்‌ நின்று 
அங்ஙனம்‌ அறியும்‌ பொருளாகிய தம்மையும்‌ உணர்தலைச்‌ செய்யாதா) 


என்னாம்‌ என அறிவார்‌ இன்று-—மற்அு எவ்வியல்பினர்‌ என்று 


1. இது தன்னையறியுயிடத்‌ அச்‌ வெனுடைய ஞானத்‌ தாலொழிக்து அறி 
தற்கு அரிதாசையால்‌ சிவனை அறியுமிடத்து வாக்குக்கும்‌ மனத்துக்‌ 
கும்‌ எட்டாதவனாதலால்‌ அவனுடைய ஞானத்தாலே தன்னையும்‌ 
கண்டு. தான்‌ சுத்தனாிய அவனையும்‌ காணவேண்டும்‌ என்பது கூறு 
தல்‌ இதன்‌ கருத்து எனப்‌ பாண்டிப்‌ பேரமாள்‌ கூறுஇன்றார்‌. 


2. முன்பு சான்‌ என்று கருதிய எலும்போ ஈரம்போ யோ கோழையோ 
என்று ஆராய்ந்து பார்த்தவிடத்‌ து அவையிற்றில்‌ யர்து என்று” 
என்னை அநறின்றிலேன்‌, தெளிக்த கூஅபாட்டாலே ஆராய்ர்து ; 
என்றது யாதொன்றினுடைய உண்மையை அறியுமிடத்தும்‌ 
சிவனுடைய ஞானத்தாலன்றி அறிதல்‌ இல்லை யென்னும்‌ இடம்‌ 
௮றிச்து என்பதாம்‌, எனவே, பசுஞானத்தாலும்‌ பாசஞானச் தாலும்‌ 
யாதொன்றையும்‌ அறியவொண்ணாது என்பதாயிற்று --- பாண்டி. 
விநத்தி, 


8. சிவனுடைய அருளாலே இவனையும்‌ கண்டு தம்மையும்‌ அறியார்க 

ளாடில்‌ எர்தப்‌ பொருளை ஆம்பொருள்‌ இது என்று அறிவார்கள்‌ ; 

சீ எனவே ஆகமப்பொருளும்‌ இதுவென்று அறியார்கள்‌ என்றும்‌ இது 

சம்பிரதாய திட்டியால்‌ அறிவித்தது என்றும்‌ கூறுவர்‌ பாண்டிப்‌ 
பேரமாள்‌. 


978 சிவஞான போத்‌ மூல்மும்‌ சிற்றுரையும்‌ 
தம்மை அறிய வல்லுகர்‌ இம்‌ முத்திக்காலத்து! என்றவாறு. 

நாடி என்றது இடை பிங்கலை முதலியவற்றை. நரம்பேனவே 
அடங்குமேனும்‌ தலைமை பற்றி வேறு கூறினார்‌. சீ-புண்ணீர்‌, கோழை- 
ஐ. ஓகாரம்‌ தெரிகிலை. என்றென்பது சொல்லெச்சம்‌. வகை ஆகுபெயர்‌. 
ஒற்றுமை பற்றி அரனது ஞானத்தை அரன்‌ என்று உபசரித்தார்‌. 
உம்மை எதிரது தழிஇயிற்று. எவனென்னும்‌ வினாவினைக்‌ குறிப்புப்‌ 
பெயர்‌, ஈண்டு ஆகுபெயராய்‌, என்னேன மரீ இயிற்று. ஆம்‌ அசை. 
நாடியோ என்போ நரம்பு சக்கோழையோ வென்ற உபலக்கணத்தால்‌ 
ஏனைத்‌ தத்துவ தாத்துவிகங்களினும்‌ அவ்வாறு தெரிதல்‌ கொள்ளப்‌ 
படும்‌. இது தம்மை அறியுமாறு உணர்த்து முகத்தானே தலைவனை 
அறிந்தபின்‌, ௮றியப்படுவதாகிய தம்மறிவு கொண்டு தலைவனை அறியு 
மாறு யாண்டையது எனச்‌ சிவசமவாத சைவரை மறுத்துச்‌ சிவ 


ஞானத்தானன்தி அறியப்படாமையை வலியுறுத்தவாறு காண்க. 


1, இவ்வெண்பாவில்‌ குறிக்கப்படும்‌ ஆராய்ச்சியைத்‌ திநவிடைமரதார்‌ 
ரம்மணிக்கோவையின்கண்‌ பட்டினத்தடிகள்‌ செய்து, ££ மேவிய 
புன்மமீர்த தொகையோ அம்மயிர்‌, பரவிய தோலின்‌ பரப்போ 
தோலிடைப்‌, புகவிட்டுப்‌ பொதிக்த புண்ணோ புண்ணிடை, ஊறும்‌ 
உதிரப்‌ புனலோ கூறுசெய்து, இடையிடை நிற்கும்‌ எலும்போ எலும்‌ . 
பீடை, முடைகெழு மூளை விழுதோ வழுவழுத்‌ ௮, உள்ளிடை ஒழு 
கும்‌ வழும்போ மெள்ள நின்று, ஊரும்‌ புழுவின்‌ ஒழுங்கோ நீரிடை, 
வைத்த மலத்தின்‌ குவையோ வைத்துக்‌, கட்டிய ஈரம்பின்‌ சயிறோ 
உடம்பினுள்‌, பிரியா தொறுக்கும்‌ பிணியோ தெரியாத, இன்ன 
யன்‌ என்று அறியேன்‌ என்னை, எங்கும்‌ தேடினன்‌ யாதிலும்‌ 
காணேன்‌ ? என்றார்‌; இது, தேடி எனையறியேன்‌ என்பதனை 
விளக்குகிறது. பின்பு, அரன்‌ அருளால்‌ அனையும்‌ தம்மையும்‌ 
கண்ட திறம்‌ கூறுவார்‌, * ஞானகாட்டம்‌ பெற்றபின்‌ யானும்‌, நின்‌ 
பெருர்தன்மையுவ்‌ கண்டேன்‌ காண்டலும்‌, என்னையும்‌ கண்டேன்‌ 
பிறரையும்‌ கண்டேன்‌, நின்னிலை யனை த்தையும்‌ கண்டேன்‌?” என்றார்‌. 
தமைக்காணுர்‌ என்னேன அறிவார்‌ என்பது, “நின்னைச்‌ காணா 
மாந்தர்‌ தன்னையுங்‌ காணாத்‌ தன்மையோரே ?? (திநவிடை. ழம்‌. 18) 
என விளக்சப்படுத த. 


2, சத்துவம்‌ அகக்கருவி ; தாத்துவிசம்‌— தத்துவ தி கிய புக்‌ 
கருவிகள்‌. 


உண்மை-—சாதனவியல்‌ 279 
உதாரணம்‌. 


காட்டிய கண்ணே தனைக்கானா கண்ணுக்குக்‌ 

காட்டாய வுள்ளத்தைக்‌ கண்கானா- காட்டிய 

உள்ளந்‌ தனைக்கானா வுள்ளத்தின்‌ கண்னாய 

கள்வன்றா னுள்ளத்திற்‌ காண்‌. 

என்றது உதாரணம்‌ ; என்றுதலிற்றோவேனின்‌, எதிர்முகத்து ஒரு 

பொருளைக்‌ கண்ட கண்ணே மறித்து நோக்கியவழி வெரிக்‌ புறத்துப்‌ 
பொருளையுங்‌ காணவல்லும்‌; அதுபோல அங்ஙனம்‌ தேர்ந்தறிதலைச்‌ செய்த 
உயிரே தெளிந்தறிதலையும்‌ சேய்யவல்லும்‌ என அமையும்‌ என்பாரை 
நோக்கி அதனது மாட்டாமையை விளக்கி அரன்‌ தன்னாலே காண்டலை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) காட்டிய கண்‌ தனைக்‌ காணா--உயிராற்‌ காட்டப்‌ 
பட்டு ஒரு விடயத்தைக்‌ காண்கின்ற கண்ணானது தன்னியல்பைக்‌ 
காணமாட்டாது; கண்ணுக்குக்‌ காட்டு ஆய உள்ளத்தைக்‌ கண்‌ 
காணா—தனக்கு அவ்விடயத்தைக்‌ காண்பித்து , முதலாய்‌ நிற்கும்‌ 
உயிரையும்‌ அது காணமாட்டா து ; காட்டிய உள்ளம்‌ தனைக்‌ காணா 
அதுபோல்‌ முதல்வனால்‌ மறைந்து நின்று உணர்த்தப்பட்டு ஒன்றனைத்‌ 


1. இவ்வெண்பாவின்‌ கருத்து: ££ கண்டிங்கண்‌ தனைக்காணா கரணங்‌ 
காணா, கரணங்கள்‌ தமைக்காணா உயிருங்காணா, உண்டியமர்‌ உயிர்‌ 
தானும்‌ தன்னைச்சாணா அயிர்க்குயிராம்‌ ஒருவனையும்‌ காணாதாகும்‌, 
சண்டவென்‌ தனைக்காட்டி உயிருங்காட்டிக்‌ கண்ணாகக்‌ கரணங்கள்‌ 
காணாமல்‌ நிற்பன்‌, கொண்டரனை உளத்தில்‌ கண்டடி கூடின்‌ பாசம்‌, 
கூடாது கூடிடினும்‌ குறிப்படியில்‌ நிறுத்தே ?? (சிவ, சித்‌. 9 : 5) 
என்று அருணந்திசிவனூர்‌ கூறுவதனாலும்‌ செளியப்படும்‌. பர்ண்டிப்‌ 
பெருமாள்‌, *' எல்லாவற்றையும்‌ காட்டிய கண்‌ தன்னைச்‌ காண 
மாட்டாது; தன்னைச்‌ காணமாட்டாத தன்றியும்‌ தனக்குச்‌ காட்‌ 
டாயெ ஆன்மாவையும்‌ சாணமாட்டாது ; கண்ணுக்குக்‌ காட்டாய 
ஆன்மாவும்‌ தன்னைக்‌ காணமாட்டாது ; ஆன்மாவுக்குக்‌ காட்டாய்‌ 
கிற்ின்ற வெனையும்‌ இப்படி. ஆன்மாவினிடத்தே நிற்ன்ற 
முறைமையை விசாரிக்க ” என்று பொருளுரைப்பர்‌. 


280 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தேர்ந்து உணர்கின்ற உயிர்‌ அவ்வாறே தன்னியல்பையும்‌ அறியமாட்‌ 
டாது, தன்னை யுணர்த்தி நிற்கும்‌ முதல்வனையும்‌ அறியமாட்டா த; 
உள்ளத்தின்கண்‌ ஆய கள்வன்தான்‌--௮.த தேர்ச்சியறிவின்கண்ணும்‌ 
உடனாய்‌ நிற்கும்‌ கள்வன்‌ அம்முதல்வன்‌ தான்‌ ஆகலானே ; உள்ளத்‌ 
தில்‌ காண்‌---௮வனை அவ்வறிவின்கண்‌ வைத்து காடித்‌ தெளிவாயாக 
என்றவாறு. 


இது சொற்பொருள்‌ பின்வருகிலை.! ஏகாரம்‌ அசைநிலை. “(முறை 
காக்கு முட்டாச்‌ செயின்‌”'' என்றா ற்போலக்‌ காணாதென்னும்‌ துவ்விறு 
விகாரத்தால்‌ தொக்கது. பின்வந்த உள்ளம்‌ ஈண்டுத்‌ தேர்ச்சியறிவின்‌ 
மேற்று. உள்ளத்தின்‌ கண்ணும்‌ என்னுஞ்‌ சிறப்பும்மை விகாரத்தால்‌ 
தொக்கது. தோன்றாது நிற்றல்‌ பற்றிக்‌ கள்வன்‌ என்றார்‌. , கள்வ 
னென்ற.து கண்ணுக்கு உயிர்‌ மறைந்து நின்றே காட்டுவதாகலான்‌ 
அது தன்னையும்‌ உயிரையும்‌ அறியமாட்டாதாயிற்று; அதுபோல 
முதல்வன்‌ இதுகாறும்‌ மறைந்து நின்றே உணர்த்துதலின்‌ உயிர்‌ 
தன்னையும்‌ முதல்வனையும்‌ அறியமாட்டாதாயிற்று என்பதுபட நின்ற 
குறிப்பு மொழி. உள்ளத்திற்‌ காண வல்லார்க்கு ௮க்கள்ளம்‌ இர்‌.தலின்‌ 
தம்மையும்‌ முதல்வனையுங்‌ காண்டல்‌ கூடுமென்பதாம்‌, “ கள்ளரோ 


1. ஓரிடத்து நின்ற சொல்லும்‌ பொருளும்‌ ஒரு செய்யுளில்‌ பலவிடத்‌ 
தும்‌ நின்று அச்செய்யுட்‌ பொருள்‌ ஈலத்தைப்‌ புலப்படுத்‌.து நிற்கு 
மாயின்‌, அங்கனம்‌ நிற்பது அணிவகையில்‌ சோற்போருட்பின்‌ 
வநுநீலையணி யெனப்படும்‌. 

2. திநக்தறள்‌ : 547. 

8. “ இப்படி சுபாவங்களால்‌ காண்டற்‌ கரியனாய்த்‌ தன்னாலே தன்னைக்‌ 
காண வேண்டுகையின்‌ வெனைக்‌ கள்வன்‌ தான்‌ என்றார்‌; எனவே 
சிவனுடைய ஞானத்தாலன்றி இச்திரியாதி கரணங்களின்‌ நீங்‌இத்‌ 
தன்னையும்‌ தன்னைச்‌ கண்டு காட்டுின்ற வெனையும்‌ காண்பது இல்லை 
யாம்‌; ஆகலே, வெனுடைய ஞானம்‌ தாரகமாக நின்று விசுவம்‌ 
மேலிட்ட பொழுது நீக்கவேணும்‌ என்பதாயிற்று ;. இதுவும்‌ சம்பிர 
தாய திட்டியால்‌ அறிவித்தது ' என்பது] பாண்டி. விநத்தி. 

4, துறிப்பு மோமியாவது : ££ எழுத்தொடும்‌ சொல்லொடும்‌ புணரா 
தா்‌ பொருட்புறத்‌ ததுவே குறிப்பு மொழி யென்ப,-—தோல்‌. 
செய்‌. 177. 


உண்மை---சாதனவியல்‌ 281 


டில்லம்‌ உடையார்‌ கலந்திடின்‌, வெள்ள வெளியாமென்‌ றுந்தீபற! 
என்றதும்‌ இக்கருத்து கோக்க. கண்ணுக்குக்‌ காட்டாய உள்ளத்தைக்‌ 
கண்‌ காணா என உவமைக்கு ஓதியவாறு பொருளி வருவித்து 
உரைத்துக்‌ கொள்க, இஃது எடுத்துக்காட்டு உவமை”, 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 

இனி அசத்தாயுள்ள வன்ன பேதங்களை அசத்தென்று காண உள 
தாய்‌ நிற்பது ஞான சொரூபம்‌ என்று உணரற்பாற்று 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, அம்முதலை ஞானக்கண்ணாலே காண்க 
வென்று உணர்த்தியவழி அந்த ஞானக்கண்ணைப்‌ பெறுமாறு யாங்ஙனம்‌ 
என நிகழும்‌ அவாய்‌ நிலையை நீக்குதற்‌ பொருட்டு, மேலதற்கோர்‌ புற 
னடையாய்‌ எழுந்த இச்சூத்திரத்தின்‌ இரண்டாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) வெளிப்படை? 


1, திரவுந்தி, 28. 

2, காட்டிய கண்ணே தனைக்காண கண்ணுக்தக்‌ காட்டாய உள்ளத்‌ 
தைக்‌ கண்காணு என முற்பட நிறுத்திய உவமையால்‌ பிற்பட 
நிற்கும்‌ பொருளை அதுபோல்‌ என்ற சொல்‌ பெய்து விளக்க நிற்கும்‌ 
இயைபால்‌ இஃது எடுத்‌ துக்காட்டு உவமையாயிற்று ; “£ அகரமுதல 
எழுத்தெல்லாம்‌ ஆதிபகவன்‌ முதற்றே யுலகு ” என்ற திநக்தறள்‌ 
போல. 

8. ௬. தே. உரை: அசத்தாயுள்ள-நிலையுதலுடைய தற்சொறாபத்‌ 
தைக்‌ காட்டாது மறைத்து நிற்கும்‌ நிலையு தல்‌ இலவாயுள்ள : வன்ன. 
பேதங்களை பிரபஞ்சங்களை ; அசத்தேன்று -— இவை நிலையுத 
லுடையவல்ல என்று; காண-விவேத்தறியின்‌; உளதாய்‌ நீற்பது- 
அங்ஙனம்‌ நிராலம்பமாய்‌ விளங்‌இத்‌ தோன்றுவது ; ஞானசோநபம்‌ 
என்று உணரற்பாற்று_பதிஞானத்‌ இன்‌ இயல்பென்று அறியற்பால 
தாம்‌ என்க, நிராலம்பம்‌--௮அசைவில்லாமை, 

36 


282 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பாச மோருவத்‌ தண்ணிழலாம்பதி என்புழிப்‌ பாசமென்றது 
காரியப்‌ பிரபஞ்சத்தை என்பார்‌ 1அசத்தாயுள்ள என்றும்‌, சொல்பல்‌ 
காமைப்‌ பொருட்டு ஏதுப்பொருளை உருவக முகத்தான்‌ உடம்பொடு 
புணர்த்துக்‌ காட்டுவார்‌ பிரபஞ்சத்தை என்னாது “வன்னபேதங்களை 
என்னும்‌, வியாபகப்‌ பொருளுக்கு ஒருவதலாவது உணர்ச்சி விசேடமே 
யாம்‌ என்பார்‌ அசத்தேன்றொழிய என்னாது காணவென்றும்‌, 
தண்ணிழலாய்‌ நிற்றல்‌ புதிதன்றென்பார்‌ உளதாய்‌ நிற்பது என்றும்‌, 
பதி என்றது ஆகுபெயரால்‌ பதிஞானத்தின்மேல்‌ நின்றது என்பார்‌ 
ஞான சொருபம்‌ என்றும்‌, இஃது அனுபவத்தினன்றிச்‌ சொல்லளவை 
யின்‌ அறியவாராது என்பார்‌ உணரற்பாற்று என்றும்‌ உரைத்தார்‌. 
இஃது ஏகதேச உருவகம்‌. 


இதனுள்‌ பெறப்படும்‌ ஏதுப்‌ பொருளை ஏனையவற்றுட்‌ போல 
மேற்கோளின்‌ வேறு வைத்துக்‌ காணுமாது :-- 


இனி அசத்தாயுள்ள பிரபஞ்சத்தை அசத்தேன்று காண, உளதாய்‌ 
நிற்பது ஞான சொருபம்‌ என்றது, வேற்றியல்பாகிய வன்னபேதங்களை 
வேற்றியல்பு என்று கண்டு கழிப்பின்‌, உளதாய்‌ நிற்பது படிக சொருப 
மாம்‌ துணையான்‌ எனவரும்‌. 


(இ-ள்‌) படிக சொருபத்தைக்‌ காட்டாது மறைத்து நின்ற 
வேற்று நிறங்களை இவை நிலையுதல்‌ இலவாகிய வேற்று நிறங்கள்‌ எனக்‌ 
கண்டு நிற்பின்‌, அவ்வழி நிலையுதலுடைத்தாய்‌ விளங்கி நிற்பது பளிங்‌ 
இனது சொரூபமாம்‌ என்னும்‌ ஓப்புமையான்‌, நிலையுதலுடைய தற்‌ 
சொளருபத்தைக்‌ காட்டாது மறைத்து நிற்கும்‌ நிலையுதல்‌ இலவாயுள்ள 
பிரபஞ்சத்தை, இவை நிலையுதல்‌ உடையன அல்ல என்று விவேதத்‌ 
தறியின்‌ அங்கனம்‌ நிராலம்பமயமாய்‌ விளங்கித்தோன்றுவ.து ஞான 
சொருபம்‌ என மேற்கொண்டது என்றவாறு, 


1. சத்து என்னும்‌ சொல்‌ நிலையுதலுடையத என்னுப்‌ பொருள்‌ தருவ 
தாகலின்‌, ௮௪த்‌அ என்பது நிலையுதல்‌ இல்லாதது என்பதாயிற்று, 
2, வன்னபேதம்‌ -நிறவேறுபாடிகள்‌. 


உண்மை---சாதனவியல்‌ 283 


வன்னபேதமாவது சித்தரமெனக்‌ கொண்டு! சுவர்மேல்‌ வைத்து 
உரைத்தலும்‌ ஒன்று, அசத்தாயுள்ள பிரபஞ்சத்தை அசத்தேன்று 
காண்டலாவது ஆசிரியன்‌ அறிவுறுத்த உபதேசப்‌ பொருளின்‌ 
உறைத்து நின்று “அட்டகுண மெட்டுச்‌ சத்தி கோகனதன்‌ முதல்‌ 
வாழ்வு குலவுபதம்‌ எல்லாம்‌_—வெறுத்து நெறியறு வகையு மேலொடு 
ஒழ்‌ அடங்கக்‌? 2 காரண ரூபத்தில்‌ இல்லாமையால்‌ ** வெறும்‌ 
பொய்யென நினைந்‌ திருத்தல்‌.” 5 


உதாரணம்‌, 


நிர்க்குணனாய்‌ நீன்மலனாய்‌ நித்தியா னந்தனாய்த்‌ ' 
தற்பரமாய்‌ நின்ற தனிமுதல்வன்‌—அற்புதம்போல்‌ 
ஆனா அறிவாய்‌ அளவிறந்து தோன்ருனோ 

வானே முதல்களையின்‌ வந்து 


என்பது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோவெனின்‌ அசத்தை அசத்‌ 
தென்று கண்டு ஒருவியவழித்‌ தோன்றுவது சூனியமேயன்றிப்‌ பிறிதில்லைப்‌ 
போலும்‌ என்பாரை நோக்கி ஞான சொருபத்தின்‌ இயல்பு கூறி அதனை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) நிர்க்குணனாய்‌--௮சத்தப்‌ பிரபஞ்சம்போல* முக்குண 
ரூபமாய்‌ அளவிட்டு அறியப்‌படுவானும்‌ அல்லனாப்‌; கின்மலனாய்‌--முக்‌ 
குணங்களைக்‌ கடந்த மிரெப்‌ பிரபஞ்சம்போல மலகன்ம காரிய ரூப 


1, இத்திரமெழுதுவோன்‌ பல வகை வன்னங்களைக்‌ கொண்டு அதனை 
உருவுபெற எழுது வதுபற்தி இவ்வாறு பொருள்‌ கொள்ளப்படுற த. 

2. சிவ. சித்தி; சூ. 9:6. 

8. கை மெ து,9:60, *ஒன்றலாவுயிர்‌ வாழ்க்கையை நினைக்‌ 
இட்டு உடல்‌ தளர்ந்தரு மாநிதி யியற்றி, என்றும்‌ வாழலாம்‌ எமக்‌ 
கெனப்‌ பேசும்‌ இதுவும்‌ பொய்யெனவே நினைமனனே 2_—சுந்த. 
தேவா, 6% : 5. 

4, அசுத்தம்‌, மிரம்‌, சத்தம்‌ எனப்படும்‌ மாயை வகை மூன்றனுள்‌, 
அசுத்தமாயா காரியமான பிரபஞ்சம்‌, அசத்தப்‌ பிரபஞ்சம்‌ என்று 
இங்கே குறிக்கப்படுிற து. 


284 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மாய்‌ அறியப்படுவானுமல்லஞய்‌ ; நித்தியானந்தனாய்‌--மலகன்மங்களை 
யும்‌ கடந்த சுத்தப்‌ பிரபஞ்சம்போல அமித்தியானந்த ரூபனாய்‌ சட்டி 
அறியப்படுவா னும்‌ அல்லனாய்‌; தற்பரமாய்‌--இம்மூன்‌ றனோடும்‌ கூடிப்‌ 
பொது வியல்புபற்றி அவ்வா அணரப்படும்‌ உயிர்போலன்றி அதற்கு 
மேலாய்‌; நின்ற தனி முதல்வன்‌--இவ்வாறு நிற்றலான்‌ ஒன்றன்‌ 
இயல்புபற்றி அறியப்படாத தனி முதலாகிய இறைவன்‌ ; வான்முதல்‌ 
களையின்‌-- ஆகாசம்‌ முதலிய அசத்தை! அசத்தென்றனு கண்டு ஒரு 
வியவழி ; அளவு இறந்து? அற்புதம்போல்‌ வக்து--பயின்‌ றறிந்‌து வரும்‌ 
தனது ௬ட்டறிலின்‌ அளவினைக்‌ கடத்தலான்‌ இன்னது என்று 
அறியவராத சூனியப்பொருள்‌ போலத்‌ தோன்றி; ஆனா அறிவாய்த்‌ 
தோன்றானோ--பின்னர்ச்‌ சுட்டி றந்தறியும்‌ தன்னறிவின்கண்‌ நீங்காது 
நில்பெறுவதாய்ச்‌ சோதிக்குட்‌ சோதியாய்‌ விளங்கித்‌” தோன்றான்‌ 
கொல்லோ என்றவாறு. * 


தற்பரம்‌ தனக்குப்‌ பரம்‌ என விரியும்‌. தன்னென்றது உயிரை. 
அற்புதம்‌ ஈண்டுச்‌ சூனியத்தின்‌ மேற்று. - முதற்கண்‌ சூனியமாய்த்‌ 
தோன்றினும்‌ சூனியம்‌ அன்று என்பார்‌, அற்புதம்போல்‌ வந்து 


ஆகாசமுதலிய பூதங்களும்‌ பிதவமாகய தத்‌ துவங்களைத்‌ தொகுத்து 
வான்ழதல்‌ என்று குறிக்கின்றார்‌. 
2. அளவு இறந்து- அளவைப்‌ பிரமாணங்களைக்‌ கடர்து அப்பாலாய்‌ 
எழும்தருளிவம்‌ -— பாண்டி... விநத்தி. 
3. சிவ. சித்‌, சூ. vii. 88. 
4, இக்கருத்தையே, ௮நணந்தி சிவனார்‌, 
“ குறித்தடியில்‌ நின்றட்ட குணமெட்டுச்‌ த்தி 
கோகனகன்‌ முதல்வாழ்வு குலவுபத மெல்லாம்‌ 
வெறுத்‌தரெறி அறஅவகையும்‌ மேலொடு £ழடங்க 
வெறும்பொய்யென கினைம்‌ திருக்க மேலொடு£ம்‌ இல்லான்‌, 
கிறுத்‌துவதோர்‌ குணமில்லான்‌ தன்னை யொருவர்க்கு 
நினைப்பரியான்‌ ஒன்றுமிலான்‌ நேர்பட வச்துள்ளே 
பொறுப்பரிய பேரன்பை அருளி அதன்வழியே 
புகு திவென்‌ எங்குமிலாப்‌ போகத்தைப்‌ புரிக்தே.”” (சிவ. சித்‌. 
ச. 9 : 6) என்பது காண்க, 


எனறார்‌. 


நிலை. 


உண்மை--சாதனவியல்‌ 265 


ஆனாமை நீங்காமை, ஓகாரம்‌ எதிர்மறை. ஏகாரம்‌ அசை 


வானே முதலெனவே தோற்ற முறை பற்றி வான்‌ முதலாகிய 
பூதங்களும்‌, ஒடுக்க முறை பற்றி வான்முதலாகிய ஏனைத்‌ தத்துவங்‌ 
களும்‌ அடங்கும்‌. /நிர்க்குணனாய்‌, “நின்மலனாய்‌, “நித்தியானந்தனாய்த்‌ - 
*தற்பரமாய்‌ என்புழி ஆக்கச்சோல்‌ உண்மை குறித்து நின்றது வட 


2. 


அசத்தாகிய பிரபஞ்சம்‌ அசுத்தம்‌, மிசரம்‌, சுத்தம்‌ என்று மூவகைப்‌ 
படும்‌, இவற்றுள்‌ அசத்தப்‌ பிரபஞ்சம்‌ சத்‌. தவம்‌, இராசதம்‌, தாமதம்‌ 
என்ற முக்குணமயமானது, சத்துவகுண விருத்தி இராசத குண 
விருத்தி, தமோ குணவிருத்தி என மூன்று வகையாய்‌ இஃது 
அறியப்படும்‌. சத்‌. துவ குணவிறுத்தி பிரகாசம்‌, சாந்தம்‌, சுகம்‌ என்ற 
மூவகையால்‌ காணப்படும்‌; இராசசு குணவிருத்தி, பிரவிருத்தி, 
கோரம்‌, அக்கம்‌ என்ற மூவகை வடிவில்‌ காணப்படும்‌ ; தமோகுண 


' விருத்தி நியமனம்‌, மூடம்‌, மோகம்‌ என்ற மூன்று வடிவில்‌ காணப்‌ 


படும்‌, முதல்வன்‌ இர்த மூன்று குணங்களையும்‌ கடர்தவனாதலால்‌, 
இக்குண விறாத்திகளில்‌ ௮வன்‌ காணப்படாமைபற்றி நீர்க்தணனுய்‌ 
என்று குறிக்இன்றார்‌. 

மிரிரப்‌ பிரபஞ்சம்‌ முக்குணங்களைக்‌ கடம்‌ நிர்க்குணமாய்‌ உள்ளத; 
எனினும்‌, இது மல கன்மங்களோடு விரவி நின்று, அவற்றின்‌ காரிய 
வடிவில்‌ வைத்துக்‌ காணப்படும்‌, . மல காரியம்‌ மோக முதலாக ஏழு 
வகைப்படும்‌ ; கன்மம்‌ காரியம்‌. ௮௮ சுக.துக்கமாகச்‌ காணப்படும்‌. 
முதல்வன்‌ மல கன்மங்களைக்‌ கடம்‌தவனாகையால்‌. நீன்மலன்‌ என்று 
குறிக்கப்படுஇன்றான்‌. 

சுத்தப்‌ பிரபஞ்சம்‌ மலகன்மங்களைக்‌ கடர்‌.து நின்மலமாய்‌ உள்ளது; 
ஆயினும்‌ காரியப்பட்டு அநித்தமாகும்‌ இயல்புடையது; அதனால்‌ 
௮து சாதிசயம்‌ அனந்தம்‌ என்ற வடிவில்‌ வைத்துக்‌ காணப்படும்‌ ; 
முதல்வன்‌ காறியப்பவெதில்லை ஆதலால்‌ அவனை நித்தியானந்தன்‌ 
என்று வழங்குகின்றனர்‌. 

இம்மூவகைப்‌ பிரபஞ்சத்‌ தள்‌ ஆன்மா, சகுணனாகவும்‌, சமலனாகவும்‌ 
சாதிசயம்‌ ஆனந்தம்‌ உடையனாகவும்‌ பொதுவியல்பு கொண்டு 
அறியப்பவென்‌ ; முதல்வன்‌ ௮வ்வகையாலும்‌ அறியப்படாமையால்‌ 
தற்பரமாய்‌ நிற்பவன்‌ என்று குறிக்கப்பகென்றான்‌., 


286 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மொழி மதம்‌. "அறிவாய்‌ என்புழி ஆக்கம்‌ வேறுபாடு குறித்து நின்‌ 
றது. ஒற்றுமை பற்றி முதல்வனது ஞானத்தை முதல்வன்‌ என்ன 
உபசரித்தார்‌”. 
உதாரணம்‌ 
சுட்டி யுணர்வதனைச்‌ சுட்டி யசத்தென்னச்‌ 
சட்ட வினியுளது சத்தேகாண்‌--ஈட்டி 
உணர்ந்தநீ சத்தல்லை யுண்மையைத்‌ தைவம்‌ 
புணர்ந்ததனாற்‌ பொய்விட்டுப்‌ போம்‌ 
என்றது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வேனின்‌, வானே முதல்‌ 
களைந்தவழி அங்ஙனம்‌ தோன்றுவதும்‌ வேறொன்று எனக்‌ கோடும்‌, 
ஞானசொரூபம்‌ என்றற்குப்‌ பிரமாணம்‌ என்னை என்பாரை நோக்கி 
அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. ்‌ 
(இ-ள்‌) சுட்டி யுணர்வதனைச்‌ சுட்டி அசத்து என்ன--ஏக 
தேச உணர்வாற்‌ சுட்டி உணரப்படுவதாய பிரபஞ்சத்தை மேற்கூறிய 
வாறே ஒரோ ஒன்றாகச்‌ சட்டி அசத்தென்று கண்டு கழித்‌ துக்கொண்டு 
சென்றவழி ; இனிச்‌ சட்ட உளது சத்தே காண்‌ முடிவின்கட்‌ செம்‌ 
மையே கோசரமாவது யாது அஃது அவ்வசத்தின்‌ வேறாகிய சத்தே 
யாம்‌ அதனை அறிவாயாக ; 


1. இவ்வாறு நிற்கும்‌ நிலைக்கு ஒப்புக்கூற முடியாமையால்‌ இறைவனை த்‌ 
தனி ழதல்வன்‌ என்று ஆசிரியர்‌ அறிவிக்கின்றார்‌. இக்குறிப்புக்களைச்‌ 
சிவதூனபாடியத்துட்‌ காண்க. 

2. அறிவு, தன்னறிவின்கண்‌ நீங்கா அ நிலைபெறும்‌ அறிவு என்பர்‌. 

8. முன்னர்ச்‌ ஜனியம்‌ போல்‌ தோன்றிப்‌ பின்னர்‌ ஆனு ௮றிவாய்த்‌ 
தோன்றுவது இங்கே வேறுபாடு என்பது. 
குணகுணிகட்கு வேற்றுமை யின்மையின்‌ முதல்வனது ஞானத்தை 
முதல்வனென்று உபசரித்தார்‌ சிவஜானபாடியம்‌. 

4. இத இது என்று அறியப்பட்ட எல்லாப்பொருளையும்‌ இது பொய்யா 
யிருக்ததென்று அறியச்‌ சடக்கென இப்பொழுது உள்ளதாவது 
உண்மையாக௰ய வெம்‌, அதனை விசாரித்தப்பார்‌ ; என்றது வெ 
சொருபனுமாய்ச்‌ சுத்தனுமாய்‌ நின்று காணும்‌ அவதரத்து அந்த 
அர்த உண்மையொழிந்து ௮சத்துத்‌ தோன்றாது என்பதாம்‌ 
பாண்டி. விநத்தி. 


உண்மை---சாதனவியல்‌ 287 


அற்றேல்‌, அசத்தின்‌ வேறாய்‌ ௮ங்கனம்‌ தோன்றும்‌ சத்தாவது 
உயிரேயாமென அமையும்‌ எனின்‌, சுட்டி உணர்ந்த நீ சத்து அல்லே 
இதுகாறும்‌ அசத்தோடு கூடிச்‌ சுட்டி அறிற்து வந்த நீ ட்ட 
வேறாய்‌ அங்ஙனம்‌ தோன்றும்‌ சத்தாவாய்‌ அல்லை; 


அற்றேல்‌, அச்சுட்டுணர்வு எனக்கு சீங்குவதின்று போலும்‌ 
எனின்‌ ; உண்மையைத்‌ தைவம்‌ புணர்ந்து”---அ௮சத்தின்‌ வயப்பட்டு 
நின்று சட்டி அறிந்து வந்த நீ அதனை ஒழிந்து அங்கனம்‌ தோன்றிய 
சத்தின்‌ வயத்தனையாய்‌ அதனைப்‌ புணர்ந்தால்‌) அதனால்‌ பொய்‌ விட்டுப்‌ 
போம்‌---௮ப்புணர்ச்சியானே சட்டுணர்வாகயெ அப்‌ பொது வியல்பு 
நின்னைவிட்டு நீங்கும்‌ என்றவாறு”. 


என்ன என்றது உபசார வழக்கு, சட்ட என்பது செப்பம்‌ 
உணர்த்தி நிற்பதோர்‌ அகரவீற்‌ நிடைச்சொல்‌ * ; அது சட்டமென 
இழிவழக்கின்‌ மகரவீறாய்‌ மரீஇயிற்று, அசத்தைப்‌ பிரித்தமையின்‌ 
ஏகாரம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்தது. உண்மை, சத்து என்பன ஒரு பொருட்‌ 
கிளவி, தைவமாய்‌ என ஆக்கச்‌ சொல்‌ வருவித்துரைக்க, புணாச்‌ 


1, இவெசொரூபத்துடனே கூடிச்‌ சுத்தனாடு ௮சத்தை அ௪த்தென்று 
நீங்கும்‌ இதுவென்று அறியப்பட்ட நீ அந்தச்‌ சிவமாகாய்‌; என்ற, 
சிவனுடைய கர்த்திருத்துவமும்‌ பஞ்ச இருத்தியமும்‌ உனக்கு 
உண்டாகாது வெசொரூபனாவையென்பதாம்‌-— பாண்டி. விநுத்தி, 

2. உண்மையைத்‌ தைவம்‌ புணர்ந்து என இயைத்து, “£ அந்தச்‌ வெ 
னுடனே கூடித்‌ திருமேனியாய்‌ அந்தச்‌ சொரூபத்தைப்‌ பெற்று ?? 
என்றும்‌, “போம்‌?” என்றதனை ஏவல்‌ வினையாகக்கொண்டு, 
££ டுபாய்யை நீங்கி நில்‌ ?? என்றும்‌ கூறி, “எனவே அந்தச்‌ வெ 
னுடைய ரூபத்தைப்‌ பெறுவதே வெரூப மென்ப தாயிற்று ; எனவே 
அசத்துமேலிட்டால்‌ இது அசத்து என்று நீவ்கன்‌ சிவரூபம்‌ என்ப 
தாயிற்று ? என்பது பாண்டி, விநத்தி, 

8. எனவே, நீ அசத்தும்‌ அல்லை என்பது குறிப்பெச்சம்‌ ; “ அசத்தைச்‌ 
சத்துடன்‌ நின்று நீக்கும்‌ தன்மையால்‌ ௪தச,த்தாவை ? (சிவப்‌, 
உண்‌. '7) என்பது சிவஜானபாடியம்‌. 

4, “சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேனுனைச்‌ சார்ர்திலேன்‌ ?? 
(திநவா, 467) என மணிவாசகனார்‌ வழங்குவது காண்க, 


288 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தால்‌ என்பது புணர்ந்தெனத்திரிக்‌து, உண்மைக்குத்‌ தைவமாதல்‌! 
புணரின்‌ என உருபு மயக்கமாகக்‌ கொண்டு உரைப்பினும்‌ அமையும்‌. 
பற்றறக்‌ கழிந்தொழியும்‌ என்பார்‌ விடமென்னாது விட்டிப்போம்‌ 
என்றார்‌”. I 
உதாரணம்‌ 
கண்டதை யன்றன்‌ நெனவிட்டுக்‌ கண்டசத்தாய்‌ 
அண்டனை யான்மாவீ லாய்ந்துணரப்‌--பண்டணைந்த 
ஊனத்தைத்‌ தான்விடுமா றுத்தமனி ணொண்கருட 
சானத்தின்‌ தீர்விடம்‌ போல்‌ தான்‌. 
என்றது உதாரணம்‌ என்நுதலிற்றோவேனின்‌, அசத்தை அசத்‌ 
தென்று கண்டொழியுமாறும்‌, ஒழிந்தவழி உண்மையைத்‌ தைவம்‌ புணரு 
மாறும்‌, புணர்க்தவழி அதனாற்‌ பொய்விட்டுப்‌ போமாறும்‌ யாங்ஙனம்‌ என்‌ 
பாரை நோக்கி அவற்றைத்‌ தேரித்துணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று, 
(இ-ள்‌) கண்டதை அன்று அன்று எனக்‌ கண்டு அசத்து ஆய்‌ 
விட்டு சட்டியுரைப்பட்ட பிரபஞ்சத்தை இது சத்தன்ன இது சத்‌ 


1. தேவனது உடைமை தைவம்‌ என்பத ; வடமொழி. 

2. “மயச்கம அற்றும்‌ மருச்தில்‌ தெளிரந்தும்‌? (சிவ. போ. சூ, 7: 
அதீ. 3) என்ற வெண்பாவால்‌ பெறப்பட்டதனையே ஈண்டுக்‌ கடைப்‌ 
பிடித்தற்‌ பொருட்டுச்‌ சுட்டி உணர்ந்த நீ சத்தல்லை, உண்மையைத்‌ 
தைவம்‌ புணர்ந்ததனுல்‌ போய்‌ விட்டூப்‌ போம்‌ ஆகலின்‌ அசத்து 
மல்லை என வேறோராற்றானும்‌ தெளிவித்தாராகலின்‌, இத கூறியது 
கூறலன்மை உணர்‌௧-— சீவர்னபாடியம்‌. 

3. இவ்வெண்பா, * ஆன்மா சவெரூபனுமாய்ச்‌ சுத்சனும்‌ ஆனவிடத்து 
ஆன்மபாவம்‌ இல்லையென்பது கூறுஜன்றது ?? எனப்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌ கருத்‌ துரைக்‌இன்றார்‌. 

4, கண்டதை அன்றன்று எனவிட்டூு என இயைத்து, “இத இது என்று 

சாணப்பட்டபொருளையெல்லாம்‌ இவையல்லவென்று நீங்‌; எனவே 
மீட்டிமொழியால்‌ சாணாத பொருளாமோ என்னில்‌ அதவும்‌ அல்ல 
வென்று கருதி? என்றும்‌, கண்ட சத்தாய்‌ என்று கொண்டு 
காட்டாய்‌ நின்று காட்கென்ற சவெசொருபமாய்‌ என்றும்‌ பொரு 
ஞுரைப்பது பாண்டி. வீரத்தி, ஆக என்றது ஆய்‌ எனத்‌ இரிர்து 
நின்தது—பாடியம்‌. 


உண்மை சாதனவியல்‌ 289 


தன்று என ஒரோ ஒன்றாக வைத்து நோக்கி அசத்து என்று ஒழித்து; 
ஆன்மாவில்‌ அண்டனை ஆய்ந்து அவ்வா று கண்டொழிந்த தன்‌ அறி 
வின்‌ கண்ணே சுட்டுணர்வின்றி நின்ற கடவுளை” ஆராய்ம்‌ து; உணர 
சோகமெனப்பாவிப்பனாயின்‌” ; உத்தமனின்‌ பண்டு அணைந்த ஊனத்‌ 
தைத்‌ தான்‌ விடூமாறு'-—அப்பாவகத்தான்‌ அத்துவிதமாய்‌ விளங்கத்‌ 
தோன்றும்‌ முதல்வனால்‌ அனாதியாய்க்‌ கூடி நின்ற பொதுவியல்பைத்‌ 
தான்‌ விட்டு நீங்குமாறு) ஒண்கருட சானத்தின்‌ தீர்விடம்போல்‌ 
தான்‌—ஒள்ளிய கருட தியானத்தில்‌ விளங்கித்‌ தோன்றும்‌ 
கருடனால்‌ அப்பாவகன்‌ விடத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளுமாறு 
போலாம்‌ என்றவாறு, 


1, அண்ட்னையென்றதற்கு “ ௮ண்டங்களெல்லாம்‌ தானாய்‌ நிற்கின்ற 
இவனை ?? என்பர்‌ பாண்டிப்பேருமாள்‌. 

2. சுட்ணெர்வுக்குவிடயமாகாச முதல்வனை ஆராய்ந்து எ-று, 

8. அஆரிரியன்‌ வெஞானத்தால்‌ சிவோயம்‌ எனக்‌ தன்னுள்ளேபாவித்‌ ௮, 
சிவத்துமசி என்று அறிவுறுக்கும்‌ சித்தாந்த மகா வாக்கயெப்‌ 
பொருளை நாடோறும்‌ பயின்று, சிவோகம்‌ எனப்‌ பாவிப்பானாயின்‌?? 
என்று இப்பகுதியைச்‌ சிவஜான்பாடியம்‌ விளக்குன்ற ௮. 

4, உத்தமனின்‌ பண்டு அணைந்த ஊனத்தைத்‌ தான்‌ விடுமாறு என்பதற்கு 
“உத்தம குருவினலே தனக்கு அராதியிலே பொருந்தின மல 
மாயா கன்மங்களை நீங்கு முறைமை ?' எனப்‌ பொருள்‌ உரைப்பர்‌ 
பாண்டிப்‌ பேரநமாள்‌. உத்தமனத ஞானத்தை உத்தமன்‌ என்று 
உபசரித்தார்‌ சிவதூனபாடியம்‌. _- i 

5. இங்கே காட்டிய வெண்டாக்களின்‌ கருத்தை; அநணந்தி சிவனார்‌, ' 
££ கண்டவிவை யல்லேன்‌ நான்‌ என்றகன்று காணாக்‌ 

கழிபரமும்‌ சானல்லேன்‌ எனக்‌ கருதிக்‌ கரிந்த 
தொண்டினொமிம்‌ உளத்து அவன்‌ முன்நின்ற கலப்பாலே 
சோகம்‌ எனப்‌ பாவிக்கத்‌ தோன்றுவன்‌ வேறின்றி ; 
விண்டகலும்‌ மலங்களெல்லாம்‌, கருடதியா னத்தால்‌ 
விடமொழியு மதுபோல, விமலதையும்‌ அடையும்‌ ; 
பண்டை மறைகளும்‌ ௮௮ நான்‌ ஆனேன்‌ என்று 
பாவிச்சச்‌ சொல்லுவது இப்பாவகத்தைக்‌ காணே ?! 
.(சிவ. சித்‌, சூ. 9 : 7) என்று கூறுவது காண்க, 
37 


290 ... சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தான்‌ என்பது முன்னையது எழுவாய்‌, பின்னையது அசை. 
சானம்‌ பாகதச்‌ சிதைவு. 


கருடதியானமாவது யாதெனிற்‌ கூறுதும்‌ ; ஆதிபெள திகம்‌, ஆதி 
தைலிகம்‌ ஆத்தியான்மிகம்‌ எனக்‌ கருடன்‌ மூவகைப்படும்‌. பொரு 
டோனும்‌ இவ்வாறு கண்டுகொள்க. அவற்றுள்‌, உலகத்திற்‌ காணப்‌ 
படும்‌ கருடன்‌ ஆதிபேளதிக கருடன்‌; அதற்கு அதிதெய்வமாயெ 
மந்திரம்‌ ஆதிதைவிக கருடன்‌ ; அம்மந்திரம்‌ இடமாக நின்று மாந்திரிக 
னுக்குப்‌ பயன்‌ கொடுப்பதா இவசத்தி ஆத்தியான்மிக கருடன்‌ 
எனப்படும்‌. அம்மூன்றனுள்‌ ஈண்டுக்‌ கருடனேன்றது கருடனுக்கு 
அதிதெய்வமாய்‌ மாக்திரிகன்‌ உள்ளத்தில்‌ அதுபோல்‌ வைத்துத்‌ 
தியானம்‌ செய்து கணிக்கப்படும்‌ மந்திர ரூபமாகிய ஆ திதைவிக 
கருடனை. அதனைப்‌ பாவித்தலாவது நாடோறும்‌ பயின்றுவந்த 
பயிற்சி விசேடத்தால்‌ அம்மந்திர ரூபமே தானாக அன்னிய பாவனை 
செய்து தன்னறிவு அதன்‌ வயத்ததரம்‌ படி உறைத்து நிற்றல்‌, அவ்‌ 
வாறு நின்று அம்‌ மந்திரக்‌ கண்கொண்டு பார்ப்பவே ௮ஃ.து அவ்விட 
வேகத்தை மாற்றுதல்‌ ஒரு தலையாகலின்‌ அப்பாவனை ஈண்டைக்கு 
உவமையாயிற் று, புள்ளு விலங்கு மரம்‌ முதலியவற்றிற்கெல்லாம்‌ அதி 
தெய்வம்‌ மந்திரம்‌ உள என்பதூஉம்‌, மந்திரங்களைக்‌ கணிப்போன்‌ 
படிகம்‌ போல மந்திர சொருபியாவன்‌ என்பதூஉம்‌ சருவஞானோத்தர 
முதலியவற்றுள்‌ காண்க. இதனானே கருடபாவனை அசத்தியம்‌ 
என்பார்‌ மதமும்‌ போலீயரயவா அம்‌ உணர்க, அல்லதூஉம்‌, பாவனை 
போலீயாயவழி ௮.து-பயன்‌ தருமாறு யாண்டையது என்று ஒழிக, 


1. இவ்வெண்பா, “* இவன்‌ அவனாகப்‌ பாவித்தலாம்‌ ; இந்தப்‌ பாவனையே 
வேதார்தத்திலும்‌ ௮து சான்‌ என்னும்‌ பாவனையாவ தும்‌ என்றவாறு; 
௮௮ தற்பதம்‌, தோம்பதம்‌, ௮சிபதம்‌ என மூன்றாம்‌ ?' என்று - 
உரைத்து, இவ்வாறு பல வெண்பாக்களால்‌ பாச நீக்கம்‌ கூறியதற்குக்‌ 
காரணம்‌ காட்வொராய்‌, “£ அகேச காலமாய்‌ மருவிப்‌ போர்தமையால்‌ 
நீக்குதற்கு அரிது என்பது தோன்ற என அறிக? என்று பாண்டிப்‌ 
பேநமாள்‌ கூறுகின்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 291 


மூன்றாம்‌ அதிகரணம்‌. 
மேற்கோள்‌. 
இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க2வென்றது 
என்றது மேற்கோள்‌. 

என்னுதலிற்றோ வேனின்‌ ஆன்மாவைச்‌ சுத்தி பண்ணுதற்குப்‌ 
பாசம்‌ ஒருவியவழித்‌ தண்ணிழலாய்ப்‌ பிரகாசித்த ஞானசோருபம்‌ ஒன்றே 
அமையுமாகலின்‌ இவ்விடத்தில்‌ “இனிச்‌ சேய்யக்கடவது ஒன்றில்லை 
என்பாரை நோக்கிச்‌ சூத்திரத்தின்‌ மூன்றாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ 
துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) மேற்‌ பாசம்‌ ஒருவி ஆண்டுத்‌ தண்ணிழலாய்ப்‌ பிரகா 
சித்த ஞானக்கண்ணாற்‌ பதியைச்‌ சிந்தை நாடிய பின்னர்‌ அவ்‌ 
விடத்துத்‌ திருவைந்தெழுத்தையும்‌ விதிப்படி கணிக்க 'என மேற்‌ 
கொண்டது என்றவாறு. 

இறந்தது தழீஇய எச்ச உம்மை விகாரத்தால்‌ தொக்கது. 
அற்றாகலின்‌ அன்றே “பின்னும்‌-ஓசைதரும்‌ அஞ்செழுத்தை விதிப்படி 
உச்சரிக்க! ”” என்றார்‌ வழிநாலாசிரியரும்‌ என்க, ஈண்டு ஸ்ரீ பஞ்சாக்‌ 
கரத்தை என்றது முத்தி பஞ்சாக்கரத்தை, திருவஞ்செழுத்தால்‌ 
சாதிக்கப்படும்‌ பொருளும்‌ ௮துவேயாகலான்‌, வேறு வகுத்துக்‌ கூற 


1. இவ்விடத்து என்பது ஆன்மா பாசம்‌ ஒருவி ஞானக்கண்ணினால்‌ 
ஞோயமா இய முதல்வனைக்‌ கண்டவிடத்அ எ-று, ?? 

2. “விதிப்படி உச்சரிக்க என்பது ஆன்மா பாசம்‌ ஒநுவி ஞானக்‌ 
கண்ணினால்‌ யதியைச்‌ சிந்தைநாடூக என ஈண்டு விதித்த விதியின்‌ 
படியே ஓதுக எ-று, ?? 

8. ஸ்ரீ பத்சாக்காத்தையும்‌ என வருதற்குரிய உம்மை தொக்கியிறுக்‌ 
றது; இதனை இறர்த அ தழீஇய எச்சவும்மை என்று குறிக்‌ஒன்றார்‌. 
இது மேற்சொன்ன சிவாகம்பாவனையைத்‌ தழுவிக்கொண்டு 
நிற்பதுபற்றி இவ்வாறு கூறுஇன்றார்‌. 

4, சிவ, சித்தி, சூ. 9:1, 


292 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வேண்டாமையின்‌, விதிப்படியென மாட்டெதிந்து ஒழிந்தார்‌. இவ்‌ 
வாஅ ஆசிரியர்‌ மாட்டெதிர்ததாஉம்‌ உணராதார்‌ சாதித்து நிற்குமுறை 
வேறே ஓதுமுறைவேழேயெனச்‌ சித்தாந்த, வழக்கொடு முரணிக்‌ 
கூறுவர்‌. நிற்குமுறைமையும்‌ ஓதமுறைமையும்‌ தம்முள்‌ இயையில்வழி 
அஃது அதற்குச்‌ சாதனமாமாஅ யாண்டையது என்றொழிக. 


மானதம்‌, மந்தம்‌, உரை எனக்‌ கணிக்குமாஅ! மூவகைப்படும்‌. 
அவற்றுள்‌” சுத்த மானதம்‌ எனப்படும்‌ அறிவாற்‌ கணித்தலே ஈண்டு 
உச்சரித்தலென்பார்‌, சூத்திரத்துள்‌, உச்சரிக்க என்னாது எண்ணுக 
என்றார்‌. வடமொழிச்‌ சூத்திரத்துத்‌ தியானிக்க“ என்றதும்‌ அது, 
இன்னும்‌ இதன்கட்படும்‌ இயல்பெல்லாம்‌, உண்மை விளக்கம்‌, சிவப்‌ 
பிரகாசம்‌, திருவருட்பயன்‌, கொடிப்பாட்டு, நேஞ்சுவிடு தூது, முதலிய 
வற்றுட்‌ காண்க. ஈண்டு விரிக்கன்‌ பெருகும்‌. 


ஏது 


இவ்வான்மாக்களுக்கு ஞானம்‌ பிரகாசித்தும்‌ அஞ்ஞானத்தை 
வேம்பு தின்ற புழுப்போல நோக்கிற்றை நோக்கி நிற்குமாகலின்‌ அது 
நீக்குதற்கு எனக்கொள்க 


என்றது ஏது. என்நுதலிற்றோவேனின்‌, அந்தரங்க க 
*அசிந்திதனாய்‌ நின்ற பதியைச்‌ சிந்திதனாகக்‌ கண்டு வழிபடுமாற்றைச்‌ 
சார வைத்து ஓதற்பாலதாகிய இதனைச்‌ சித்த சாதனமாய்‌ ஈண்டூ விதித்‌ 
தல்‌ ஏற்றுக்கு என்பாரை நோக்கி ப வண்‌ த்தல்‌ நுதலிற்று. 


1.  மானசம்‌, மச்தம்‌, பவி கெளக்லகம்‌ கனலை மாஷெ இரவா. 

கா_நவா௦ என வடதுூல்களில்‌ காணப்படுவது. மானதம்‌ மனதிற்குள்‌ 
- சொல்லிக்கொள்வது ; மந்தம்‌, தன்‌ காதளவிற்படச்‌ சொல்லிக்‌ 
கொள்வது ; உரை வாய்விட்டுப்‌ பிறர்‌ செவிப்படச்‌ சொல்லுவது. 

2. சுத்த மானதம்‌ என்பது கருவிகளோடு கூடியியங்கும்‌ மனவெல்லை 
யைச்‌ கடர் நிற்கும்‌ உயிரின்‌ அ௮நிவெல்லை, 

8. வடமொழிச்‌ குத்திரம்‌ *தியாயேத்‌ ?? என்று இதனை மொழி 
பெயர்த்துக்கொண்டு கூறுறெது ; அக்கூற்றையே ஈண்டு மனிவர்‌ 
பேருமான்‌ எடுத்துக்‌ சாட்டுகன்றார்‌ எனக்‌ கொள்க. 

க்‌, அரிர்திசன்‌—ஏர்தனைக்கு அகப்படாதவன்‌. 


உண்மை---சாதனவியல்‌ 298 


(இ-ள்‌) வேம்பு தின்ற புழு அதனை ஒருவிக்‌ கரும்பைத்‌ 
தலைப்பட்டு அதன்‌ சுவை தெரிக்துழியும்‌, பயிற்சி வயத்தான்‌ நோக்‌ 
கிற்றை நோக்கி நிற்குமாறு போல, அ௮சத்தாயுள்ள வன்னபேதங்களை 
அசத்து என்று கண்ட” உயிர்களுக்கு அதனான்‌ ஞான சொருபம்‌ 
விளங்கி ஞேயம்‌ காட்சிப்பட்டவிடத்தும்‌, அவை பயிற்சி வயத்தால்‌ 
பண்டைச்‌ சிற்றுணர்வை நோக்கி நிற்குமாகலின்‌, அவ்வாதனை 
நீக்குதற்‌ பொருட்டு ஈண்டைக்கு வேண்டப்படுதலான்‌ இனி ஸ்ரீ 
பஞ்சாக்கரத்தை விதிப்படி இவ்விடத்து உச்சரிக்கவேன மேற்கொண்ட 
தெனக்‌ கொள்க என்றவாறு." 


இவ்விடத்து என்‌ றதனால்‌ அணைந்தோர்‌ தன்மையைச்‌ சாரவைத்து 
மேற்கோடற்குரிய ஸ்ரீ பஞ்சாக்கரத்தையென வருவித்துரைத்.துக்‌ 
கொள்க. எனக்கொள்க என்று, உடம்படுப்பித்ததும்‌ அதுபற்றி, இக்‌ 
கருத்து ரோக்கியன்றே புடைநூலாசிரியர்‌ * அஞ்செழுத்‌ தருணிலையை 
ஆன்மலாபத்தின்‌ பின்னாக அணைந்தோர்‌ தன்மையைச்‌ சாரவைத்து 
ஓதிய தூஉம்‌ என்க. 


1. எனவே, இரண்டும்‌ ஒரு தன்மையவாயினும்‌ மேலே விதிக்கப்பட்ட 
சாதகருக்குப்‌ பயன்‌ ஞானம்‌ பிரகாசித்து நிலை கூடுதலும்‌, ஈண்டு 
விதிக்கப்படும்‌ சாதகத்திற்குப்‌ பயன்‌ ௮௮ கூடிய வழியும்‌ தாக்குவ 
தாதிய வாசனையை நீங்குதலுமாதிய பயன்‌ வேறுபாடு உண்மையின்‌, 
ஒரு தலையால்‌ சாதிக்கக்‌ கடவதாதிய திருவைந்தெழுத்தை ஓதல்‌ 
மிகையாகலும்‌ செத்த சாதனமாகலும்‌ யாண்டைய என மாணாக்‌ 
கனுக்கு ஆசங்கையை நீக்கியவா ருாயிற்று--சிவஜானபாடியம்‌. 
₹ இவ்சொருபமானபொழுஅ மலம்‌ தீரும்‌ என்னும்‌ பக்கத்தக்குத்‌ 
தான்‌ கருடனாயெ பாவனை முற்றின பொழு விடந்தீறும்‌ என்னும்‌ 
சபக்கம்‌ காட்டியவாறு ; வேம்பு இன்ற புழுவுக்குச்‌ கரும்பு கொடுத்‌ 
தாலும்‌ அதிற்‌ பற்றாமல்‌ வேம்பே நுகருமாறுபோல ஆன்மாவும்‌ 
அப்படிக்‌ ஜழோய போகங்களிலே மேலிட்டுக்கொண்டு வருதல்‌ 
நோக்இ ?? எனப்‌ பாண்டிப்பேநமாள்‌ கூறுகின்றார்‌. 


2. திநவருட்பயன்‌ என்ற நூலாசிறியரான உமாபதி சிவனார்‌ இங்கே 
குறிக்கப்படுகன்றார்‌. இங்கே காட்டப்படும்‌ அஜ்சேழத்‌ தநணிலை 
முதலியன அம்தூலில்‌ காணப்படும்‌ அதிகாரங்கள்‌, 


294 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


₹: வானோக்கி வாழும்‌... ... கோனேக்கி வாழும்‌ *” என்றாற்போல 
ஈண்டு கோக்கென்றது மனவெழுச்சி விசேடத்தை. பிரகாசித்தவழி 
யென்பது பிரகாசித்தேனத்‌ திரிந்தது. ஈண்டு ஞானம்‌ என்றது 
அசத்தை ௮சத்தென்று கண்டவழி விளங்குவது எனப்பட்ட ஞான 
சொரூபத்தை) அஞ்ஞானம்‌ என்றது அதற்கு மறுதலையாகிய ௬ட்‌ 
டுணர்வை என உணர்க, அது நீக்குதற்கேக்‌ கொள்க எனவே, 
சத்த சாதனம்‌ அ௮ன்றென்பதும்‌ பெறப்பட்ட து. 


உதாரணம்‌ 


அஞ்செழுத்தால்‌ உள்ளம்‌ அரனுடைமை கண்டரனை 
அஞ்செழுத்தால்‌ அர்ச்சித்‌ திதயத்தில்‌--அஞ்செழுத்தால்‌ 
குண்டலியிற்‌ செய்தோமங்‌ கோதண்டஞ்‌ சானிக்சில்‌ 
அண்டனாஞ்‌ சேடனாம்‌ அங்கு. 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோவேனின்‌, இஃது அவ்வாசனை 
யை நீக்குதற்குச்‌ சாதகமாமாறு யாங்ஙனம்‌ என்பாரை நோக்கி அஃது 
ஆமாறு கூறி ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. * 


(இ-ள்‌) உள்ளம்‌ அரனுடைமை அஞ்சேழுத்தால்‌ கண்டு 
உயிர்‌ சிவனுக்கு உடைமையாதலை அஞ்செழுத்தை உச்சரிக்கும்‌ ' 
முறையில்‌ வைத்து ரோக்‌கி ; 


இதயத்தில்‌ அரனை அஞ்சேழுத்தால்‌ அர்ச்சித்து_தன்‌ அடம்‌ 

பகத்தே இதயம்‌ உந்தி புருவநடு என்னும்‌ மூன்‌ நனையும்‌, முறையே 

1. இத ஆன்மா எத்த எந்தப்‌ பொருளைக்‌ கருதிற்று அந்த அர்தப்‌ 
பொருள்களாய்‌ நீற்குமாகையால்‌ பஞ்சாக்கரத்தாலே இப்படி தியா 
ணிக்க அந்த நிலைமை எய்துமென்பது கூறுதின்றது என்பர்‌ 
பாண்டிப்பேநமாள்‌. 

2. “பஞ்சாக்கரத்தாலே ஆன்மா வெனுக்குத்‌ தான்‌ அடிமையாகிய 
முறைமையை யுணர்க்து ?? என்று உரையும்‌, “சி ஆலய வனும்‌, 
வ ஆகிய அருளும்‌, ய ஆயெ ஆன்மாவுக்கு ஒருபுறமாய்‌ நிற்க, 
ந ஆயெ திரோதமும்‌, ம ஆய மலமும்‌ ஒருபுறமாய்‌ நிற்க, தான்‌ 
கித்கு முறைமை அறிக்து நவ்லையும்‌ மவ்வையும்‌ நீங்‌, வவ்வே 
சொருபமாய்ச்‌ சவெனுக்கு அடிமையாய்‌ நின்றதனை உணர்ந்து ?? 
என்று விளக்கமும்‌ பாண்டிப்பேநமாள்‌ விநத்தி கூறுகிற. 


உண்மை---சாதனவியல்‌ 295 


பூசைத்தானம்‌, ஓமத்தானம்‌, தியானத்தானமாகக்‌ கருதிக்கொண்டு 
புறம்பே ஞானபூசை செய்யுமுறைப்படி இதய பங்கயத்தில்‌ ௮வ்வஞ்‌ 
செழுத்தால்‌ அமைந்த திருமேனியில்‌ அம்முதல்வனைக்‌ கொல்லாமை 
ஐம்பொறியடக்கல்‌ பொறை அருள்‌ அறிவு வாய்மை தவம்‌ அன்பு 
என்னும்‌ அட்டபுட்பம்‌ கொண்டு அம்மனுவால்‌ அர்ச்சனை செய்து ; 1 


அஞ்சேழுத்தால்‌ குண்டலியின்‌ ஓமம்‌ சேய்து-அத்திருமந்திரத்‌ 
தானே குண்டலித்தானமான உந்தியில்‌ ஞானவனலை யெழுப்பி அதன்‌ 
கண்‌ விற்துத்தானத்‌து அமிழ்தமாயெ நெய்யைச்‌ சுழமுனைநாடி 
இடைகாடியாயெ சுருக்குச்‌ சுருவங்களால்‌ ஓமித்து ; 

கோதண்டம்‌ சானிக்கில்‌—விர்‌ தத்தரனமாயெ புருவடடுவில்‌ சிகர 
யகர வகரங்கள்‌ மூன்றும்‌ முறையே தற்பதப்பொருளும்‌ துவம்பதப்‌ 
பொருளும்‌ அசிபதப்பொருளுமாம்‌ முறைமை நோக்கி அதனாற்‌ சிவோ 
கம்‌ பாவனை செய்வானாயின்‌ 5) அங்கு அண்டன்‌ ஆம்‌ சேடன்‌ ஆம்‌-- 
அப்பொழுதே அப்பாவனைக்‌ கண்‌ அம்முதல்வன விளங்கித்‌ தோன்று 
வன்‌, அப்பாவகன்‌ அவனுக்குச்‌ சேட சேடிய பாவகத்தால்‌ அடிமை 
யாவன்‌ “என்றவாறு. 

ஓமித்தலும்‌ தியானித்தலும்‌ பூசைக்கு அங்கம்‌ என ௮றிக5. ஞான 
சொருபம்‌ விளங்கிய வழியும்‌ பயிற்சி வயத்தான்‌ ஏகதேசப்பட்டுப்‌ 


1. வனை அஞ்செழுத்தாலே அங்க நியாசம்‌ பண்ணி இதயகமலத்தே 
பூசித்து பாண்டிப்பேருமாள்‌. 

2. அஞ்செழுத்தாலே குண்டலித்தானத்தே அக்கிணி காரியம்‌ பண்ணி 
_—பாண்டிப்‌ பேநமாள்‌, 

8. புருவமத்தியத்தே தியானிக்கில்‌—பர்ண்டிப்பேநமாள்‌. 

4. , “£ மேலான சவெஞான சொரூபமாய்‌ அவ்விடத்து அவனுக்கு அடிமை 
யாம்‌ எ-று, என்றது, பஞ்சாக்கரத்தின்‌ உண்மையைப்‌ பார்க்கவே 
அஞ்ஞானமாஇய பிரபஞ்சம்‌ வியாதென்பதாஉம்‌ சம்பிரதாய வழக்‌ 
கால்‌ காட்டியவாறு ?? என்பர்‌ பாண்டிப்‌ பேரமாள்‌. 

5, கோதண்டம்‌ சானிக்கில்‌ என்புழிக்‌ கண்ணுறாபும்‌ ௮ண்டனும்‌ என்‌ 
புழிச்‌ குவ்வுறாபும்‌ விரித்துரைக்க சிவதூனபாடியம்‌. 

6. “சட்டறிவு இறந்து ஞானத்தான்‌ ஞனோயத்தைக்‌ கண்டு எங்கும்‌ 
தானாக நிட்டை கூடிய வழியும்‌? என்றும்‌, தொன்று தொட்ட 
வரும்‌ ஏகதேசப்‌ பழச்கம்‌ என்றும்‌ இவ்விடத்தே சிவஞானபாடியம்‌ 
விளக்கம்‌ கூறுறெ.து, 


296 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


புறத்திற்‌ செல்ல கோக்குவதாய தன்னறிவை அக்கனம்‌ ஆகாதவா னு 
மடக்கி அகத்தே ஒரு குறியின்கண்‌ நிறுத்தி நிட்டை கூடும்படி அஞ்‌ 
செழுத்து ஓதும்‌ முறையில்‌ வைத்துக்‌ கண்டு இர்திக்கள்‌ சிர்இிக்க 
அஃது அக்கேரக்கத்தைப்‌ பற்றறக்‌ கெடுத்து ஞானசெருபத்தை 
இனிது விளக்கிப்‌ பூரண நிலையிற்‌ கொண்டு செலுத்துமாகலின்‌ இஃது 
ஈண்டைக்குச்‌ சிறக்த சாதனமாயிற்று என்பது." 


உதாரணம்‌ 


இந்துவிற்‌ பானுவில்‌ இராருவைக்‌ கண்டாங்குச்‌ 
சிந்தையிற்‌ காணிற்‌ சிவன்கண்னாம்‌- உந்தவே 
காட்டாக்கிற்‌ ரோன்றிக்‌ கனல்சே ரிரும்பென்ன 
ஆள்தானாம்‌ ஓதஞ்‌ செழுத்து. 


என்றது உதாரணம்‌ ; என்நுதலிற்றோவேனின்‌, அங்ஙனம்‌ ஒரு 
குறியின்கண்‌ வைத்தன்றி முதல்வனைக்‌ காண்டல்‌ செல்லாதவாறும்‌ 
அவ்வாறு கண்டவழி முதல்வன்‌ தன்மாட்டு விளங்கித்‌ தோன்றுமாறும்‌ 
தோன்றியவழித்‌ தான்‌ அம்முதல்வனுக்கு அடிமையாமாறும்‌ உவமையில்‌ 
வைத்து உணர்த்தி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) இராகுவை இந்துவில்‌ பானுவில்‌ கண்டாங்கு-- 


அந்தரத்து இயங்கும்‌ ஈவக்கோள்களுள்‌ ஏனைய போலக்‌ காணப்‌ 


1. இத்திருவெண்பாவின்‌ கருத்தை, 
அஞ்செழுத்‌ தாலான்மாவை ௮ரனுடைய பரிசும்‌ 
அரனுருவும்‌ அஞ்செழுத்‌. சால்‌ அமைச்‌ தமையும்‌ அறிக்திட்‌, 
டஞ்செழுத்தால்‌ அங்கசர நியாசம்‌ பண்ணி 
ஆன்மாவின்‌ அஞ்செழுத்தால்‌ இதயத்தர்ச்சித்‌ து 
௮ஞ்செழுத்தால்‌ குண்டலியின்‌ அனலை யோம்பி 
௮ணைவரிய கோதண்ட மணைந்தருளின்‌ வழிநின்று 
அஞ்செழுத்தை விதிப்படி. உச்சரிக்க மதியருக்சன்‌ 
அணையரவம்போல்‌ தோன்றும்‌ ஆன்மாவில்‌ அரனே ?? 


(சிவ. சித்தி, 9 : 8) என்று அநணந்தி சிவனார்‌ கூறுன்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 207 


படாத இராகு கேதுக்களை உபராகத்தில்‌ சந்திராதித்தர்மாட்டுக்‌ 
கண்டாற்போல ; ! 

சிந்தையில்‌ காணில்‌--முப்பொருள்களுள்‌ யான்‌ இதனை அதிர்‌ 
தேன்‌ அறிகன்‌ றிலேன்‌ என்னும்‌ உணர்விற்கு விடயமாயெ பசுபாசங்‌ 
களோடு ஒப்ப வேறு உணரப்படாத முதல்வனைத்‌ தன்‌ இதய பங்கயத்‌ 
தின்‌ அஞ்செழுத்தின்‌ முறையில்‌ வைத்துக்‌ காணுமாயின்‌ ந்‌ 

உந்தவே காட்டாக்கில்‌ சிவன்‌ தோன்றிக்‌ கண்‌ ஆம்‌3--கோலை 
நட்டுக்‌ கயிற்றினாற்‌ சுற்றிக்‌ கடையவே காட்டத்தினின்று அங்கி 
தோன்றுமாறு போல அம்முதல்வன்‌ ஆண்டுத்‌ தோன்றி அறிவுக்கறி 
வாய்‌ விளங்கி நிற்பன்‌ ; தான்‌ கனல்சேர்‌ இரும்புஎன்ன ஆள்‌--ஆம்‌ 
அப்பொழுது தானும்‌ எரி சேர்ந்த இரும்புபோலத்‌ தனது சுதந்திரத்‌ 
தைவிட்டு அம்முதல்வனுக்கு அடிமையாம்‌ *; அஞ்சேழுத்து ஓது-- 


1. சம்திராதித்தரிடத்து. இராகு கேதுக்கள்‌ வேறாய்‌ நின்று ஒரு * 
காலத்தே கூடினாற்‌ போல ஆன்மாவும்‌ வெனும்‌ வேறாய்‌ நின்று 
ஒரு காலத்தேயோ கூவெது என்னில்‌ ௮௮ காணும்‌ முறைமைக்‌ 
குவமை, இணி, வேறற நின்று தோன்றுகிற முறைமைக்கு உவமை 
ஆன்மாக்களுடைய சத்திநிபாதம்‌, பரிபக்குவம்‌- பாண்டிப்பேரு 
மாள்‌. 

2. காணுமிடத்து அருளே தாரகமாக நின்று காண்டலால்‌, ௮து காண 
வென்னும்‌ பொழுது முற்பட்டு நிற்கும்‌ என்றதாம்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌. 

8. காட்டத்‌ தொல்தீ யென்ன என்று பாடங்கொண்டு, * விறகிற்‌ பழை 
தாூ நிற்கும்‌ அசனி ? யென்று பொருள்‌ உரைத்து, “ என்றது, 
௮ராதியிலே கூடி நின்ற அக்னி கடைர்தபொழுது தோன்தினாற்‌ 
போல ஒருவன்‌ பரிபக்குவம்‌ பெற்று அறியுமளவும்‌ ஒன்றிநின்று 
தோன்றுவன்‌ என்றதாம்‌; தொல்தீ, தோறீ யென வர்ததற்கு, 
இது கெட்ட சர்தியும்‌ விகாரமுமாம்‌ ?' என்பது பாண்டிப்‌ 
பேநமாள்‌ விநத்தி. 

ம, 6 அக்‌்இனியைச்‌ சேர்ந்த பொழுது இரும்பார்தன்மை போய்‌ 
அக்கனியேயாய்‌ நின்றாற்போல ஆன்மாவை அடக்கிச்‌ சிவனும்‌ 
தானாக நிற்பன்‌ என்றதாம்‌; இது வெசொருபத்தைப்‌ பெறுதற்‌ 
குவமை ; அடிமையாம்‌ என்றது, இரும்பு அக்னியினுள்‌ உள்ளடங்கி 
நின்றாற்போல நிலைபெற்ற ஆன்மாக்களும்‌ கூடி நிற்பது என 
அறிக?_பாண்டிப்‌ பேருமாள்‌ விநத்தி. 

38 


908 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
ஆகலான்‌ அத்‌ திருவைந்தெழுத்தை விதிப்படி. ஓதுவாயா க என்றவாறு," 
கேது சாயாக்‌ ரெகமாகலீன்‌, வேறு கூறாராயினர்‌. கண்‌ அறிவு 
தோன்றி யாமென இயையும்‌. உந்துதல்‌ ஈண்டுக்‌ கடைதல்‌ மேற்று. 
காட்டாக்கி வடமொழிச்‌ சிதைவு. தான்‌ எழுவாய்‌. இகரம்‌, விகாரத்‌ 
தால்‌ தொக்கது. இன்‌ உவம வுருபு. ஈண்டும்‌ ஓதஞ்சேழுத்து என்றது 
வலீயுஅத்தவா அ. 
உதாரணம்‌ 
மண்முதல்‌ நாளமலர்‌ வீத்தை கலாரூபம்‌ 
ஏ எண்ணிய ஈசர்‌ சதாசிலமும்‌--நண்ணிற்‌ 
கலையுருவாம்‌ நாதமாம்‌ சத்தியதன்‌ கண்ணாம்‌ 
நிலையதிலாம்‌ அச்சிவன்தாள்‌ நேர்‌ 
என்பது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, தத்துவ முப்பத்தாறுக்கும்‌ மேற்பட்ட 
முதல்வனை இதய பங்கயத்தில்‌ கண்ட அர்ச்சிக்குமாறு யாங்ஙனம்‌ என்‌ 
பாரை நோக்கி அவ்விதய பங்கயத்தின்‌ இயல்புணர்த்தி அதனை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று.” 
(இ-ள்‌) ௩ண்ணில்‌--அவ்லிதய பங்கயத்தின்‌ இயல்பைஅறியப்‌ 
புகின்‌ ; மண்முதல்‌ நாளம்‌-—கிலமுதலீய இருபத்து நான்கு தத்துவமும்‌ 


1. இது பஞ்சாக்கரத்தை உச்சரித்தால்‌ சிவனைக்‌ காணலாம்‌ என்னும்‌ 
பக்கத்‌.துக்குச்‌ சந்திராதித்தர்சளும்‌ இராகு சேதவும்‌ சபக்கமும்‌, 
அராதியிலே வேறற நின்று தோன்றுவன்‌ என்ற பக்கத்துக்கு 
விறகும்‌ தீயும்‌ சபச்கமும்‌, வெனைக்‌ கூடிச்‌ வெசொருபனாவன்‌ 
என்னும்‌ பக்கத்துக்கு அக்னியைச்‌ சேர்ச்‌ ச இரும்பு சபக்கமும்‌ 
அம்‌ என அதிக-—பாண்டிப்‌ பேருமாள்‌ விநத்தி, இவ்வெண்பா 
வின்‌ கருத்தை ௮நுணந்தி சிவனார்‌. ££ அஞ்செழுத்தை விதிப்படி 
உச்சரிக்க மதியருக்சன்‌ அணையரலம்போல்‌ தோன்றும்‌ ஆன்மாவில்‌ 
அரனே ? (சிவ, சித்தி. 9 : 8) என்பர்‌, 


2. அர்தரியமாக இதயகமலத்திலே இப்படி பூசித்தால்‌ ௮ருட்சொரு 
பனுமாய்ச்‌ சுத்தனுமாவன்‌ என்பது கூறுன்றதெனப்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌ கருத்துசைக்கன்றார்‌. 


உண்மை--சாதனவியல்‌ 299 


உர்‌ தியினின்‌அர்‌ தோன்றி எண்‌ விரலளவைத்‌ தரயுள்ள நாள வடி 
வாம்‌! ; வித்தை மலர்‌—வித்தியா தத்துவங்கள்‌ எழும்‌ சுத்த வித்தையும்‌ 
என்னும்‌ எட்டுத்‌ தத்துவமும்‌ எட்டு இதழ்‌ வடிவாம்‌” ; எண்ணிய ஈசர்‌ 
சதாசிவமும்‌ கலாருபம்‌—அத்‌ தத்துவங்களுக்கு மேலாகக்‌ கருதப்பட்ட 
ஈ௬ரஞ்‌ சதாசிவம்‌ என்னும்‌ இரண்டு தத்துவமும்‌ ௮றுபத்துகான்‌ 
கெனப்படும்‌ கேசர வடிவாம்‌ ; சத்தி கலை உருவாம்‌—௪த்தி தத்துவம்‌ 
அக்கேசரங்களுக்கு உள்ளாகிய பொகுட்டு வடிவாம்‌ ; நாதம்‌ அதன்‌ 
கண்ணாம்‌--சிவதத்துவம்‌ அப்பொகுட்டி ற்‌ காணப்படும்‌ ஐம்பத்தொரு 
வீச வடிவாம்‌ ; அதில்‌ அச்சிவன்‌ தாள்‌ நிலையாம்‌--.ஆகலான்‌ அவ்வியல்‌ 
பிற்றுயெ இதய- பங்கயத்தின்‌ முப்பத்தாறு தத்துவமும்‌ ஆசனமாக 
வுடைய அ௮ச்சிவனது சத்தி நிலைபெறும்‌ ; நேர்‌ அதனை ததத திரு 
வஞ்செழுத்தால்‌ அர்ச்சிப்பாயாக? எ-று, 

இதனானே “£ அண்ட பிண்டம்‌ அவை சமமாதலால்‌ 4 ”' புறத்துக்‌ 
காணப்படும்‌ முப்பத்தாறு தத்துவமும்‌ அகத்தினில்‌ சூக்குமமாய்‌ 
உண்டு என்பது காட்டி. முதல்வனுக்கு இந்நிலையே அந்நிலை யெனத்‌ 


1. இதய கமலத்துக்குத்‌ தண்டு எண்‌ விரல்‌ நீளம்‌ என்றும்‌, மண்முதல்‌ 
நாளம்‌ என்பதன்‌ உரையில்‌, பிருதிவி முதலாக மாயை ஈறாயெ 
அசுத்த மாயாதத்துவம்‌ முப்பத்தொன்றையும்‌ ஈாளத்திற்‌ காட்டி, 
அதற்குமேல்‌ சத்தவித்தையை எட்டு இதழாய்‌ எட்டு அக்கரத்தையு 
முடைய தாமரைப்பூ என்று பாண்டி, விநத்தி கூறுகிறது, 

2. வித்தியா தத்‌. துவமெனப்படும்‌ கலாதியும்‌ சுத்தவித்தையும்‌ - எனக்‌ 
கொள்க--சிவஞானபா டியம்‌. 

3. இத்தாமரைக்கு நிவிர்த்தி பிரதிட்டை வித்தையென்று மூன்று கலை 
யும்‌ ரூபமாயிருக்கும்‌ என்றும்‌, அன்மதத்துவம்‌ இருபத்துசாலுச்கும்‌ 
நிவிர்த்தி, வித்தியாதத்‌.அவம்‌ ஏழுச்கும்‌ பிரதிட்டை, சத்தவித்‌ 
தைக்கு வித்தையென அசுத்தமாயா தத்துவம்‌ முப்பத்தொன்றையும்‌ 
வகுத்த, அம்மலர்க்கு மேலே ஈசுரம்‌, சதாசிவம்‌ என்ற இரண்டும்‌ 
முறையே சாந்தி, சாந்தியதீதை என்ற கலைவடிவாம்‌ என்றும்‌, அதன்‌ 
மேல்‌ ஈாதளுபம்‌ என்றும்‌, அந்த நாதம்‌ இடமாக விர்தச்சத்தி நிற்கு 
மென்றும்‌, அதன்கண்ணே ஏிவன்‌ இருப்பன்‌ என்றும்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌ விநத்தி கூறு. 

4, கோயிற்புரா. பதஞ்சலி 10. 


300 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


தெளிவித்தவா அ. வித்தை என்பது இரட்டுற மொழிதலான்‌ அவ்வாறு 
உரைக்கப்பட்டது, சிவஞானசித்தியில்‌ “£ மூட்டு மோகினி சுத்த 
வித்தை மலரெட்டாய்‌ 1'' என்புழி மோகினி யென்ற தூஉம்‌ ஆகுபெய 
ரான்‌ அதன்‌ காரியமாய கலாதிகளின்‌ மேனின்‌ ற.து. 


்‌ இவ்வாறின்றி, நில முதலிய முப்பத்தொரு தத்துவம்‌ எனப்படும்‌ 
எட்டுக்கொத்தும்‌ எண்விரல்‌ நாள வடிவும்‌, அசுத்த மாயாதத்துவம்‌ 
நாளத்துக்கும்‌ மலருக்கும்‌ கடுக்கண்டமாகிய கிரந்தி வடிவும்‌, அதற்கு 
மேல்‌ சுத்த வித்தையில்‌ வாமை முதலீய எட்டும்‌ எட்டிதழ்‌ வடிவுமாம்‌ 
என்‌அரைப்பாரும்‌, முப்பத்தொன்றுக்கு மேல்‌ அசுத்த மாயை கிரந்த 
யின்‌ அதச்சதனம்‌, சுத்த மாயை ஊர்த்துவச்‌ சதனம்‌, அதற்கு மேல்‌ 
ஈ௬ர தத்துவத்தில்‌ அனந்தன்‌ முதலிய எட்டும்‌ எட்டிதழ்‌ வடிவும்‌ 
சதாசிவ தத்துவ மொன்றங்‌ கேசர வடிவுமெனக்‌ கொண்டு அதற்‌ 
கியையக்‌ கொண்டு கூட்டி உரைப்பாரும்‌, கலாரூபம்‌ என்றது பஞ்ச 
கலைகளை எனவும்‌ ௮ஃது யாண்டும்‌ கூட்டி யுரைக்கப்படும்‌ எனவும்‌ 
கொண்டு, மண்முதல்‌ நாள மலர்‌ என்பதற்கு :மண்ணாதிய நிவர்த்தி 
கலாரூபம்‌ காளமும்‌, மண்ணை முதலாகவுடைய ஏனை யிருபத்துமூன்று 
தத்துவமாகிய பிரதிட்டாகலாரூபம்‌ மலருமாம்‌ எனவும்‌, வித்தை 
எண்ணிய ஈசர்‌ சதாசிவமும்‌ கலையுருவமாம்‌ என்பதற்கு வித்தியா 
தத்துவமாகிய வித்தியா கலாரூபம்‌ கலையெனப்படும்‌ கேசரமும்‌, 
௬த்த வித்தையோடு கூடி எண்ணப்பட்ட ஈசுர தத்துவம்‌ சதாவெ 
தத்துவமாகிய சாந்தி கலாரூபம்‌ * கலைக்குள்‌ 


உருவெனப்படும்‌ 
பொகுட்டுமாம்‌ எனவும்‌, 


நாதமாஞ்‌ சத்தியதன்‌ கண்ணாம்‌ என்‌ 
பதற்குச்‌ சிவ தத்துவம்‌ சத்தி தத்துவமாயெ சரக்த யதீத கலாரூபம்‌ 
பொகுட்டின்‌ ' கண்ணாயெ விசமாம்‌ எனவும்‌ உரைப்பாருமுளர்‌. 
இவை யெல்லாம்‌ அவ்வவ்‌ வாகம பேதம்‌ பற்றிக்‌ கொள்ளப்படும்‌.3 


1. சீவ. சித்தி. சூ. 9:9. 

2. ௮சச்சசனம்‌--£ழிடம்‌, ஊர்த்துவச்சசனம்‌-— மேலிடம்‌, 

3. இணி, இறுபத்றி விளக்கம்‌ கூறலுற்ற பாண்டிப்‌ பேநமர்ள்‌ “£ இப்படி 
அந்தமியாகமாயெ பூசை செய்க என்றதனால்‌ படிரியாக பூசைசெய்ய 
வேணுமென்தில்லை ; வேண்டிற்றால்‌ செய்‌ என்பது மீட்டு மொழி 
யால்‌ வச்சவானு அறிக ?? என்றும்‌, இ, “சாத்திரதிருட்டியும்‌ சம்பிர 


ஷே 


உண்மை--சாதனவியல்‌ ்‌ 801 


கலை, அறுபத்து நான்காகலான்‌, அறுபத்து நான்காகய கேசரங்‌ 
களுக்குத்‌ தொகை பற்றிக்‌ கூறப்படும்‌ ஆகுபெய ராயிற்று, ஈசர்‌ 
ஆகுபெயர்‌ *, கலையுரு கலைக்குள்ளுரு என உள்ளுருபு விரித்துரைக்க, 
அதில்‌ என்புழி அன்சாரியை விகாரத்தால்‌ தொக்கது”. இது நாள 
முதலாக மேனோக்கித்‌ தோன்றும்‌ உலகத்துக்‌ கமலம்‌ போலாது 
கண்‌ முதலாகக்‌ கீழ்நோக்கித்‌ தோன்றியதோர்‌ திப்பிய கமலமேனக்‌ 
கொள்க. சிவன்றாள்‌ அதின்‌ நிலையா மெனவே சீவன்‌ சத்திக்கு 
மேலாய்‌ நிற்பன்‌ என்பதூஉம்‌ பெறப்படும்‌. 


தாய இருட்டியுமாம்‌ ?? என்றும்‌ கூறுவர்‌, இவ்வெண்பாவின்‌ கருத்தை 
விளக்க வந்த அரணந்திசிவனூர்‌, “காட்டும்‌ இதயர்தா னும்‌ நாபிதனில்‌ 
அடியாய்‌ ஞாலமுதல்‌ தத்துவத்தால்‌ எண்விரல்‌ நாளத்தாய்‌, மூட்டு 
மோகினி சுத்தவித்தை மலர்‌ எட்டாம்‌ முழுவிதழ்‌ எட்டு அக்கரன்‌ 
கள்‌ முறைமையில்‌ உடைத்தாய்‌, காட்கெம லாசனமேல்‌ ஈசர்‌ 
ச,தாவெரும்‌ கலாகூர்த்தமாம்‌ இவற்றின்‌ கண்ணாகும்‌ சத்தி, வீட்டை 
யருள்‌ வெமூர்‌,த்‌ தமானாடிச்‌ சத்தி மேலா நிற்பன்‌ இந்த விளைவறிர்‌ த 
போற்றே ? (சிவ. சித்தி, 9:9) என்றா£ராக, சிவதான மனிவர்‌, 
₹ அண்டமோர்‌ ௮ணுவாம்‌ பெருமை கொண்டு கரணங்களெல்லாம்‌ 
கடந்து நின்ற அவ்விறைவனே, அணுவோர்‌ அண்டமாம்‌ எறுமை 
கொண்டு ஆன்மாக்கள்‌ உய்தற்பொருட்டு உடம்பினுள்ளும்‌ அவ்வாறு 
நிற்ன்றான்‌; அதனை யறிந்து செய்யா தவழிப்‌ பூசையாற்‌ பயனில்லை? 
என அறிவுறுத்‌ அகன்றார்‌, 

1, ஈசர்‌ என்றது ஆகுபெயராய்‌ அவரால்‌ அதிட்டிக்கப்பம்‌ தத்துவத்‌ 
தை உணர்ச்திற்று, i 

2. அதனில்‌ என்று வரவேண்டிய அன்சாரியை தொக்க நிற்பது பற்றி , 
இவ்வாறு கூறுஇன்றார்‌. ஈண்டுக்‌ கலையுநவாம்‌ சத்தி, நாதம்‌ அதன்‌ 
கண்ணாம்‌ என மாறியுரைக்க வென்றும்‌, ஆம்‌ என்பதனை நாளம்‌, 
மலர்‌, கலாநபம்‌ என்பனவத்றோடும்‌ கூட்டியுரைக்க என்றும்‌ சிவ 
ஜானபாடியம்‌ கூறு. 


ப.யனியல்‌ 


பத்தாஞ்‌ சூத்திரம்‌ 
அவனே தானே யாகிய வந்நெறி 


ஏக னாகி யிறைபணி நிற்க 
மலமாயை தன்னொடு வல்வினை யின்றே 


என்பது சூத்திரம்‌. 

என்நதலிற்றோ வேனின்‌, பாசக்ஷயம்‌ பண்ணுமாறு உணர்த்துதல்‌ 
நுதலிற்று * 

என்பது கருத்துரை. 


என்நுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்துணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) .மேல்‌ ஏழாஞ்சூத்திர முதலிய மூன்றானும்‌ முறையே 
சாதிக்கும்‌ பொருளது இயல்பும்‌” சாதித்துப்‌ பெறப்படும்‌ பொருள அ 
இயல்பும்‌”, சா திக்குமாஅும்‌ உணர்த்தி, இனி அச்சாதனத்தானாய பயன்‌ 
இயல்பு வகுத்துக்‌ கூறுவான்‌ எடுத்துக்கொண்டார்‌. அப்பயனாவது 
பாசவீடும்‌' சிவப்பேறும்‌ என இருவகைப்படும்‌. அவ்விரண்டனுள்‌ 
சுட்டுணர்வினாகிய ஏகதேச நோக்கத்தைத்‌ திருவஞ்செழுத்தினது உச்‌ 
சரிப்பாற்‌ பற்றறத்‌ துடைத்தவழிப்‌ பெறப்படுவதாகிய, மேலைச்‌ 
சூத்திரத்தின்‌ எடுத்துக்கொண்ட, ஆன்மசுத்திப்‌ பயனாகிய பாச 
விடுதியைச்‌ செய்துகொள்ளுமாறு, மேல்‌ சிந்தனை செய்த பொருளைத்‌ 
. தெளியுமாறு உணர்த்துமுகத்தான்‌ உணர்த்துதல்‌ இப்பத்தாஞ்‌ சூத்தி 
ரத்தின்‌ கருத்து, எ-று. ்‌ 


இதனானே சூத்திர இயைபும்‌ இனிது விளங்கும்‌. 


1. இச்குத்திரம்‌ மலமாயா கன்மங்களை நீங்கு முறைமை கூறுன்ற த 
. பாண்டி. விநத்தி, 

2. சாதிக்கும்‌ பொருள்‌ சாதகனாயெ ஆன்மா. 

8. சாதத்துப்‌ பெறப்படும்‌ பொருள்‌ சிவஞானம்‌. 


பயனியல்‌ > 805 

இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்போழிப்பு. ஞானக்கண்ணாற்‌ காணப்‌ 
பட்ட அம்முதல்வன்‌ தான்‌ உடனாய்‌ நின்று அறியவும்‌ வேறு காணப்‌ 
படுமாறின்றி யானே அறிந்தேன்‌ என்னும்படி. உயிர்‌ தானேயாய்‌ 
ஒற்றுமைப்பட்டு உயிரின்வழி நின்ற அப்‌ பெத்தநிலைபோல்‌, ஈண்டு 
உயிர்‌ அம்‌ முதல்வனோடு உடனாய்‌ நின்றறியினும்‌ தானென வேறு 
காணப்படுமாறின்றி அவனோடு ஓற்துமைப்பட்டு அவ்விறை பணி 
யின்‌ வழுவா து நிற்பின்‌, மலமாயை யென்னும்‌ இரண்டனோடு வலிய 
கன்மமலமும்‌ இல்லையாய்‌ ஒழியும்‌' எ-று. 

அவனே தானே யென்னும்‌ ஏகாரம்‌ இரண்டனுள்‌ முன்னையது 
பிரிரிலைக்‌ கண்ணும்‌ பின்னைய து தேற்றத்தின்‌ கண்ணும்‌ வந்தன. 

நெறி உவமவுருபு. 

2மலமாயையொடு கூடிய வினையென்றா ராகலின்‌ இன்றே என்றார்‌. 


8 உவமைக்கு ஓதியது பொருளினும்‌, பொருளுக்கு ஓதியது 


உவமையினும்‌ சென்று இயைந்தன. 


1, வன்‌ ஆன்மாவிலே ஆன்மாவாய்‌ நின்ற முறைமைபோல ஆன்மா 
வும்‌ வெனிடத்திலே ஏபேவித்‌.த; முன்பு தன்னுடைய செயலானவை 
யெல்லாம்‌ வெனுடைய செயலான முறைமையைக்‌ கண்டு நிற்க, 
ஆணவமும்‌ மாயாமலமுமாகிய இவற்றுடனே மேலும்‌ ஆகாமியமாகி 
வரும்‌ வலியவினையும்‌ இல்லையாம்‌ என்ற ௮. சிவனுடனே எ&பவிச்து 
அட்தப்படியே ஒழு நிற்க என்றதாம்‌ ; ௮௮ யான்‌ செய்தேன்‌ பிறர்‌ 
செய்தார்‌, என்ன, யான்‌ என்பதின்றி நிற்க என்றதாம்‌ : அப்படி. 
செருக்கற்று நிற்க, இருவருள்‌ தாரகமாம்‌ என அறிக ?? என்பது 
பாண்டி, விநத்தி. 

2. அமைச்சரொடு அரசன்‌ வந்தான்‌ என்றாற்போல, மலமாயை தன்‌ * 
ஜொடு என்றவிடத்து நிற்கும்‌ ஒடு ஒருவினை ஒட; அதனால்‌ இன்று 
என ஒருமைவினை வந்தத என்பதாம்‌, வல்வினை எழுவாய்‌, இன்று 
பயனிலை, 

8. உவமைக்கு ஓதியது அவனே தானே ஆகிய என்பது. பொருள்‌ 
ஆன்மா ; ஏகனகி நிற்பது பொருளுக்‌ கேரதியது, அவனேதானே 
ஏகனுகிய அந்நெறி, தானே அவனே ஏகனாகி இறைபணி நீற்க என 


அமைவது காண்க, 


304 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


!ஈண்டொற்றுமைப்‌ படுதலாவது,* குடமுடைந்தவழிக்‌ குடர்‌ 
காயமும்‌ ஆகாயமும்‌ போல ஒருபோருளாய்‌ ஒற்றுமைப்படுதலோ, 
அன்றிக்‌ குற்றியை மகனென்பது போலத்‌ திரிவுகாட்சியான்‌ ஒற்‌ 
அமைப்படுதலோ, அன்றி: மண்ணே குடமென்பது போல ஒன்று 
திரிந்தோன்றாய்‌ ஒற்றுமைப்படுதலோ, அன்றி வெள்ளையும்‌ தாமரை 
யும்‌ போலக்‌ குணகுணித்‌ தன்மையான்‌ ஒற்அுமைப்படுதலோ 
அன்றித்‌ இயும்‌ இரும்பும்‌ போல ஒன்றினொன்று விரவுதலான்‌ ஒற்ற 
மைப்படுதலோ, அன்றிப்‌ பாலும்‌ நீரும்போலப்‌ பிரிக்கப்படாத சையோ 
கத்தான்‌ ஒற்அமைப்படுதலோ, அன்றிக்‌ கருடனும்‌ மாந்திரிகனும்‌ 
போலப்‌ பாவனை மாத்திரையான்‌ ஒற்றுமைப்படுதலோ, அன்றிக்‌ 
காய்ந்த இரும்பின்‌ கீர்‌ போல ஒன்றினொன்அ இலயமாய்‌ ஒற்றுமைப்‌ 
 படுதலோ, அன்றிப்‌ பேயும்‌ பேய்பிடியுண்டவனும்போல ஆவேசத்தான்‌ 
ஓ.ற்றுமைப்படுதலோ, அன்றி இக்தனத்தின்‌ எரி போல விளங்கா 
மையான்‌ ஒற்அமைப்படுதலோ, அன்றி ஞாயிற்றின்‌ ஒளியின்‌ விளக்‌ 
கொளி போலச்‌ சத்தி கேட்டு நிற்றலான்‌ ஒற்றுமைப்படுதலோ, 
அன்றித்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ போல இன்பநுகர்ச்சி மாத்திரையான்‌ 
ஓற்‌அமைப்படுதலோ, அன்றி ஈட்டரரிருவர்‌ போல நட்புமிகு தியான்‌ 
ஓ.றறுமைப்படுதலோ; அன்றி ஆவும்‌ ஆமாவும்‌ போல ஒப்புமை 
மாத்திரையான்‌ ஒற்அமைப்படுதலோ என்று, அவ்வச்‌ சமயவாதிகள்‌ 
மதம்‌ பற்றி நிகழும்‌ இன்னோரன்ன ஐயப்பாடுகளை யெல்லாம்‌ 
நீக்குதற்‌ பொருட்டு, அவனே தானே யாகிய அந்நெறி யென உவமை 
யெடுத்துக்காட்டி யே தினார்‌. ஈண்டுக்‌ கூறிய ஒற்றுமைக்கண்படும்‌ 
இயைபாவ தென்னையெனின்‌ அது வருகின்ற சூத்திரத்திற்‌ பெறப்‌ 
படும்‌. 


இத.னுள்‌ அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி என்றது ஓர்‌ 
அதிகரணம்‌; இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே 
அன்ற ஓர்‌ அதிகரணம்‌ ; ஆக இரண்டு அதிகரணத்தது இச்‌ சூத்திரம்‌ 
என்று உணர்க. 


1. ஒத்அமையென்பத ஒரு பொருளாய்‌ ஒற்றுமைப்‌ படுவது, ஒன்று 
இரிக்‌ூ சான்றாய்‌ ஒற்றுமைப்படுதல்‌ முதல்‌ ஒப்புமையான்‌ ஒற்றுமைப்‌ 
படுதல்‌ ஈறாகப்‌ பலவேறு வகை இருப்பதால்‌ அவற்றை இங்கே 
தனித்தனியே எடுத்து இவ்வுரைகாரர்‌ விளக்கிச்‌ காட்டும்‌ திறம்‌ 
அநிர்துணரத்தக்கத. 


பயனியல்‌ 305 


முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 

ஈண்டுப்‌ பரமேசுரன்‌ இவ்வான்மாவாய்‌ நின்ற முறைமையான்‌ அவ . 
னிடத்து ஏகனாகி நிற்கவென்றது 

என்றது மேற்கோள்‌. - 

னது தவிற ப்ர வேனின்‌, ஞானம்‌ பிரகாசித்து முதற்‌ பொருளைக்‌ 
காண்டல்‌ மாத்திரையே வீடூபேற்றிற்கு அமையுமேனச்‌ சிவ சமவாத 
சைவர்‌! முதலியோர்‌ மதம்‌ பற்றி நிகழும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்திரத்‌ 
தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்து உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) வெளிப்படை. 

ஏது 

அவ்வாறு நிற்கவே யான்‌ எனது என்னும்‌ செருக்கற்று அவனது 
சீபாதந்தை அணையுமாகலான்‌ 

என்றது ஏது. என்நுதலிற்றோ வேனின்‌, அஃது எற்றுக்கு என்‌ 
பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) அங்ஙனம்‌ ஒற்‌அமைப்பட்டு நின்றாலே யானும்‌ என 
தும்‌ எனப்‌ பகுத்து நிற்கும்‌ மயக்கவுணர்விற்கு ஏதுவாய மலம்‌ நீங்கி 
அம்முதல்வன து இருவடியாயெ சிவானந்தத்தைப்‌ பெறுமாகலான்‌ 
A A தடட டட ட்ட 

1, “(இவ்வா றொழுகும்‌ இனைய வுயிர்க்கு, முன்னோன்‌ தனது முதிரொளி 
ஞானம்‌, அறியாப்‌ பச்சைச்‌ றெ புழுக்‌ கவர்ர்‌அ, வண்டென உயிரைக்‌ 
கொண்டிடும்‌ ?? (சங்கற்‌. சீவசம. சங்கம்‌. 8-11) என்பது சிவசம 
வாதி கொள்கை, 

2, ஸ்ரீசு. தேசிகர்‌ உரை: ஈண்ட இவ்விரண்டதிகரணத்துள்‌ வைத்து 
இம்‌ முதலதிகரணத்து ; பாமேசுரன்‌--ஞானக்கண்ணால்‌ காணப்‌ 
பட்ட அம்‌ முதல்வன்‌ ; இல்வான்மாவாய்‌--பெத்த நிலையில்‌ உட 
னாய்‌ நின்று அறியவும்‌ வேறு காணப்பமொறின்றி யானே அறிக்‌ 
தேன்‌ என்னும்படி உயிர்‌ தானேயாய்‌, நீன்ற முறைமையான்‌— 
ஒற்றுமைப்பட்டு உயிரின்‌ வழி நின்ற முறைமை போல ; அவனிட்த்து 
ஏகனாகி ஈண்டு உயிர்‌ அம்‌ மு.தல்வனோட உடனாய்‌ நின்று அறி 
யினும்‌ தான்‌ என வேறு காணப்பமொறு இன்றி அவனோடு ஒற்‌ 
அமைப்பட்டு ; நிற்க என்றது-ிற்க என்க, 


39 


806 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


அச்செருக்‌ கறுதிக்குக்‌ காரணமாதல்‌ பற்றி ஈண்டுப்‌ பாமேசுரன்‌ இவ்‌ 
வான்மாவாய்‌ நின்ற முறைமையான்‌ அவனிடத்து ஏகனாகி நிற்கவேன 
மேற்கொண்டது எ-று. 

அவ்வாறு நில்லாதவழி மலம்‌ அறாது; அஃது அருதவழிச்‌ 
போதத்தை அணைதல்‌ பெறப்படாது என்பார்‌ நிற்கவே யெனத்‌ தேற்‌ 
றேகாரத்தாற்‌ கூறினார்‌. 

யான்‌ எனப்படுவது ஞாதரு. எனது எனப்படுவன ஞான 
ஜேயங்கள்‌. 

ஆறாவது பண்பின்‌ கிழமையும்‌ உணர்ச்சிக்‌ இழமையும்‌! பற்றி 
வந்தது. a 

ஒருமை தனித்தனி சென்று இயையும்‌.” 

செருக்கு ஆகுபெயர்‌,” 

அற்று அணையும்‌ என்றது மழை பெய்து குளநிறையும்‌ என்றாற்‌ 
போலக்‌ காரணகாரியப்‌ பொருள்பற்றி வந்த செயவனெச்சத்‌ திரிபு.” 

உதாரணம்‌ 


நானவனேன்‌ நெண்ணீனர்க்கு நாடுமுள முண்டாதல்‌ 
தானெனவொன்‌ நின்றியே தானதுவாய்‌--நானெனவொன்‌ 
றில்லென்று தானே யெனுமவரைத்‌ தன்னடிவைத்‌ 
தில்லென்று தானா மிறை. 


என்பது உதாரணம்‌. என்நுதலிற்றோ வெனின்‌, அங்ஙனம்‌ பகுத்து 


1, அசிரியர்‌ தோல்காப்பியனார்‌ ஆறாம்‌ வேற்றுமைக்கு ஓதியவற்றுள்‌ 
சாட்டிய * இயற்கையின்‌ ?? என்ற இயற்கைச்‌ இழமையில்‌ அடங்கு 
வது உணர்ச்சக்குழமை; சாத்‌ சனது அறிவு என்றாற்போல, 

2. எனது என்னும்‌ ஒருமை ஞானத்தையும்‌ ஞோயத்தையும்‌ குறித்து 
நிற்பதால்‌, எனது ஞானம்‌, எனது ஞோயம்‌ எனத்‌ தனித்தனிச்‌ 
சென்று இயையும்‌ என்றார்‌. 

3. செருக்குக்கு எதுவாயெ மலத்தைக்‌ குறிப்பதால்‌ ஆகுபெயராயிற்று, 

4, மழை பெய்து குளம்‌ நிறையும்‌ என்ற விடத்துப்‌ பெய்ய என்னும்‌ 
செயலெனெச்சம்‌ பெய்து எனச்‌ செய்தென்னும்‌ எச்சமாய்‌ நின்றாற்‌ 
போல அத அணையும்‌ என வரவேண்டியது அற்று அணையும்‌ என 


வச்சது என்பதாம்‌, / 
௩ 


பயனியல்‌ - 807 


நின்று உணரும்‌ உணர்வை மயக்கவுணர்வு என்றது என்னை என்பாரை 
நோக்கி ஏதுவை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று.” 


(இ-ள்‌) நான்‌ அவன்‌ என்று எண்ணினர்க்கும்‌ நாடும்‌ உளம்‌ 
உண்டாதல்‌ தான்‌ என ஒன்று இன்றியே தான்‌ அது ஆய்‌--யானென்‌ 
அம்‌ அவனென்றும்‌ ஞாதிரு ஞோயங்களைப்‌ பகுத்துணரந்து நிற்பார்க்‌ 
கும்‌ யானேயென நிற்பார்க்குப்‌ போல அவ்வா எண்ணுகின்ற உயி 
ருணர்வு முனைத்துத்‌ தோன்றுமாகலான்‌, அவ்வழித்‌ தான்‌ என்று ஒரு 
முதல்‌ காணப்படுமாு இன்றித்‌ தான்‌ அவ்வுணர்வேயாய்‌ ; ? 


நான்‌ என ஒன்று இல்‌ என்று தானே எனுமவரைத்‌ * தன்‌ அடி 
யில்‌ என்று வைத்து தான்‌ ஆம்‌ இறை-— இனி யான்‌ என்று ஒரு முதல்‌ 


1. இவ்வெண்பாவின்‌ கருத்தைக்‌ கூறலுற்ற பாண்டிப்பேநமாள்‌ 
₹ அன்மபோதம்‌ £விக்குமிடத்‌ அப்‌ பாசங்களையொழிர்து சீவியாது ; 
அப்படிச்‌ சிவிக்குமிடத்‌ அ ஆன்மாவும்‌ ௮வற்றினுடைய சொரூபங்க 
ளாயே நிற்குமாதலால்‌ ௮வற்றினுடைய உண்மையைப்‌ பார்க்குயிட,த்‌ 
அச்‌ வெருபத்தையொழிர்து நீங்கவொண்ணாது ; ஆகையால்‌ தன்‌ 
னுடைய பணி அவனுடைய பணி என்னுமிடத்துச்‌ செவரூபமாயே 
நிற்கும்‌ என்பது கூ றுஇன்றது ?? என்று உரைக்கின்றார்‌, 

2. நான்‌ அவனுக்குச்‌ செய்தேன்‌, அவன்‌ எனக்குச்‌ செய்தான்‌ என்று 
கருதமவர்க்குக்‌ கருதத்தக்க ஆன்மபோதம்‌ உண்டாம்‌ ; அப்படி 
ஆன்மபோதம்‌ 9 விக்குமாதலாலே சிவன்‌ தான்‌ என்கைக்கு ஏகதேச 
மும்‌ அவ்விடத்து இல்லையாய்‌ அர்த ஆன்மாவிலே ஆன்மாவாய்‌ 
நிற்பன்‌ ; என்றது யான்‌ செய்தேன்‌, பிறர்‌ செய்தார்‌, என்ன, 
யான்‌ என்போர்க்கு ஆன்மபோதமே வித்து நிற்பது, அப்படி ஆன்ம 
போதம்‌ ஒவிக்குமிடத்‌ தச்‌ வென்‌ தோன்றாமல்‌ நிற்பன்‌ என்றுமாம்‌ 
பாண்டி. விருத்தி, 

3. யானென ஒன்றில்லை, எல்லாம்‌ சிவன்‌ தானே என்னுமவர்‌ 
களை; என்றது, கானும்‌ பிறர்க்குச்‌ செய்யமாட்டேன்‌, பிறரும்‌ 
எனக்குச்‌ செய்யமாட்டார்‌, என்னும்‌ இல்லை, பிறரதும்‌ இல்லை, 
கான்‌ செய்வதும்‌ ஒன்றில்லை, பிறர்‌ செய்வதும்‌ ஒன்றும்‌ இல்லை, 
எனக்குச்‌ செய்லானும்‌ வனே, எல்லாம்‌ சிவனுடைய செயலே, 
பிறர்க்குச்‌ செய்வானும்‌ சவனே என கிற்கின்றவர்களை என்றதாம்‌. 


808 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


காணப்படுமாறில்லை என்று உணர்ந்து. முழுவதும்‌ தானேயெனக்‌ 
காணும்‌ தெளிவுடையாரை அவ்வாறே வேறு காணப்படுமாறு இல்லை 
யென்று தனது திருவடி. வியாபகத்துள்‌ அடக்கி நிற்கச்‌ செய்து 
அவ்வாறே யாவன்‌ முதல்வன்‌! எ-று. 

ஆய்‌ ஆம்‌ என வியையும்‌. ஆயாமேன்புழிச்‌ செய்தெனச்சம்‌ 
“நன்ளார்க்கு ஈஞ்சொத்து ஈட்டார்க்கு அமிழ்து ஒக்கும்‌ இவன்‌ ”” 
என்றாற்போலத்‌ தன்‌ வினையாதல்‌ 2 உணர நின்றது. 

நாடும்‌ உளம்‌ உண்டாயவழித்‌ தான்‌ இலனாதலும்‌, அஃது இல்‌ 
வழித்தான்‌ உளனாதலும்‌ யாங்கனம்‌ பெ.றுதுமெனிழ்‌ காட்டுதும்‌ :- தால 
வொளியாயெ கண்னெளியும்‌ சூக்கும வொளியாகிய விளக்கொளியும்‌ 
அத்துவிதமாய்க்‌ கலந்து நிற்கும்‌ நிலை உற்று கோக்க வல்லார்க்குப்‌ பிரித்‌ 
தறிய வாராமையின்‌, கண்ணொளியாகக்‌ காணுங்கால்‌ காணும்‌ தன்‌ 
மையே முனைத்துத்‌ தோன்றுமாகலின்‌, அவ்வழி விளக்கொளி இரும்‌ 
அம்‌ இல்லைத்தானே ? அன்றி விளக்கொளியாகக்‌ காணுங்கால்‌ காட்டும்‌ 
தன்மையே முனைத்துத்‌ தோன்றுமாகலின்‌ அவ்வழிக்‌ கண்ணொளி 
இரும்‌ தும்‌ இல்லைத்தானே ? இனிக்‌ கண்ணொளியும்‌ விளக்கொளியும்‌ 
எனப்‌ பகுத்துக்‌ காணப்புகினும்‌ காணும்‌ தன்மையே முற்பட்டுத்‌ 
சோன்றுதலின்‌, அவ்வழி விளக்கொளி இரிவு புலனாகக்‌ காட்டுப்படுவ 
தல்ல.து தெளிவு புலனாகக்‌ காட்சிப்படுமாறில்லை ; அதுபோலத்‌ தூல 
அறிவாயெ உயிரும்‌ சூக்கும அறிவாகிய சிவமும்‌ அத்துவிதமாய்க்‌ 
கலந்து நிற்கும்‌ நிலையும்‌ பிரித்தறிய வாராமையின்‌ ஆண்டும்‌ இவ்வாறே . 

கண்டுகொள்க. 


1. அப்படி. வபோதம்‌ சவித்தலையுடையவர்களைச்‌ தன்னுடைய திரு 
வடியிலே அடக்க்கொண்டு இவனுடைய செயலெல்லாம்‌ தன்னு 
டைய செயலென்றும்‌ இவனுக்குச்‌ செய்வதெல்லாம்‌ தனக்குச்‌ 
செய்வதென்றும்‌ அவனுடைய போதம்‌ இல்லையென்றும்‌ தானாய்‌ 
நிற்பன்‌ வென்‌; இது சம்பிரதாய திட்டியால்‌ அறிவித்தது என 
அறிக-— பாண்டி. விநத்தி. 

2. ஈஞ்சொத்தற்கும்‌ அமிழ்து ஓத தற்கும்‌ வினை முதல்‌ £ இவனே '? 
ஆவதுபோல, தான்‌ ௮து வாய்‌ என்றவிடத்து ஆதற்கும்‌, தானாம்‌ 
என்றவிடத்து ஆதற்கும்‌ வினைமுதல்‌ “£ இறை ?? என்பு. 

8. “உயிராய்க்‌ காணுங்கால்‌ சிவமில்லை, சவெமாய்க்‌ காணுங்கால்‌ 
உயிரில்லை ; இரண்மொய்க்‌ காணப்புனும்‌ தற்போதம்‌ முற்பட்டு 


பயனியல்‌ 809 


எண்ணினர்க்கும்‌ என இறந்தது தழீஇய எச்சவும்மை சந்தி 
நோக்கி மகரங்‌ கெட்டு நின்றது. 

இக்கருத்துப்பற்றி யன்றே 1“ கண்ணொளி விளக்கன்சோதி 
கலந்‌ இிடுங்‌ கருத்தொன்‌ றன்றே ”' எனவும்‌ “ “ காண்பானுங்‌ காட்டு 
வ.துங்‌ காண்ப துவு நீத்துண்மை, காண்பார்கள்‌ ஈன்முத்தி காணார்கள்‌ 
காண்பாலும்‌, காட்டுவதும்‌ காண்பதுவும்‌ தண்கடச்தைச்‌ சம்பந்‌ 


்‌ எனவும்‌ கூறினார்‌ புடைநாலா 


தன்‌, வாட்டுகெறி வாரா தவர்‌? 
சிரியரும்‌. 

அற்றேல்‌, இவ்விரண்டனுள்‌ யாது திரிவுகாட்டு 2 யாத தெளிவு 
காட்சி? எனின்‌ : கண்ணொளியோடு கூடிய வழியும்‌, இது விளக்‌ 
கொளி இது ஞாயிற்றொளி இது திக்களொளி என அவ்வப்பெற்றிய 
வேயாய்க்‌ காணப்படும்‌ விளக்கொளி முதலியவற்றின்‌ காட்டு தெளிவு 
காட்சி யெனவும்‌, அவ்வொளிகளோடு கூடிய வழி, அவ்வாறு ஒரு 
பெற்றித்தாய்க்‌ காணப்படாத கண்ணொளியை வேறு காண்டல்‌ திரிவு 
காட்சி யெனவும்‌ கண்கூடாக விளங்கிக்‌ கடத்தலின்‌, இவ்வாறே 
பொருளினும்‌ வைத்து உணர்ச்துகொள்க. இவ்வாறன்றி, விளக்கொளி 
முன்னர்க்‌ கண்ணொளி சத்தி மடங்கிப்‌ போதலின்‌ ௮து விளக்கொளி 
யைப்‌ போலக்‌ காட்சிப்‌ புலனாகாதாயிற்று என்னாமோ வெனின்‌: என்‌ 
னம்‌ : என்னை? கண்ணொளி சத்தி மடங்கிற்றாமின்‌ விளக்கொளி 
காட்டுப்‌ புலனாதல்‌ பிரிதொன்றால்‌ பெறப்படாமையின்‌. அற்றேல்‌, 
மின்மினிச்‌ துணையாயிலும்‌ தானே விளங்கும்‌ இயல்பில்லாத கண்‌ 
ணுக்கு ஒளிக்குணம்‌ உண்டென்பததற்குப்‌ பிரமாணம்‌ என்னையெனின்‌? 
அறியாது கடாயினாய்‌ : ஆகாயத்தின்‌ கண்ணதாகிய சத்த குணம்‌ 
'வியஞ்சகத்தானன் றித்‌ இனைத்‌துணையானும்‌ தானென விளங்குமாறு 
இன்மையின்‌ அதுபற்றி எதிரொலிவடிவாய அவ்வோசையை ஆகா 
யத்தின்‌ குணமன்று வியஞ்சகப்‌ பொருளின்‌ குணம்‌ என்பார்‌ யாரும்‌ 
இல்லை. அதுபோலக்‌ கண்ணின்‌ கண்ணதாகிய ஒளியும்‌ வியஞ்சக 


நிற்றலின்‌, அவ்வழியும்‌ வெம்‌ ஐயக்காட்சிக்குப்‌ புலனாய்‌ நிற்ப சல்ல.ஆ 
தெளிவுச்‌ காட்சிக்குப்‌ புலனாய்‌ நிற்குமாறில்லை ; ஆகலான்‌, நான்‌ 
அவன்‌ என்ற எண்ணினர்க்த நாடுழளம்‌ உண்டாதல்‌, தான்‌ என 
ஒன்று இன்றியே தான்‌ அதுவாய்‌ '? என்றார்‌--சிவஞான பாடியம்‌, 
1. சிவப்பிரகாசம்‌, உண்மை--8. 
2. விறுவேண்பா--11, 


510 சிவஞான போத்‌ மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முள்வழி விளங்கி அல்லுழி விளங்காமை மாத்திரையே, பிறிதில்லை 
ஆகலான்‌, அதனைக்‌ கண்ணின்‌ குணமன்று என்றல்‌ அறிவிலாதார்‌ 
கூற்றேயாம்‌ எனவும்‌, அக்‌ கண்ணொளியாவது தன்னை விளக்குதற்கு 
உரிய வியஞ்சகப்‌ பொருள்‌ ஏகதேசமாயின்‌ ஏகதேசமாய்‌ விளங்கியும்‌ 
அது வியர்பகமாயின்‌ வியாபகமாய்‌ விளங்கியும்‌ நிற்பதோர்‌ இயல்‌ 
பிற்று எனவும்‌ உணர்க. 


அஃது ௮ங்கனமாக, கண்ணொளி விளக்கின்‌ சோதி கலந்திடும்‌ 
என்றற்குப்‌ பிரமாணமென்னை : ஒரு விடயத்தின்‌ வீழ்ந்த பல கண்‌ 
ஜொஜளிகட்குத்‌ தம்முள்‌ இயைபில்லாதவாறு போல ஒருவயிற்பட்ட 
கண்ணொளி விளக்கொளிகட்குத்‌ தம்முள்‌ இயைபில்லை என்றலே. 
பொருத்தமுடைத்துப்‌ போலும்‌ எனின்‌,--௮ஃது அறியாதார்‌ கூற்றே 
யாம்‌ என்றொழிக. என்னை? ஒரு விடயத்தின்‌ வீழ்ந்த கண்ணொளிகள்‌ 
தம்முள்‌ ஒன்றனை ஒன்று காணுமானும்‌ இல்லை, காட்டுமானும்‌ இல்லை; 
ஆகலான்‌ அவை தம்முள்‌ கலத்தற்கு ஓர்‌ இயைபின்று. என்பது 
ஓக்கும்‌. அவ்வாறன் றிக்‌ கண்‌ விளக்கினைக்‌ காண்டலும்‌ விளக்குக்‌ 
கண்ணுக்குக்‌ காட்டலும்‌ ஆகிய இயைபு உண்மையானும்‌, இவ்‌ 
வியைபு தம்முள்‌ பெறப்படாத கண்ணொளி முதலாயின ஈண்டைக்கு 
உவமையாதல்‌ செல்லாமையானும்‌, இந்திரியங்கள்‌ தத்தம்‌ விடயத்‌ 
தோடு இயைந்தன்றிச்‌ சந்நிதி மாத்திரையான்‌ அவற்றை அறிதல்‌ 
செல்லாதென்பது ஆகமங்களுக்‌ கெல்லாம்‌ துணிபு ஆகலானும்‌, அத்‌ 
தன்மைய வாய கண்ணொளி வீளக்கொளிகட்குத்‌ தம்முள்‌ கலப்பில்லை 
என்றல்‌ காண்டல்‌ விரோதமாகலின்‌ இவ்வாறு உவமைக்கு ஓதியன 
வெல்லாம்‌ பொருட்கண்ணும்‌ ஆமாறு உணர்ந்து உய்த்து உரைத்‌ 


அக்கொள்க., ; 


அற்றேல்‌, ஈண்டு எடுத்துக்‌ காட்டிய கண்கள்‌ தம்முள்‌ ஒன்றனை 
ஒன்று காணுமாறு இன்மைபோல உயிர்களும்‌ தம்முள்‌ ஒன்றனை 
ஓன்னு அறியுமாறில்லை போலும்‌ எனின்‌, அறியாது கூறினாய்‌ : கண்‌ 
கள்‌ தம்முள்‌ ஓன்றானொன்௮ காணப்படுமா றில்லை என்றது, விளக்கும்‌ 
விடயமும்‌ காணப்படுமாஅ போல வேறு இயைந்து தனிப்பொரு 
ளாய்க்‌ காணப்படுமாஅ இல்லை என்ற துணையே அன்றிப்‌ பிறிதின்மை 
யின்‌, விளக்கொளியைக்‌ கண்‌ காணுங்கால்‌ அதுவதுவாய்‌ நின்று 


பயனியல்‌ 811 


காணும்‌ பெற்றித்தாய்த்‌ தன்னையும்‌ அவ்விளக்கொளி வண்ணமாய்க்‌ 
காண்டல்‌ உண்டு என்பது கண்கூடாக அறியக்‌ இடத்தலின்‌, ஏனைக்‌ 
கண்களையும்‌ அவ்வாறு காண்டல்‌ அமையுமாகலான்‌, அதுபோலத்‌ தம்‌ 
முள்‌ தனித்து இயைதலில்லாத உயிர்களும்‌ சிவத்தோடியைந்து நின்று 
தம்மையும்‌ பிற உயிர்களையும்‌ இவ்வாறு உணர்தல்‌! அமைவுடைமை 
யான்‌ என்பது 2 * நாடியரன்‌-—றன்னாலே தன்னையுங்‌ கண்டு தமைக்‌ 
காணார்‌ என்னாம்‌ என அறிவார்‌ ”” என்னும்‌, 3 “ தன்னாலே தனையறிர்‌ 
தாற்‌--றன்னையுக்‌ தானே காணும்‌ தான்‌ அதுவாக நின்தே'' என்றும்‌, 
* 6 அதிலறிவடங்கி--மன்னிட வியாபியாய வான்பயன்‌ ரோன்றும்‌ ”' 
என்னும்‌,  ( என்னையுவ்‌ கண்டேன்‌ பிறரையுங்‌ கண்டேன்‌ நின்னிலை 
அனைத்தையுங்‌ கண்டேன்‌ என்னே நின்னைக்‌ காணா. மாந்தர்‌ தம்மை 
யுங்‌ காணாத்‌ தன்மையோரே ”' என்றும்‌ பிறாண்டும்‌ இவ்வாறு ஓதும்‌ 
அஅபவமுடைய தேசிகர்‌ திருவாக்குகளா னம்‌ இவ்வுண்மை உணர்ந்து 
கொள்க. 


முதலதிகரணம்‌ முடிந்தது 


இரண்டாமதிகரணம்‌ 


இனி இறைபணி வழுவாது நிற்கவென்றது, 

என்றது மேற்கோள்‌. 
... என்நுதலிற்றோ வேனின்‌, உடம்பு A அது கோண்ட 
வினைப்பயனும்‌ அதனை அனுபவித்தற்குத்‌ துணைக்காரணமாய்‌ உடன்‌ 
நிற்கும்‌ முயற்சியும்‌ ஒருவாற்றானும்‌ நீக்கலாகாமையின்‌ அவை அவ்வழி 


1. “ஆன்மாவும்‌ பிறவுயிர்களைத்‌ தனித்த முதலாய்ப்‌ பிரித்‌, தறியுமாறு 
இல்லையாயினும்‌ வெத்தைத்‌ தரிசிக்கும்‌ வழித்‌ தான்‌ அதுவாய்‌ நின்று 
தன்னை அறியுமாறு போலப்‌ பிறவுயிர்களையும்‌ ௮ச்சிவத்தின்‌ வண்ண 
மாய்கீ கண்டறிதல்‌ அமைவுடைத்‌ அ -—சிவதானபாடியம்‌. 

2. 176 பக்கம்‌, - 

8. சிவப்பிரகாசம்‌, உண்மை, 22 

4, gh ப 28 


5. பட்டினத்துப்பிள்ளையார்‌, திருவிடை, ழம்மணிக்கோ, 18 


518 .. சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஏகனாகி நிற்றற்குத்‌ தடையாதலைக்‌ கடக்குமாறில்லை போலும்‌ எனச்‌ 
சுத்தசைவர்‌ ஈறாயினார்‌ மதம்‌ பற்றி நிகழும்‌ கடாவை ஆசங்கித்துச்‌ சூத்‌ 
திரத்தின்‌ இரண்டாங்கூற்றைக்‌ கண்ணமித்து உரைத்து மேற்கோடல்‌ 
துதலிற்று." 

(இ-ள்‌) வெளிப்படை. 

நிற்றலாவது சலியாது நிலைபெறுதல்‌ என்பார்‌ வழுவாது நிற்க 
என்றார்‌. 

ஈண்டு இறைபணி யென்றது யாதெனில்‌, அஃது ஆசிரியா்‌ 
தாமே முன்னர்த்‌ தெரித்து உரைக்கன்றமையின்‌ இனிது விளங்கும்‌. 

ஏது 

அவன்‌ அருளாலல்லது ஒன்றையும்‌ செய்யானாகவே அஞ்ஞான 
கன்மம்‌ பிரவேசியா வாகலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வெனின்‌, ஏகனாகி நிற்றலே அமையும்‌, இறைபணி 
நிற்றல்‌ எற்றுக்கு என்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) தன்‌ செய்திக்கு முதல்வன்‌ செய்தியை இன்றியமை 
யாத ஆன்மாச்‌ செய்வனவெல்லாம்‌ அவன்‌ அருளின்‌ வழி நின்று 
செய்யுமாயின்‌ * மாயேயமும்‌ கன்மமும்‌ ஏகனாூ நிற்றற்குத்‌ தடை 


1. முதலதிகரணத்தில்‌ “ ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிச்‌ 
இன்றுழி அதன்கண்‌ விளங்கும்‌ ஞாதிரு ஞான ஜேயப்‌ பகுப்பு 
இறக்து நின்று உச்சறித்தாலன்றி மலவா சனை அறாமையால்‌ ௮ஃ து 
அறும்‌ வண்ணம்‌ முதல்வணிடத்‌.து ஏகனாஇ நிற்றல்வேண்டும்‌ என 
மலவாசனை. அறுதற்கு உபாயம்‌ கூறப்பட்டது என்றும்‌, ஏனை மாயா 
கன்ம வாசனையறுதற்கு உபாயம்‌ கூறுதற்கெழுக்கது இரண்டாம்‌ 
அதிகரணம்‌ ?? என்றும்‌ சிவஜானபாடியத்தில்‌ இவ்வுரைகாரர்‌ கூறு 
வது காண்க, 

2. ஸ்ரீ சு. தே. உரை: இறைபணி-- அம்மு தல்வன்‌ அருள்வழி: வழ 
வாது நிற்க என்றது--சலியாமல்‌ நிற்க என்பதாம்‌, 

8. அவன்‌ அருளின்வழி நின்று செய்வது ஆன்மாவின்‌ சுதர்திரத்‌ அக்கு 
இழுக்கன்றோ என்று எழுந்ததோர்‌ ஐயத்தைச்‌ “£ சவொனம்த த்தை 
அனுபவித்தந்கு எதுவாய இறை பணி நீற்கை தன்‌ இச்சைவழி 
நித்தலேயாம்‌ ; ஆகலின்‌, அத சுதம்‌திரமேயாம்‌ ?? எனச்‌ சிவநான 
பாடியம்‌ கூறுன்ற அ, 


பயனியல்‌ 315 


யாய்‌ வந்து தாக்கா; ஆகலான்‌, அவை தாக்காமைப்பொருட்டுச்‌ செய்‌ 
யப்படும்‌ உபாயமாதல்‌ பற்றி இன்‌ இறைபணி வழுவாது நிற்கவென 
மேற்கொண்டது என்க, 


அஞ்ஞான கன்மம்‌ 1 உம்மைத்தொகை. : மலமின்றாதல்‌ மேற்‌ 
பெறப்பட்டமையின்‌ 2 ஈண்டு அஞ்ஞானம்‌ என்றது மாயையின்‌ 
காரியமாகிய மயக்கத்தை: என்பது பெற்றாம்‌, உடம்பு நிக்கும்‌ 
அளவும்‌ அவை மாய்வன அன்மையின்‌ அறுமென்னாது பிரவேசியா 


வென்றார்‌. 
உதாரணம்‌ 


நாமல்ல விந்திரிய நம்வழியி னல்லவழி 
நாமல்ல நாமு மரனுடைமை--யாமென்னில்‌ 
எத்தனுவி னின்று மிறைபணியார்க்‌* சில்லைவினை 
முற்செய்வினை யுந்தருவான்‌ முன்‌ 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, உடம்போடு நீற்பார்‌ நுகர்தற்கு வேண்டப்‌ 
படும்‌ பிராரத்த வினையும்‌ அதுபற்றி யேறும்‌ ஆகாமிய வினையும்‌ ஒருதலை 


1, அஞ்ஞானகன்மம்‌, அஞ்ஞானமும்‌ கன்மமும்‌ என விறிதலால்‌ உம்மைத்‌ 
தொகையென்றார்‌. அஞ்ஞானம்‌ மாயைமேல்‌ நின்றது, 
முதல்‌ அதிகரணத்தில்‌ மலவாசனையறுதல்‌ கூறப்பட்ளெ ௮. 

8, “மலமாய்‌ மாயை மயக்கமும்‌ செய்யுமன்ஹே? (சிவ. சித்தி, ஏ: 58) 
என்று அருணந்தி சிவனார்‌ உரைப்பது காண்க, 
.4, இறைபணியாகீத, இல்லைவினை என்று பாண்டிப்பேநமர்ள்‌ பாடங்‌ 

கொள்வர்‌, அதனால்‌ அவர்‌ கூறும்‌ உரை வருமாறு :-இர்திரியங்கள்‌ 
யாவையும்‌ நாமல்ல ; இர்திரியங்கன்‌ விடயத்தின்மேற்‌ செல்லுன்ற 
செலவும்‌ ஈம்முடைய செயலல்ல ; நாமும்‌ ஈமக்கென ஒரு சுதந்திர 
முடையமல்ல ; வெனுடைய அடிமையாவேம்‌ என்று சொல்லிட, 
காம்‌ எந்தத்‌ தேகத்தை எடுத்தோம்‌ அர்தத்‌ தேகத்தே தானும்‌ எம்‌ 
முடன்‌ கூடி நின்று முன்புசெய்த வினைகளை அறிர்‌து புசிக்குமிடத்‌ 


N 


40 


814 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உண்மையின்‌, இறைபணி நிற்றல்‌ பற்றி அவை பிரவேசியா என்றல்‌ 
அமைவு உடைத்தன்று போலும்‌ என்பாரை நோக்கி ஏதுவை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. / 


(இ-ள்‌) இந்திரியம்‌ நாமல்ல--வினைகளை நகர்தற்கும்‌ ஈட்டு 
தற்கும்‌ கருவியாகிய இக்திரியங்கள்‌ மாயேயமாவனவன்றி யாமாவன 
வல்ல; ௩ம்‌ வழியின்‌ அல்ல-அவை தொழிற்படுதலும்‌ முதல்வன்‌ 
வயத்தனவன்றி ஈம்‌ வயத்தனவல்ல ; வழி நாம்‌ அல்ல ஈம்‌ வழியின்‌ 
அல்ல--வினை நிகழ்ச்சிக்கு வாயிலாகிய விடயாதிகளும்‌ அவ்விந்‌ திரி 
யங்கள்‌ போல மாயேயமாவனவன்றி யாமாவனவல்ல; அவை சேட்‌ 
டித்தலும்‌ முதல்வன்‌ வயத்தனவன்றி நம்‌ வயத்தனவல்ல ; நாமும்‌ 
அரன்‌ உடைமையாம்‌--அவ.ற்றோடு இயைந்து நின்று வினைகளை ஈட்டு 
தற்கும்‌ துகர்தற்கும்‌ வினமுதலாகிய யாமும்‌, ஞானச்‌ . செய்திகளை 
முதல்வன்‌ விளக்கிய வழி விளங்கி அல்லுழி விளங்குமா அ இன்மை 
யான்‌, அம்முதல்வன்‌ வயத்தராவேமல்லது ௬தந்திரராவேமல்லேம்‌ ; 
என்னில்‌_—என்அ இங்கனம்‌ பசுபாசங்களது இயல்பை உள்ள 
வாறு உணர்ந்து செய்வனவெல்லாம்‌ அவனருளின்‌ வழி நின்று 
செய்யும்‌ செயலாகக்‌ கண்டுகொண்டு இருப்பாராயின்‌ ; இறை பணி 
யார்க்கு எத்தனுவின்‌ நின்றும்‌ வினை இல்லை--இவ்வடிமைத்‌ திற 


அக்‌ கூட்வோனுடைய அருளே தாரகமாக நில்‌; நீ செய்யும்‌ செய 
லெல்லாம்‌ இறைவன்‌ செயலென்று வை; மேல்‌ ஆகாமிய கன்மம்‌ 
ஏரு எ-று. இணி, நாம்‌ அல்ல இந்திரியம்‌ நம்‌ வழியின்‌ அல்ல வமி 
நாமல்ல நாழம்‌ அரன்‌ உடைமை--யாம்‌ என்னில்‌ ?? இல்லை வினை 
யென்றும்‌, அப்படி நிற்கக்‌ கூடாதாஇல்‌ முன்‌ எத்தனுவில்‌ நின்றும்‌ 
முற்செய்வினையும்‌ தருவான்‌ இறைபணியாற்கு இல்லை வினையென்‌ 
அம்‌ பொருள்‌ உரைப்பினுமாம்‌, எனவே, முன்பு செய்த வினைகள்‌ 
தான்‌ செய்தானாகவும்‌, பிறர்‌ செய்தாரரகவும்‌ கூறுதலால்‌ ஏறியது ; 
அப்படியின்றித்‌ தாம்‌ தாம்‌ செய்த கன்மங்களைப்‌ புசிக்குமிடத்அச்‌ 
இவனே கூட்டிப்‌ புப்பிக்கையால்‌ " அவன்‌ செயலைக்‌ கண்டு நிற்கப்‌ 
பிராரத்தம்‌ புசக்கறதொழிர்து மேலைக்கு வீனையேறாதென்றத- 
பாண்டி. விநத்தி. 


பயனியல்‌ 315 
முடையார்‌ எவ்வுடம்பினின் று எவ்வினைகளைச்‌ செய்யினும்‌ அவர்க்கு 
அவை பந்தமாதலில்லை ; முன்‌ செய்‌ வினையும்‌ தருவான்‌ முன்‌ .ஆம்‌-- 
அவ்வாகாமிய வினையை அவினாபாவமாய்‌ உடன்கொண்டு வருவ 
தாகிய பிராரத்த வினையும்‌ தன்னைக்‌ கூட்டுவிக்கும்‌ முதல்வன்‌ சந்நிதி 
-யில்‌ உடலூழாய்க்‌ கழியும்‌! எ-று. 

௩ம்‌ வழியின்‌ அல்ல என்பது வழி யென்பதனோடுங்‌ கூட்டி 
உரைத்துக்கொள்ளப்படும்‌.” 

மகனன்ு குற்றி என்றாற்போல அன்மைச்சோல்‌ தழுவப்படும்‌ 
பொருண்மேல்‌ நின்றது); 44 அன்மைக்‌ களவி வேறிடத்தான ” 
என்ப.து ஓத்து ஆகலின்‌. 

நின்றும்‌ என்புழி உம்மை இறப்பு ; ஏனை உம்மைகள்‌ இறந்தது 
தழீஇயின. 


1, உடலூழாய்‌ ஒழிவதன்றி அவர்க்கு ஆதல்‌ இல்லை-சிவதானபாடியம்‌. 

2. தருவான்‌ முன்னாம்‌ எனக்கூறிக்கொள்க, ஆம்‌ என்பது சொல்லெச்‌ 
சம்‌-—சீவ. பாடியம்‌. 

8. குற்றியோ மகனோ என்றவிடத்துக்‌ குற்றியென்று அணிர்தவழி, 
மகன்‌ அல்லன்‌ குற்றி என்றும்‌, மகன்‌ அன்ன குற்றி என்றும்‌ இரு 
வகையாக விடை காணப்படும்‌, இதன்கண்‌ அல்லன்‌, அன்று 
என்பவை அன்மைச்சோல்‌ எனப்படும்‌, குற்றியோ மகனோ என்ற 
இரண்டனுள்‌, குற்றியென்பது கொள்ளப்பட்டபோது மகன்‌ என்பது 
மறுக்கப்படும்‌ பொருளும்‌ குற்றி தழுவப்படும்‌ பொருளுமாகும்‌. மகன்‌ 
அல்லன்‌, குற்றி என்றவிடத்‌.த, அன்மைச்சொல்‌ மறுக்கப்படும்‌ பொரு 
ளாூய மகன்‌ மேல்‌ நிற்கிறது ; மகன்‌ அன்று குற்றி என்றவிடத்த, 
அன்மைச்சொல்‌ குற்றியென்ற தழுவப்படும்‌ பொருள்மேல்‌ நிற்கிற அ. 
அதுபோலவே, நாம்‌ அல்ல இந்திரியம்‌ என்றவிடச்து அல்ல என்னும்‌ 
அன்மைச்சொல்‌ தழுவப்படும்‌ பொருளான இட்‌ திறியங்களின்மேல்‌ 
நிற்ப பற்றி, அன்மைச்சோல்‌ தழவப்படூம்‌ பேர்நள்மேல்‌ நின்றது 
என்றார்‌, ஓத்து-ஒதப்பம்‌ விதி, இவ்விதியின்கண்‌, வேறிடத்‌ 
தான என்பது குறிக்கும்‌ வேறிடம்‌, தழுவப்பம்‌ பொருள்‌ என்பது. 

4, தொல்காப்பியம்‌ சோல்‌-—25 


316 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சஞ்சிதவினை திக்கை செய்த மாத்திரையே எரிசேர்ந்த வித்துப்‌ 
போலக்‌ ! கெட்டொழிதலின்‌ ஈண்டு முற்சேய்வினை என்றது ஏற்புழிக்‌ 
கோடலால்‌ பிராரத்தவினை மேற்றாயிற்று, 


தருதல்‌ இடவழுவமைஇ * 


கழியும்‌ என்பது சொல்லெச்சம்‌. உடலாழாய்‌ என்பது அவாய்‌ 


நிலையான்‌ வந்தது. 


உதாரணம்‌ 


சார்ந்தாரைக்‌ காத்த றலைவர்‌ கடனாதல்‌ 

சார்ந்தாரைக்‌ காத்துஞ்‌ சலமிலனாய்ச்‌--சார்ந்தடியார்‌ 
தாந்தானாச்‌ செய்துபிறர்‌ தங்கள்வினை. தான்கொடுத்தல்‌ 
ஆய்ந்தார்முன்‌ செய்வினையு மாங்கு 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, இறைபணியார்க்கு உளவாகிய முற்சேய்‌ 
வினை ஏனையோர்க்குப்‌ போலன்றித்‌ ௫ தருவான்‌ முன்னாய்‌ ஒழியுமாயின்‌ 
அங்ஙனம்‌ இருவேறு வகைப்படச்‌ செய்யும்‌ முதல்வன்‌ நடுவு நிலைமை 


11 


3. 


“£ எல்லையில்‌ பிறவி ஈல்கும்‌ இருவினை எரிசேர்‌ வித்தின்‌ ஒல்லையில்‌ 
அகலும்‌? சிவப்‌, 89, சஞ்சிதம்‌ திக்கையாலும்‌, அகாமியம்‌ ஞானத்‌ 
தாலும்‌ கழிவனவாதலால்‌, அகர்க்தே கழிக்கவேண்டிய பிராரத்த 
வினை கொள்ளப்படுறெ. த. ௮ஃ து உடம்பு உள்ளளவும்‌ இரும்‌ அ பின்‌ 
அதனோடே ஒழிர்‌ போம்‌, 

தருதல்‌ என்பது தன்மை முன்னிலை என்ற இரண்டிடத்திற்கே 
உரியது; அஃது இல்கே தருவான்‌ எனப்‌ படர்க்கைக்கண்‌ வந்தது 
பத்தி இடவழ என்றும்‌, வழுவாயினும்‌ சான்றோர்‌ ழக்கும்‌ 
செய்யுளும்‌ இலக்கணத்‌ அக்கு முதலாதல்பற்றி அமைத்‌ துக்கொள்ளப்‌ 
பவெதனால்‌ அமைதி என்றும்‌ உரைக்கின்றார்‌, 

இறை பணியார்க்கு 'வினை உடலூழாய்க்கழியும்‌ என்றும்‌, ஏனை 
யோர்க்கு உயிரூழாய்‌ நின்று வருத்துமென்றும்‌ சான்றோர்‌ 
அறிவுறுத்‌ துவர்‌, 


பயனியல்‌ 817 


யின்றிக்‌ கோட்டமுடையன்‌ எனப்பட்டு வழுவாம்‌ போலும்‌ என்பாரை 
நோக்கி வழுவன்மை கூறி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) சார்ந்தாரைக்‌ காத்தல்‌ தலைவர்‌ கடன்‌ ஆதல்‌— சார்ந்‌ 
தாரைக்‌ காத்தும்‌ தம்மாட்டு அடைக்கலமெனச்‌ சார்ந்தாரை அவர்க்கு 
வரும்‌ ஏதத்தை நீக்கிக்‌ களைகணுய்‌ நின்று காப்பது தலைமைக்‌ குணம்‌ 
உடையராயினார்க்குக்‌ கடமை ஆகலான்‌ முதல்வன்‌ ஏனையோரை 
ஒழித்துத்‌ தன்னைச்‌ சார்ந்தாரை அங்கனம்‌ பாதுகாப்பானாதியும்‌ ; 
சலம்‌ இலன்‌ ஆய்‌--அதுபற்றிக்‌ கோட்டமுடையன்‌ அல்லனாய்‌ ; 
சார்ந்து அடியார்தாம்‌ தானாச்‌ சேய்து பிறர்‌ தங்கள்‌ வினை தான்‌ கோடுத்‌ 
தல்‌-—தன்னைச்‌ சார்ந்து தன்னடித்தொழில்‌ செய்வார்‌ தன்போல்‌ 
ஆகாமிய வினைத்தொடக்கிலராகச்‌ செய்து பிறர்க்கு வரும்‌ ஆகாமிய 
வினையை அவர்க்குக்‌ கொடுப்பான்‌ ஆகலான்‌; ஆய்ந்து ஆர்‌ முன்‌ 
செய்வினையும்‌ ஆங்கு-—அவ்விருதிறத்தோர்மாட்டும்‌ நுணுகி வந்து 
கூடுவதாய பிராரத்த வினையும்‌ அவ்வாறே செய்வோர்‌ செய்திக்குத்‌ 
தக்க பயனாய்‌ இரு வேறு வகைப்படச்‌ செய்வன்‌ எ-று. 


இறைபணியார்க்கு இல்லை வினை, முற்சேய்வினையும்‌ தருவான்‌ 
முன்‌ என்றது பற்றி ஏனையோர்க்கு நியதி செய்து ஊட்டி இறைபணி 
யார்க்கு வினையின்றாகச்‌ செய்தல்‌ இறைவனுக்கு நடுவு நிலைமை யன்று 
என்பாரை கோக்க, அதனை உடன்பட்டே அமைதி கூஅவாராய்ச்‌ 
சார்ந்தாரைக்‌ காத்தல்‌ தலைவர்‌ கடனெனப்‌ பழமொழி 5 எடுத்துக்காட்டி 
இஃது அவ்வாறு நடுவன்மையும்‌ அன்றென வலியுஅத்துவார்‌ சார்ந்தடி 


1. சார்க்தவர்க்கன்பங்கள்‌ தழைக்கும்‌ வண்ணம்‌ ரேர்ந்தவன்‌—தீந 
ஞானசம்‌. 118: 5. “துன்னையடைர்தார்‌ வினை தீர்ப்பதன்றோ தலையா 
யவர்தம்‌ கடனாவது தான்‌ திரநா, 1:1, ?? 

2, “பத்திப்பேர்‌ வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள்‌ வாய்ப்பாலே போ 
காமே காவாப்‌ பகையறும்‌ வகை நினையா, முத்திக்கே விக்கத்தே 
முடி க்கு முக்குணங்கள்‌ வாய்‌ மூடாஷடா காலந்தக்கரணமும்‌ ஒரு 
கெறியாய்ச்‌ இத்திக்கே உய்த்திட்டுத்‌ இகழ்ட்த மெய்ப்பரம்பொருள்‌ 
சேர்வார்‌ தாமே தாஷகைச்செயும்‌ அவன்‌ ”--திநதான. 126:7. 
சார்ச்‌ த மெய்ஞ்ஞான த்தோர்‌ தானவனாயினார்‌ ??--தீருமந்‌, 1447, 


218 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
யார்‌ தாந்தானாச்சேய்து பிறர்‌ தங்கள்‌ வினை தான்‌ கொடுத்தல்‌ என வேறு 
உவமை எடுத்துக்காட்டினார்‌, சார்ந்தடியார்‌ தாந்தானாச்‌ சேய்து ! பிறர்‌ 
தங்கள்‌ வினை தான்‌ கொடுத்தல்‌ உண்டென்பதாஉம்‌, அது கோட்டம்‌ 
அன்று, நடுவு நிலைமையே யாம்‌ என்பதூஉம்‌ ஏனைச்‌ சமயத்தார்க்கும்‌ 
ஒப்ப முடி.ர்தமையின்‌, அஃது ஈண்டைக்‌ குவமையாயிற்று. 

உம்மை சிறப்பின்கண்‌ வந்தது. 

சலம்‌-வஞ்சனை ; அஃது ஈண்டுக்‌ கோட்டத்தின்மேல்‌ நின்‌ றது, 

சார்ந்தென்னும்‌ வினையெச்சம்‌ அடியாரென்னும்‌ விளைக்குறிப்பு 
மு.ற்றுப்பெயர்‌ கொண்டது... சார்ந்தவென்லும்‌ பெயரெச்சத்‌ தகரம்‌ 
திரிந்து முடிந்த தெனினும்‌ அமையும்‌, 

தாமும்‌ பின்வந்த தானும்‌ 3 அசை. 

ஆதல்‌ கொடுத்தல்‌ என்புழி ஆனுருபு விரித்துரைக்க. 

தானாச்‌ சேய்து என்புழி ஆக்கம்‌ உவமவுருபின்‌ பொருள்‌ குறித்து 
நின்றது. 


பிராரத்தவினை அதிசூக்குமமாய்‌ வருவதா கலீன்‌ அதனியல்பறிதல்‌ 
அரிதென்பார்‌ ஆய்ந்து ஆர்‌ முன்‌ சேய்வினையும்‌ என்றார்‌. 


1. “சார்ந்த என்னும்‌ பெயரெச்சம்‌ ஈறுதிரிர்தது ?— சிவ. பாடியம்‌. 
அடைர்தவர்களை அஞ்சேல்‌ என்று இரட்டிக்கை கருத்தாவுக்கு 
முறைமையாதலாலே அடைந்தவர்களை இரட்சத்‌ தும்‌ அடையா தவர்‌. 
களை இரட்சியா இருப்பினும்‌ அவர்களுடன்‌ வெறுப்பின்றியிருப்பன்‌ ; 
தன்னை அடைக்த அடியார்களைத்‌ தன்னுடைய சொரூபமேயாக்‌இத்‌ 
தன்னையடையாத பிறருடைய வினைகளைப்‌ புசிக்கும்படி கொடுத்‌ தலை 
ஆராய்ச்‌ சவர்களிடத்‌.து மேற்செய்யும்‌ வினை யில்லையாம்‌, அவ்விடத்து 
எ-று அவ்விடத்தென்றது பிராரத்த கன்மம்‌ புசக்குமிடத்து ; 
அஃதாவது, என்னுடைய செயலெல்லாம்‌ உன்னுடைய செயலே 
யென்று, நீ என்னுடைய இடத்தே நின்று செய்விக்ிறாய்‌, செய்‌ 
இன்றாய்‌ என்று தன்‌ பணி அறுக்க என்றதாம்‌] பாண்டி , விநத்தி, 

3, முன்வர்த தான்‌ முதல்வனைக்‌ குறிக்றெது, 


பயனியல்‌ 819 
உம்மை இறந்தது தழீஇயிற்அ. 
ஆர்வினை வினைத்தொகை. ஆய்தல்‌ அப்பொருட்டாதல்‌ மேற்‌ 
காட்டினாம்‌.! 
உதாரணம்‌ 


இங்குளி வாங்குங்‌ கலம்போல ஞானிபான்‌ 
முன்செய்வினை மாயை மூண்டிடினும்‌-—பின்செய்வினை 
மாயையுட னில்லாது மற்றவன்றான்‌ மெய்ப்பொருளே 
ஆயவத னாலுணரு மச்சு 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, இறைபணி நிற்பார்க்குப்‌ பிராரத்தவினை 
தாக்குதல்‌ உண்டேன்பதற்குத்‌ 2 * தினைத்துணையேனும்‌ போறேன்‌ துய 
ராக்கையின்‌ திண்வலையே '” என்றற்‌ றோடக்கத்தான்‌ அவர்‌ கூறும்‌ திரு 
வாக்குக்களே சான்றாகலின்‌, அஃது அவர்க்குச்‌ சேய்வோர்‌ செய்திப்‌ 
பயனாய்‌ ஒழியுமேன்றல்‌ அமையாமையின்‌ அஃதுண்டாகவே அதுபற்றி 
நிகழும்‌ ஆகாமியமும்‌ பிறவிக்கு வித்தாய்‌ நிலைபெறுதல்‌ உண்டூபோலும்‌ 
என்பாரை நோக்கி ஆண்டுப்‌ பிராரத்தவினை தாக்குதற்கு எதுக்கூறி அது 
பற்றிச்‌ சேய்வோர்‌ லால ஒழிதற்கு இழுக்கில்லையேன வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று.” 


(இ-ள்‌) இங்குளி வாங்கும்‌ கலம்‌ போல--தன்பால்‌ வைத்‌ 
தெடுக்கப்பட்டொழிந்த பெருங்காயத்தினின்றும்‌ அதன்‌ வாசத்தை 
வாங்கிக்கொள்ளும்‌ பாசனத்தின்கண்‌ அவ்வாசம்‌ மங்கிப்போய்‌ 


மெலிதாய்க்‌ கர்திக்குமாஅபோல ; ஞானிபால்‌ முன்செய்‌ வினை 


ர, இர்தநூல்‌ பச்சம்‌ 215ல்‌ காண்க. 

திருவாசகம்‌ நீத்தல்‌ : 89. 

8. இத, சஞ்சதெவினை திச்கையிலே போம்‌, பிராரத்தம்‌ புசிக்ச 
வேண்டும்‌, மேல்‌ ஆகாமியம்‌ ஏறாது ஞானவான்களுக்கு என்கின்றது 
பாண்டிப்‌ பேரமாள்‌. 


OS 


820 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மாயை மூண்டிடினும்‌- இறைபணி .நிற்குர்‌ தத்துவஞானிக்குப்‌ பயிற்சி 
வயத்தான்‌ ஒரோவழி : நரடுமுளம்‌ உண்டாதலும்‌ * ? உண்மையின்‌ 
அதுபற்றிப்‌ பிராரத்த வினையும்‌ அதற்கு வாயிலாகிய உடம்பு முதலிய 
மாயேயமும்‌ மக்கிப்போய்‌ வாசனை மாத்திரையாய்‌ மெலிதாய்‌ வந்து 
மூளுமாயினும்‌ ; பின்செய்‌ வினை மாயையுடன்‌ நில்லாது--அம்ஞூட்சி 
பற்றி ஒருதலையாய்‌ கிகழ்வதாகிய ஆகாமிய வினை மேலைக்கு வித்தாய்‌ 
நிலைபெற்று முஅகுதலீன்றித்‌ தனக்கு வாயிலாகிய மாயேயத்தோடு 
கெட்டொழியும்‌ ; அவன்‌ தான்‌ மேய்ப்போருளே ஆய அதனால்‌ மற்று 
அச்சு உணரும்‌--இறைபணி நிற்கும்‌ அவன்‌ சத்தாயுள்ள கிவமேயாய 
வாற்றால்‌ ஒரோவழி அவ்வாசனை பற்றிப்‌ பிறழவரினும்‌ பிறழவொட்‌ 
டாத ௮வ்வச்சனையே நோக்கி கிற்பனாகலான்‌” எ-று. 


ஓளி இருளைத்‌ துரக்குமாறுபோல அவ்வுணர்வு அவ்வாகாமி 
யத்தைத்‌ துரக்கும்‌ என்பதாம்‌. 3 * தொல்லையில்‌ வருதல்‌ போலத்‌ 
தோன்றிரு வினையதுண்டேல்‌--அல்லொளி புரையும்‌ ஞானத்‌ தழலுற 
வழிச்‌ துபோமே '' எனப்‌ புடைநூலாகிரியர்‌ ஓதியதாஉம்‌ அது. 


உளி ஐந்தாம்‌ வேற்றுமை யுருபுபட நின்றது. * “மர்திரவிதியின்‌ 


1. சிவ. போ, 10. அதி. 1, '£ கானவன்‌. ?? 

2. * இக்கையாலே சஞ்சித கன்மங்களைப்‌ புசிக்கப்பட்ட ஞானியிடத்தே 
பெருங்காயத்தை ஒரு பாத்திரத்தே நிறுத்திட்டு வைத்து அந்த 
நிறைக்கு ஓக்ச வாங்‌ விட்டாலும்‌ அதனுடைய நாற்றம்‌ அதனிலே 
நின்றாற்போல முன்புசெய்ததாய்‌ இர்தத்‌ தேகத்துக்கமைர்த பிரா 
ரத்தம்‌ புசக்ன்றதொழிர்‌ அ பின்பு செய்யும்‌ கன்மமும்‌ அதற்கேற்ற 
தேகமும்‌ பொருக்கி மீண்டும்‌ புசித்தற்கும்‌ பிராரத்தம்‌ உண்டாகா ; 
அஃது எத்தாலென்னில்‌, அர்த ஞானிகள்‌ சிவ சொரூபமேயாய்‌ 
நின்றவதனால்‌; ஒன்றையுணரும்‌ அளவில்‌ வெகரணமாய்‌ நின்‌ அணரும்‌ 
ஏபேவித்தலால்‌,?? என்றும்‌, * இப்படி இந்த மூன்று வெண்பா 
வானும்‌ ஆகாமிய கன்மங்களை நீக்கும்‌ முறைமை கூறியவாறறிக 5 
எனவே, தேகாக்தத்தே முத்தியென்பது கூறினாராயிற்று ?? என்றும்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌ கூறுகின்றார்‌. 

8. சிவப்பிரகாசம்‌ உண்மை--19. 

4. திநழநத. 95-0. 


பயனியல்‌ 821 


மரபுளி வழா௮- அந்தணர்‌ வேள்வி” என்றாற்போல முற்றுகரக்‌ 
கேடு இலேசாற்‌ கொள்க." 


வாங்குதற்குச்‌ செயப்படுபொருள்‌ அவாய்நிலையான்‌ வந்தது. 


மூண்டிடினும்‌ எனவே, மூளுதல்‌ ஒருதலையன் ற , என்பது 


பெற்றாம்‌. 


மாயை ஆகுபெயர்‌. 


மற்று வினமா.ற்றின்கண்‌ வந்தது. 


தானேன்பது அநுவதித்தற்கண்‌ வந்த இடைச்சொல்‌. 


பிறழவிடாமைபற்றி மெய்ப்பொருளை அச்சாக உருவகஞ்‌ 


செய்தார்‌. 


} 
ப்‌ 


11 


2 


இங்கு என்னும்‌ சொல்‌ வடசொல்லாதலால்‌ அதனை முற்றுகரமாகக்‌ 
கொண்டு, அது குற்றுகரம்போல இங்தளி என நின்றதுபற்றி, 
இலேசாற்‌ கொள்க எனறார்‌, 

இதனால்‌ கூறிப்‌ போந்தது, சிவாகமங்களில்‌ ஆண்டாண்டு ஞானி 
கட்குப்‌ பிராரத்தவினை தாக்கும்‌ என்றது, இங்குளி வாங்கும்‌ கலத்‌ 
தைப்போல வாதனை மாத்திரையாய்‌ மெலிதாய்‌ வந்து தாக்கும்‌ 
என்னும்‌ துணையே யாகலின்‌, அவ்வாறு வரும்‌ பிராரத்த வாதனை 
துகர்ச்சியின்‌ ஏறும்‌ ஆகாமியவினை அவ்வுணர்வின்‌ முன்னர்க்‌ கெட்‌ 
டொழிவதன்றிப்‌ பிராரத்த நுகர்ச்சியின்‌ ஏறும்‌ ஆகாமியம்‌ போலப்‌ 
பிறவிக்கு வித்தாய்‌ நிலைபெறுமாறு இல்லை என ஆசங்கையை 
நீக்கெயவாறாம்‌ என்௧-— சிவ. பாடியம்‌ ** ஞானிக்கு இருவினைகள்‌ 
சென்றணையா, முற்செய்வினை இங்குத்‌, தங்கப்போம்‌ பாத்திர 
மும்‌ குலாலன்‌ வினை தவிர்ந்த சக்கரமும்‌ கந்தித்துச்‌ சுழலுமாபோல்‌, 
மங்‌இப்போய்‌ வாதனையால்‌ உழல்விக்கும்‌, எல்லா மலங்களும்‌ பின்‌ 
காயமொடு மாயும்‌ ?? (சிவ. சித்தி, 10:6) என அருணந்தி சிவனும்‌, 
“ குவிவாய்த்‌ தசும்புறை யிங்கு ஆங்கு அசும்பறத்‌ துடைத்தும்‌, 
இருங்கடி யிகவாப்‌ பெருங்‌ ஈட னல்லதை, உடையதை யுடையரோ 
மந்றே ” (ஞான. 48: 14-17) என வாக்ச பண்டிதரும்‌ கூறுவன 


காண்க, 


822 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையம்‌ 


உதாரணம்‌ 
நண்ணனல்‌ வேவாத நற்றவர்‌ தம்மினும்‌ 
பண்ணமர மாச்செலுத்தும்‌ பாகரினும்‌--எண்ணி 
அரனடி யோர்பவ ரைம்புலனிற்‌ சென்றும்‌ 
,அவர்திற னீங்கா ரதற்கு 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, முன்‌ செய்வினை மாயை மூண்ட வழி 
யும்‌ அந்நிலையிற்‌ பிறழாது அவ்வச்சினையே உணர்ந்து நிற்றல்‌ யாங்ஙனம்‌ 
என்பாரை நோக்கி உவமை முகத்தான்‌ அதனை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) ௩ண்‌ அனல்‌ வேவாத நற்றவர்‌ தம்மினும்‌ பண்‌ அமர 
மாச்‌ சேலுத்தும்‌ பாகரினும்‌--அங்கித்‌ தம்பனத்தால்‌ ஈண்ணனல்‌ 
வேவாமைக்‌ கேதுவரகிய நற்றவமுடையார்‌ அவ்வனலுட்‌ இடப்‌ 
பினும்‌ தந்‌ திறனின்‌ நீங்காதவா அ போலவும்‌ பண்ணுதல்‌ அமரப்‌ பரிமா 
வூர்தற்குரிய பாகனூல்‌ கற்றுவல்லார்‌ அப்பரிமாவின்‌ வேகத்துட்‌ 
படினும்‌ தந்திறனின்‌ நீங்காதவாறு. போலவும்‌ ; எண்ணி அரன்‌ அடி 
ஓர்பவர்‌--ஜம்புலன்களில்‌ அகப்படாமைக்கு உபாயம்‌ யாதென 
றெண்ணி! முதல்வன்‌ திருவடியாகிய அச்சையுணரவல்லார்‌ ; ஐம்‌ 
புலனில்‌ சென்றும்‌ அதற்கு அவர்‌ திறன்‌ நீங்கார்‌--முன்‌ செய்வினை 
மாயை மூட்சிபற்றி ஐவகைப்பட்ட விடயங்களிற்‌ சென்றாராயினும்‌ 
அதனால்‌ அவர்‌ தந்திறலில்‌ தீர்க்து பந்தத்தொடக்குறுவாரல்லர்‌” எ-று. 


டம. ஐம்புலன்கள்‌ தமக்கு வியாப்பியமாய்‌ அடக்கத்‌ தாம்‌ அவற்றை வியா 
பித்து மேற்பட்டு நிற்கும்‌ முறைமையை ஆராய்ர்‌அ- சிவ. பா, 

2. அக்கினிக்குள்ளேயிருந்தாலும்‌ இருக்இன்ற நெருப்பில்‌ வேகாத நல்ல 
அக்கினித்‌ தம்பனையுடைய தபோதனரைப்‌ போலவும்‌, பண்ணி 
யமைக்த கல்ல புரவியைச்‌ செலுத்துன்ற பாகரைப்போலவும்‌, பதி 
பசுபாசத்தை ஆராய்ர்துணர்ந்து பதியினுடைய திருவடி நீழ 
லொழிக்து ஒரு நிழல்‌ இல்லையென்று நினைப்பவர்‌, ஐர்துவிடயன்‌ 
களிலே சென்றார்களாயினும்‌ அவற்றிலே மயங்கி ஞானவீரம்‌ 
குலைக்து பதியுடைய திருவடியை நீங்கார்கள்‌ என்றவாறு ; எனவே, 
திருவடியே தாரகமாக நீற்பார்க்கு வினை ஏறாதென்றும்‌, இந்திரியம்‌ 


பயனியல்‌ 823 


பொருள்வினை உவமையினுஞ்‌ சென்றியைந்த த. 1 


ந௩ண்ணனல்‌ கழ்நீர்‌ போல முன்பின்னாகத்‌ தொக்க ஆறும்‌ 
வேற்றுமைத்தொகை, நள்ளனல்‌ ஈண்ணனலென மரீஇயிற்று, 


8 6 நீணுலகெலாம்‌ ” 


்‌ என்றாற்போல ; தம்மால்‌ ஈண்ணப்படும்‌ அன 


லென்று உரைப்பினுமமையும்‌. 


4 பண்ணுதல்‌ கதிப்பித்தல்‌. 


இன்னிரண்டும்‌ உவமவுருபுகள்‌. 


உம்மை எண்ணும்மை. சென்றுமென்னும்‌ உம்மை சிறப்பு. 


அதற்கென்பது உருபுமயக்கம்‌,5 


கைகடர்தஅ செல்லா அ மீளுமென்றும்‌ கூறிய பக்கத்‌. தக்கு அக்கிணித்‌ 
,சம்பனையுடையோரும்‌ புரவிசெலுத்துவோரும்‌ சபக்கமாயினவாறு 
அறிக ; எனவே, ஞானவீரர்‌ எப்படியிருர்‌ சாலும்‌ அவர்கள்‌ இர்‌ திரியங்‌ 
களில்‌ படார்‌ என்றதாம்‌--பாண்டி, விநத்தி, இணி, அருணந்தி 
சிவனார்‌, * அங்‌இத்‌ தம்பனை வல்லார்க்‌ சனல்‌ சுடாதாகும்‌, ஒளடத 
மந்திரமுடையார்க்‌ கருவிடங்கள்‌ ஏறா, எங்‌இத்தைக்‌ கன்மமெலாம்‌ 
செய்தாலும்‌ ஞானிச்‌, இருவினைகள்‌ சென்றணையா ?? (சிவ. சித்தி. 
10:6) என்றும்‌, வாகீச பண்டிதர்‌, “£ அறங்கரை சாவின்‌ ஆன்றோ 
ருள்ளம்‌, சிறந்தன்று மன்னோ தெரியுங்காலே ?? (ஜானு : 42 : 20-1) 
என்றும்‌ கூறுவது காண்க, 

பொருள்‌ அரனடி யோர்பவர்‌. என்பது; அப்பொருளின்‌ வினை திறன்‌ 
நீங்கார்‌ என்பது; அத கற்றவர்‌ இறன்‌ நீங்கார்‌ என்றும்‌, பாகர்‌ 
இறன்‌ நீங்கார்‌ என்றும்‌ இயைத்‌ அப்‌ பொருள்‌ கூறப்படுகிறது. 
நீரினது ழ்‌ என விரியும்‌ ஆறாம்‌ வேற்றுமைத்தொகை ழ்கீர்‌ 
என முன்பின்னாகத்‌ தொக்கது போல அனலது கள்‌ என விரிதற்‌ 
குரிய இத ஈண்ணனல்‌ என மாறி முன்‌ பின்னாகத்‌ தொக்கியுள௮. 
ஈண்ணனல்‌ என்றே கொண்டு தம்பால்‌ ஈண்ணப்படும்‌ அனல்‌ என 
உரைப்பினும்‌ பொருந்தும்‌ என்பார்‌, ££ தம்மால்‌...... அமையும்‌ ?? 
என்று உரைகஇன்றார்‌. 

கிநநாவு. 116 : 4. 

குதிரைகட்குக்‌ கதிகள்‌ ஐர்து என்பர்‌; அச்கதிகளில்‌ செல்லும்‌ 
செலவு வகையிற்‌ செல்லுமாறு பண்ணுவது இங்கே பண்ணுதலாம்‌. 
ஐம்புலன்‌ உபலச்சணம்‌ என்றும்‌, திறல்‌ வெற்றிப்பாடு என்றும்‌ 
சிவஞானபாடியம்‌ கூறுற.து. 


324 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உதாரணம்‌ 


சதசத்தா மெய்கண்டான்‌ சத்தருளிற்‌ காணின்‌ 
இதமித்தல்‌ பாசத்தி லின்றிக்‌--கதமிக்‌ 

கெரிக திரின்‌ முன்னிருள்போ லேலா வசத்தின்‌ 
அருகணையார்‌ சத்தணைவா ராங்கு 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வெனின்‌, சார்ந்ததன்‌ வண்ணமாய்ச்‌ சதசத்தேனப்‌ 


படும்‌ இயல்புடையார்‌ அரனடி.யோரினும்‌ ஐம்புலனிற்‌ சேன்றழி அவற்றில்‌ 
தோடக்குண்ணாது திறலுடையராதல்‌ யாங்ஙனம்‌ என்பாரை நோக்கிச்‌ 
சார்ச்சிக்கட்படும்‌ விசேடங்கூறி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று.! 


(இ-ள்‌) சதசத்தாம்‌ மெய்கண்டான்‌ சத்து அருளின்‌ காணின்‌ 
தன்னாற்‌ 


சாரப்படுவனவாஇய சத்தினும்‌ அசத்தினும்‌ அதுவது 


வாதல்‌ பற்றிச்‌ சதசத்தென்னும்‌ தன்‌ உண்மையை உணர்ந்தோன்‌ 


இக்கருத்தையே சிவஜானபாடியம்‌, ££ ௮அசத்தோடு சார்ந்த வழியும்‌ 
சத்தோடு சார்ந்த வழியும்‌ அதுவதுவாய்ச்‌ ௪தசத்‌. தாம்‌ இயல்புடைய 
ஆன்மாக்கள்‌ ஐம்புலனாய அ௮சத்தைச்‌ சார்ந்தும்‌ அவர்‌ இறன்‌ 
நீங்காமை யரங்கனம்‌ என்னும்‌ ஆசங்கையை நீக்கி ?? அதனை வலி 
யுறுத்துிறது என்று கூறுஇறது. இனி, பாண்டிப்‌ பேநமாள்‌ 
விநத்தி, “இத ஞானவான்களிடத்து மாயாகன்மம்‌ மேலிடாதென்று 
கூறுன்றது”” என்று உரைக்கின்‌ றத. - 
சதசத்தாம்‌ மேய்கண்டான்‌ தன்னன்‌ உணரின்‌ என்று பாடங்‌ 
கொண்டு, ££ இது சத்தினுடைய உண்மை, இது ௮சத்தினுடைய 
உண்மை என்று கண்டு நாம்‌ இவை இரண்டினும்‌ அல்லாத ௪த 
சத்தாயிருக்தேம்‌ என்று தம்மைத்‌ தரித்தவர்‌ யாதொரு பொருளை 
யும்‌ ஆன்ம போதத்‌ தாலே உணராமல்‌ சிவபோதத்‌ தாலே உணர்வா 
ராயின்‌ ?? என்றும்‌, இதமித்தல்‌ பாசத்தின்‌ இன்றி--௮அணவமலத்‌ 
தாலே இரதிக்கன்றதும்‌ இல்லையாய்‌; ஏலா அசத்தின்‌ அநத 
அணையார்‌--பொய்யாகய மாயா காரியத்தினும்‌ பொருக்தார்‌; சத்‌ 
தணைவார்‌--எப்பொழுதும்‌ வெனைக்‌ கூடிச்‌ சவசொருபமாய்‌ இருப்‌ 
பர்‌, அவரிடத்‌திலே மாயாகாரியம்‌ பொருந்தா த?” என்றும்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌ உரைக்கின்றார்‌. 


பயனியல்‌ 825 


சத்தாகிய முதல்வன்‌ திருவருளாலல்ல து ஒன்றையுங்‌ காணானாய்‌ அவ்‌ 
வருளின்‌ வழிநின்று காணுமாயின்‌ ; பாசத்தில்‌ இதமித்தல்‌ இன்றி 
அவ்வழிப்‌ பாசமாகிய ௮சத்தின்கண்‌ இதஞ்செய்தல்‌ இன்மையால்‌ ; 
சத்து அணைவார்‌ * கதம்‌ மிக்கு எரிகதிரின்‌ முன்‌ இருள்போல்‌ ஆங்கு 
ஏலா அசத்தின்‌ அருகு அணையார்‌--௪த்தாகிய முதல்வனைத்‌ தலைப்‌ 
பட்டு நிற்பார்‌ ற்றமிக்கு எரியாகின்ற சுடரின்‌ முன்னர்‌ அந்தகாரம்‌ 
போலச்‌ சத்தெதிர்‌ தனது சத்தி ஏற்கமாட்டாத ௮௪த்தாய்‌ ஐம்புல 
னின்‌ மாட்டெய்தி நிற்பாரல்லர்‌ எ-று. 


வேது முடிபா கலின்‌ ஒருமைப்‌ பன்மை மயக்கமின்மை யுணர்க,.3 

அருளின்‌ என்னும்‌ இன்‌ னுருபு ஏதுப்பொருட்கண்‌ வந்தது. 

இதமித்தல்‌ பெயரடியிற்‌ பிறந்த வினைப்பெயர்‌." இதஞ்செய்தல்‌ 
பற்றுச்‌ செய்தல்‌, 

இன்றி யென்னும்‌ செயவெனெச்சக்‌ குறிப்புக்‌ காரணப்‌ 
பொருட்டாய்‌ நின்றது. 


இன்மைக்கு ஏதுக்கூஅவார்‌ கதமிக்கு எரிகதிரின்முன்‌ இருள்‌ 
போல்‌ ஏலா வசத்து என்றார்‌. கதமிக்‌ கேரிகதிரேன்றது ஓப்புமைப ற்றிய 


1. சத்து அணைவார்‌ ஆங்க என்றதற்குப்‌ பாசம்‌ மேலிட்ட தாூில்‌ சடக்‌ 
கெனச்‌ செவருபத்தே கூடுவர்‌ என்பாருமுளர்‌ ; எனவே, ஞானத்‌ 
இலே நிற்குமளவும்‌ அஞ்ஞானம்‌ பொருர்‌தாதென்பதாம்‌ என்பர்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌. 

2. மெய்கண்டான்‌ என்னும்‌ ஒருமை காணின்‌ என்னும்‌ வினைகொண்டு 
முடிகிறது ; சத்து அணைவார்‌ என்னும்‌ பன்மை அணையார்‌ என்னும்‌ 

 வினைகொண்டு முடிறெத௮. இவ்வாறு (வேறு வினை முடிபுபெறுவ 
தால்‌, ஒருமையும்‌ பன்மையும்‌ மயங்கும்‌ மயக்கம்‌ இதன்கண்‌ இல்லை 
என்று உரைக்கின்றார்‌. 
அருளின்‌ என்பது அருளினால்‌ என ஏதுப்‌ போநள்‌ தருறெ௮, 

4, இதம்‌ என்னும்‌ பெயரடியாகப்‌ பிறக்க தொழிற்‌ பெயர்‌ இதமித்தல்‌ 
என்பது, இதற்குப்பொருள்‌ இதம்‌ செய்தல்‌ என்பது, 


326 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உபசார வழக்கு,” 2 6 எல்லை யில்லவன்‌ எரிதுள்ளினால்‌ என வெகுண்‌ 
டான்‌ '' என்பதனாலும்‌ ஒப்புமையாதல்‌ உணர்க. 


இதனாற்‌ போந்தது, சத்தும்‌ அசத்தும்‌ தம்முட்‌ சமமல்ல 
வரகலான்‌ அரனடி யோர்பவர்‌ ஐம்புலனிற்‌ சென்றாலும்‌ அதுபற்றி 
அவர்‌ திறனீங்கார்‌ £ என மேலது வலியுஅத்தவாறாமென்‌ ௧. 


ஏகனாகி நிற்றலான்‌ மலமின்றாதலும்‌, இறைபணி நிற்றலான்‌ 
மாயை வினைகள்‌ இலவாதலும்‌ பெறப்பட்டமையின்‌, மலமாயை தன்‌ 
னோடு வல்வினையின்றே என்பதனை வேறோர்‌ அதிகரணமாக வைத்து 
ஓதாராயினார்‌. * 


பத்தாஞ்சூத்திரம்‌ முடிந்தது. 


1. மிக்க வெப்பத்துடன்‌ விளங்கும்‌ சுடரை, “கதம்‌ மிக்த எரிசுடர்‌ ?* 
என்றது, சீற்றம்‌ கொள்ளும்‌ உயிருடைப்‌ பொருட்கு உரிய இச்‌ 
சொல்லை, உயிரில்‌ பொருளாகிய சுடருக்கு ஏற்றி உரைத்தவாறு; 
இதனால்‌ இஃது உபசார வழக்காயிற்று, லெ உரைகாரர்‌, இதனை 
இலக்கணை என்றும்‌ கூறுவர்‌. 

2. பேரிய புரா. அமர்நீதி--26. 

3. அசத்தைச்‌ சார்ந்து அ௪த்தாய்‌ நிற்றல்‌ இயற்கையன்று என்பது, 
“£ஒன்றுமிஇனும்‌ ஒளிகவராதேல்‌ உள்ளம்‌, என்றும்‌ அகலா இருள்‌ ?? 
(தீநவரட்‌. இநுண்மலநீலை. 9) எனப்‌ புடை நூலாசிரியர்‌ ஓதியவாற்‌ 
ரூனும்‌ அறிக சீவ. பாடியம்‌. 

4, ஆயினும்‌, அவை இலவாதற்கண்‌ உளதாதிய ஐயப்பாடு முதலியன 
இறுதிச்‌ குத்திரத்தில்‌, “£ தும்மலம்‌ கழீ௫ ?? யென்னும்‌ அதிகரணத்‌ 
அட்‌ பெறப்படும்‌--சீல. பாடியம்‌. 


பயனியல்‌ 827 


பதினொராஞ்‌ சூத்திரம்‌ 


காணுங்‌ கண்ணுக்குக்‌ காட்டு முளம்போல்‌ 
காணவுள்‌ எத்தைக்‌ கண்டு காட்டலின்‌ 
அயரா வன்பி னரன்கழல்‌ செலுமே 


என்பது சூத்திரம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, பரமேசுரனது சீபாதங்களை அணையுமாறு 
உணர்த்துதல்‌ நுதலிற்று, 

என்பது கருத்துரை. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சூத்திரக்‌ கருத்துணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அங்கனம்‌ ஏகனாகி இறைபணி நிற்பார்க்கு அறி 
விச்சை செயல்கள்‌ விடயித்தற்கு உரியதோர்‌ இயைபு ஆண்டுப்‌ பெறப்‌ 
படரமையின்‌! விடயமாவது ஒன்றில்லை போலும்‌ என்னும்‌ வாதிகளை 
நோக்கி, விடயித்தல்‌ இல்வழி ஆண்டுப்‌ புத்தர்‌ கூறும்‌ ஆலயவிஞ்ஞானம்‌ 
போலச்‌? சூனியமாமெனப்பட்டுக்‌, குணம்‌ சூனியமாகவே குணியும்‌ 
சூனியமாய்‌ முடியுமாகலான்‌, ௮ஃது ஏலாமையின்‌, ஆண்டு அவை 
இயைபு பற்றி விடயிக்குமாஅ உணர்த்து முகத்தானே, பயன்‌ இரண 
டனுள்‌ முடிவாய்‌ எஞ்சி நின்ற சிவப்பேறு கூடுதலாய நிட்டையின்‌ 


1. வன்‌ முதலேயன்றி முதல்‌ இல்லையென்றும்‌, சவனுடையது என்‌ 
அறிவது என்றும்‌--சவனவன--என்‌ செயலதா௫ன்றது என்றும்‌ 
இவையிற்றைத்‌,; தன்‌ செயலாக்‌ கொள்ளாது '' (திரக்களிறு, 64) 
என்பதனால்‌ இறைபணி நிற்கும்‌ ஆன்மா தனியே விடயித்தற்குரிய 
இயைபு இல்லையாம்‌. 

2, ஆலயவிஜ்ஜானம்‌: பிற கர்தங்கள்‌ ஒடுங்கிய நிலையில்‌ செயற்பாடின்றி 
அதிவாய்‌ உளதென்னும்‌ மாத்திரையாய்‌ நிற்கும்‌ விஞ்ஞான கந்தத்‌ 
தைப்‌ புத்தர்கள்‌ ஆலயவிஞ்ஞானம்‌ என வழங்குகின்றனர்‌. 
நீலகேசி புத்தவாதச்‌ சருக்கவுரையுட்‌ காண்க, (நீல. 5 : 518-4) 

8. பயன்‌ இரண்டாவன, பாச நீக்கமும்‌ சவப்பேறும்‌ ஆக இரண்டு, 


328 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
இயல்பு உணர்த்துதல்‌ இப்பதினொஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து எ-று. 
இதனானே, சூத்திரவியைபும்‌ இனிது விளங்கும்‌. 


அற்றேல்‌, ஏகனாகி இறைபணி நின்றார்க்கு இனிச்‌ செய்யக்‌ 
கடவதொன்றின்மையா னும்‌, இருணிக்கமும்‌ ஒளிவிளக்கமும்‌ உட 
னிகழ்ச்சியாயவாறு போலப்‌ பசுத்துவ நீக்கமுஞ்‌ ஒவத்துவ விளக்க 
மும்‌ இடையிடின்றி உடனிகழ்வன வாகலீன்‌ வேறு ஓத வேண்டாமை 
யானும்‌, முதனூலுட்‌ சுவாநுபூதியாகிய சவப்பேற்றைப்‌ பத்தாஞ்‌ 
சூத்திரத்துட்‌ பாச நீக்கத்தோடு ஒருங்குவைத்தே ஓதலானும்‌ அதனை 
ஈண்டு வேறு வைத்தோதல்‌ அமையாது போலும்‌ எனின்‌ ; அறியாது 
கடாயினாய்‌ : ஏகனாஇ இறைபணி நிற்பது துரியகிலைக்‌ கண்ணதாகிய 
அருணிலையே யாகலின்‌ ஆண்டு மலநீங்கய துணையானே சுகப்பிரபை 
மாத்திரையே விளங்குவதன்றி, அதித நிலைக்கண்ணதாகிய சிவத்துவ 
விளக்கம்‌ எனப்படும்‌ பரமசுகம்‌ விளங்காமையின்‌, அது விளங்குதல்‌ 
அவனருளாலல்லது ஒன்றையுஞ்‌ செய்யாமை ' மாத்திரையால்‌ 
அமையாமையின்‌, அதற்கு வேறும்‌ ஆண்டுச்‌ செய்யக்கடவது உண்‌ 
டென்பது தானே போதருதலானும்‌, இருணீக்கத்தின்‌ ஒளிவிளக்கம்‌ 
போலப்‌ பசுத்துவ நீக்கத்தின்‌ அருள்விளக்க மாத்திரையேயன்றி 
ஆனந்த விளக்கமும்‌ உடனிகழாமையானும்‌, அவ்விரண்டற்கும்‌ வேறு 
பாடு முன்னர்க்‌ காட்டப்படுமாகலா னும்‌, முதனூலிற்‌ £ பாசக்ஷயம்‌ 
பண்ணுமாறு உணர்த்தியவழிப்‌ பாசநீக்க மாத்திரையே முத்தி 
யெனக்கொண்ட வாதிகளை மறுத்தற்பொருட்டுப்‌ பாசநீக்கம்‌ பெற்‌ 
ரோன்‌ ௬வாநுபூதி உடையவனாவனெனப்‌ பதினொராஞ்‌ சூத்திரஞ்‌ 
செய்தற்குத்‌ தோற்றுவாயாக்‌ துணையே பத்தாஞ்‌ சூத்திரத்திற்‌ செய்து 
வைத்து, சுவாநுபூதி நிகழ்ச்சிக்கண்‌ ஓதற்பாலன வெல்லாம்‌ பதி 
னொராஞ்‌ சூத்திரத்துட்‌ கூறுதலின்‌, ஒன்பதாஞ்‌ சூத்திரத்தின்‌ எடுத்துக்‌ 


1. இச்சூத்திரம்‌ * பரமேசுவரனுடைய திருவடியைக்‌ கூடும்‌ முறைமை 
கூறுன்றது ?? என்பர்‌ பாண்டிப்பேநமாள்‌. 

2. பத்தாம்‌ சூத்திரத்தின்‌ வட மொழிபெயர்ப்பு இங்கே முதனூலாகச்‌ 
கருதப்படுிறது.  “பாசநீக்கம்‌ பெந்றோன்‌ சுவாநுபூதியுடையவ 
னவன்‌ ? என்பதனை, ££ 8ழதூயா9 ஹஸஷெொ ஹவ._கி 
ஹா,௪-௨.௫.கிசாற ?? என்று கூறப்பட்டி ருப்பது காண்க, 


பயனியல்‌ த 829 


கொண்ட ஆன்மசுத்தி பண்ணுமாஅ, பத்தாஞ்‌ சூத்திரத்திற்‌ சென்‌ 
தியைர்து முற்அப்பெற்றாற்‌ போல, பத்தாஞ்‌ சூத்திரத்தின்‌ எடுத்துக்‌ 
கொண்ட சுவாநுபூதிகிலை பதினோராஞ்‌ சூத்திரத்திற்‌ சென்றியைந்து 
மு.ற்௮ுப்பெறுதலான்‌, அதன்கண்‌ மலையாமைப்‌ பொருட்டு, சிரியா, 
சுவாநுபூதிமானாவன்‌ என்பதனையும்‌ அரன்கழல்‌ செலும்‌ எனப்‌ பதி 
னோராஞ்‌ சூத்திரத்தானே ஒருங்குவைத்து ஓதினார்‌ ; ஆகலின்‌, ௮து 
மாறன்மையா னும்‌, அவ்வாறின்றி மொழிபெயர்த்தல்‌ யாப்பால்‌ நூல்‌ 
செய்துரைப்பான்‌ புகுந்த ஆசிரியர்‌ வேறுபடச்‌ செய்துரையாராக 
லானும்‌ என்பது. இதனானே, முதனூலில்‌ சுவாநுபூதிமான்‌ என 
வாளா கூறியதனைப்‌ ' பதினோராஞ்‌ சூத்திரத்துப்‌ பத்திசெய்க என்‌ 
றதன்‌ பின்னைக்‌ கொண்டு கூட்டி வைத்துரைத்தலே அதன்‌ கருத்து 
என்பதூஉம்‌ பெறப்பட்டது, அற்றாகலீனன்றே, பத்தாஞ்சூத்திரம்‌ 
பாசக்ஷயம்‌ பண்ணுமாறு உணர்த்திற்று எனவும்‌, பதினோராஞ்‌ 
சூத்திரம்‌ பரமசிவனது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்திற்று என்வும்‌ 
கருத்துரை செய்ததூஉமென்க, இஃதறியாதார்‌ தத்தமக்கு வேண்டிய 
வாறே உரைப்ப. 
இச்சூத்திரத்தின்‌ பிண்டப்போழிப்பு.! 

... காட்டக்காணும்‌ தன்மையுடைய கண்‌ உருவத்தைக்‌ காணும்படி. 
அதனோடு ஒருங்கு இயைந்து நின்று காட்டி அவ்வுருவத்தைக்‌ காண்‌ 
கின்ற ஆன்மாப்போல, அறிவிக்க அறியும்‌ இயல்பையுடைய அவ்‌ 
வான்மா விடயத்தை அறியும்படி முதல்வன்‌ அதனோடு ஒருங்கு 
இயைந்து நின்று அறிவித்து அறிந்து வருதலான்‌, அவ்வத்துவித 
நிலையை” மறவாது கடைப்பிடித்தச்‌ செய்யும்‌ அன்பானே அம்முதல்வன்‌ 
திருவடியாயெ சிவானந்தானுபூதியைத்‌ தலைப்படும்‌ £ எ-று. 


1. சிவானந்தானுபூதி யெனச்‌ இெப்பிக்காது வாளா சுவாநுபூதிமான்‌ 
என்று வடமொழிச்‌ சூத்திரத்தில்‌ கூறியது, 

2. அத்துவிதமாய்‌ நின்று உதவி செய்து வரும்‌ பெருங்கருணையை-- 
சிவ. பாடியம்‌. “ 

8. காட்சியையுடைய கண்ணுக்குக்‌ காட்டுகின்ற ஆன்மாவைப்‌ போல 
ஆன்மா தேகத்தை நீங்‌இச்‌ சுத்தனானவிடத்துச்‌ வென்‌ ஆன்மாவைத்‌ 
தானும்‌ கண்டு தன்னையும்‌ காணக்‌ காட்டுகலாலே அத்தன்மையினை 
மறவாத அன்பினை யுடைத்தாகத்‌ தன்னுடைய திருவடியைக்‌ 
கூட்டும்‌ எ-று, என்றது; முத்தான்மாக்கள்‌ இர்‌திரியங்களை நீங்‌ஓத்‌ 

44 


380 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


காணும்‌ என்னும்‌ உவமையடை பொருளினும்‌, கண்டு என்னும்‌ 
பொருள்வினை உவமையினும்‌ சென்றியைந்தன.' காண என்பதனை 
ஈரிடத்துங்‌ கூட்டுக, 

௨: டவர்த்‌.து வெகுளார்‌ விழுமியோர்‌ '' என்ப.துபோலக்‌ கண்டு 
காட்டல்‌ என்பது மாறிவைத்து உரைக்கப்பட்டது.” 

இக்கருத்து நோக்கயன்றே, இதனை விரித்துக்‌ கூறுவான்‌ புகுந்த 
வழிநூலாசிரியர்‌, 1“ காட்டிக்கண்‌ டிடுமா போலக்‌ காட்டிக்கண்‌ 
டிடுவன்‌ ”” என்ற தஅஉமென்க. 

அயராமைக்குச்‌ இரட்ட உரல்‌ அதனை என்று எடுத்துக்‌ . 
கொள்க. அயரா அன்பு என்றது DS அன்பென 
₹ அறுசென்ற வியர்‌ '' போல நின்றது. அது 6 ** இத்தையாயும்‌ அறி 


இருவருளைத்‌ தாரகமாக கின்று காணும்‌ முறைமை போல்‌ அவ்விடத்‌ 
அம்‌ இச்திரியா களை சீங்‌த்‌' இருவருளே தாரகமாக நின்று சீவன்‌ 
ுத்தரானவர்கள்‌ என்றதாம்‌ ; எனவே இவ்விடத்தும்‌ செனுடைய 
இருவடியைக்‌ கூடிச்‌ வொனுபவத்தைப்‌ பெற்றிருப்பார்கள்‌ .என்ப 
தாயிற்று பாண்டிப்பேருமாள்‌ விருத்தி. 

“£ காயமொழிச்தால்‌ சுத்தனா ஆன்மாக்‌ காட்டக்‌ கண்டிடும்‌ தன்மை 
யுடைய கண்ணுக்கு, எயும்‌ உயிர்‌ காட்டிக்‌ கண்டிடமோாபோல ஈசன்‌ 
உயிர்க்குச்‌ காட்டிக்‌ கண்டிடுவன்‌ இத்தை, ஆயும்‌ அறிவுடையனாய்‌ 
அன்புசெய்ய அக்கிலைமை இர்நிலைபின்‌ அடைக்க முறையாலே, 
மாயமெலாம்‌ சீல்‌ ௮ரன்மலரடிக்‌£ழ்‌ இருப்பன்‌ மாறாத சிவானுபவம்‌ 
மருவிக்கொண்டே ?' (சிவ. சித்தி. சூ. 11) என்று அருணந்தி சிவனூர்‌ 
கூறுவர்‌. 

1. காணும்‌ உள்ளத்தைக்‌ காண என்றும்‌, காணும்‌ கண்ணுத்தக்‌ 
காட்டிக்‌ காண்டலின்‌ என்றும்‌ இயைத்துப்‌ பொருள்‌ கூறப்படுவது 
காண்க. சூத்திரத்தில்‌ காணும்‌ என்றது உவமையாகஇிய கண்ணின்‌ 
வினை ; கண்டு என்பது பொருளாகிய ஆன்மாவின்‌ வினை. 

2.  நாலடி--04, 

3. வேர்த்து வெகுளார்‌: என்பது வெகுண்டு வேர்ப்பார்‌ எனப்‌ பொருள்‌ 
பட்டாத்போலக்‌ கண்டு காட்டலின்‌ என்பது காட்டிக்‌ காண்டலின்‌ 
என ட அரநர்தம] கேல்‌ கூறப்படுற.அ, 

4, சிவ. சீத்தி11 : 

5. ப. அ்தித்தயளது அத்அவிதநிலை மறக்கப்படா த என்பது. 

6. சில, சித்தி--11 : 1, 


பயனியல்‌ 381 


வுடையனாய்‌ அன்புசெய்ய ”' என வழிநூலாசிரியர்‌ கூறியதனானும்‌ 
உணர்க, 

உள்ளத்தை யென்பது உருபுமயக்கம்‌. ' 

அறிவிச்சை செயல்களின்‌ நிகழ்ச்சியாகிய அயராமையும்‌ அன்‌ 
பும்‌ செலவும்‌ முறையே காரணகாரியங்களாய்‌ அவ்‌ வொருபொருண்‌ 
மேல்‌ ஒருங்கு நிகழும்‌ என்பார்‌ அயரா அன்பின்‌ அரன்கழல்‌ செலுமே 
என்றார்‌. 

இஃது என்சோல்லிய வாறோவேனின்‌: உயிரை இன்றியமையாத 
கண்‌ உருவத்தைக்‌ காணுங்கால்‌ உயிரின துணர்வு, கண்ணொளியெனத்‌ 
தானென வேற்றுமையின்றி உடனாய்‌ விரவி நின்று, கண்ணுக்குக்‌ 
காட்டிய வதனைக்‌ கண்‌ கண்டது என்னும்‌, கண்ணை அதிட்டித்து நின்ற 
உயிர்‌ கண்டது என்றம்‌ பகுத்தறிய வாராது, இரண்டன்‌ காட்சியும்‌ 
ஒன்றனையொன்று விடாது அத்துவிதமாய்‌ ஒருங்கே நிகழுமாறுபோல, 
முதல்வனை யின்றி அமையாத உயிர்‌, ஒரு விடயத்தை அறியுங்காலும்‌, 
அம்முதல்வன அ சிற்சத்தி, ஆன்மிற்சத்தியெனத்‌ தானெனவேறின்றி 
உடனாய்‌ விரவி நிற்ப, முதல்வனும்‌ அவ்வாறு விரவி நின்ன ஆன்மா 
விற்கு அறிவித்த தொன்றனை அவ்வான்மா அறிந்தது என்றும்‌, அதனை 
அதிட்டித்‌.து நின்ற தான்‌ அறிந்தான்‌ என்றும்‌ பகுத்தறியவாரா அ, 
இருவகையறிவும்‌ ஒன்‌ றனையொன்ற விடாது அத்துவிதமாய்‌ ஒருங்கே 
நிகமுமாறு்‌ செய்தவரும்‌ இவ்வுபகாரம்‌, பெத்தமுத்தி யிரண்டினும்‌ 
ஒரு பெற்றித்தாய்‌ உண்மையின்‌,” ஏகனாகி இறைபணி நிற்கும்‌ உயிர்‌, 
முதல்வன்‌ அங்ஙனம்‌ அத்துவிதமாய்‌ * உபகரித்து நிற்கும்‌ உரிமையை 
நோக்குமாயின்‌, கோக்குந்தோற௮ும்‌ கோக்குந்தோறும்‌ அப்பொருட்‌ 
கண்‌ செல்லும்‌ இச்சை அடங்காது மீதூருமாகலின்‌, அவ்வழி அவ்‌ 
விச்சையே தானாக விளங்‌இத்தோன்றம்‌ பேரானந்தத்தை அனுபவிக்கப்‌ 


1. உள்ளத்தை என்றவிடத் அக்‌ குவ்வருபின்‌ இடத்தே ஐயுருபு வந்து 
மயங்இனமையால்‌ உருபு மயக்கம்‌ என்றார்‌. : 

2. ஒருங்கே விடயித்துச்‌ செல்லுமாறு உரை வேறுபாடு. 

3. ஏனையவற்றையெல்லாம்‌ கைவிட்டு முதல்வணிடத்து ஏகனா 
அவனருளாலல்ல த ஒன்றையும்‌ செய்யானாய்‌ நின்ற உயிர—௨. வே. 

4. அத்தவிதமாய்‌ உடணின்று கருணையான்‌ உச கும்‌ உறி 
மையை ௨. வே. ல்‌ 


382 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பெறும்‌ என அறிவிச்சை செயல்கள்‌ மூன்றும்‌! கண்டு விடயிக்குமாறு 
உணர்த்தி அதீதநிலையியல்பு கூறியவாறாமென்க. அத்துவிதமாவது 
பேதப்போருள்‌ இரண்டும்‌ தம்முள்‌ அபேதமாதற்குரிய சம்பந்த விசே 
டம்‌. இக்கருத்தே பற்றி  “அறிவொளிபோல்‌ பிறிவரும்‌ அத்துவிதம்‌” 
என்றார்‌ புடைதூலாசிரியரும்‌. * அங்கயும்‌ ஒன்றில்‌ தங்கிின்று அல்‌ 
லது தன்றொழில்‌ நடத்தாது '* 3 ஆகலின்‌, அதுபோல முதல்வனும்‌ 
உயிரை அதிட்டித்து நின்றே எத்தொழிலும்‌ செய்வன்‌ என்று உணர்க. 
உயிர்‌ ஒன்‌ றனையறிதல்‌ முதல்வன்‌ உடனின்‌ நறிதலை யின்றி, அறிவித்தன்‌ 
மாத்திரையான்‌ அமையாதென்பது, **: தொண்டனேன்‌ நினையுமா 
நினையே”” **விரும்புமா விரும்பே”? “தொடருமா தொடரே?” “நுகருமா 
அகரே”” என்று இவ்வாறு முத்திநிலைபற்றி ஓதிய திருவாக்குக்களா அம்‌ 
அறிக. இவ்வியல்பு நோக்கியன்றே :: அறிவானும்‌ தானே யறிவிப்‌ 
பான்‌ தானே” என்று ஓதிய அம்மை “அறிவாய்‌ அறிகின்றான்றானே”” 
என ஓதியதூஉம்‌ என்க. முன்‌ அறிதல்‌ அறிவித்தற்‌ பொருட்டு 
எனவும்‌, பின்‌ அறிவாயறிதல்‌ விடயத்தில்‌ அழுந்‌துவித்தற்‌ பொருட்டு 
எனவும்‌ கொள்க. இதனை ஈண்டு வைத்தார்‌ அத்துவிதநிலை இனிது 
விளங்குதற்கு. 


இவ்வா றன்றிக்‌ காணும்‌ கண்ணுக்குக்‌ காட்டும்‌ உளம்‌ போல்‌ 
காண உள்ளத்தைக்‌ கண்டு காட்டல்‌ என்பதற்குக்‌ காட்டும்‌ உபகாரம்‌ 
உணர்த்தன்‌ மாத்திரையே கருத்து என்று உரைப்பாருமுளர்‌. இதனைக்‌ 
கண்ணழித்‌ துரைப்புழி அவனும்‌ அவற்றது விடயத்தை உணரும்‌ எனக்‌ 
காணும்‌ உபகார மாத்திரையே எடுத்துக்கொண்டுரைத்தல்‌ - ஆசிரியர்‌ 
கருத்தன்றாகலா.னும்‌, காணும்‌ உபகாரம்‌ காட்டும்‌ உபகாரத்தின்‌ 
மின்னர்த்தாய்‌ நிகழுமென்பது உணர்ந்து கோடற்பொருட்டு அதவும்‌ 
உடன்‌ கூறப்பட்டதன்றி வேறின்மையானும்‌, அவ்வாறன்று என்‌ 


இம்முறைமையான்‌ அம்முதல்வனை ஒழுங்கே விடயித்து நிற்குமாறு 
உணர்த்தி. வே. 

2. சிவப்‌--7. 

5, சங்கம்‌. நீரா--12, 

&, திநமாளிகைத்தேவர்‌ திருவிசைப்பா, கோயில்‌--1], 10, 9, 7. 

5.  காரைக்காலம்மையார்‌, அத்புத--20, 


பயனியல்‌ 8338 


பார்க்கு, ஐந்தாஞ்‌ சூத்திரத்‌ துட்‌ பெறப்பட்டதனை ஈண்டுக்‌ கூறுதல்‌ 
புனருத்தியாய்‌ முடியுமாகலானும்‌,' அவர்‌ உரைப்பனவெல்லாம்‌ 
போலியுரை என்றொழிக. அற்றேல்‌, முதனூலில்‌ பதினோராஞ்‌ சூத்தி 
ரத்துட்‌ காட்வேன்‌ என்பது மாத்திரையே” யனறிக்‌ காண்பன்‌ என்பது 
கூறிற்றில்லையாலெனின்‌, அறியாது வினாயினாய்‌ : ஆண்டுக்‌ காட்டு 
வானும்‌ என்ற உம்மை காண்பானுமாம்‌ என எதிரது தழீஇ நித்த 
லின்‌, கூறாமை யாண்டையது என்று ஒழிக, அவ்வும்மைக்குப்‌ 


பொருள்‌ காணமாட்டாதார்‌ பாடம்‌ வேறாக ஓ.துப. 


இதனுள்‌, காணுங்‌ கண்ணுக்குக்‌ காட்டும்‌ உளம்போற்‌ காண உள்‌ 
ளத்தைக்‌ காட்டிக்‌ காண்டல்‌ என்றது ஓரதிகரணம்‌ ; அதனை அயரா 
வன்பின்‌ அரன்கழல்‌ செலுமே என்றது ஒரதிகரணம்‌ ; ஆக இரண்டதி 
கரணத்தது இச்சூத்திரம்‌ என்றுணர்க. ம்‌ 


முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 
ஈண்டு அவனும்‌ அவற்றது விடயத்தை உணருமென்றது 
ப ்மோ்கோள்‌. 


என்நுதலிற்றோ வெனின்‌, முதல்வன்‌ உயீர்க்குக்‌ காட்டும்‌ உபகாரம்‌ 
மாத்திரையே உள்ளதேன்னும்‌ வாதிகளை நோக்கி அத்துவித நிலை 


1. இங்கே கூறப்பவென சிவஜானபா த்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
மாறிக்‌ கூறப்படுகன்‌ றன. 
2, “4 உரமஸொ ஒ.டபா.யி_தா மாதா. கஸ உப௰-ி_தா பமிவ£?"? என்‌ 
பது பதினோராஞ்‌ குத்திரம்‌; இதன்கண்‌ உபம-யி_தா பபிவ: என்பது 
வென்‌ காட்வென்‌ என்று டொருள்பட நிற்பது காண்க, 
8. வடமொழிச்‌ சூத்திரத்தில்‌ 2 என்றது உம்மை; இதனை எதிரது 
தழீஇய எச்சவும்மையாகச்‌ கொள்க என்று உரைக்கின்றார்‌. 


334 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


உணர்த்துதற்கு எடூத்துக்கோண்ட சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்‌ 
ணழித்துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று,! 

(இ-ள்‌) முதல்வனும்‌ உயிர்களான்‌ உணரப்படும்‌ விடயத்தை? 
உடனின்று உணருவன்‌ எ-று, 

உம்மை உயிர்கள்‌ உணர்தலேயன்றி முதல்வனும்‌ அதனை 
உணரும்‌ என இறந்தது தழீஇயித்று.3 

இஃதறியாது ஈண்டு உணரும்‌ என்றது அறிவித்தற்கு ஏதுவாய்‌ 
அறியும்‌ என்று உரைப்பாரும்‌ உளர்‌. அவ்வாறு உரைப்பிற்‌ இத்த 
சாதனம்‌ ஆகலானும்‌, ஈண்டைக்கு இயைபின்மையானும்‌ அது 
போலியென்றொழிக. 

அவையே தானேயாய்‌ * எனவும்‌, தாந்தமுணர்வின்‌ தமியருள்‌ 5 
எனவும்‌, மேற்‌ பொதுவகையாற்‌ கூறிப்‌ போந்த அத்துவிதத்தை 
ஈண்டுக்‌ காணும்‌ உபகாரத்தின்‌ வைத்துணர்த்தி இனிது விளக்கியவாறு. 

்‌ ஏது . 

இவ்‌ வான்மாக்கள்‌ அவனை யின்றி அமைந்து ஒன்றையும்‌ விடயியா 
வாகலான்‌ 

என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, கண்‌ சடமாகலானும்‌, காண்டற்பயன்‌ 
உயிர்க்கே யாகலானும்‌, கண்‌ காண்புமி உயிரும்‌ உடனின்று காண்டல்‌ 
பெறப்படும்‌ ; கண்‌ போல்‌ உயிர்‌ சடமன்மையானும்‌, உணர்தற்பயன்‌ 
இ பாகலானும்‌, அதனை எடுத்துக்காட்டி அவனும்‌ அவற்றது 


1. ஈசுர காக வாதி முதலியோரை மறுத்து ஆன்மா ஒன்றனை 
விடயிக்குவ்கால்‌ முதல்வன்‌ செய்யும்‌ உபகாரம்‌ கூறு முகத்தானே 
அத்துவித நிலை உணர்த்து தற்‌ கெழும்தது முதலதிகரணம்‌-— சிவ 
ஞர்னபாடியம்‌, 

2. விடயம்‌“ பெத்தத்தித்‌ பிரபஞ்சமும்‌ முத்‌ தியில்‌ வெமுமர்ம்‌ 2 

3. அவற்றது ஆன்மாச்களது; ஆறாவது அறிதற்‌ இழெமைக்கண்‌ 

... வச்தது, ' அன்னபிறவும்‌?? (தோல்‌. சோல்‌, வேற்‌. 19) என்‌ 
நதனாற்‌ கொள்க ?? என்பது சிவதூனபாடியம்‌, இதனால்‌ முதல்‌ 
வன்‌ தன்னை யறிதலும்‌ ஆன்மாவின்‌ பொருட்டு என்றும்‌, அதனையும்‌ 
ஆன்மாவில்‌ தங்கிகின்று அறியுமென்றும்‌ கூறியவாறு காண்க, 

4, சிவ. போ.த--2, 5, சீவ. போ. ச 5, 


பயனியல்‌ 385 


விடயத்தை உணரும்‌ என்றல்‌ அமையாது என்பாரை நோக்கி மேற்‌ 
கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) விளக்கொளி கண்ணொளியோடு கலந்து கண்ணொளி 
யோடுகூட உருவத்இினும்‌ கலந்தாலன்றி அஃது அவ்வுருவத்தைக்‌ 
காண்டல்‌ இன்றாயவாறு போல, அறிவிக்கவறியும்‌ இயல்பினவாய 
உயிர்களும்‌, முதல்வனது உணர்வு தம்மோடு விரவிநின்று தம்மோடு 
கூடச்சென்று விடயத்தினும்‌ விரவி நின்றால்‌, அறிவு விளங்கி அதனை 
அறியும்‌ இயல்பினவன்‌ றித்‌ தனித்தமையவுமாட்டா, தனித்து ஒன்றனை 
விடயிக்கவுமாட்டா; ஆகலான்‌, அதிவு கிளங்குதன்‌ மாத்திரைக்கே 
அன்றி விடயத்தைப்‌ பற்றுதற்கண்ணும்‌ முதல்வன்‌ உடனின்றறிதல்‌ 
ஒருதலையான்‌ வேண்டப்படுதலான்‌ ஈண்டு அவனும்‌ அவற்றது விட 
யத்தை உணரும்‌ என மேற்கொண்டது எ-று ்‌ 

அவனை இன்றியமையாமையின்‌ காட்டூமுபகாரம்‌ விளங்கனொற் 
போல, அவனையின்‌ றி ஒன்றையும்‌ விடயியாமையின்‌ காணுமுபகாரமும்‌ 
இனிது விளங்குமென்பார்‌ அவனையின்றி அமைந்து ஒன்றையும்‌ விட 
யியா வாகலான்‌ என்றார்‌. 

அமைந்து விடயியா என்றதனைக்‌ * 4 கந்தித்துச்‌ சுழலும்‌ ”” 
என்றாற்போலக்‌ கொள்க, * 

உம்மை முற்றும்மை. 

விடயியா என்ற.து பெயரடி.யிற்‌ லத்த ௭ இர்மறைவினை. 


3 “எவ்விடத்தும்‌ இறையடியை யின்றியமைர்‌ தொன்றை 
யறிந்தியற்றி யிடாவுயிர்கள்‌ ஈசன்றானும்‌ 
செவ்விதினின்‌ உளம்புகுர்து செய்தியெலா முணர்ந்து 
சேட்டிப்பித்‌ தெய்குமாய்ச்‌ செறிந்து நிற்பன்‌ 
இவ்வுயிர்கள்‌ தோற்அம்போ தவனையின்‌றித்‌ தோ ற்று 
இவற்றினுக்கம்‌ முதலெழுத்துக்‌ கெல்லாமாய்‌ நிற்கும்‌ 
அவ்வுயிர்போல்‌ நின்றிடுவ னாதலால்‌ நாம்‌ 
அரனடியை அகன்‌ அநிற்ப தெங்கே யாமே ”' 
என வழிநூலாசிரியர்‌ இதனை விரித்து ஓதியவாறும்‌ உணர்க, 


1. சிவ. சித்தி, 10 : 6, 

2. அமைந்துவிடயியா என்பது ' “உரத்துத்‌ தரியாது என்றாற்போல 
வேறு வினையாய்‌ SN இன்றி ட டக்‌ கூட்டி, 
யுரைக்சப்பட்டது.'? 8, சிவ. சித்தி--11 : 7 


336 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


எவ்விடத்தும்‌ என்றது பெத்த முத்திஇரண்டி.னும்‌ என்பதாம்‌. 
இதனுள்‌, இறையடியை இன்றியமைந்து ஒன்றை அறிந்தியற்றி யிடா 
வுயிர்கள்‌ எனவும்‌, ஈசன்றான்‌ எங்குமாய்ச்‌ செறிந்து நிற்பன்‌ எனவும்‌ 
கூறியது விடயத்தின்கட்படும்‌ நிகழ்ச்சிக்கு எனவும்‌, இவ்வுயிர்கள்‌ 
தோற்றும்போது அவனையின்றித்‌ தோற்றா எனவும்‌, அவ்வுயிர்போல்‌ 
நீன்றிடுவன்‌ எனவும்‌ கூறியது உயிரின்கட்படும்‌ நிகழ்ச்சிக்கு எனவும்‌ 
கொள்க. அவ்வரறு கொள்ளாக்கால்‌ இருகாற்‌ கூறுதல்‌ புனருத்தி 
யாய்‌ ! முடியும்‌ என்ொழிக. 

இனி விளக்கொளி கலத்தல்‌ ஈரிடத்தும்‌ வேண்டப்படும்‌ என்‌ 
பதும்‌, £ விளக்கொளி கலக்தவற்றைக்‌ கண்ணொளி அகல நின்றே 
கண்டிடும்‌ '” எனவும்‌ ££ வேறு காணாக்‌ கண்ணொளி விளக்கின்‌ சோதி 
கலந்திடும்‌ '” எனவும்‌ புடைதூலாசிரியர்‌ * வகுத்தோதியவாற்றான்‌ 
உணர்க. 

அஃதங்கனமாக, பரமுத்தியில்‌ உயிர்க்கு விடயமாவது ஒன்று 
இன்மையின்‌ வழிநூலாசிரியர்‌ எவ்விடத்தும்‌ என்றது அமையுமாறு 
என்னையெனின்‌ : அறியாது கூறினாய்‌) 46 ச.த்தவநு போகத்தைத்‌ 
துய்த்தலணு ”' எனவும்‌ ** ஒன்றிகின்‌ ௮ுணரும்‌ உண்மைக்‌ குவமை 
ஆணவத்தோ டொன்றே ”' எனவும்‌ பிறாண்டும்‌ இவ்வாறே ஓதுப 
வாகலின்‌, பரமுத்தியில்‌ உயிர்‌ சிவானந்தானுபூதியை விடயித்தல்‌ உண்டு 
எனவும்‌, அது முதல்வனை இன்றி ஆகாமையின்‌ அவனும்‌ ஆண்டு 
அவ்வனுபூ தியை உடனின்று அறிவன்‌ எனவும்‌ உணர்க, 

உதாரணம்‌ 


ஐந்தையு மொக்க வுணரா தவற்றுணர்வ 
தைந்தும்போ னின்றுணரு மாகலான்‌-— ஐந்தினையும்‌ 
ஒன்நென்ருப்‌ * பார்த்துணர்வ துள்ளமே யெவ்வுலகும்‌ 
ஒன்றொன்ருப்‌ பார்க்கு முணர்ந்து 

என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அவனும்‌ அவற்றது விடயத்தை உட 


புனநத்தி--கூதியது கூறல்‌. 
சிவப்‌-— 58, 
உண்‌. விளக்‌ 61, 


சிவப--81,. 3.  இரோன்றுப்‌ என்றும்‌ பாட வேறுபாணே2, 


விது 


பயனியல்‌ ்‌ 987 


னின்றுணருமாயின்‌ அவற்றோடு அவனிடை அறிதற்கட்படும்‌ வேற்றுமை 
இல்லைபோலும்‌ என்பாரை ! நோக்கி வேற்றுமையும்‌ காட்டி அதனை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) உள்ளம்‌--ஆன்மாவானது; அவற்று ஐந்தும்போல்‌ 
நின்று உணர்வது உணரும்‌ .ஆகலான்‌---* சுவையொளியூறோசை ஈாற்‌ 
றம்‌” என்னும்‌ ஐந்தினும்‌ ஐம்பொறிபோல்‌ அ௮துவதுவாய்ச்‌ செறிந்து 
நின்னு உணர்தற்பாலதனை உணரும்‌ தன்மைத்தாகலான்‌ ; 2 ஐந்தையும்‌ 
ஒக்க உணராது-—அவ்வைம்புலன்களையும்‌ ஒருங்கே உணரமாட்டாது ; 
ஐந்தினையும்‌ ஒன்று ஒன்றாப்‌ - பார்த்து உணர்வது--அவ்வைக்‌ தினையும்‌ 
ஒரோவொன்றாய்‌ அறிந்து அனுபவிப்பதாம்‌ ; ஒன்று--அதுபோலச்‌ 
சார்ந்ததன்‌ வண்ணமாய்ப்‌ பலதிறப்படுதலின்‌ றி என்றும்‌ ஒரு பேற்றித்‌ 
தாகிய சிவம்‌ ; 3 எவ்வுலகும்‌ ஒன்றா உணர்ந்து பார்க்கும்‌--எல்லா உயிர்‌ 
களுடைய எல்லா விடயங்களையும்‌ பொதுவகையான்‌ ஒருங்கே 
உணர்ந்து அவ்வுயிர்களுடன்‌ நின்று சிறப்புவகையானும்‌ அறி 
யும்‌ எ-று," - 

இது சொற்பொருட்‌ பின்வருநிலை.” : 


1. அறிதற்கட்பம்‌ வேற்றுமை யில்லை போலும்‌ என்றது, ஆன்மாக்க 
ளோடு உடன்‌ நின்று அவற்றோடு ஒப்பக்‌ காண்டலும்‌ செய்யுமாயின்‌, 
முதல்வன்‌ ஆன்மாக்கள்‌ போலச்‌ கட்டுற்று விசாரியாவான்‌ அன்றே 
என்பது. 

2. ஆன்மா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்‌ என்னும்‌ ஐவகை விடயங்‌ 
களை யுணரும்‌ உணர்ச்சிக்கண்ணே, தன்‌ இயல்பு இது என வேறு 
-காணப்ப்மொறு இன்றி அவ்வவ்விடயங்களே போல அதுவஅவாய்ச்‌ 
செறிந்து நின்று அறியும்‌ இயல்பிற்று ; ஆகலான்‌ -- சிவதான 
பாடியம்‌. ன்‌ 

8. என்றும்‌ ஒரு பேற்றித்தாகிய பாம்போநள்‌--௨. வே, 

4, ஆகலான்‌ உடனின்று அறிதலே பற்றி ஆன்மாவைப்போலப்‌ பரம்‌ 
பொருள்‌ விகாரியாவான்‌ சேறல்‌ இன்று என்பது குறிப்பெச்சம்‌-- 
சிவ. பாடியம்‌, 

5, * முன்வரும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ பலவயின்‌, பின்வரு மென்னிற்‌ 
பின்வரு நிலையே”--தண்டி, உணராது உணர்வது என இயையும்‌ ; 
அவற்று என்றவிடத்‌. த, உருபு வாராமை, “ சாரியை யுள்வழித்‌ 

43 


988 சிவஞான்‌ போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
சிவத்தைப்‌ பிரித்தமையின்‌ ஏகா) ம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்தது, 
ஒன்றேன்பது குறிப்பேதவாய்‌ நின்ற பெயர்‌.! 

உதாரணம்‌ 


ஏகமாய்‌ நின்றே யிணையடிக ளொன்றுணரப்‌ 
போகமாய்த்‌ தான்விளைந்த பொற்பினுன்‌--ஏகமாய்‌ 
உள்ளத்தீன்‌ கண்ணானா னுள்குவா ருள்கிற்றை 
உள்ளத்தாற்‌ காணாஜே வுற்று 

என்பது உதாரணம்‌, 


என்நுதலிற்றோ வேனின்‌, ஆன்மா வறிய விடயிப்புழிப்‌ 
தன்னுருபு நிலையாது? (தொல்‌. எழத்து. தோகை, 15) வந்ததாம்‌ ; 
இதனை இச்குத்திரத்து “£ மெய்பெற ?? என்ற இலேசாற்‌ கொள்க, 
உணர்வது என்றது தொழிற்பெயர்‌ மாத்திரையாய்‌ நின்றது; 
“உறங்குவது போலும்‌?” (தறள்‌. 889) என்றாற்போல இவை சிவ 
ஞானபாடியத்துக்‌ கண்டவை, 

1. இவ்வெண்பாவின்‌ உரைப்பொருளை ஆராயும்‌ பாண்டிப்‌ பேநமாள்‌, 
“£ இவனும்‌ வேனும்‌ சொரூபம்‌ ஒன்று என்னில்‌, சாயுச்சியமானாலும்‌ 
அடிமையுண்டு என்பதூஉம்‌, கலச்த விடத்தும்‌ அத்துவிதமாய்‌ 
இருக்குமென்பதுடம்‌, பெத்தம்‌ முத்தி இரண்டினும்‌ வென்‌ பீரேரிப்‌ 
பன்‌ என்பதூஉம்‌, வெனுடைய சர்வஞ்ஞத்‌ அவமும்‌ பஞ்சதருத்திய 
மும்‌ இவனுக்கு இல்லையென்பதூஉம்‌ கூறுகின்ற ?? எனக்‌ கருத்‌ 
அரைத்த, * பஞ்சவிடயங்களையும்‌ ஒரு காலத்தே அறியாதாய்‌ 
அவற்றுடனே கூடிநின்று அறினெற ஆன்மா, ஐந்து இர்திரியங்‌ 
களையும்‌ போல்‌ நின்று சிவெனாலே அறியும்‌ ; அதனால்‌, பஞ்சவிடயவ்‌ 
களையும்‌ ஓரொன்றாகப்‌ பார்த்து அறிவது ஆன்மாவே : எல்லாப்‌ 
பொருளையும்‌ வென்‌ ஒரு காலத்தே அறிர்து பார்த்‌ இருப்பன்‌ ?' எனப்‌ 
பொருள்கூதி, ££ ஆன்மா இர்திரியங்களுடனே கூடி இர்திரியங்களை 
விடயீகரிக்ச அர்தக்த விடயங்களை அதவ அவாய்‌ நின்று விக்ன்ற 
அவதாத்தில்‌ இக்திரியங்கள்‌ விடயீகரிச்ச யாம்‌ வெனாலே அவற்றை 
௮தி௫ன்றோம்‌ என்பது அறியாதிரும்தாறந்போலச்‌ வென்‌ அருளுடனே 
கூடிக்‌ கலச்தவிடத்தும்‌ அறியா திருக்‌கவேணும்‌ என்பதாம்‌ ; எனவே, 
முத்தியினாம்‌ அர்கியமாயிருக்தே அனுபவிக்கவேணும்‌ என்பதாயிற்று; 
ஆகவே அடிமையுமாயிற்று; வன்‌ எல்லாவற்றையும்‌ ஒருகாலத்தே 


பயனியல்‌ - 2389 


போல முதல்வனை விடயிப்புழியும்‌ முதல்வன்‌ அவ்வாறு உடனின்று 
தன்னைத்‌ தான்‌ விடயிப்பன்‌ எனின்‌ ஆன்மாச்சிரயம்‌ என்னும்‌ குற்றமாம்‌! 
ஆகலின்‌, அது பேறப்படாமையான்‌ அவனும்‌ அவற்றது விடயத்தை 
உணருமேன்றல்‌ யாண்டூஞ்‌ சேல்லாது என்பாரை நோக்கி, யாண்டும்‌ 
இவ்வாறு. உணர்தலுண்டு என்பது உணர்த்தி, அதனை வலியறுத்துதல்‌ 
நுதலிற்று. 


(இ-ள்‌) ? ஒன்று ஏகம்‌ ஆய்‌ நின்று இணை அடிகள்‌ உணரவே 
தான்‌ போகம்‌ ஆய்‌ விளைந்த போற்பினான்‌-முதல்வனைச்‌ சார்ந்தவழி அவ்‌ 
வண்ணமேயாய்‌ ஒரு பெற்றிப்பட்ட ஆன்மா அவனோடு ஒற்றுமைப்‌ 
பட்டு நின்று அவன து அழி.யிணைகளை உணரவே தான்‌ ௮வ்வான்மா 


உணர்ந்து பார்த்திருப்பன்‌ என்றதனால்‌ சருவபிராணிகளுக்கும்‌ 
வேறறக்‌ காட்டாய்‌ நிற்பனாசலால்‌, யாவரொருவர்‌ யாதொன்றை 
உன்னினார்கள்‌, அந்த உன்னினவற்றைத்‌ தான்‌ அறிந்து அவரவர்‌ 
செயற்கேற்ற தன்மைகளைச்‌ செய்வன்‌ ; ஆகையால்‌, அப்படிச்‌ 
சிவானுபவத்தை வேற்ற அளித்து நிற்பன்‌ என்பதாம்‌; எனவே, 
வெஞானத்தாலே இவனைக்‌ தரிரித்தவர்கள்‌ சிவனையொழிர்‌ த 
வேறொன்று பாரார்கள்‌ என்பதாம்‌; அப்படி இருப்பதே இருப்பது 
அல்லது ஒன்றொன்றாகப்‌ பார்‌,ச்‌.துணர்வது ஆன்மாவினுடைய அறி 
வாம்‌ என்பதாயிற்று ?? என ஆராய்ட்‌தஅரைக்கின்றார்‌. 
ஆன்மாசீசிரயம்‌-—தன்னைப்பற்று தல்‌ என்னும்‌ குற்றம்‌, 
2. இதற்குச்‌ சிவஜானபாடியம்‌ கூறும்‌ பொருள்‌ : இணையடிகள்‌ ஏக 
மாய்‌ நின்று ஒன்று உணா- முதல்வன்‌ திருவடிகளில்‌ சானென ஒன்று 
இல்லென்று தானே என ஏகமாஇ நின்று கொண்டே பிராரத்த 


[க 
. 


வினைக்கு ஈடாக வரும்‌ விடயத்தை உணர்வாராயின்‌ ; தான்‌ போக 
மாய்‌ விளைந்த போற்பீனான்‌-அஅதான்‌ ௮ச்‌வேன்முத்தர்க்கு வினைப்‌ , 
பயனாதலின்றிச்‌ வெபோகமாய்‌ விளைன்ற பொலிவானே ; உள்த 
வார்‌ உள்கிற்றை உள்ளத்தால்‌ உற்றுக்காணானோ-அவ்வானு உணர்வா 
ரால்‌ உணரப்படும்‌ விடயத்தை அவ்வுணர்வின்‌ இடத்தாற்‌ பொருக்தி 
அறிர்‌து தனதாக்கக்கொள்ளான்‌ கொல்லோ ; ஏகமாய்‌ உள்ளத்தின்‌ 
கண்‌ ஆனான்‌ பெத்தம்‌ முத்தி இரண்டினும்‌ அத்துவிதமாய்‌ 
அவ்வறிவின்கண்‌ நீங்காது உடனின்று உணர்த்தியும்‌ உணர்ச்‌ தும்‌ 


வரும்‌ அம்முதல்வன்‌ ?' என்பது. 


340 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வுக்குப்‌ பரபோகமாய்‌ மேன்மேல்‌ விளைின்ஐ பொலிவினையுடையன்‌ 
ஆகலானும்‌ ; உள்ளத்தின்கண்‌ ஏகம்‌ ஆய்‌ ஆனான்‌ !_— அங்ஙனம்‌ 
உணருங்கால்‌ அவ்வான்ம ஞானத்தினிடத்து ஏகமாய்‌ விட்டு நீங்காத 
வன்‌ ஆகலானும்‌ ; உள்குவார்‌ உள்கிற்றை உள்ளத்தான்‌ -உற்றுக்‌ 
காணானோ--கருதுவார்‌ கருதிய பொருளாகிய தன்னை அவர்‌ அதி 
வோடு கூடி நின்று அறியான்‌ கொல்லோ ? எ-று. 


போகமாய்த்‌ தான்‌ விளைந்த போற்பினான்‌, ஏகமாய்‌ உள்ளத்தின்‌ 
கண்ணானான்‌ என்னும்‌ பெயரடைகள்‌ ஏதுப்பொருளவாய்‌ நின்றன ; 
யாண்டுஞ்சேறல்‌ உணர்த்துதற்கு உள்குவார்‌ உள்கிற்றை என்றார்‌, 
- 84 வேண்டுவார்‌ வேண்டியதே யீவான்‌ ?” என்றாற்போல. 
ஆனுருபு உடனிகழ்ச்சிப்‌ பொருட்கண்‌ வந்தது. ஓகாரம்‌ 
எதிர்மறை. 
ஆன்மாக்கள்‌ முதல்வனை விடயிக்குங்கால்‌ அவற்றது விடய 


மாகிய அவன்‌ தன்னாலும்‌ உடனின்று உணரப்படுவன்‌, உள்குவார்‌ 
உள்கிய போருள்‌ ஆகலின்‌. 


1. “ தன்னுடைய திருட்டியுடனே ஏகமாய்‌ நின்று தான்‌ காட்டின 
தன்மை யொன்றையும்‌ கண்ணெரப்‌ பேரின்பமாய்‌ விளைர்த வென்‌ 
சருவவியாபியாய்‌ ஆன்மாக்கள்‌ யாவைக்கும்‌ வேறறச்‌ காட்டாய்‌ 
நிற்னெறவன்‌, நீனைந்தார்‌ நினைந்த நினைவுகளைத்‌ தன்னுடைய 
அருளாலே காணாதிருப்பனோ, தானும்‌ அதிலே கூடி கின்று என்பது ; 
எனவே, பெத்தமுத்திகள்‌ இரண்டி னும்‌ வெனே நின்று பிரேரிப்பிச்‌ 
இன்றவன்‌ என்பதூஉம்‌, அ௮வனையொழிர்‌து ஆன்மாக்கள்‌ எவ்விடத்‌ 

ன்‌ அம்‌ ஒன்றை ய்றிர்‌து செய்யமாட்டாலென்பதா உம்‌, பக்குவப்பட்ட 
ஆன்மாக்களுக்குத்‌ தோன்றி மற்றவற்றிற்குச்‌ தோன்றாமல்‌ காட்டாய்‌ 
நித்ின்றானென்‌ பதாஉம்‌ கூறியவாறு 2 பாண்டி. விநத்தி, 

2. ““உள்குவார்‌ உள்கிற்றெல்லாம்‌ உடனிரும்‌ தறிதி யென்று, வெள்கி 
னேன்‌.” திரநா. 75: 8. 

8. திநநா. 287 : 1. 

4, இனுமைஃநீல்சாமை— சிவ, பாடியம்‌, 

5, நில்லாது உணர்தலைப்‌ பிறித்தமையின்‌, (ஏகமாய்‌ நீன்றே என்ற 

டத்‌ விடத்‌) ஏகாரம்‌ பிரிரிலேக்கண்‌ வக்தது--சிவ, பாடியம்‌, 


ம்ப்ண்ணன்‌ 341 


மேலைவெண்பாவிற்‌ கூறிப்போந்த ஐம்புலன்போல என்னு 
அனுமானவளவை காட்டுவார்‌ உள்குவார்‌ உள்கிற்றை உள்ளத்தான்‌ 
உற்றுக்‌ காணானோ என்றும்‌, உள்குவார்‌ உள்கிற்றாதல்‌ ஈரிடத்தும்‌ 
ஓக்கும்‌ என்பார்‌ ஏகமாய்‌ நின்றே இணையடிகள்‌ ஒன்றுணரப்‌ போக 
மாய்த்‌ தான்விளைந்த போற்பினான்‌ என விடயித்தற்கட்படும்‌ இயல்பும்‌ 
ஏகமாய்‌ உள்ளத்தின்‌ கண்ணானான்‌ என அறிவு விளங்குதற்கட்படும்‌ 
இயல்பும்‌ எடுத்தோ தினார்‌, 


பரபோகமாய்‌ என்னாது போகமாய்‌ என்றதும்‌ ஒப்புமை 
இணங்குதற்‌ பொருட்டு. சேற்றுநில மிதித்துச்‌ சென்றானுக்கு வன்‌ 
னிலம்போலப்‌ ' பரபோகவினைவு செயற்கைப்‌ பொருளாய்‌ நிற்றலீன்‌, 
ஆக்கமும்‌ காரணமும்‌ அடுத்து வந்தன. இணையடி.கள்‌ . உணரும்‌ 
தோறும்‌ போகம்‌ மேன்மேல்‌ விளைதல்‌, 2 புணர்ந்தாற்‌ புணரும்‌ 
தொறும்‌ பெரும்போகம்‌ பின்னும்‌ புதிதாய்‌—மணமர்காழ்‌ புரிகுழலாள்‌ 
அல்குல்‌ போல வளர்கன்றதே”' எனவும்‌ அப்பொருண்‌ மேல்‌ 
வைத்தோ திய திருவாக்கானும்‌ அறிக. 


தெளிவு பற்றி விளைந்தவென இறந்தகாலத்தாற்‌ கூறினார்‌. 


கண்‌ கண்ணாடியினின்‌ அம்‌ தன்னை விடயித்தாற்போல, முதல்வன்‌ 
ஆன்மாவுடனின்று தன்னை விடயித்தல்‌ பொருத்தமுடைமையின்‌, 
ஆன்மாச்சிரயம்‌ என்னும்‌ குற்றம்‌ இன்னோன்னவற்றிற்கு எய்தா 
தென்னறுணர்க. ' கண்ணாடிக்‌ குள்ளாகத்‌ தோன்றுவது போலும்‌ 
எ்‌.திர்விம்பமாவ.து விம்பமேயன்றி வேறன்று என்பது சிவாகம 
தூற்றுணிபு என்க, 

இதனுள்‌ அவனும்‌ அவற்றது விடயத்தை உணருமேன உணர்வே 


பற்றி ஓதினாரேனும்‌, 3 “ எத்திறம்‌ ஞானமுள்ளது அத்திறம்‌ இச்சை 
செய்தி '” என்பவாகலின்‌, அவற்றிற்கும்‌ இஃதொக்கும்‌ ; ஒக்கவே, 


1. இச்சொற்றொடர்கள்‌ தொல்காப்பியத்துச்‌ சேனாவரையர்‌ உரையில்‌ 
கண்டவை, (தோல்‌. சோல்‌, கிளவி, 20) 

2. கிநக்கோ : 9, 

3. சிவ. சித்தி: 1:62, 


942 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 

பெத்தம்‌ முத்தி இரண்டினும்‌ ஆன்மா விடயிக்கப்‌ படும்‌ விடயங்களை 
முதல்வன்‌ உடனின்று விடயிப்பன்‌ என்பதாஉம்‌, பெத்தத்‌ இன்கண்‌ 
அவன்‌ இவனாய்‌ கின்று விடயித்தலீன்‌ விடயங்கள்‌ அவனுக்கன்‌ றி 
இவனுக்காயின; முத்தியின்‌ கண்‌ இவன்‌ அவனாய்‌ நின்று விடயித்தலின்‌ 
அவன்‌ ஒழிந்த விடயங்களெல்லாம்‌ இவனுக்கன்றி அவனுக்காயின 
என்பதூஉம்‌ இனிது விளங்கும்‌. இம்முறைமை கோக்கியன்றே உலகத்‌ 
அள்‌ ஒன்றனை ஈவாரும்‌ ஏற்பாரும்‌ சிவார்ப்பணம்‌ எனக்‌ கருதாதவழிக்‌ 
குற்றமென்று ஆகமங்கள்‌ ஓதியதாஉம்‌, 16 யாதொரு தெய்வங்‌ 
கொண்டீர்‌ அத்தெய்வ மாகி யாங்கே--மாதொரு பாகனார்தாம்‌ வரு 
வர்‌” என்பதூஉம்‌, அவ்வுண்மை அறிந்தவழி 3: எத்தனுவி னின்றும்‌ 
இறைபணியார்க்கு இல்லை வினை--முற்செய்வினை யுந்தருவான்‌ முன்‌ ”” 
எனவும்‌ * *பெற்‌.றசற்‌ நின்பமே பேரின்பமாய்‌ '” எனவும்‌ * * உடம்‌ 
புடைய யோகிகள்தாம்‌ உற்றசிற்தின்பம்‌--அடங்கத்தம்‌ பேரின்பத்‌ 
தாக்கி ”” எனவும்‌ £ * காணுவ்‌ கரணங்க ளெல்லாம்பே ரின்பமென ப்‌ 
பேணும்‌ அடியார்‌ ” எனவும்‌ “ எல்லாஞ்‌ சிவமாயிருந்ததே ”' எனவும்‌ 
இவ்வாறு ஓதியதாஉம்‌ என்க. 


முதலதிகரணம்‌ முடிந்தது. 


இரண்டாமதிகாணம்‌ 
மேற்கோள்‌ ்‌ 


இனிப்‌ பத்தியினன்‌ மறவாதேத்த அவனது சீபாதத்தை அணையும்‌ 
என்றது 
என்றது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, எகனாகி நின்றார்க்கு அவ்வியைபு பற்றி 


1. சிவ. சித்தி, 2 : 95, 

2. 2208-ம்‌ பக்சம்‌, நாமல்ல. 
3. திருவுந்தி. 85. 

4, திருக்களிற்று. 76. 

5. திநவாசகம்‌. பண்டாய. 6, 


பயனியல்‌ 343 


அறிவிச்சை செயல்கள்‌ மூன்றும்‌ ஆண்டு விடயிக்குமாறு யாங்ஙனம்‌ என்‌ 
பாரை நோக்கி நிட்டையின்‌ இயல்பு உணர்த்துதற்கு எடூத்தக்கோண்ட 
இரண்டாங்‌ கூற்றைக்‌ கண்ணழித்‌ துரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று.1 
(இ-ள்‌) சூத்திரத்து உரைத்தவாறு பற்றி உரைத்துக்கொள்க,3 
“இத்தை ஆயும்‌ அறிவுடையனாய்‌ அன்புசெய்ய”' என வதிநூலா 
சிரியரும்‌ ஓ.துதலின்‌, ஈண்டு மறவாது பத்தியினால்‌ ஏத்த எனச்‌ சூத்திரப்‌ 
பொருட்‌ கேற்ப மாறிவைத்து உரைத்துக்கொள்க, ஏத்தவென்றது 


உபசார வழக்கு." 


அன்பு பத்தி காதல்‌ என்றாற்‌ போல்வன இச்சை மீதார்தற்‌ 
பொருள ஆகலான்‌, அத பரமுத்தியினும்‌ உண்டென்பது உணராதார்‌ 
பத்தியாவது வேன்‌ முத்திநிலைக்கே செய்யப்படுவதொரு சாதனம்‌ 
போலும்‌ என மயங்கித்‌ தத்தமக்கு வேண்டியவாழே உரைப்ப.5 பர 
முத்தியின்கண்‌ இச்சை நிகழாதவழிச்‌ சிவபோகம்‌ அனுபவமாதல்‌ 
செல்லாமையானும்‌, சீவன்‌ முத்திநிலைக்கே கூறுவது ஒன்றாயின்‌ 
செம்மலர்‌ நோன்றாள்‌ என்னும்‌ சூத்திரத்து ஒருங்குவைத்து ஓத 
அமையும்‌ ; சூத்திரம்‌ வேறுசெய்ய வேண்டாமையானும்‌, அவ்வுரை 
போலியென்னு ஓழிக. 


1. ££ ஆன்மலாபம்‌ இரண்டனுள்‌ எஞ்சிநின்ற சிவப்பேறு கூமொறு ?? 

J உணர்த்துகன்றதெனச்‌ சிவஜானபாடியம்‌ கூறும்‌, 

2. ஸ்ரீ. சு, தே. உரை: மறவாது-—அவ்வத்துவித நிலையை மறவாது ' 
கடைப்பிடித்‌.துச்‌ செய்யும்‌ ; பத்தியினான்‌-—அன்பானே ; ஏத்த-- 
முதல்வன்‌ அருள்வழி நின்றால்‌; அவனது சீபாதத்தை--அவன்‌ 
இருவடியாடிய சிவானர்தானுபூதியை ; ௮ணையும்‌- தலைப்படும்‌ என்க, 

8. சிவ. சித்தி, 11 : 1. 3 

4, ஏத்‌,துதலின்‌ பயன்‌ அருள்வழி கிற்றலாதலால்‌, அவ்வாறு நிற்றலை 
ஏத்த என்றது உபசார வழக்காயிற்று, உபசார வழக்‌இன்‌ இயல்பு 
முன்னர்ச்‌ கூறப்பட்டெது, 

5, சிவதானபோத வடமொழி பெயர்ப்பில்‌ பராம்‌ பக்திம்‌ என்ற 
தொடரில்‌ பக்தி என்று வருவதற்குச்‌ சிவாக்கிர யோகிகள்‌ இங்கே 
காட்டியவாறு கூறுஜன்றார்‌. (சிவாஃகி, பாடியம்‌, பக்‌. 501-2) 

6. சீவ. போ. ௧. 12. 


344 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஏது 


அவன்‌ அன்னியமின்றிச்‌ செய்வோர்‌ செய்திப்பயன்‌ விளைத்து 
நிற்றலான்‌ 


என்றது ஏது. 


என்நுதலிற்றோ வேனின்‌, பத்தியினான்‌ மறவாது ஏத்தினும்‌ ஆன்மா 
அவனது சீபாதத்தை அணைதல்‌ பரமுத்தியினன்றி முடியாது என்பாரை 
நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அம்முதல்வன்‌ வேறு நில்லாது செய்வோர்‌ செய்வன 
வற்றை அறிந்து அவ்வச்‌ செய்‌ இக்குத்‌ தக்க பயனைச்‌ செய்யலாயின்‌ " 
அவ்வப்பொழுதே விளைவித்‌.கம்‌, அல்லுழிக்‌ காலாந்தரத்தின்‌ வினைவித்‌ 
தும்‌ உடனாய்‌ நிற்பனாகலான்‌ இனிப்‌ பத்தியினான்‌ மறவாது ஏத்தவே 
அம்முதல்வனது சீபாதத்தை அணையும்‌ என மேற்கொண்டது எ-று, 


உதாரணம்‌ 


அருக்கனேர்‌ நிற்பினு மல்லிருளே காணார்க்‌ 
சிருட்கண்ணே பாசத்தார்க்‌ கீசன்‌--அருட்கண்ணால்‌ 
பாகத்தை நீக்கும்‌ பகலலர்த்துந்‌ தாமரைபோல்‌ 
நேசத்திற்‌ றன்னுணர்ந்தார்‌ நேர்‌ * 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, அரன்‌ கழல்‌ சேறல்‌ உடம்பின்‌ நீங்கிய 

பின்னன்றி உடம்புள்ள வழியுங்‌ கூடுமாயின்‌, அது ஞாயிற்றின்‌ ஒளி 

1. செய்யல்‌ ஆயின்‌--செய்வதனை ஆராய்ச்‌ பார்க்குமிடத்‌ ௮. 

2. அம்முதல்வன்‌ உலகத்தார்போலன்றிப்‌ பெத்தம்‌ முத்தி இரண்டி னும்‌ 
அத்அவிதமாய்‌ உடன்‌ நின்றுகொண்டு யார்‌ யார்‌ யாது யாது செய்‌ 
இன்றார்‌ என்று அநறிர்து அவரவர்க்கு அவ்வச்‌ செய்திக்குத்‌ தக்க 
பயனை அவ்வப்பொழுதே விளைவிப்பனாகலான்‌— சிவ. பாடியம்‌, 

8. நேசத்தர்‌ தம்பால்‌ நினைந்து என்பது பாண்டிப்பேரநமாள்‌ கொண்ட 
பாடம்‌, 


பயனியல்‌ 845 


போல மருங்குள்ளார்க்குப்‌ புலனாதல்‌ வேண்டும்‌ என்பாரை நோக்கி 
அது கூடாமையுங்‌ கூடுமாறும்‌ உவமை முகத்தானுணர்த்தி ஏதுவை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) அருக்கன்நேர்‌ நிற்பினும்‌ காணார்க்கு அல்‌ இருளே 
ஞாயிறு எல்லார்க்கும்‌ * ஒப்ப நிற்பினும்‌ அது காட்சியுடையார்‌ கண்‌ 
ணுக்கன்றி அஃதில்லாதார்‌ கண்ணுக்கு இரவின்‌ கண்ணதாகிய 
இருளேயாம்‌, அதுபோல) ஈசன்‌ பாசத்தார்க்கு இருட்கண்ணே-- 
முதல்வன்‌ எங்கணும்‌ ஒப்ப நிற்பினும்‌ மலநீங்கிய முத்தாக்கன்றி 
அஃதுடையார்க்கு அவன்‌ அம்மலத்தின்‌ கண்ணேயாவன்‌; £ 

சீவன்‌ முத்தரும்‌ ஏனையோர்‌ போல உட லுடைமையின்‌ பாசத்தா 
ராகலின்‌ வேற்றுமை யின்றாலெனின்‌, 

தாமரை அலர்த்தும்‌ பகல்போல்‌--ஏனைத்தாமரைகளோடு ஒப்ப : 
ஒருங்கு நிற்பினும்‌ பக்குவமுடைய: தாமரையைக்‌ கூம்புதலை நீக்கி 
'அலர்த்தும்‌ ஞாயிறு போல; நேசத்தில்‌ தன்‌ உணர்ந்தார்‌ நேர்‌ அருட்‌ 
கண்ணால்‌ பாசத்தை நீக்கும்‌-எனையோர்‌ போல்‌ உடம்போடு நிற்பினும்‌ 
பக்குவமுடையராய்ப்‌ பத்தியினால்‌ தன்னை மறவாது உணர்வார்க்கு 
முதல்வன்‌ தனது திருவருட்‌ பார்வையால்‌ பாசத்தை நீக்கி அறிவை 
யலர்த்தும்‌, ஆகலான்‌ உடம்புள்வழியும்‌ அவர்‌ பாசத்தாரல்லர்‌ * எ-று. 

ஆகலான்‌ உடம்புள்வழியும்‌ அவர்‌ பாசத்தாரல்லர்‌ என்பது 

குறிப்பெச்சம்‌. 


ட லத்த தம எவ்வம்‌ எவன்‌ இல்லாத குருடர்‌ ஆதிய 
எல்லார்க்கும்‌, 

2. எங்கணும்‌--பெத்தரிடத்தும்‌ முத்தரிடத்‌ அம்‌, 

8. அம்மலத்தின்கண்ணே யாவன்‌—பாசஞானமேயாய்த்‌ தோன்றுவன்‌., 

4, பாசத்தார்க்த இநுட்கண்‌ என்றதற்கு, “பாசபெர்‌ திகளுக்குத்‌ தோன்‌ 
மல்‌ நிற்பன்‌ ?? என்றும்‌, நினைந்து நேசத்தர்‌ தம்பால்‌ ௮நட்‌' 
கண்ணாற்‌ பாசத்தை நீக்தம்‌ என இயைத்து, “£ தன்னை உள்ளபடி 
உணர்ந்து வெரேசத்தை வைத்தவர்களிடத்து ஞானதிருட்டியைக்‌ 
கொடுத்து அதனாலே பாசத்தாலங்களை நீக்குவன்‌ ; பாசத்தாலம்‌ 
நீங்கவே தான்‌ தோன்றுவன்‌ என்பது மீட்சிமொழியாயிற்து ?” என்‌ 
அம்‌, தாமரை அலர்த்தும்‌ பகல்போல்‌ எனவே பக்குவப்‌ 
படாத பூவை அலர்த் தானென்று மீட்டு மொழியால்‌ பக்ஷபாதியல்ல 
னென்பது கூறினார்‌ ?” என்றும்‌, பகல்‌ அலர்த்தும்‌ தாமரைபேர்ல்‌ 

44 3 


346 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரைபும்‌ 


ஏகாரம்‌ தேற்றம்‌. 

தணிந்த இருள்‌ என்பார்‌ அல்லிருள்‌ என்றார்‌. 

மலத்திற்குக்‌ கண்ணாவது அறியாமை. 

1 காணாரும்‌ பகலும்‌ ஆகுபெயர்‌. 

அருக்கன்‌ .எடுத்‌.துக்காட்டுவமை. 

தன்னையென்னும்‌ இரண்டனுருபு விகாரத்தால்‌ தொக்கது. 
ஏழாம்வேற்றுமைப்‌ பொருட்கண்‌ வரும்‌ நேரென்பது உருபு 
மயக்கமாய்‌ £ நான்காவது உணர்த்திற்று, 

நீக்குதலும்‌ அலர்த்துதலும்‌ ஏனையிடத்தும்‌ சென்று இயைதலின்‌, 
ஈரிடத்தும்‌ செயப்படுபொருள்‌ ஏற்பன வருவிக்கப்பட்டன." 


நேசத்தார்‌ என்று கொண்டு, “ஆதித்தன்‌ அலர்த்துசைக்குப்‌ 
பக்குவப்பட்ட தாமரைப்‌ பூப்போல்‌ என்னப்பட்ட நேசத்தையுடைய 
வர்கள்‌ என்பாருமுளர்‌ ?? என்றும்‌ பாண்டிப்பேரநமாள்‌ கூறுஇன்றார்‌. 


இணி, இவ்வெண்பாவின்‌ கருத்தை, அருணநீதிசிவனார்‌, 


££ எங்குக்தான்‌ நிறைம்‌து வென்‌ நின்றானாகல்‌ 

எல்லாருவ்‌ காணவே வேண்டுந்தான்‌ என்னில்‌, 
இங்குக்தான்‌ ௮ந்தகருக்‌ இரவி யிருளாகும்‌ 

ஈசன்‌ அருட்‌ கண்ணில்லார்க்‌ சொளியாயே இருளாம்‌ ; 
பல்சர்‌ சான்‌ எழும்பதுமம்‌ பக்குவத்தை யடையப்‌ 

பரிதியலர்த்‌ தில தபோல்‌ பருவஞ்சேர்‌ உயிர்க்குத்‌ 
அங்கதன்‌ ஞானக்கண்‌ கொடுத்தருளி னாலே 

சோதிக்குட்‌ சோதியாய்‌க்‌ தோன்றிடுவன்‌ காணே ?? 
(சிவ. சித்தி, 11 : 8) என்று கூ௮வது காண்க, 
சாணாற்றையும்‌ என்பது காட்டியில்லா தாரையும்‌,பசல்‌ என்ற து பகலைச்‌ 
செய்வதா ஞாயித்றையும்‌ குறித்‌ அ நீற்பதால்‌ ஆதபேயர்‌ என்றார்‌. 
உணர்ந்தார்‌ நேர்‌ என்பது உணர்ட்தார்க்கு எனப்‌ பொருள்படுசலின்‌, 
நேர்‌, கான்காம்‌ வேற்றுமையை உணர்த்துவதாயிற்று, 
“£ இதனானே முதல்வன்‌ பெத்தம்‌ முத்தி இரண்டினும்‌ ஒப்ப நிற்‌ 
பினும்‌ ஒப்ப விளங்காமை உவமை மேல்‌ வைத்து உணர்த்து முகத்‌ 
தானே ஆன்மாவுக்கு முத்திமிலையிற்‌ பூரண அறிவு நிகழுமாறும்‌, 
அது முதல்வனது அறிவாயெ அருட்கண்ணை இன்‌ றியமையாமையும்‌ 
கூறப்பட்டன சிவ. பாடியம்‌. 


பயனியல்‌ 847 


உதாரணம்‌ 


மன்னு மிருளை மதிதுரந்த வாறன்பின்‌ 

மன்னு மரனே மலந்துரந்து--தன்னின்‌* 
வலித்திரும்பைக்‌ காந்தம்‌ வசஞ்செய்வான்‌ செய்தல்‌ 
சலிப்பில்‌ விகாரியலன்‌ ரன்‌ 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ . வேனின்‌, நேசத்தில்‌ தன்னுணரும்‌ சீவன்‌. 
முத்தர்க்குப்‌ பாசத்தை நீக்கி. அறிவை அலர்த்துதல்‌ பரமுத்தியினன்றி 
இல்லையென முரணிக்‌ கூறும்‌ வாதிகளை நோக்கிப்‌ பாசத்தை நீக்கி 
அறிவை அலர்த்தும்‌ முறைமை இவ்வா னு உணர்த்தி அதனை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) அன்பின்‌ மன்னும்‌ அரனே மன்னும்‌ இருளை மதி 
துரந்தவாறு மலம்‌ துரந்து--உயிரைத்‌ தானாக்கிக்‌ கோடற்கண்‌ உள 
தாகிய இச்சை மிகுதியான்‌ அவ்வுயிரோடும்‌ அஈர தியே நிலைபெறும்‌ 
முதல்வன்‌? கண்ணின்கண்‌ நிலைபெறும்‌ இருளைப்‌ பிறைமதி நாடோறும்‌ 
இறிது சிறிதாக நீக்கி ஓட்டுமானு போல அவ்வுயிரின்கண்ண தாகிய 
மல௪த்தியை அவ்வப்‌ பருவந்தோறும்‌ சிறிது சிறிதாகச்‌ சோபான 
முறையில்‌ நீக்கிப்‌ பற்றறத்‌ துரந்து £; காந்தம்‌ இரும்பைத்‌ தன்னின்‌ 
வலித்து வசம்‌ செய்வான்‌ செய்தல்‌ சலிப்பு இல்‌-—காந்தக்கல்‌ இரும்பைத்‌ 
தன்கண்‌ ஈர்த்துத்‌ தன்வசமாகச்‌ . செய்தல்போல மலம்‌ அங்ஙனம்‌ 
துரக்கப்படுந்தோறும்‌ அம்முறையே அச்சத்திப தவித்து உயிரைத்‌ தன்‌ 
கண்‌ வலித்துக்கொண்டு தன்‌ வசமாகச்‌ செய்துவரும்‌ செய்கையின்‌ 


அவனுக்கு ஒரு ஞான்றும்‌ சலிப்பில்லை; விகாரி அலன்‌ தான்‌ 


1. அன்மாவைத்‌ தனது திருவடிக்கண்‌ சேர்த்துச்‌ கோடற்கு உள தாகிய 
இச்சை மிகுதியால்‌ அவ்வான்மாவின்கண்‌ அராதி முதல்‌ அத்துவித 
மாய்‌ நிலைபெறும்‌ முதல்வன்‌ சிவ. பாடியம்‌, 

2. மன்னியென்று பாடங்கொள்வர்‌ பாண்டிப்பேரமாள்‌. 

8. அவ்வுயிரின்‌ கண்ணதாயெ ஆணவமலத்தை உர்தித்தள்ளி--௨, வே. 


548 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
அங்ஙனம்‌ சலியாது செய்து வருதல்‌ பற்றி விகாரியாவானுமல்லன்‌, 
காந்தம்போலத்‌ தனது சந்நிதி மாத்திரையிற்‌ செய்யும்‌ அம்முதல்வன்‌! 
எ-று. 

மதியென்றது ஏற்புமிக்‌ கோடலான்‌ ஈண்டு வளர்‌ பக்கத்துத்‌ 
திங்களின்மேற்‌ றாயிற்று, 2 அர்த அருளுனக்கிக்கு ஆதாரமாய்‌ 
அல்லின்‌, இர்து வெனவெறித்‌ திட்டு '' என்றதும்‌ அது, 

மலம்‌ துரத்தல்‌ உயிரின்‌ செயலான்‌ ஆவதன்று என்பதுபட 
நின்றமையின்‌ ஏகாரம்‌ பிரிநிலைக்கண்‌ வந்தது. 

வான்‌ பான்‌ பாக்குக்கள்‌ தொழிற்பெயர்‌ விகுதியுமாம்‌ என்பது 
4 கரப்பாக்கறிக்து ” என்பதனாலுணர்க, 

உவமவுருபு விரித்துரைக்க, 

சலித்தல்‌ வேச. அதல்‌. 


1. எல்லாத்‌ தொழிலும்‌ தன்‌ சர்மிநிச்கண்‌ சத்தி சங்கற்ப மாத்திரை 
யாய்ப்‌ பரமின்றி விளையாட்டுப்‌ போலச்‌ செய்யும்‌ அம்முதல்வன்‌-— 
உ.வே. இவ்வெண்பாவின்‌ கருத்தை, “£ நிலைபெற்ற இருளை மதி 
ஓட்டும்‌ முறைமை பேல அராதியிலே தன்னிடத்து நிலைபெற்று நிற்‌ 
இன்ற கர்த்தா தன்னுடைய காருணியத்தனாலே ஆணவமல முத 
லாயினவற்றை ஓட்டி, காந்தம்‌ இரும்பை வலித்துத்‌ தன்னுடைய 
வசமாக்‌ச்‌ கொள்ளுதலைப்‌ போல அப்படிச்‌ செய்யுமிடத்‌ அச்‌ சலன 
மும்‌ விகாரமும்‌ உண்டாகாவோ என்னின்‌, சலிப்பும்‌ விகாரமும்‌ 
இலனாகயிருப்பன்‌ என்று வீளக்தி, “*மதியிநளைத்‌ துரந்தாற்‌ போல 
மலம்‌ துரப்பன்‌ என்பதனால்‌, மலமாயா கன்மங்கள்‌ அகதியாய்‌ 
இருக்குமவை அழியுமோ என்டார்க்குப்‌ பக்குவமாயினாக்கு அவை 
நீங்‌ நிற்கும்‌, கெடா என்பது கூறினார்‌. அஃது எங்கனே 
என்னில்‌ இருள்‌ நீலைபெற்று நீற்கச்சே மதிவர நீங்கனொற்‌ போல 
முதல்‌ கெடாமல்‌ மேலிடாமல்‌ நிற்குமென்பதாயிற்று ?? என்பர்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌. 

2. துகளறட்‌-80. 

3. மலத்தைத்‌ அரத்தற்குச்‌ காரணம்‌ அவ்வன்பெனப்படும்‌ இச்சையே 
அன்றிப்‌ பிறிதில்லை என்பது உணர்த்தி நிற்றலின்‌ ஏகாரம்‌ பிரி 
நிலை--௨. வே, 

த்‌, தறள்‌—11217. 


பயனியல்‌ 549 


செய்தற்‌ கண்ணென ஏழனுருபு விரித்‌.துரைக்க. 
மதி துரந்தவாறு மலம்‌ துரந்து என்றவிதனானே மலநீங்குவ து 


பின்‌ என்பார்‌ மதம்‌ மறுக்கப்பட்டவாறு காண்க. 


சோபான முறையில்‌ நீக்குதலானன்றே, சத்திநிபாதம்‌ சிவ 


புண்ணிய முதலாயின நால்வேறு வகைப்பட்டதாஉம்‌," அவற்றுள்ளும்‌ 


ஓரோவொன்று நர்நான்காய்ப்‌ பதினாறு வகைப்பட்டதூஉம்‌, அவற்‌ 


அள்ளும்‌ ஒரோவொன்அ பலவேறு வகைப்பட்டு விரிர்ததாஉமென்க. 


உதாரணம்‌ 
நரித்தொன்றி னுள்ளம்‌ நசித்தலா லொன்றா 
நசித்திலதே லொன்றாவ தில்லை--நசித்துமலம்‌ 
அப்பணைந்த வுப்பி அளமணைந்து சேடமாங்‌ 2 
கப்பின்றா மீசன்‌ கழல்‌ 


என்பது உதாரணம்‌ 


என்நுதலிற்றோ வேனின்‌, உயிருக்குக்‌ குணம்‌ போல அநாதியா 


11. 


சத்திநிபாதம்‌ மந்தத.ரம்‌, மந்தம்‌, தீவிரம்‌, திவிரதரம்‌ என நால்‌ 
வரைப்படம்‌, சிவபுண்ணியம்‌ சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ 
என நால்வகைப்படும்‌, மேலும்‌ சரியை முதலிய ஒவ்வொன்றும்‌ 
சரியையிற்‌ சரியை, சறியையிற்‌ கரியை, சரியையில்‌ யோகம்‌, சரியை 
யில்‌ ஞானம்‌ என நான்காக விரியும்‌. ஞானத்திற்குக்‌ காரணம்‌ 
சரியை முதலியன என்றும்‌, சரியை முதலியவற்றிற்குக்‌ காரணம்‌ 
மர்ததரம்‌ முதலிய சத்திநிபாதம்‌ என்றும்‌ அறிக, 

சேடமாய்‌ என்பது பாண்டிப்பேநமாள்‌ கொண்ட பாடம்‌. 

££ நசித்து ஒன்றின்‌ உள்ளம்‌ நசித்தலால்‌ ஒன்ற--சவனுடைய சொரூ 
பத்தைப்‌ பெற்றுக்‌ கூமிட,த்து ஆன்மா கெட்டுக்‌ கூடுமென்னில்‌, 
கெடுமாயின்‌ கூடுகைச்கு முதல்‌ இல்லையாம்‌ ; எனவே, கெடரமற்‌ 
கூடுவதில்லையாமோ வெனில்‌ ; நசித்திலதேல்‌ ஒன்றவதிலலை-- 
கெடுவதும்‌ இல்லை, எனில்‌, வேறுமாய்ச்‌ சாயுச்யெயில்லையாம்‌ ; 
எனவே கெட்டுக்‌ கூடுவதுமில்லை, கெடாதரயிற்‌ கூவெதயில்லை 
என்றார்‌; ஆனால்‌ கூடெதன்மை எப்படி என்னில்‌ ; மலம்‌ நசித்து 
மலமானத செட்டு; ௮ப்பணைநீத உப்பின்‌ உளம்‌ அணைந்து சேட 
மாய்கீ கப்பு இன்றம்‌ ஈசன்‌ கமல்‌ ரீருடன்‌ கூடிய உப்புப்போல 


360 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யுள்ள சகசமலம்‌ அவ்வுயிரின்‌ வேறாய்த்‌ துரக்கற்பாலதன்று ஆகலின்‌ 
மலந்துரந்தென்றது அமையாதேன்னும்‌* பாடாணவாத சைவரை நோக்கி 
அருத்தாபத்தியளவையான்‌ அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) நசித்து ஒன்றின்‌ உள்ளம்‌ ஈசித்தலால்‌ ஒன்றா ஈசித்து 
இலதேல்‌ ஒன்று ஆவது இல்லை-—அரன்கழல்‌ செல்லுங்கால்‌ அதனை 
ஆன்மாக்‌ கெட்டு ஒன்றுமே கெடாது ஒன்றுமோ எனக்‌ கடாயி 
ஞர்க்குக்‌ கெட்டு ஓன்றுமெனின்‌, ஆன்மாக்‌ கெட்டுப்போகலான்‌ 
ஒன்றமாட்டாதஅ, கெடாது ஒன்அமெனிற்‌ கெடாதவழி இரு பொரு 
ளாய்‌ நிற்றலின்‌ ஒன்றாமாறில்லை ஆகலான்‌ அருத்தாபத்தியளவை 
யானே. 

அப்பு அணைந்த உப்பின்‌? மலம்‌ நசித்து உளம்‌ ஈசன்‌ கழல்‌ 
அணைந்து சேடம்‌ ஆம்‌--உப்புத்‌ கன து கண்டிப்பு நீங்கி நீரின்‌ ஒன்றா 
மாறு போலத்‌ தனது சகசமலம்‌ கெட்டொழிய ஆன்மா அரன்கழலை 
யொன்றி அவ்வரன்கழற்குச்‌ சேடமாம்‌) கப்பு இன்று ஆம்‌-- 


அன்மாச்‌ சவனைச்கூடி அடிமையாய்‌ வேறற இருக்கும்‌ என்றவாறு. 
மலத்தினுடைய நீக்கத்தை இவ்விடத்துக்‌ கெடும்‌ என்றார்‌, அவ்‌ 
விடத்தும்‌ அதனுடைய சேட்டிப்பில்லே யாதலால்‌ எனக்கொள்க ச 
பாண்டி, உரை. 

1, பாடாணவாதசைவர்‌, “* எல்லாக்‌ கருவிகளும்‌ டீக்கு ஆணவத்தோடு 
கூடி ஓன்றுமறியாமல்‌ கல்லுப்போற்‌ இடப்பது முத்தி என்பர்‌, 
(சங்‌, நீரா. பாடாண.,) 

2. மேலைவெண்பாக்கள்‌ இரண்டி னும்‌ கூறியவாறு பூரண அறிவு விளங்கி 
ஆன்மா முதல்வன்‌ ௨சமாய்‌ ஒன்றுபட்டுக்‌ கூடுங்கால்‌ பண்டை ஏக 
தேச அறிவு கெட்டுக்‌ கூமோ, கெடாது கூடுமோ எனச்‌ கடாயி 
னார்க்குக்‌ கெட்டுக்‌ கூடமெனின்‌, ஏக தேச அறிவு கெடாத வழி, 
வியாபசப்பொருள்‌ விளங்குதல்‌ இன்மையால்‌ கூமொறில்லை ; மற்று 
எங்கனம்‌ கூமொறு எனின்‌, ஏக தேச அறிவைச்‌ செய்யும்‌ ஆணவம்‌ 
கன்மம்‌ மாயை என்னும்‌ மலங்கள்‌ மாத்திரையே கெட்டொழிய, 
ஆன்மா தண்ணீரைச்‌ சேர்க் ச உப்புப்போல முதல்வன்‌ திருவடியைத்‌ 
தலைப்பட்ட முதல்வனுக்குச்‌ சேடமாம்‌, முதல்வன்‌ இருவடி. அவ்‌ 
லான்மாவைவிட்டுச்‌ கவர்ச்தலின்றி இலயம்‌ து நிற்குமாகலான்‌ ''-— 
சிவதானபாடியம்‌. 


பயனியல்‌ 851 


அங்கனம்‌ சேடமாகிய ஆன்மாவுக்கு மீளக்‌ கவர்ச்சியில்லை * எ-று. 

ஒன்றாது என்னம்‌ துவ்விசூதி விகாரத்தால்‌ தொக்கது. 

பின்‌ வந்த நசித்து என்பது செயவெனெச்சத்‌ திரிபு.” 

யாதொன்று யாதொன்றன்‌ பொருட்டேயாய்த்‌ தனக்கெனச்‌ 
சுதர்்‌திரமின்றி நிற்கும்‌ ௮ஃ.து அதற்குச்‌ சேடம்‌ என்பதறிக, 48 அவை 
யுடைமை யாளாம்நா மங்கு ?' என ஓ.துதலின்‌, ஏனைப்‌ பசுபாசங்கள்‌ . 
முதல்வனுக்குப்‌ பொ.து வகையால்‌ சேடமாம்‌ ஆயினும்‌, இதுபோலச 
சிறப்புவகையால்‌ சேடமாதல்‌ இன்மையின்‌, இதனை வேறு எடுத்‌ 
தோ தினா. 

முத்திறிலை கூறி முடிந்தமையின்‌ இறுதிக்கண்‌ கப்பின்றாமென 
அவினாவிருத்தியும்‌ * கூறினார்‌. 

உதாரணம்‌ 


பொன்வாண்முன்‌ கொண்மூவிற்‌ £ புக்கொடுங்கிப்‌ போயகலத்‌ 
தன்வாளே யெங்குமாந்‌ தன்மைபோன்‌--முன்வாள்‌ 
மலத்துண்‌ மறைந்துள்ளம்‌ மற்றுலகை யுண்ணும்‌ 
மலத்திரித்துச்‌ செல்லும்‌ வரத்து 
என்பது உதாரணம்‌. 
்‌ என்நுதலிற்றோ வேனின்‌, நான்காஞ்‌ சூத்திரம்‌ முதல்‌ இது வரை 
1, “*அப்பணைந்த உப்புப்போல என்ற, நாழி உப்பும்‌ காழி 8ரும்‌ கூடின 
விடத்து ஈாழியாய்‌ நீக்சவொண்ணாதாய்‌ மிகுதியாகாமல்‌ நின்றாற்‌ 
போல, ஆன்மாவும்‌ சினைக்கூடி மீக்சமற்று மிகுதியாகாமல்‌ இருக்‌ 
கும்‌ என்பதாம்‌; இது .கெட்டுக்‌ கூடினதோ, கூடிச்‌ கெட்டதோ 
்‌ என்னில்‌ கெட்டுக்‌ கூடிற்றுமில்லை, கூடிக்‌ கெட்டதும்‌ இல்லை, அவை 
யிரண்டும்‌ ஒரு மாத்திரத்தேயாம்‌ என்பது தோன்ற, அப்பணைந்த 
உப்பு என்றார்‌ : தன்‌ கண்ணதாகிய கடினகுணம்‌ நீங்‌ அப்பினைச்‌ 
சேர்ர்‌து ஒன்றாகிய உப்பு, ஆன்மா மலம்‌ £சித்து முதல்வனைச்‌ சோர்‌. 
ஒன்றுபடுதல்‌ மாத்திரைக்கு உவமையாயிற்று— சிவ. பாடியம்‌. 
2. நசித்தணைந்து என்பது காரணகாரியப்‌ பொருட்டாய்ப்‌ பிறவினை 
கோடலின்‌ .செயவெனெச்சத்திரிபாதல்‌ அறிக ௨, வே. 
8. இர்நூல்‌ பக்கம்‌, 76. 
4, அவினாவிநுத்தி விட்டு நீங்காமையாகிய செயல்‌, 
* 5, வேங்கோண்ழ என்றும்‌, யுண்டும்‌ என்றும்‌ பாடங்கொள்வர்‌ 
பாண்டிப்பேநமாள்‌. 


852 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


யில்‌ கூறிப்போந்த கேவல சகல சுத்தமேன்னும்‌ முத்திறத்‌ தவத்தை 
களினும்‌ 1: ஆன்மாத்‌ தன்னியல்பிற்குக்‌ கேடின்றியே நிற்குமென்பது 
உவமையின்‌ வைத்துக்காட்டி. மேலதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று.3 
(இ-ள்‌) போன்‌ வாள்‌ முன்‌ கோண்ஹூவில்‌ புக்கு--ஞாயிறு 
கரலைப்போதின்‌ முகிற்படலத்துண்‌ மறைந்து ; ஓடூங்கி--அம்முஇழ்‌ 
படலம்‌ ஒருபுடை நீங்கியவழித்‌ தன்னொளி ஏகதேசமாய்‌ * ஓடுங்‌இத்‌ 
தோன்றி ; போய்‌ அகல எங்கும்‌ தன்‌ வாளே ஆம்‌ தன்மைபோல்‌--௮ம்‌ 
முகிற்படலம்‌ பெருங்காற்றான்‌ அடியுண்டு முழுவதும்‌ விட்டொழிந்த 
வழி எங்கணும்‌ தன்னொளியேயாய்த்‌ தோன்றும்‌ பெற்றி போல; 
உள்ளம்‌ முன்‌ வாள்‌ மலத்துள்‌ மறைந்து--ஆன்மா “அகாதியே தன்‌ 
அறிவு மலத்துள்‌ மழைப்புண்டு கேவலப்பட்டு; மற்று உலகை 
உண்ணும்‌-— பின்பு கருவிகளோடு கூடி ஏகதேசமாய்‌ அறிவு விளங்கி 
ஐம்புலன்களை விடயிக்கும்‌ ; 2 மலத்து இரித்து வரத்துச்‌ சேல்லும்‌-- 
பின்பு அம்மலத்தை முதல்வனருளால்‌ பற்றறக்‌ களைந்து வியாபகமாய்‌ 
அறிவு விளக்கி அவன து சீபாதத்தை அணைந்து சுத்தப்படும்‌ £ எ-று. 


1. சேவலாவத்தையில்‌ ஆன்மா ஆணவமல மொன்றே கொண்டு நிற்கும்‌, 
சகலத்தில்‌ ஆணவத்தோடு மாயை. கன்மமென்ற இரண்டொடும்‌ கூடி 
மும்மலமும்‌ கொண்டு நீற்கும்‌ ; சத்தத்தில்‌ “மாயை கன்மங்களின்றி, 
மலமும்‌ தன்‌ சேட்டை கெட்டு நிற்க, பூரண அறிவு விளங்‌ நிற்கும்‌ 
என அறிக. 

2, “கிீத்தமாஇய மலத்திற்கு சாசமாமாறும்‌, ௮.து ஈரித்தவழி ஏகதேச 
மாய்‌ விளங்கிய அறிவே பூரணமாய்‌ விளங்கி வியாபகத்தைத்‌ தலைப்‌ 
படுமா.றும்‌ உவமையின்‌ மேல்‌ வைத்து இணிது விளக்கி மேலதனை 
வலியுஅத்துதற்கு ” இவ்வெண்பா காட்டப்படுநறெதெனச்‌ சிவதான 
பாடியம்‌ கூறுெது, “வன்‌ முத்தி தசையும்‌, பரமுத்தி தசையும்‌ 
கூறுகின்றது ?? இவ்வெண்டர என்பர்‌ பாண்டிப்பேருமாள்‌. 

தனது ஒளி சங்கோசமாய்ச்‌ நிதே விளமல்‌ ௨. வே, 

எங்கணும்‌ விசாசமாய்‌ விளங்கும்‌ முறைமை போல ௨, வே. 

பிரபஞ்ச விடயத்தை அதறிர்‌து அதில்‌ அழும்‌ அம்‌—௨. வே. 

முதல்வன்‌ திருவருள்‌ ௮ம்மலசத்தியைக்‌ கெடுத்து அடக்யெ வழி 
௮லவ்வறிலே பூரணமாய்‌ விளங்கிக்‌ சப்பின்றி (பிரிவின்‌ நி) அம்முத்ல்‌ 
வன்‌ திருவடியைச்‌ தலைப்பட்டு அர்த ஜோயத் தில்‌ அழுர்தும்‌—௨, வே, 


த்‌ 


பயனியல்‌ ்‌ 853 


தன்மையென்றார்‌ கொண்மூவிற்‌ புக்குழியுங்‌ கேடி.ன்மையின்‌.! 


ஏகாரம்‌ தேற்றத்தின்கண்‌ வந்தது, 


பின்‌ வந்த வாள்‌ ஆகுபெயர்‌. 


வினைமாற்றின்கண்‌ வந்த மற்றென்னும்‌ இடைச்சொல்‌ மலத்‌ 
திரித்து என்பதனோடு இயைந்தது; சாரியை யுள்வழித்‌ தன்னுருபு 
நிலையா து வருதல்‌ இலேசாற்‌ கொள்க." 


உவமை வினைகள்‌ பொருளினுஞ்‌ சென்றியைந்தன. 


அறிவு மறைந்தும்‌ ஒடுங்கியும்‌ மறைப்பு நீங்கியே எங்குமாய்‌ 


நிகழ்தன்‌ மாத்திரைக்கே போன்வாள்‌ உவமை என்பார்‌, உலகை 
உண்ணும்‌, வரத்துச்‌ செல்லும்‌ என வேற்றுமையும்‌ உடன்‌ கூறினார்‌.” 


45 


பொருளின்‌ தன்மை, அப்பொருள்‌ அழியுங்காறும்‌ உடன்‌ நிற்ப 
தாகலின்‌, கேடின்மை, தன்மை யெனப்பட்ட து. 

மலத்து என்றவிடத்து அத்துச்சாரியை உளதாகவும்‌ வேற்றுமை 
யுருபு நில்லாமைக்கு அமைதி கூறுவாராய்‌,  இலேசாற்‌ கொள்க ஸ்‌ 
என்றார்‌. ஐகார வேற்றுமைத்‌ திரிபு கூறும்‌ சூத்திரத்து (தோல்‌. 
எழத்‌. தொகை, 15) “அன்ன பிறவும்‌” என்றது இலேசு, சூத்திரங்‌ 
களுக்குப்‌ பொருள்‌ மூன்று வகையாகக்‌ காண்பது உரை மரபு; ' 
எடுத்தோதும்‌ சூத்திரத்தின்‌ சொற்பொருள்‌ ஒன்று, ௮து எடுத்‌ 
தோத்து எனப்படும்‌, உத்தி வகையாற்‌ கொள்வது ஒன்று ; மிக்கும்‌ 
விதர்‌தகொண்டும்‌ நிந்கும்‌ சொற்களாகய . இலேசு வகையாற்‌ 
கொள்வது ஒன்று. பொருளொன்று, எடுத்தோத்தாலும்‌ உத்தி 
யாலும்‌ கொள்ளப்படாதாயின்‌ இலேசினால்‌ கொள்ளப்படும்‌, இவ்‌ 
வுரை மரபு பத்தி, £ இலேனொற்‌ கொள்க ?? என்று உரைக்கின்றார்‌. 


'£ ஆன்மாவின்‌ அறிவு மறைந்தும்‌ ஒடுங்யும்‌, மறைப்பு நீங்கப்‌ பூரண 


மாய்‌ விளங்பயும்‌ நிலவும்‌ இறத்தை விளக்குதற்கே போன்வாள்‌ 
உவமை காட்டப்பட்டது ; ஆயினும்‌, அறிவு சிறிது விளங்கிய வழி 
யும்‌, பூரணமாய்‌ விளங்கயெ வழியும்‌, ஆன்மா செய்வன இவை யென்‌ 
பார்‌, உலகை யுண்ணும்‌, வரத்துச்‌ சேல்லும்‌ என்று போன்வாளின்‌ 
ஆன்மாவுக்குள்ள வேற்றுமையையும்‌ ஆசிரியர்‌ உடன்‌ கூறுகின்றார்‌ 


954 


டு ர்‌ 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மலந௩சித்தலாவது தன து மழைத்தற்‌ சத்தி மடங்கிக்‌ இழ்ப்படுதன்‌ 
மாத்திரையே, பிறிதன்அ என்பதூஉம்‌ உவமையாற்‌ பெறுதும்‌.! 


பதினோராஞ்சூத்திரம்‌ முடிந்தது. 


என்பது; சிவதானபாடியத்தினும்‌, “இது விளங்ததல்‌ மாத்திரைக்கு 
ஏகதேச உவமை என்பார்‌, உலகையுண்ணும்‌, வரத்துச்சேலலும்‌ 
என வேற்றுமையும்‌ உடன்‌ கூறினார்‌?” என உரைப்பது காண்க, 
வரம்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேற்பட்ட, தாய இறைவன்‌ திருவடி ; 
₹ வரன்‌ என்னும்‌ வைப்பு ?? (தறள்‌. 24.) என்றாற்‌ போல, 


ஞாயிற்றை மறைத்‌அக்கொண்டிருந்த முகற்படலம்‌ ஒருபுடையே 
ஒஅங்கயவழி, அதன்‌ மறைப்புச்‌ செயல்‌ ஓடுங்கி ஞாயிந்றொளியில்‌ 
மழுங்கச்‌ ழ்ப்படவ அ போல, மலம்‌ மறைப்புச்சத்இ மடங்‌இக்‌ கீழ்ப்‌ 
பட்டுச்‌ படக்கும்‌ என்பது உவமையால்‌ பெறப்படும்‌ என்பத. மந்தி 


ரத்தால்‌ செருப்பின்‌ சும்‌ சக்தி தடுக்கப்பட்டபோது நெருப்பு 


.அழியாதவாஅபோல மலத்தின்‌ மறைப்புச்‌ சக்தி கெட்டவழி மலம்‌ 


அழியாது என்ற இக்கருத்து, பமா மெ ௨-9 ஹிகா vue கெ 
ணா.கி நில 9? த | தமா _தகிவரொயர விய அடி 
விகம 95 ரஉவரயா அிவ௦றொமொ ய_தா_தஆ _தமாலஞொ 
என்று கிரணுகமத்தில்‌ கூறப்பதிற து. இணி, பாண்டிப்பேநமர்ள்‌, 
“ அதித்தன்‌ பகற்காலத்தில்‌ பிரகாசமுமின்றி, : இராக்காலத்து 
இருளுமின்றி, ஈடுவே மேகம்‌ மறைக்க ஒருதன்மையாய்‌ மக்இனமாய்‌ 
இருக்த தன்மை போல, சீவன்‌ முத்தராயினார்‌ நேரே ' சவப்பிர 
காசமும்‌ இன்றி, கேரே தஇிரோதாயியினுடைய மறைப்புமின்றிப்‌ 
பிராசத்துவ கன்மம்‌ புத்தத்‌ தேகாக்தத்தே முகில்‌ நீங்‌இப்‌ 
பிரகாசம்‌ மிகுச்தாத்போலச்‌ வெசொளுபத்தைக்‌ கூடிக்‌ கலந்து 
வேறற நிற்பர்‌ என அறிக” என்பர்‌, இவர்‌ வேங்கொண்ழ என்றும்‌, 
உலகையுண்டூம்‌ என்றும்‌ பாடல்சொள்வர்‌, 


பயனியல்‌ 355 


பன்னிரண்டாஞ்சூத்திரம்‌ 


செம்மலர்‌ நோன்றாள்‌ சேர லொட்டா 
அம்மலங்‌ கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலற நேய மலிந்தவர்‌ வேடமும்‌ 
ஆலயந்‌ தானு மரனெனத்‌ தொழுமே 


என்பது சூத்திரம்‌. 


என்நுதலிற்றோ வெனின்‌, அசிந்திதனாய்‌ நின்ற பதியைச்‌ சிந்தித 
கைக்‌ கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று." 

என்பது கருத்துரை. 

என்நுதலிற்றோ வெனின்‌, சூத்திரக்‌ கருத்துணர்த்துதல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) அயரா அன்பின்‌ அரன்கழல்‌ சென்ற முத்தாக்குச்‌ வேன்‌ 
முத்தி நிலைக்கண்‌ அவ்வறிவிச்சை செயல்கள்‌ ஒரோவழிப்‌ புறத்துச்‌ 
செல்லுங்கால்‌, அவை செல்லுமிடம்‌ ' இவை என்பது உணர்த்து 
முகத்தான்‌ வாக்கு மனாதிதமாய்ப்‌ பத்திமனான்‌ மறவாதேத்த நின்ற 
முதல்வனை வாக்குமனக்‌ கோசரமாம்படி தெளியக்கண்டு வழிபடு 
மாறு உணர்த்துதல்‌ இப்பன்னிரண்டாஞ்‌ சூத்திரத்தின்‌ கருத்து எ-று. 

சூத்திர வியைபும்‌ இனிது விளங்கும்‌. 

.இச்குத்திரத்தின்‌ பிண்டப்பொழிப்பு. அயரா அன்பின்‌ அரன்‌ 
கழல்‌ அணைந்த வேன்‌ முத்தனாவான்‌ செங்கமல மலர்‌ போல விரிக்து 
விளங்கிய முதல்வனது கோன்ரறாளை 2 அனையவொட்டா.து அயர்த்தலைச்‌ 
செய்விக்கும்‌, அவ்வியல்பினையுடைய மும்மல அழுக்கை ஞானரீராற்‌ 


1. இத, மனவாக்குக்கு எட்டாத வெனைச்‌ சிர்‌ த்துக்‌ கண்டு வழிபடும்‌ 
முறைமை கூறுஇன்றத- பாண்டி, விநத்தி. சர்திதன்‌--சிக்தை 
யின்சண்‌ அறியக்கூடியவன்‌. 


2.. €போாதத்தை--௨. வே, 


856 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


கழுவி, அங்ஙனம்‌ அயராவன்பு செய்யும்‌ .மெய்ஞ்ஞானிகளோடு * 


கலந்து கூடி, மலமயக்கம்‌ நீக்குதலான்‌ அன்பு மிக்குடைய அவரது 


திருவேடத்தையும்‌ சிவாலயத்தையும்‌ முதல்வனெனவே கண்டு 
வழிபட்டு வாழும்‌ 2 எ-று. 


எழுவாய்‌ மேலைக்சூத்‌இிரத்தினின்‌ அம்‌ வருவிக்கப்பட்ட து. சீவன்‌ 
முத்தனென்பது ஏற்புழிக்‌ கோடலாற்‌ £ பெறுதும்‌. 


1. 


3. 


தன்னைப்போல்‌ அயரா அன்பின்‌ அரன்கழல்‌ அடைந்த மெய்ஞ்‌ 
ஞானிகளோட௨. வே. 

வந்த கமலம்‌ போன்ற வலிய பாதத்தைக்‌ கூடவொட்டாத அந்த 
மலத்திரயங்களையும்‌ போக்கி, அப்படி மும்மலங்களும்‌ நீவ்கச்‌ சீவன்‌ 
முத்தராயினாராடனே கூடி மயக்கமறச்‌ வென்‌ அளவிலே சவரேசம்‌ 
மிகுக்தவர்களுடைய திருமேனியையும்‌ திருக்கோயில்களையும்‌ சவ 
னெனக்‌ கண்டு வழிபடும்‌ என்க ; என்றது, நிட்டையிலே கூடி அன 
வரதறும்‌ இருத்தலே யிகு்தது; அது கூடாதோர்‌ நிட்டை 
யுடையோருடனே கூடி மலத்திரயங்களையும்‌ நீங்னெவர்களாயுள்ள 
வேடத்தள்ளோரை வழிபட்டுத்‌ திருக்கோயில்‌ தண்டன்‌ பண்ணுக 
என்றதாம்‌. மும்மலங்களையும்‌ நீங்க வென்றதாயிற்று. இந்தத்‌ 
இருமேணிகளை வழிபடலே மும்மலத்தை யுணர்த்தமாதலாலே, 


“அடக்திதனாகய கர்த்தாவைச்‌ இர்திதனாகச்‌ கண்டு வழிபட வேண்டு 


தலின்‌ (இ.த) கூறினார்‌-பாண்டி. விருத்தி. இணி, அரணந்திசிவனூர்‌, 
₹ செங்கமலத்‌ தாளிணைகள்‌ சேரலொட்டாத்‌ 

திரிமலங்க எறுச்‌ சன்‌ சேசரொடுஞ்‌ செறிந்திட்‌ 
டங்கவர்‌தம்‌ திருவேடம்‌ ஆலயங்க ளெல்லாம்‌ 

அரனெனவே தொழுதிறைஞ்ச ஆடிப்பாடி 
எங்கும்யாம்‌ ஒருவர்க்கும்‌ எளியோ மல்லோம்‌ 

யாவர்க்கும்‌ மேலானோம்‌ என்றிறுமாப்‌ பெய்தித்‌ 
இிங்கள்முடி யாரடியார்‌ அடியோ மென்று 

திரிசதிவெர்‌ வெஞானச்‌ செய்தியுடை யோரே ?? (சிவ. சித்தி, 
சூ. 12.) என்று கூறுஇனறார்‌. 
மேலைச்‌ குத்திரத்துக்கு எழுவாய்‌ ஆன்மா என்பது ; : பொதுப்பட 
கி.ற்கும்‌ அதனை எற்புழிக்கோடல்‌ என்னும்‌ உத்தியால்‌ சீவன்‌ முத்த 
னய ஆன்மா என்று ஒருவித துக்கொள்ளுபன்றார்‌, 


பயனியல்‌ 8517 
நோன்றாள்‌ 1 வினைத்தொகை. நோன்றல்‌ பொறுத்தல்‌. “எடுத்துச்‌ 
சுமப்பானை ?” * என்றார்‌ புடைதூலாசிரியரும்‌. 
கழீஇ என்றது குறிப்புருவகம்‌.3 
மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ என்றது அம்மலம்‌ கழீஇ அன்பரோடூ 
மரீஇயினார்‌ என்னும்‌ பொருள்தந்து சுட்டூப்பெயர்‌* மாத்திரையாய்‌ 
நின்றது. 
நேயம்‌ மலிதல்‌ கூறவே வழிபாடும்‌ பெறப்படும்‌. 
ட்‌ 
தான்‌ அசை. 


அம்மலம்‌ கழீஇ என்றதனால்‌ அறிவு வியாபரிக்குமிடமும்‌, 
அன்பரோடூ மரீஇ என்றதனால்‌ இச்சை வியாபரிக்குமிடமும்‌, தோழும்‌ 
என்றதனால்‌ சேயல்‌ வியாபரிக்குமிடமும்‌ பெறப்பட்டன. படவே 


1. திரோபவிக்குமிட,த்அ அஃதொழிய வேறொன்றுமில்லை என்னும்படி. 
இசோபவித்‌,து, மீண்டும்‌ ௮னுக்கெஇக்குமிடத்‌.த,த்‌ தான்‌ ஒழிந்து 
இல்லை யென்னும்படி அ௮னுக்‌இரஇக்கும்‌ ஆதலால்‌ நோன்றள்‌ என்‌ 
றார்‌ பாண்டிப்பேரமாள்‌. திரோபவித்தல்‌--மறைத்தல்‌, “£ வலியினை 
யுடைய தாள்‌ ?? என்பர்‌—நச்‌சினர்க்கினியர்‌ (ழநத. 4, உரை), 

2: திரநுவநட்பயன்‌, உயிர்விளக்கம்‌-—5. - 

8. நீராற்‌ கழுவத்தக்கது ஆகலின்‌, மலம்‌ கழீஇ என்றார்‌; அறி 
யாமையைச்‌ செய்யும்‌ மலத்தை ஞான நீரால்‌ கழுவி என்று பொருள்‌ 
உரைக்கப்படுதவின்‌, குறிப்புருவசம்‌ என்றார்‌. உருவக வாய்ப்பாட்‌ 
-டாற்‌ கூறாமல்‌ கமீடு என்ற வினையால்‌ குறித்தலின்‌ குறிப்புருவக 
மாயிற்று, 

க்‌, மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ என்பத மலங்கழீடு அன்பரோடூ மரவீன : 
வர்களையே குறித்து வாளா அவர்‌ என்னும்‌ பொருள்பட நிற்கிறது 
என்றற்குச்‌ சுட்டுப்பெயர்‌ மாத்‌ திரையாய்‌ நின்றது என்றார்‌. ““ஏறனை 
யான்‌ உளன்‌ 2வேசசாமி என்பான்‌, வானேற நீண்ட புகழான்‌ சரிதம்‌? 
(வக. 6.) என்றவிடத்து, வேகசாமி யென்பான்‌ உளன்‌ ; 
அவன்‌ சரிதம்‌ என்று கூறவந்த அதன்‌ ஆசிரியர்‌, “£ வானேற நீண்ட 
புகழான்‌ ?? என்று: கூறினற்போல, இது சுட்டுப்பெயர்‌ மாத்திரை 
யாய்‌ நிற்கிறது என்பதாம்‌. 


358 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வேன்முத்தர்க்கு அறிவு இச்சை செயல்கள்‌ ஏனைய விடயங்களிற்‌ 
செல்லா வென்பதஉம்‌ பெறப்பட்டது. இம்மூன்றும்‌ பிரிப்பின்றி 
ஐரிடத்து ஒருங்கு நிகழ்வன ஆகலின்‌, விடயவேற்னுமை யின்மையும்‌ 
உணாக., ்‌ 

தோழுக என்னாது தோழும்‌ என்றமையின்‌, இஃது அணைந்தோர.து 
தன்மை என்பது பெற்றாம்‌. அற்முகலின்‌ அன்றே, இதனைச்‌ சாதன 
வோத்தின்கண்‌ வையாது ஈண்டு வைத்தாரென்பது. இனித்‌ தொழும்‌ 
என்றதனை 'இரட்டுற மொழிந்து கொண்டு விதிப்பொருள்பட நின்ற 
முன்னிலை ஏவலாக்கியும்‌ உரைத்துக்கொள்க ; என்னை செல்வப்‌ 
பெருக்கமுடையார்க்கு உணவாகிய ஆன்பால்‌, உடம்பு நோயின்றி 
வளரச்செய்யும்‌ மருந்துமாதல்‌ போல, இவ்வழிபாடு மலவாசனை 
சிறிதும்‌ தாக்குதலின்றிச்‌ சிவானந்தம்‌ மேன்மேல்‌ வளரச்செய்யும்‌ 
சாதனமாதலும்‌ உடைமையின்‌: கண்ணழித்துரை பற்றி விதியாக 
வைத்துரைத்தலும்‌ ” அதுபற்றி. 

இதனுள்‌, சேம்மலர்‌ நோன்றாள்‌ சேரலோட்டா அம்மலம்‌ கழீஇ 
என்றது ஓதிகரணம்‌ ; அன்பரோடூ மரீஇ என்றது ஓரதிகரணம்‌ ; 
மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ ஆலயக்‌ தானும்‌ அரனேனத்‌ தோழுமே 
என்றது ஓரதிகரணம்‌ ; ஆக மூன்றதிகரணத்தது இச்‌ சூத்திரமென்று 
உணர்க, 


முதலதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


ஈண்டு ஆணவம்‌ மாயை கான்மியம்‌ என்னும்‌ மலங்களைக்‌ களைக 
என்றது 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சீவன்முத்தர்க்கு ஒருதலையான்‌ முன்னர்ச்‌ 


1. தோழும்‌ என்பது செலும்‌ என்பதுபோலப்‌ படர்க்கை வினைமுற்‌ 
ருசலின்‌, இஃது அணைந்தோரது தன்மை யென்பது பெறப்‌ 
படுற. 

3. இச்குத்திரத்து அதிகாணங்களின்‌ மேற்கோள்களாடெய கண்ணழித்‌ 
அசைகள்‌ யாவும்‌ முறையே, களைக இணங்தக வமிீபடூக என விதிப்‌ 
பொருளே சொண்டு கூறப்பவெஅ பற்றி இவ்வாறு கூறுகின்றார்‌. 


பயனியல்‌ 359 


செய்யக்கடவது இதுவெனச்‌ ? சூத்திரத்தின்‌ முதற்கூற்றைக்‌ கண்ணழித்து 


உரைத்து மேற்கோடல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) வெளிப்படை. 


கன்ம மலமே தன்‌ மூலத்தை நோக்கக்‌ கான்மியம்‌ எனவும்‌ 
படும்‌.3 காமியம்‌ எனப்‌ பாடமோதி, ஆகாமியம்‌ கரமியமெனத்‌ தலைக்‌ 


குறையென்று உரைப்பாருமுளர்‌.* 


ஏது 
அவைதாம்‌ ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்து 
மாகலான்‌ , 
என்றது ஏது, 


என்நுதலிற்றோ வேனின்‌, மலமாயை தன்னொடு வல்வினையின்றே 
எனப்‌ பாசநீக்கம்‌ மேலே பெறப்பட்டமையின்‌, மேய்யுணர்ந்து நிட்டை 
கூடிய பின்‌ அவை களையக்கிடத்தல்‌ யாங்கனம்‌ என்பாரை நோக்கிச்‌ 
சூத்திரத்தின்கண்‌ உடம்போடு புணர்த்தோதிய ,போருளைத்‌ தேரித்து 
உணர்த்தி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) அம்மலங்கள்‌ மூன்றும்‌, மெய்யுணர்ச்து நிட்டை கூடி 
னார்‌ மாட்டும்‌, யாதானும்‌ ஓராற்றான்‌ நுழைர்‌.து அவர்தம்‌ மெய்யுணர்‌ 


1, 


2, 


இத, வேன்‌ முத்தர்க்கு அறிவு புற$பே வியாபரிம்கும்‌ இறத்தை 
உணர்த்துகன்‌ றதெனச்‌ சிவஜானபாடியம்‌ கூறுகிறது, ்‌ 
ஸ்ரீ. சு. தே. உரை: ஈண்டு இம்மூன்று அதிசரணத்துள்‌ வவத்து 
இம்முதலதிகரணத்‌ ௮ ; ஆணவம்‌ மாயை கான்மியம்‌ என்னும்‌ 
மலங்களை-ஆணவம்‌ மாயை கான்மியம்‌ என்று கூறப்படும்‌ மும்‌ 
மலங்களை ; களைக என்றது மீக்குக என்க, 

கன்மம்‌ செய்யப்பட்டுள்ள வினை ; மூலகன்மத்தை நோக்கக்‌ காரிய 
மாதலின்‌, இது கான்மியம்‌ என்றும்‌ வழங்கப்பெறும்‌ என்பது. 
மலமாயைகளோடு வைத்துக்‌ களைய நின்றது ஆசாமிய வினையே 
யாதல்‌ கண்டு * அதுவே ஈண்டு எடுத்துக்கொள்ளப்டட்டதாசலின்‌, 
காமியம்‌ என்பது தலைக்குறை என்று ?? உரைப்பவரும்‌ உண்டு. 


360 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


வைக்‌ ழ்ப்படுத்துப்‌ பிறவிக்கு வித்தா யெ பண்டை விபரீத உணர்வை 
மேற்படுத்துவனவாம்‌ ; ஆகலான்‌, அஃது அவர்க்கு ஆகாமையின்‌ 
ஈண்டு ஆணவம்‌ மாயை கான்மியம்‌. என்னும்‌ மலங்களைக்‌ களைகவென 
மேற்கொண்டது எ-று. 


உணர்த்துதல்‌ உணர்விற்கேதுவாதல்‌. 
ஈண்டு அஞ்ஞானம்‌ என்றது விபரீதவுணர்வை. 
உதாரணம்‌ 


புண்ணிய பாவம்‌ பொருந்துமிக்‌ கான்மியமும்‌ 
மண்முதன்‌ மாயைகாண்‌ மாயையுங்‌--கண்ணிய 
அஞ்ஞானங்‌ காட்டுமிவ்‌ ! வாணவமு மிம்மூன்றும்‌ 
'மெய்ஞ்ஞானிக்‌ காகா வீடு 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அவை அஞ்ஞானத்திற்கு ஏதுவாய்‌ வந்து 
நுழையுமாறும்‌ அஃது அவர்க்கு ஆகாமையும்‌ தேரித்துணர்த்தி ஏதுவை 
வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 


(இ-ள்‌) புண்ணிய பாவம்‌ பொருந்தும்‌ : இக்கான்மியமும்‌—. 
புண்ணிய பரவப்‌ பயனாயும்‌ புண்ணிய பாவ காரணமாயும்‌ பொருந்து 
இன்ற இக்கன்ம மலமும்‌ ; 2 மண்‌ முதல்‌ மாயை காண்‌ மாயையும்‌-- 
நிலமுதல்‌ மோகினி யீராகக்‌ காணப்படுகின்ற இம்‌ மாயா மலமும்‌; 
கண்ணிய அஞ்ஞானங்‌ காட்டும்‌ இவ்வாணவமும்‌--௬ட்டி.யறிவதாகிய 
விபரீத உணர்வைப்‌ பயக்கும்‌ இவ்வாணவ மலமும்‌ ; இம்மூன்றும்‌ 
மெய்ஞ்ஞானிக்கு ஆகா விடஇம்மலங்கண்‌ மூன்றும்‌ மெய்யுணர்‌ 


1. அதஞ்ஞானங்‌ காட்மோல்‌ ஆணவழம்‌ என்பது பர்ண்டிப்பேரமாள்‌ 
கொண்ட பாடம்‌. 

2. புண்ணிய பாவங்களைப்‌ பயக்கும்‌ விருப்பு வெறுப்புக்களாய்ப்‌ பொரும்‌ 
தும்‌ இச்சன்ம மலமும்‌---௨, வே. 

3. மாயா தத்துவம்‌ ஈறாக௨. வே, 


பயனியல்‌ 261 
வுடைய உனக்கு ஆகாமையரன்‌ அவற்றை விடுத்து ஒழிவாயாக! எ-று. 


எல்லா மலங்களும்‌ பற்றறத்‌ துடைத்து மெய்யுணர்ர்‌.து நிட்டை 
கூடினார்க்கு, உடம்பு நிற்குமளவும்‌ பிராரத்தவினை அவ்வுடம்பைப்‌ 
பற்றி நிற்றலான்‌, அஃது அவர்க்கு ஒரோவழி வாசனை வயத்தான்‌ 
இங்குளி வாங்கும்‌ கலம்போல வந்து தாக்கும்‌; அவ்வழி, 34 பிற்‌ 
செயா .து அனுபவிப்ப இன்று” ஆகலின்‌, ௮.து சார்வாக விருப்பு வெப்‌ 
புக்கள்‌ உளவாம்‌; அவை உளவாகவே, 3 “பரமே பார்த்திருப்பார்‌”” க்கு 
நில முதலிய ஏகதேசப்‌ பொருள்‌ காட்சிப்படும்‌ ; படவே, அவற்றைச்‌ 
சுட்டியறிவதாகிய விபரீத உணர்வு மேற்பட்டு மெய்யுணர்வைக்‌ 
திழ்ப்படுத்துப்‌ பிறவிக்கு வித்தாம்‌. இவ்வாறு இம்மூன்றும்‌ அறி 
வற்றம்‌ பார்த்து இம்‌ முறையானே வந்து தலைப்படுமெனக்‌ காட்டிக்‌ { 
கூறுவார்‌ கன்மம்‌ மாயை ஆணவம்‌ என்றன இம்முறையின்‌ வைத்து 
அவ்வக்காரிய நிகழ்ச்சிகளை எடுத்தோ இச்‌ சுட்டிக்‌ கூறினார்‌. இகரச்‌ 
சட்டு இடையினும்‌ வர்தியையும்‌.* 


புண்ணிய பாவம்‌ என்றது உபசாரம்‌.” 


1. இவ்வெண்பா, “* மலத்திரயங்கள்‌ உள்ளளவும்‌ ஞானம்‌ கூடாதாகை 
யால்‌ அவற்றை நீங்கவேணும்‌ என்கின்றது '' எனக்‌ கருத்துரைத்த, 
“ தன்ம மலமாவஅ புண்ணிய பாவங்களாகய போகங்களைப்‌ பொரும்‌ 
தும்‌ ; மாயா மலம்‌ பிருதிவி முதலாகிய பொய்யை மெய்யாகக்‌ கருதி 
மயங்க மயக்குதலைச்‌ செய்யும்‌ ; ஆணவமலம்‌ பொய்யாகியவற்றிலே 
சுபச்தை அடையப்பண்ணும்‌ ; இந்த மூன்று மலங்களுடனே கூடி 
நிற்றல்‌ உண்மை ஞாணிக்கு ஆசாது; ஆதலால்‌ இவை நீங்க நில்‌ 
என்றவாறு என்ற, அனவர்தமும்‌ நிட்டை புரியவேணும்‌ ?? என்று 
பொருள்‌ கூறுவர்‌ பாண்டிப்பேரமாள்‌. 

2. சிவ, சித்தி--2 : 11, 

8. சிவ. சித்தி--11 : 2. 

4. ஆணவ கன்மங்களை, இவ்வாணவம்‌, இக்கான்மியம்‌ எனச்‌ சுட்டிக்‌ 
கூறுதலின்‌, மாயையினும்‌ அவ்வாறு சுட்டு வருவித்து இம்மாயை 
என உரைச்‌ தஅக்கொள்க என்பது, 

56. புண்ணிய - பாவங்கள்‌ தமக்குரிய காரண "காரியங்களைக்‌ குறித்து 
நிற்பதனால்‌, உபசாரம்‌ என்று - உரைக்கின்றார்‌ ; பாடியத்தில்‌ 
இவற்றை ஆதபேயர்‌ என்பர்‌, 

46 


362 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முன்‌ வந்த மாயை முப்பத்தோராம்‌ எண்ணுமுறைமைக்கண்‌ 
நின்ற தத்துவத்தை உணர்த்தி, விடாதவாகுபெயராய்த்‌ 1 தன்னை ஈறாக. 
வுடைய ஏனைத்‌ தத்துவங்களையும்‌ தழீஇயிற்‌.று. 


காண்மாயை செயப்படுபொருளோடு முடிந்த வினைத்தொகை." 


இவை, 8 இவபோகப்‌ பெருவாழ்வை இழப்பித்தலின்‌ மேய்ஞ்‌ 
ஞானிக்கு ஆகாவாயின. மேன்மேன்‌ முறுகுவனவாய இவற்றைத்‌ 
தோன்றும்பொழுதே தடையாக்கால்‌ * “ களைகுகர்‌ கைகொல்லுங்‌ 
காழ்த்த விடத்து ”' என்னும்‌ முறைமைத்தாய்‌ முடியுமென்பது பற்றி, 
விடு என ஈண்டும்‌ வலியுறுத்தப்பட்டது. விடூதலாவது, அவை ௮ம்‌ 
முறையான்‌ நிகழ்ச்தவழி இவ்வஞ்ஞானம்‌ எஏகதேசக்‌ காட்யொன்‌ 
- ஆயது எனவும்‌, அக்காட்சி விருப்புவெறுப்புக்களது தோற்றத்தான்‌ 
ஆயது எனவும்‌, அத்தோற்றமும்‌ பிராரத்தவினை நுகர்ச்சிக்கட்‌ சென்ற 
தற்போதத்தால்‌ ஆயதெனவும்‌ அறிந்து, அங்ஙனம்‌ செல்வதாகிய தற்‌ 
போதம்‌ முனையாதவாறு பரிகரித்துச்‌ சிவஞானத்துள்‌ அடங்கச்‌ 
சிவானுபவம்‌ சுவானுபூதியாம்படி. ஞானநிலையில்‌ உறைத்து நிற்றல்‌. 


மாயை கன்மங்கள்‌ அஞ்ஞானங்காட்டுதல்‌ ஆணவமலச்‌ சார்வா 


னாய செயற்கை என்பது உணர்த்துதற்கு, மூன்றற்கும்‌ பொதுவாக 


1. விட்ட ஆகுபெயர்‌, விடாத ஆகுபெயர்‌, விட்டும்‌ வீடாக ஆகுபெயர்‌ 
என்ற மூன்று வகை ஆகுபெயர்களுள்‌, மாயை காண்மாயை என்‌ 
பதில்‌ முன்னின்ற மாயை விடாத ஆதபேயர்‌. இடவாகுபெயரும்‌ 
௮து போன்றவையும்‌ விட்ட ஆகுபெயர்‌ எனவும்‌, சனையாகுபெயரும்‌ 
௮௮ போன்றவையும்‌ விடாத ஆகுபெயர்‌ எனவும்‌, ஒருவகையில்‌ 
நேரிய தொடர்பும்‌, பிறிதொரு வகையில்‌: தொடர்பு நேரே விளங்‌ 
காமலும்‌ வருபவை விட்டும்‌ விடாத ஆகுபெயரெனவும்‌ கூறப்படும்‌, 

2. காண்‌ என்னும்‌ வினை, காணப்பவெதாதஇிய மாயை என்னும்‌ பெய 
சொடு முடிவதனால்‌, '£ செயப்படு பொருளொடு முடிக்த வினைத்‌ 
தொகை ” என்றார்‌. வினைத்தொகையிலுள்ள வினைப்பகுதி பெய 
ரெச்ச வினையாதலால்‌ இவ்வாறு முடிபு காட்டினார்‌. 

8. இலை--கான்மியம்‌ முதலிய மும்மலங்கள்‌. 

4, திநத்தறள்‌ 340. 


பயனியல்‌ 208 


ஏதுவுட்‌ கூறிப்‌ போந்த அதனை ஈண்டு ஆணவமாத்திரைக்கே சிறந்‌ 
தெடுத்தோ தினார்‌. > 


முதலதிகரணம்‌ முடிந்தது. 


இரண்டாமதிகரணம்‌ 


மேற்கோள்‌ 


இனிச்‌ சிவபத்தர்களோடு இணங்குக வென்றது 
என்றது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அம்மலம்‌ கழீயினார்க்கு அதனை நிலை 
பெறுத்துவதாய்‌ அதன்பின்னர்ச்‌ சேய்யக்கடவது இதுவேனச்‌ சூத்திரத்‌ 
தின்‌ இரண்டாங்கூற்றைக்‌ கண்ணழித்து உரைத்து மேற்கோடல்‌ 
நுதலிற்று. 

(இ-ள்‌) வெளிப்படை. 


ஈண்டுச்‌ சிவபத்தர்‌ என்றது பத்தியினான்‌ மறவாதேத்தி முதல்‌ வ 
னது போதத்தை அணைந்த * வனமுத்தர்‌ மேற்று, 


1. 


4, 


அஞ்ஞானம்‌ ஆன்மாவுக்கு இயற்கையன்சறு ற ஆணவமலச்‌ சார்பினால்‌ 
உண்டாவது; அதபற்றியே, அஞ்ஞானம்‌ காட்டும்‌ இவ்வாணவம்‌ 
எனப்பட்டது ; ஆனால்‌ இவ்வதிகரத்தக்‌ காட்டப்பட்ட ஏது, இவை 
என்று ,முூம்மலங்களையும்‌ பொதுவாகச்‌ சுட்டிக்காட்டி, அஞ்‌ 
ஞானத்தை உணர்த்தும்‌ என்று கூறுகிறது அன்றோ? அவ்வாறு 
கூறியதன்‌ கருத்து என்னையெனில்‌, ஏனைய மாயை கன்மங்களும்‌, 
ஆணவச்சார்பால்‌ அஞ்ஞானம்‌ காட்டும்‌ என்பதை உணர்த்துவது 
என அறிக, 

மும்மலங்களையும்‌ களைந்த சான்றோருடைய * இச்சை வியாபரிக்‌ 
கும்‌” திறம்‌ இதனால்‌ உணர்த்தப்படுகிறதென்று சிவஜானபாடியம்‌ 
கூறுஇறத. 

ஸ்ரீ ௬. தே. உரை: சிவபத்தர்களோட- அத்துவித நிலையைக்‌ 
கடைப்பிடி ச்‌. தச்‌ செய்யும்‌ ௮ன்பானே முதல்வன்‌ அருள்வழி நின்ற 
வன்‌ முத்தர்களோடு ; இணங்தக என்றது-—ஈட்புச்‌ செய்க என்க, 
அணைதல்‌ என்ற, இங்கே, இடைரறாக சிந்தித்திருத்தல்‌. 


264 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


இணங்குதல்‌ ஈட்புச்செய்தல்‌. சிவபத்தர்களோடூ இணங்குக 
எனவே, எதிர்மறை முகத்தான்‌ ஏனையரோடு இணங்கற்க என்ப 
அடம்‌ பெறப்பட்டது. 


ஏது 
அல்லாதார்‌ அஞ்ஞானத்தை உணர்த்துவா ராகலான்‌ 
என்றது ஏது. 
என்நுதலிற்றோ வேனின்‌, உறவும்‌ பகையும்‌ ஒழித்த மேய்ஞ்ஞானி 
கள்‌ சிலர்மாட்ட நட்பும்‌ சிலர்மாட்டு ஈட்பின்மையும்‌ உடையராதல்‌ 
சால்பன்று என்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று, 


(இ-ள்‌) வெளிப்படை. 
அல்லாதார்‌ அஞ்ஞானத்தை உணர்த்தமாஅ 


தெய்வ மென்பதோர்‌ சித்தமுண்‌ டாகி 
முனிவி லாததோர்‌ பொருளது கருதலும்‌ 
ஆஅ கோடி. மாயா சத்திகள்‌ 
வேறு வேற்ுதம்‌ மாயைகள்‌ தொடங்கின 
ஆத்த மானா ரயலவர்‌ கூடி 
நரத்திகம்‌ பேச நாத்தமும்‌ பேறினர்‌ 
சற்ற மென்னும்‌ தொல்பசுக்‌ குழாங்கள்‌ 
பற்றி யழைத்துப்‌ பதறினர்‌ பெருகவும்‌ 


1. அதெதவரும்‌ ஏதுவில்‌ சிவபத்‌தரல்லாத ஏனையோர்‌ * அல்லாதார்‌ ? 
எனச்‌ குறிட்பிவெதால்‌, இங்கே அவர்களைச்‌ கொணருகின்றார. 


2. ஸ்ரீ ௬, தே. உரை: அல்லாதார்‌ பத்தியினால்‌ மறவாது ஏத்தி 
முதல்லன அ சீபாத,ச்தை அணையாத பாசத்தார்‌ ; அத்தானத்தை— 
சுட்டியுணர்வதாகய விபரீத வுணர்வை ; உணர்த்துவராகலான்‌— 
அறிவிப்பாராகலான்‌, இனிச்‌ சிவபத்தர்களோடூ இணங்தக என: 
மேத்சொண்டது என்க. 


பயனியல்‌ 365 


விரத மேபர மாகவே தியருஞ்‌ 
சரதமாகவே சாத்திரங்‌ காட்டினர்‌ 
சமய வாதிகள்‌ தத்தம்‌ மதங்களே 
அமைவ தாக வரற்றி மலைந்தனர்‌ ! ”” 
என்றம்‌ றொடக்கத்துத்‌ திருவாக்குக்களான்‌ அறிக, 
மும்மலங்கள்‌: அஞ்ஞானத்தை உணர்த்துதல்‌ இலக்குவாய்த்துழி 
ஏது வாதன்‌ மாத்திரையே; சிவபத்தரல்லாதார்‌ அவ்வாறின்றி இலக்கு 
வாயாத வழியும்‌ வாய்க்குமாறு செய்‌ தகொண்டு பலவகை உபாயங்க 
ளானும்‌ தம்மோடொப்ப விபரீத உணர்வைச்‌ செலுத்தியே விடுவர்‌ ; 
ஆகலான்‌, அம்மலங்களினும்‌ கொடி.யராகிய இவரை அவற்றினும்‌ 
அஞ்சி விட்டொழிதலே அறிவுடைமைக்குச்‌ சால்பென்பதாம்‌. 
உதாரணம்‌ 
மறப்பித்துத்‌ * தம்மை மலங்களின்‌ வீழ்க்குஞ்‌ 
சிறப்பில்லார்‌ தந்திறத்துச்‌ சேர்வை-—யறப்பீத்துப்‌ 
பத்த ரினத்தாய்ப்‌ பரனுணர்வீ னாலுணரும்‌ 
மெய்த்தவரை மேவா வீனை 
என்பது உதாரணம்‌. 
என்நுதலிற்றோ வேனின்‌, அஞ்ஞானத்தை உணர்த்தும்‌ அவரோடு 
இணங்காமை மாத்திரையே அமையும்‌; சிவபத்தர்களோடூ இணங்குதல்‌ 
எற்றுக்கு 2 என்பாரை நோக்கி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 
(இ-ள்‌) தம்மை மறப்பித்து மலங்களின்‌ வீழ்க்கும்‌ சிறப்பு 


1. திநவாசக. போற்றி, 42 : 58. 

2, மறைப்பித்துத்‌ தம்மை ம்லங்களில்‌ வீம்க்தம்‌ சிறப்பிலார்‌ தம்‌ 
திறத்துச்‌ சேர்வை மறைப்பீத்து என்று பாடங்கொண்டு, “திருவரு 
ளில்லாத பெத்தான்மாக்கள்‌ மலங்களிலே வீழ்ர்‌து தம்மையும்‌ பாசத்‌ 
தையும்‌ சிவத்தையும்‌ அறியாமல்‌ இருக்கன்றவர்சகளாகையாலே 
தம்மைச்‌ செறிட்‌தவர்களையும்‌ உண்மையை மறைத்‌அப்‌ பிறப்பித்‌து 
மலங்களிலே விடுதலைச்‌ செய்யும்‌ அ௮ச்சிறப்பிலார்‌ தம்முடைய 
இடத்துக்‌ கூடியிருத்தலை மீள விடுத்து ?? என்றும்‌, 4 ஆன்மா 
அரைத்த மஞ்சள்‌ போலப்‌ பற்றினதைப்‌ பற்றும்‌ என்பது ?? என்று 
கருத்தும்‌ கூறு்ரார்‌ பாண்டிப்‌ பெநமாள்‌. 


366 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையம்‌ 


இல்லார்‌ தம்‌ திறத்துச்‌ சேர்வை அற-முதல்வன்‌ காட்டியும்‌ கண்டும்‌ 
உபகரித்து நிற்கும்‌ அத்துவித நிலையை மறவாது கடைப்பிடிக்கும்‌ 
தமது ஞானக்கண்ணை இழப்பித்துத்‌ தியநெறிக்கண்‌ கொண்டு சென்று 
மலங்களானாய பிறவிக்குழியில்‌ வீழ்வித்துத்‌ -துயருறுத்துவாராகிய 
அன்பில்லார்‌ * கூற்றிலே தொன்றுதொட்டுப்‌ பயின்று வந்த சேர்க்கை 
அனும்படி. ; பத்தர்‌ இனத்துப்‌ பித்தாய்ப்‌ பரன்‌ உணர்வினால்‌ 
உணரும்‌ மெய்த்தவரை--அ௮ம்மறவியை மாற்றி ஞானக்‌ கண்ணை 
உதவிப்‌ பிறவிக்குழியினின்றும்‌ எடுத்து ஈன்னெறிக்கட்‌ செலுத்தி 
வாழ்விக்கும்‌ இவபத்தரது கூற்றிலே பேரன்புடையராய்‌ அவ்வன்பு 
சார்பாக விளங்கும்‌ சிவஞானக்‌ கண்ணால்‌ அந்நிலையைக்‌ கடைப்‌ 
பிடித்து உணரப்பெற்ற மெய்த்தவராயினாரை ; வினை மேவா---எல்லா. 
அனர்த்தங்கட்கும்‌ மூலமாய்‌ வந்து இறப்பில்லார்‌ தந்திறத்துச்‌ சோர்‌ 
வையைப்‌ பயப்பிக்கும்‌ பிராரத்த வினைகள்‌ வாதியா £ எ-று, 

மறப்பித்துத்‌ தம்மை மலங்களின்‌ வீழ்க்கும்‌ சிறப்பில்லார்‌ என 
மேற்சொல்லிய பொருளையே அநுவதித்து விரித்தோதினார்‌, அதன்‌ 
எதிர்மறை முகத்தரற்‌ சிவபத்தரது பெருந்தகைமை உணர்ந்து கோடற்‌ 
பயனோக்கி 

மலம்‌ * ஆகுபெயர்‌. 


1. அன்பில்லார்‌-ஈசனிடத்தும்‌, அடியவரிடத்தும்‌, வேறு எவ்வுயி 
ரிடத்அம்‌ ௮ன்பில்லா தவர்‌, 

3. “பத்தர்‌ இனத்தாய்‌ பரன்‌ உணர்வினால்‌ உணரும்‌ மெய்த்தவரை 
வினை மேவா--பத்தர்களுடைய கூட்டமாய்ச்‌ வெஞானத்தாலே 
உணரா நின்ற உண்மை ஞாணிகளை ஆர்ச்சசமாகய வினை கூடா 
தென்பதாயிற்று ?? என்றும்‌, “£ இவஞானிகள்‌ எப்பொழுதும்‌ சிவ 
ஞானத்தையே பிரகாசிப்பர்கள்‌ ; ஆதலாலே அடைந்தவர்கள்‌ வினை 
யும்‌ நீக்குவார்கள்‌ என்பதாயிற்று ; ஆன்மா மருவினதொன்திலே 
மருவுமாதலால்‌ என அறிக, இதுவும்‌ சம்பிரதாய திட்டி '? என்பர்‌ 
பாண்டிப்பேநமாள்‌. 

8. இவெபத்தரது பெருந்தகைமை, ** மறவியை மாற்றி ஞானச்கண்ணை 
விளக்‌இப்‌ பிறவிக்‌ குழியினின்றும்‌ எடுத்து ஈன்னெறிக்சண்‌ வாழ்‌ 
விக்கும்‌ ?” சிறப்புடைமை. 

&, மலம்‌, அசனால்‌ உண்டாகும்‌ பிறவிச்குழியை உணர்த்துவது பற்றி 
ஆகுபெயராயிற்று. ்‌ 


பயனியல்‌ 367 


வீழ்க்கும்‌ என்றது உருவகங்குறித்து நிற்றலின்‌, அவ்வாறு 
உரைக்கப்பட்டது. 

எல்லாவற்றினும்‌ அன்பு சிறந்தமையின்‌ அதனைச்‌ சிறப்பு என்றார்‌. 
பித்துப்போறலின்‌, அன்பு பித்தெனப்பட்டது." 

ஏனைத்‌ தவங்களெல்லாம்‌ மெய்யாதலின்றி மல௩டையாய்ப்‌ 
போதலின்‌, பரனுணர்வினால்‌ உணரும்‌ தவம்‌ ஒன்றே மெய்த்தவம்‌ 
எனப்பட்டது. ச 

வினை பால்பகாவஃறிணைப்பெயர்‌, சிவபத்தர்மாட்டு அன்புடைய 
ராய்‌ மனம்‌ சொற்‌ செய்கைகளான்‌ அவர்வழி நிற்பார்க்கு உலகியல்‌ 
உணர்வு மாறிச்‌ சிவானுபூதி உணர்வே மேம்பட்டு நிகழும்‌ அது 
நிகழவே பெளதிக உடம்பைப்‌ பற்றி வரும்‌ பிராரத்த வினைகள்‌ 
அவர்க்கு நுகர்ச்சியாதல்‌ செல்லாமையின்‌ வாதிக்கமாட்டா ; மாட்‌ 
டாது ஒழியவே, அவை பற்றுக்கோடாக நிகழும்‌ சிறப்பில்லார்‌ 
தர்திறத்துச்‌ சேர்வை பற்றறக்‌ கெடுமென்பார்‌ சேர்வை யறப்‌ பித்துப்‌ 
பத்தரினத்தாய்ப்‌ பரன்‌ உணர்வினால்‌ உணரும்‌ மேய்த்தவரை மேவா 
வினை என்றார்‌. எனவே, வீட்டுணர்வை நிலைபெறுத்தும்‌ வெபத்தர்க 
ளோடு இணங்இனாலன்றி வினை பற்றுக்கோடாகத்‌ தொன்றுதொட்டுப்‌ 
பயின்று வந்த சிறப்பில்லார.து இணக்கம்‌ அறாமையின்‌, அவ்விணக்கம்‌ 
ஒருதலையான்‌ வேண்டுமென வலியுஅத்தவாறாயிற்அ.” 


~ 


இரண்டாமதிகரணம்‌ முடிந்தது. 


1,- சிறப்பிலார்‌ என்பதிலுள்ள இறப்பும்‌, பத்தர்‌ இனத்துப்‌ 'பித்தாய்‌ 
என்பதிலுள்ள பித்தும்‌ அன்பினையே குறிக்கின்‌ றமையால்‌, சிறப்பு 
எனவும்‌ பித்து எனவும்‌ குதிச்கப்படுதற்குமிய காரணத்தை இங்கே 
விளக்குஇன்றார்‌. 

சேர்வை சேர்க்கை, ee இணக்கம்‌ எனவரும்‌. 

3. உலதியவில்‌ பெரியார்‌ இணக்கம்‌ கொள்ளப்பவெ தும்‌, இந்நினத்‌ நின்‌ 
சேர்க்கை தள்ளப்பவெதம்‌ போல, ஞானவாழ்வில்‌ சிவபத்தர்‌ இணக்‌ 
கம்‌ கொள்ளப்படுவதும்‌, அல்லாதார்‌ சேர்க்கை தள்ளப்பவெதும்‌ 
வற்புறுத்தப்படுின்‌ றன. *: பரவுமின்‌ பணிமின்‌ பணிவாரோடே, 

] விரவுமின்‌ விரவாரை விடூமினே'” (திரநா. 157 : 5) எனவும்‌, 
| * விண்டோமீந்தன நம்முடை வல்வினை விரிகடல்‌ வருகஞ்சம்‌, 


ட 


868 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


மூன்றாமதிகரணம்‌ 
மேற்கோள்‌ 


இனிப்‌ பத்தரது திருவேடத்தையும்‌ சிவாலயத்தையும்‌ பரமேசுரன்‌ 
எனக்‌ கண்டு வழிபடுக என்றது 


என்றது மேற்கோள்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, அன்பரோடு மரீ இயினார்க்கு அம்மருவு 
தலை நிலைபேறுத்துவதாய்‌ அதன்பின்னர்ச்‌ சேய்யக்கடவது இதுவேனச்‌ 
சூத்திரத்தின்‌ மூன்றாங்கூற்றைக்‌ கண்ணமித்து உரைத்து மேற்கொடல்‌ 
நுதலிற்று," 

(இ-ள்‌) வெளிப்படை. 

காண்டல்‌ ஐயுறவின்‌ றித்‌ தெளிதல்‌. 


காமக்ழெத்தியர்‌ வடிவிற்‌ காணப்படும்‌ ஆடை சார்‌து அணிகலன்‌ 
முதலாயின காமுகரை வ£கரித்‌து இன்பஞ்‌ செய்யுமாறு போல, மெய்‌ 
யுணர்வுடையாரைக்‌ கரட்சி மரத்திரையின்‌ வ௪கரித்து இன்பஞ்செய்‌ 
தல்‌ பற்றித்‌ திருவேடத்தையும்‌ சிவாலயத்தையும்‌ என்று உபசரித்தார்‌. 
அது “சேலுல்‌ கயலும்‌ திளைக்குவ்‌ கண்ணார்‌ இளங்கொங்கையிற்‌ செங்‌ 


உண்டிறைஞ்சு வானவர்‌ தம்மைத்‌ தாங்கிய இறைவனை உலகத்தில்‌, 
வண்டு வாழ்குழல்‌ மங்கையொர்‌ பங்கனை வலஞ்சுழி யிடமாகக்‌ 
கொண்ட நாதன்‌ மேயத்‌ தோமீல்புரி தோண்டரோ டினிதிநந்தமை 
யாலே”? (தீநகான. 249 : 2) எனவும்‌ சமயஞான குரவன்மார்‌ 
கூறுதல்‌ காண்க,” 

1. இவ்வதிகாணம்‌ * அவரது இச்சை வியாபளிக்கும்‌ ? திறம்‌ கூறுகிற 
தெனச்‌ சிவதூனபாடியம்‌ உரைக்இன்‌ தத. 

2. ஸ்ரீ சு. தே. உரை: பத்தரது திநவேடத்தையும்‌_— அயரா அன்பின்‌ 
அரன்கழல்‌ ஏத்தும்‌ மெய்யன்பருடைய திருவேடங்களையும்‌; சிவா 
லயத்தையும்‌--சிவாலயங்களையும்‌ ; பரமேசுரன்‌ எனக்கண்டூ- முதல்‌ 
வன்‌ எனவே ஐயுறவின்றித்‌ தெளிந்து ; வழிபடூக என்றது வழி 
பாடு செய்க என்க, 


பயனியல்‌ 869 


குங்குமம்‌--போ௮ம்‌ பொடியணி மார்பிலங்கும்‌ என்ற புண்ணியர்‌ 
போழ்றிசைப்ப *”” என்னும்‌ திருவாக்கானுமறிக. தருவேடத்தினியல்பு 


£ தாயவெண்‌் ணீறு துதைந்தபொன்‌ மேனியும்‌ தாழ்வடமும்‌ 
நாயகன்‌ சேவடி தைவரு சிந்தையும்‌ நைந்துருகிப்‌ 
பாய்வதுபோ என்பின்‌ நீர்பொழி கண்ணும்‌ பதிகச்‌ செஞ்சொல்‌ 
மேயசெவ்‌ வாயு முடையார்‌ புகுந்தனர்‌ விதியுள்ளே £ '' 


££ இந்தை 'யிடையறா வன்பும்‌ திருமேனிதனில்‌ அசைவும்‌ 
கந்தை மிகையாங்‌ கருத்தும்‌ கையுழவாரப்‌ படையும்‌ 
வற்தழி கண்ணீர்‌ மழையும்‌ வடிவிற்‌ பொலி திருநீறும்‌ 
அர்தமிலாத்‌ திருவேடத்‌ தரசும்‌ எதிர்வம்‌ தணைய ” 

1 கண்ட கவுணியக்‌ கன்றும்‌ கருத்திற்‌ பரவுமெய்க்‌ காதல்‌ 
தொண்டர்‌ திருவேடம்‌ நேரே தோன்றியதென்ற தொழுதே 8 ? 


என்றற்‌ றெடக்கத்துத்‌ இருவாக்குக்களானும்‌ அறிக, 
ஏது 
அவன்‌ மற்று இவ்விடங்களிற்‌ பிரகாசமாய்‌ நின்றே அல்லாதவீடத்து 
அப்பிரகாசமாய்‌ நிற்றலான்‌ 
என்றது ஏது. 


என்நுதலிற்றோ வேனின்‌, மெய்யுணர்வுடையார்க்குப்‌ பகுப்பின்றி 
எங்கணும்‌ பரமேசுரழனேனக்‌ காண்டலே போருத்தமுடைமையானும்‌, 4 


திநப்பல்லாண்டு, 8, 

திருநா. 140. 

திநஞான. 270, 871. ( 
“எங்கும்‌ சிவமாய்‌ இருத்தலால்‌, எங்கெங்கும்‌ தங்கும்‌ சிவன்‌ ?? 
(கிநமந்‌. 2722) என்பது காண்க. 

47 4 


ப: பம ௮ 


370 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


நின்ற திருத்தாண்டக 1 முதலியவற்றுள்‌ அவ்வாறு ஓதுதலானும்‌, திருவுருத்‌ 
திரத்துட்‌ 2 பகுப்பின்றி உயிர்ப்போருள்கள்‌ உயிரில்‌ போருள்‌ எல்லா 
வற்றையும்‌ தனித்தனி எடுத்தோதி வழிபாடு கூறுதலானும்‌, ஈண்டு 
இவற்றை மாத்திரையே விதந்துகோண்டு ஓதியது என்னை என்பாரை 
நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

3 (இ-ள்‌) அம்முதல்வன்‌ யாங்கணும்‌ வியாபகமாய்‌ நிற்பினும்‌ 
இவ்விரண்டிடத்து மாத்திரையே தயிரில்‌ நேய்‌ போல விளங்கி நிலை 
பெற்று, ௮ல்லுழி யெல்லாம்‌ பாலில்‌ நெய்‌ போல வெளிப்படாது நிற்ற 
லான்‌ இனிப்‌ பத்தரது திருவேடத்தையும்‌ சிவாலயத்தையும்‌ பரமேசுரன்‌ 
எனக்‌ கண்டு வழிபடுகவென மேற்கொண்டது எ-று. 

மற்று உரையசை. - 
எப்பொருட்கண்னும்‌ இறைவன கலநக்துளன்‌ என்பது தெளிர்‌ து 
கோடற்‌ பொருட்டுத்‌ திருவுருத்திரத்தின்‌ அவ்வாறு ஓதப்பட்டது, 


எனக்கொள்க. 


1. 1! இருநிலஞய்ச்‌ தீயாகி நீருமாகி 
இயமானனாய்‌ எறியும்‌ காற்றுமாக 
௮ருநிலைய திங்களாய்‌ ஞாயிறாக 
ஆகாசமாய்‌ அட்ட மூர்த்தியாஇப்‌ 
பெருசலமும்‌ குற்றமும்‌ பெண்ணும்‌ ஆணும்‌ 
- பிறருருவும்‌ தம்முருவும்‌ தாமேயாஇ 
நெருகலையாய்‌ இன்றாூ காளையாக ப 
நிமிர்புன்‌ சடையடிகள்‌ நின்றவாறே ?? 
என்பது நின்ற திநத்தாணடகத்தின்‌ முதல்‌ திருத்தாண்டகம்‌, 
(திருநா. 808 : 1.) 

2. தஇிருவுரறுத்திரம்‌ என்பது ஸ்ரீ ருத்திரம்‌ என வழங்குவது ; இறப்‌ 
புடைய வெம்‌ திரங்களுள்‌ ஒன்று, பண்டை சாளில்‌ வென்‌ சோயில்‌ 
களில்‌ இர்தத்‌ திருவுருத்திரம்‌ காலைச்‌ சர்தியில்‌ ஒதப்படதந்கு வேர்‌ 
தர்கள்‌ நிவந்தங்கள்‌ விட்டிருக்கும்‌ செய்தியைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
(திருச்ச மாவட்டம்‌, துறையர்‌ A, R. No. 157 ௦£ 1987-8) குறிப்‌ 
பிடுன்‌ றன. 

8. திரு௨ருத்திரத்தள்‌ உயிர்ட்பொருள்‌, உயிரில்‌ பொருள்‌ எல்லா 
வற்றையும்‌ தனித்தணி எடுத்து ஓதுவது இங்கே குறிக்கப்படுிறது. 


பயனியல்‌ 871 


உதாரணம்‌ : 


தன்னுணர வேண்டித்‌ தனதுருவைத்‌ தான்கொடுத்துத்‌ 
தன்னுணரத்‌ தன்னு எிருத்தலால்‌--தன்னுணரும்‌ 
நேசத்தர்‌ தம்பா னிகழுந்‌ ததிநெய்போல்‌ 

பாசத்தார்க்‌ சின்றாம்‌ பதி * 


என்பது உதாரணம்‌. 


என்நுதலிற்றோ வேனின்‌, திருவேடத்தின்கண்‌ இறைவன்‌ பிரகாச 
மாய்‌ நிற்குமாறு யாங்ஙனம்‌ என்பாரை நோக்கி அதனை வலியுறுத்துதல்‌ 


நுதலிற்று, 


(இ-ள்‌) பதி--அசிர்திதனாப்‌ நின்ற பரம்பொருளே; -தன்‌ 
உணர வேண்டி--உலகத்துள்ளார்‌ தன்னை அறிதற்பொருட்டு ;, தனது 
உருவைத்‌ தான்‌ கொடுத்து திருநீறு கண்டிகை முதலிய திருவேட 
மாகிய தனது திருவடி வத்தைத்‌ தன்‌ அன்பர்க்குக்‌ கொடுத்தலானும்‌ ; 
தன்‌ உணரச்‌ செய்து—அவ்வன்பர்‌ தன்னைச்‌ சிவோகம்‌ பாவனையால்‌ 
அறியச்‌ செய்தலானும்‌ ; தன்னுள்‌ இருத்தலால்‌—அங்கனம்‌ ஒரு குறி 
யின்கண்‌ நின்றுணரும்‌ அவரைத்‌ தனது வியாபகத்துள்ளாக இருத்து 
தலானும்‌; தன்‌ உணரும்‌ நேசத்தர்‌ தம்பால்‌ ததிநெய்போல்‌ நிகழும்‌-- 


1. தத்துவாதிதனா யிருக்கன்ற சிவன்‌ தன்னை யரவரும்‌ அறிதலை 
விரும்பிச்‌ தன்னுடைய திருமேனியைத்‌ தனத பத்சர்களிடத்தே 
கொடுத்துத்‌ தன்னாலே... யாவர்கள்‌ யாதொன்றையும்‌ அறியும்படி 
அவர்களுடைய உயிர்க்குயிராய்‌ எழுந்தருளியிராப்பனாதலால்‌, தன்னை 
உணருகின்‌ற பத்தர்சளிடத்தே தயிரில்‌ நெய்போலத்‌ தோன்றவன்‌; 
பாசபர்திகளுக்குப்‌ பாலில்‌ நேய்போலத்‌ தோன்றுதல்‌ இல்லையாய்‌ 
இருப்பன்‌ எ-று, எனவே, எங்கும்‌ ஒக்க நிற்பவன்‌ தயிரில்‌ கெய்‌ : 
போலப்‌ பத்தர்களிடத்துத்‌ தோன்றி நிற்பனாதலால்‌ அவர்களைச்‌ 
சிவனாகவே வழிபடுவது ஈன்றென்றவாரறாயிற்று என்பர்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌, ட்‌ 


872 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ A 


குறியும்‌ இறந்து நின்னு தன்னை உள்ளவாறு உணருமவர்‌ மாட்டுத்‌ 
தயிரின்‌ கண்ணதாகிய நெய்போல விளங்கித்‌ தோன்றும்‌; பாசத்‌ 
தார்க்கு இன்று ஆம்‌-—அவ்வியல்பில்லாத பாசக்கட்டுடையார்‌ மாட்டுப்‌ . 
பாலின்கண்ணதாகிய நெய்போல விளங்காது நிற்கும்‌ எ-று, 


சேய்து என்பது சொல்லெச்சம்‌. * 
இருத்தல்‌ அல்லிற்றுப்‌ பிறவினைத்‌ தொழிற்பெயர்‌, * 
கோடுத்துச்‌ சேய்திருத்தலான்‌ நிகழும்‌ என வியையும்‌. 


தன்னுணரு நேசத்தர்‌ எனப்‌ பெயரடையானும்‌ ஓர்‌ ஏதுக்‌ கூறப்‌ 
பட்டது. தன்னை. என்னும்‌ இரண்டஒருபு விகாரத்தால்‌ தொக்கது. 


உணர்தலை மூவிடத்தோ அதலீன்‌ * இஃது அங்கனம்‌ வேறு வேறு 
உரைக்கப்பட்டது. 


பாசத்தார்க்கு என்பது உருபுமயக்கம்‌. 5 


1. தன்னுணரச்‌ சேய்து என்றொரு சொல்லைப்‌ பெய்து உரைத்தது, 
சொல்லெச்சமாயிற்று. 

2. இருத்தல்‌, இருத்துதல்‌ எனப்‌ பொருள்படுசலால்‌ பிறவினைத்‌ 
தொழித்பெயர்‌ என அதிக, இருத்துதல்‌, இருப்பது ஒருத்தனும்‌, 
இருப்பித்தவன்‌ வேறரொருவனுமாக இருப்பதைக்‌ சாட்டும்‌ ; இஃது 
இரு என்னும்‌ வினைக்குரியவனுக்கு ஆகாமல்‌ இருப்பித்த௮னுக்கு 
ஆதலால்‌ பிறவினை. 

௨9. தன்னுணரும்‌ சேசத்தர்‌ என்பது, தன்னைக்‌ குறியிறர்து' நின்று 
உள்ளவாறு உணரும்‌ அன்பு நெறியினை யுடையராதலால்‌ அவர்பால்‌ 
தயிரில்‌ . செய்போல்‌ தோன்று௨ன்‌ என்று இதனால்‌ விளக்கப்‌ 
படறது. தன்னைக்‌ குறியும்‌ இறர்து நின்று உணர்தலால்‌ என்பது 
ஏ௮. இத கைசெய்தாண்‌ மாலையவர்‌ (தறள்‌. 10 : 98.) என்றாற்‌ 
போல ஏ.துவை உட்கொண்டு £ிற்திறது. 

4, தன்னுணரவேண்டி, தன்னுணர, தன்னுணமும்‌ என்று மூவிடத்தித்‌ 
கூறியது. i 

5. பாசத்தார்க்த என்பது பாசத்தாரிடத்து எனப்‌ பொருள்‌ படுதலால்‌, 
எழாம்‌ வேத்துமையுருபு வருதல்‌ வேண்டும்‌; அதனிடத்தே கான்‌ 
சால ஒர்‌ தள ; இது உருபு மயக்கம்‌. 


பயனியல்‌ ர 8738 
இன்மை ஈண்டு விளங்கரமை குறித்து நின்றது. ! 
உதாரணம்‌ 


கண்டதொரு மந்திரத்தாற்‌ காட்டத்தி லங்கிவே 
றுண்டல்போ னின்றங்‌ ருளதாமால்‌--கண்டவுருத்‌ 
தானதுவா யன்ருனான்‌ ருனதுவாய்த்‌ தோன்ருனோ 
தானதுவாய்க்‌ காணுந்‌ தவர்க்கு £ 

என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, சங்கம வடிவிற்குக்‌ கூறிப்போந்த இயல்பு ' 
இல்லாத தாவர வடிவில்‌ மந்திரசாந்நித்தியம்‌ உள்வழியன்றிப்‌ பிரகாச 
மாய்‌ நிற்றல்‌ பெறப்படாது என்பாரை நோக்கிச்‌ சிவாலயத்தினிடத்தும்‌ 
இறைவன்‌ பிரகாசமாய்‌ நிற்றலை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) காட்டத்தில்‌ அங்கி வேறு உண்டல்போல்‌--விறஇத்தீ 
கடைகோலாற்‌ கடைந்துழி வேறாய்‌ விளங்கியும்‌ ௮ல்.லுழி விளங்குவது 
அன்றானாற்போல?,) கண்ட உருத்‌ தான்‌ அதுவாய்‌ அன்று ஆனான்‌ 
உயிர்கட்குப்‌ புத்தி முத்தி அளித்தற்பொருட்டுக்‌ காணப்பட்ட தாவர 
வடி.வின்கட்‌ கலப்பினால்‌ ௮.துவே தானாய்‌. அதுவன்றி வேறு பொருளு 
மாம்‌ இயல்புடைய முதல்வன்‌ ; கண்டது ஒரு மந்திரத்தான்‌ நின்று 
அங்கு உளதாமால்‌--அ௮துவே தானாகக்‌ காணாதார்க்குத்‌ தம்மால்‌ 
அறியப்பட்டது ஒரு மந்திர சாந்நித்தியமில்வழி அவ்வடி.வின்கண்‌ 
விளங்கா து நின்ன ௮ஃதுள்வழி விளங்கித்‌ தோன்றும்‌ பொருளாம்‌ ; 


1. இன்றும்‌ பதி என்ற விடத்து இன்று என்பதற்கு இல்லையெனப்‌ 
பொருள்‌ செய்தல்‌ ஆகாது; பதியாகிய முதல்வன்‌ இல்லாமற்‌ போவ 
தில்லை ; அப்பாசத்தாரிடச்தே விளங்காமல்‌ இருக்கின்றான்‌. ஆனது 
பற்றியே விளங்காமை தறித்து நின்றது என்று குறிக்கின்றார்‌. 

1 2, இவ்வெண்பாவின்‌ கருத்தை, அருணந்தி சிவனூர்‌, “£ அறிவரியான்‌ 
தனையதிய ஆச்சையாக்‌இ, அங்கங்கே உயிர்க்குயிராய்‌ அறிவு 
கொடுத்து அருளால்‌, செறிதலினால்‌ திருவேடம்‌ சிவனுருவே யாகும்‌, 
சிவோகம்‌ பாவிக்கு மத்தால்‌ வெனுமாவர்‌ ?? (சிவ. சித்தி ; 12-89) 

என்பது காண்க, 

3. “£ இல்லிறைச்‌ செரீஇய ஜெலிகசோல்‌. போலக்‌, தோன்றா திருக்கவும்‌ 
வல்லன்‌ மற்று அதன்‌, கான்றுபடு கனையெரி போலத்‌ தோன்றவும்‌ 
வல்லன்‌ தான்‌ தோன்றுங்‌ காலே ?” (புறம்‌. 815) என ஒளவையார்‌ 
பாடுவது காண்க, 


914 ... சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
அது தானாய்க்‌ காணும்‌ தவர்க்கு அது தானாய்த்‌ தோன்றானோ* 


அவ்வாறன்றி அவ்வடிவே அவனாகக்‌ காணப்பெறும்‌ உண்மைத்‌ தவ 
முடையார்க்கு அப்பெற்றியனேயாய்‌ விளங்கித்‌ தோன்றான்‌ 
கொல்லோ ? எ-று.. 

காணாதார்க்கு என்பது சொல்லெச்சம்‌, 

மந்திரத்தால்‌ என்னும்‌ பொருளடைக்கேற்ப - உவமையினும்‌ 5 
வருவித்து உரைக்கப்பட்டது. , 

உண்டல்‌ உண்டாதல்‌ ; ஈண்டு விளங்குதன்மே.ற்று. 

ஆல்‌ அளை. ஆனான்‌ என்பது பெயர்‌. ஓகாரம்‌ எதிர்மறை. 

பொருண்மை பற்றி உளது எனவும்‌ அன்று எனவும்‌ கூதினார்‌.* 

தானதுவாய்‌ அன்றானான்‌ என்னும்‌ பெயரடையான்‌ ' அவரவர்‌ 
பாவனைக்கேற்ப விளங்குதற்கு ஏதுச்கூறியது, தானதுவாய்‌ அன்‌ 


1. விளக்கத்‌ தோன்றுவன்‌ என்பதை, நம்பியாநரர்‌ முதலாயினார்‌ 
வரலாற்றில்‌ இறைவன்‌ ௮௨ர்சள்‌ சண்ட இருவுருவேயாய்‌ விளங்கித்‌ ' 
தோன்றி உரையாடியருளிய இறங்கனால்‌ இனிது அறியலாம்‌. 

2. காணப்பட்ட வடிவுகளெல்லாம்‌ தானாதியிருர்‌து அவை அல்லவா 
நித்தின்ற சருவ வியாபியாய சிவன்‌, காட்டத்தில்‌ அக்கினி, வேறாக 
உண்டானபடி யல்லலானாற்‌ போல எங்கும்‌ வியாபித்து நின்று ஒரு 
வன்‌ தனக்கு வேண்டினபொழுது பிரார்த்தித்தவிடத்தே, கடைய 
வந்து அக்னி தோன்றினாற்‌ போல மந்திர கூர்த்தமாகச்‌ கண்ட 
தொரு சூர்த்தமாதலால்‌ அந்த அர்த இடத்திலே, அர்த ஞானமே 
திருமேனியான அனந்த ூபீயாய்த்‌ தோன்றாமலிருப்பனோ ? 
தோன்‌. அவன்‌, அந்தச்‌ சொருபம்‌ தானா? நின்று காணும்‌ தபோத 
னர்க்கு எ-று, எனவே, திருக்கோயிலுள்ளிருக்கும்‌ திருமேனியை 
மந்திர சூர்த்தமாகக்‌ கண்டு தற்பாவனையால்‌ பாவிச்‌ச, ஆச்தப்‌ 
பாவனை யிறர்த சொரூபம்‌ தானாம்‌ என்றவாறு? பாண்டி, விருத்தி, 

8. காட்டத்‌தல்‌ அல்‌ யென்றது உவமை, 

4, ஆனான்‌ என்றும்‌, தோன்றானோ என்றும்‌, முதல்வனை உயர்‌ திணை வாய்‌ 
பாட்டாற்‌ கூறுபவர்‌, நின்று, அங்கத உளதாம்‌ என வேறு வாய்ப்‌ ' 
பாட்டாற்‌ கூறியது, அவன்‌ பரம்பொருளாகிய பொருண்மை 
(பொருட்டன்லம) பற்றி யென்று இங்கே அமைதி காட்டுன்றார்‌, 


பயனியல்‌ 8756 


ராதல்‌ சங்கம வடிவிற்கும்‌ ஓக்குமேனும்‌, தாவர வடி.வின்கண்‌ நிகழும்‌ 
கடாவை இதனானன்றி நீக்கலாகாமையின்‌ ஈண்டுக்‌ கூறினார்‌. இஃது 
ஈரிடத்தும்‌ ஓக்குமென்பது முன்னர்ப்‌ * பெறப்படும்‌, 


மூன்றாமதிகரணம்‌ முடிந்தது. 


புறனடை 
மேற்கோள்‌ 

இனி இவ்வீடங்களின்‌ வழிபடுகவென்றது. 

என்றது மேற்கோள்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, மேற்கூறிப்போந்த மூன்றும்‌ சீவன்‌ முத்‌ 
தர்க்குத்‌ தாமேயுளவாம்‌ இலக்கணம்‌ ஆகலின்‌ அனுவாதமாக £ வைத்து 
உணர்த்தற்பாலனவாகிய இவற்றைக்‌ களைக இணங்குக வழிபடுகவேன 
விதியாக வைத்தோ தியது எற்றுக்கு என்பாரை நோக்கி அதனை அவற்றது 
ஒழிபாகக்‌ கோண்டி சாதித்தற்கு மேற்கோடல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) வெளிப்படை,” 

இவ்விடங்கள்‌ என்றது மேற்கூறிய இரண்டனையும்‌, 

வழிபடுக என்று எடுத்தல்‌ ஓசையான்‌ அஅவதித்து. உணர்‌ 
வதே அமையும்‌ என்பாரை நோக்கி விதித்தல்‌ வலியுறுத்தவா று. 


1. வருகின்ற அதிகரணம்‌. 

£9. விதியொன்றினை முதற்கண்‌ கூறிப்‌ பின்பு அதனையே வேறொரு 
குறிப்புப்‌ பற்றி எடுத்தோதுவது உண்டு ; அந்ரெறியில்‌ அதனை 
முதலிற்‌ கூறுவது புரோவாதம்‌ எனவும்‌, பிற்கூறுவது அனுவாதம்‌ 
எனவும்‌ வழங்கும்‌, களைக, இண்ங்தக, வழிபடுக என்ற விதியை, 
இவற்றை இயல்பாகவே செய்து வருவார்க்குப்‌ புரோவாதமாக 
(விதிமுகமாகக்‌) கூறல்‌ வேண்டா ; வற்புறுத்தும்‌ குறிப்பால்‌ அனு 
வாதமாக உரைத்தல்‌ வேண்டும்‌ என்பது இங்கே நிகழ்த்தப்படும்‌ 

, ஆசங்கை, 

8. சு, தே, உரை, டுவ்விடங்களின்‌--மேற்கூறிய இருவேடங்கள்‌ 
வொலயங்களிடத்தே ; வமிபடூக என்றது--வழிபாடு செய்க என்க, 

4. வழிபடுக என்றது, ஏவல்‌ கண்ணீய வியங்கோளாதலின்‌, விதித்தலை 
வலியுறுத்தவாறு என்று தெருட்டுஇன்றார்‌. 


916 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
இனம்பற்றிக்‌ களைதல்‌ இணங்குதல்கட்கும்‌ இஃசொசக்கும்‌,3 
ஏது 


நரம்பு நாடி முதலானவற்றைத்‌ தானதுவாய்‌ வரும்‌ புருடன்‌ அவை 
யாகாவாறு அப்புருடனுமாகலான்‌ 


என்றது ஏது. 

என்நுதலிற்றோ வேனின்‌, எய்தியதனை விதித்தல்‌ பயனுடைத்தன்று 
போலும்‌ என்பாரை நோக்கி மேற்கோளைச்‌ சாதித்தல்‌ நுதலிற்று. 

(இ-ள்‌) நரம்பு முதலிய தாதுக்களின்கண்‌ வேற்றுமையின்றி, 
அதவது தானாய்‌ வருகின்ற உயிர்‌, “ நாடியோ என்போ நரம்பு சீக்‌ 
கோழையோ ப 
அர்நரம்பு சாடி முதலியவை யாகாது, அவற்றின்‌ வேறுமாயினாற்‌ 
போல, உயிர்க்குயிராகிய அம்முதல்வனும்‌, உயிர்ப்பொருள்‌ உயிரில்‌ 
பொருள்‌ எல்லாவற்றினும்‌ கலப்பான்‌ அதுவது தானாகியும்‌, பொருண்‌ 
மையான்‌ அல்லனாகியும்‌ நிற்பனாகலான்‌ * , அதுவது தானாய்க்‌ காணும்‌ 
காட்சிபத்தி எய்திய வழிபாடு, அல்லனாய்‌ நிற்றலைக்‌ காணுங்கால்‌ 


என்று இங்கனம்‌ பைமதியாய்ப்‌ 3 பார்ப்பார்க்கு, 


; வழிபட என்பது விதியாய்‌ ௮ற்புறுத்தப்பட்டது போல ஏனைய 
களைக, இணக்குசஃ என்து கூறப்பட்டனவும்‌ விதித்சற்‌ பொருளில்‌ 
வச்தன என்பது, ££ எடுத்த மொழி இனம்‌ செப்பலு முரித்தே ? 2 
(தோல்‌, சோல்‌. 61) என்பதனால்‌ “£ இனம்‌ பற்றி ?? என்றார்‌. 

2, சிவ. போ. ௬. 9. அதி. 1. 

8. நாலடி ; அய்தன்மை, 9, 

&. “புவிமுதல்‌ ஐம்பூசமாய்ப்‌ புலன்‌ ஐம்தாய்‌ நிலன்‌ ஐர்தாய்க்‌ கரணம்‌ 
சரன்காய்‌, அலையவை சேர்‌ பயனுநவாய்‌ அலலவுரவாய்‌ கின்‌ 
ஜூன்‌? (திநநானசம்‌. 29 : 7.) என்று அருளுவதால்‌, முதல்வன்‌ 
* எல்லாவற்றினும்‌ கலப்பால்‌ தவத தானாஇயும்‌ பொருண்மையால்‌ 
அல்லனாஃியும்‌ ?? நிற்பது காண்க, பயனுநவாய்‌ நின்றபோது செய்‌ 
தற்குரிய லழிபாடு, அஃலவுநவாய்‌ ின்றபோதும்‌ செய்தந்குரியதே 
என்பது யாவர்க்கும்‌ ஒப்பமுடிர்ததொன்‌ நு ; அதனால்‌, தாற்பரியத்‌ 
தால்‌ ௮ஃது “ ஒநதலையான்‌ வேண்டும்‌ ”?: என்பதைப்‌ பெறுவிச்‌ 


பயனியல்‌ / 517 


எய்தாதாகலின்‌, அவ்வழியும்‌ எய்‌.துவிக்க வேண்டுதலான்‌, இனி இவ்‌ 
விடங்களின்‌ வழிபடுகவேன விதித்தோ இய து எ-று. 


அவை யாகாவாஅ அப்புருடனும்‌ எனவே அவ்விடத்து எய்து 
வித்தல்‌ ஒருதலையான்‌ வேண்டுமென்பது தாற்பரியமாயிற்று. மேற்‌ 
கோளின்கண்‌  இவ்விடங்களை என்னாது இவ்விடங்களின்‌ என 
வேற்றுமைப்படுத்தோதியதாஉம்‌ ! இஃதணர்நக்து கோடற்பொருட்டு, 
இதனானே, எய்தாதது எய்துவிப்பதாஉம்‌, எய்தியது இகர்துபடாமற்‌ 
காப்பதாஉம்‌, எ.ப்‌திய,தனை ஒருமருங்கு மறுப்ப தூஉம்‌ என்னும்‌ விதி 
மூன்றனுள்‌, இஃது எய்தியது இகற்துபடாமற்‌ காத்தது என்பது 


போரந்தவா னு உணர்க.” 


வாறு உவமவுருபுபட நின்றது, 


1. இருவேடத்தையும்‌ வாலயத்தையும்‌ வழிபடுக என்றால்‌, இவற்றைச்‌ 
சினென்ற வழிபடுக என ஒற்றுமைப்படுத்திக்‌ கூறியதாம்‌, இரு. 
வேடம்‌, சிலொலயம்‌ என்ற இவ்விடங்களில்‌ சிவனை வழிபடுக என்றது; 
அவற்றின்‌ வேறாகச்‌ வெனைத்‌ தேறி வழிபட என வேற்றுமைப்‌ 
படுத்திக்‌ கூறியதாம்‌, 

2, “வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌, திமையிலா த 
'சொலல்‌ ?? என்பது பொது விதி; இதன்கண்‌ எய்தாத பொய்மையை, 
“£ பொய்மையும்‌ வாம்மை யிடத்த புரை திர்ர்த, ஈன்மை பயக்கும்‌ 
எணின்‌?? என விதிப்பது, எய்தாதது எய்துவித்ததர்ம்‌; இனி, “பொய்‌ 
யாமை பொய்யாமை ஆற்றின்‌, அறம்பிற செய்யாமை செய்யாமை 
நன்று ?? என்பது விதி. ££ ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன்‌ 
பின்சாரப்‌ பொய்யாமை ஈன்று”? என்ற, முன்னையவிதி கெடாதபடி 
பா.துகாப்பதாஇன்றத, இஃது எய்தியது இகந்துபடாமைக்‌ காப்‌ 
பதாம்‌. உண்ணாது நோற்பார்‌ பெரியர்‌? என்பது விதித்தது; “பிறர்‌ 
சொல்லும்‌ இன்னாச்‌ சொல்‌ கோற்பாரிற்‌ பின்‌ ?' என்றது எய்தியது 
ஒருமநங்த மறுத்ததாம்‌. முதல்வன்‌ அதவது தானாய்‌ நின்றவிடத்‌ 
தெய்திய வழிபா, அல்லனாயெ விடத்து எய்தாது இகந்து 
போகாசபடி ஒருதலையான்‌ வேண்டுமென வற்புறுத்தப்பவெதால்‌, 
₹ இஃது எய்தியது இசர்‌தபடாமற்‌ காத்தது ”” என்று கூறுஇன்ருர்‌, 

48 


378 


சிஷைான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


முதலானவற்றை என்பது உருபுமயக்கம்‌.! 


உதாரணம்‌ 


அதுவிது வென்ற ததுவல்லான்‌ கண்டார்க்‌ 
கதுவிது வென்றதைய மல்லான்‌--பொதுவதனில்‌ 
அத்துவித மாத லகண்டமுந்‌ தைவமே 

அத்துவித யன்பிற்‌ ரெமழு* 


என்பது உதாரணம்‌. 

என்நுதலிற்றோ வேனின்‌, முதல்வனுக்கு அவ்வியல்பு எல்லாப்‌ 
பொருட்கண்ணும்‌ உண்மையின்‌ அவற்றுள்‌ இவ்விடயங்களின்‌ மாத்‌ 
திரையே வழிபாடு விதித்தது என்னை என்பாரை நோக்கி அதனை வலி 
யுறுத்துதல்‌ நுதலிற்று. 


1, 


வாறு என்னும்‌ சொல்‌ போல எனப்‌ பொருள்‌ பவெதனால்‌, உவம்‌ 
வுரபுபட நின்றது என்றார்‌. “ஞாயிறு சோன்ற உலகெலாம்‌ 
மறைத்து நிற்கும்‌ இருள்‌ நீங்கும்‌; அவ்வாறே ஈல்லறிவு தோன்ற 
மனத்திற்‌ படிர்திருக்கும்‌ அறியாமை யெல்லாம்‌ நீங்கும்‌ ?? என்பதில்‌ 
அவ்வாறு என்னும்‌ சொல்‌ அதுபோல எனப்‌ பொருள்‌ தர்து நிற்க, 
வாறு என்பது போல வென்னும்‌ பொருள்பட வருமாறு வழக்க 
னுள்ளும்‌ காணலாம்‌. 

இவ்வெண்பாவில்‌, கண்டார்க்த என்பதைக்‌ கண்டால்‌ 'எனவும்‌, 
என்றதையும்‌ என்பதை என்றதுவும்‌ எனவும்‌ பாடக்கொள்வர்‌ 
பாண்டிப்‌ பேநமாள்‌, இது பற்றி அவர்‌ கூறும்‌ பொருள்‌ வருமாறு : 
அது இது என்றது அதுவல்லான்‌--அதுவல்ல இதுவல்ல என்று 
மீக்கப்பட்ட தேச முதலாயினவும்‌ அல்லன்‌ ; கண்டால்‌ அது இது 
என்றதுவும்‌ அல்லான்‌--விசாகித்துப்‌ பார்க்கில்‌ அதுவல்ல இது 
வல்ல என்று தேக முதலாயினவத்றைப்‌ பிரித்து நீச்சப்பட்ட ஆன்‌ 
மாவும்‌ அல்லன்‌ ; போதுவதனில்‌ அத்துவிதம்‌--பெரதுவரச௪ அவ்‌ 
விரண்டினும்‌ நீன்ற அவற்தைச்‌ சேட்டிப்பித்‌ து நிற்பன்‌ ; அதல்‌ 
ஆதலினாலே; ௮ கண்டழம்‌ தைவமே- சர்வமும்‌ சவமயமாம்‌ : அத்து 
விதி அன்பின்‌ தொழு அப்படி அந்தச்‌ வெவிங்கத்தினும்‌ வேறறம்‌ 
சலக்து கிந்பன்‌ அவனை சேத்து அம்தச்‌ வெலிங்கத்தைப்‌ பூசை 
ஈமஸ்சாரம்‌ செய்‌ எ-று, ஏகாரம்‌, தேற்றம்‌, 


பயனியல்‌ 879 


(இ-ள்‌) கண்டார்க்கு- முதல்வன்‌ உயிர்ப்பொருள்‌ உயிரில்‌ 
பொருள்‌ எல்லாவற்றினும்‌ கிற்கு நிலைமை அறியப்‌ பெற்றோர்க்கு ; 
அது இது என்றது அல்லான்‌--கண்‌ அருக்கன்‌ போல்‌ அதவும்‌ 
இதுவுமெனப்‌ பக்கிசைத்து ஓதப்பட்ட! பேத நிலைமையனும்‌ அல்ல 
னாய்‌ ; அது என்றது அல்லான்‌—உடலுமிர்‌ போல்‌ அதுவே என்று 
ஓதப்பட்ட அபேத நிலைமையனும்‌ அல்லனாய்‌ ; அது இது என்றதையும்‌ 
அல்லான்‌—குணகுணிபோல்‌ அதுவாக இது என்று பக்கிசையா 
மல்‌ ஓதப்பட்ட பேதாபேத நிலைமையனும்‌ அல்லனாய்‌ 2 ; போதுவதனில்‌ 
அத்துவிதம்‌ ஆதல்‌ அகண்டமுந்‌ தைவமே--அ.திவொளிபோல்‌ அம்‌ 
மூன்றற்கும்‌ பொதுமையான்‌ அத்துவித நிலைமையன்‌ ஆதலான்‌ 
எல்லாப்‌ பொருள்களும்‌ அவன்‌ வடிவேயா மாயினும்‌ ; அத்துவிதி 
அன்பின்‌ தொழு--அவ்வத்துவித சித்தாந்தத்தைப்‌ பெற்றுடையோரய்‌ | 
அவற்றுள்ளும்‌ அன்பு விளையுமிடத்தில்‌ வழிபடுவாயாக எ-று. 


அதுவிது என்றது முன்னையது உம்மைத்‌ தொகை 3; பின்னயது 


1, பச்கு இசைத்தல்‌--பிரிர் த இசைப்பது; தோணி :* பார்தாக்கப்‌ 
பக்குவிடும்‌ ? (குறள்‌. 1068.) என்றாற்போலப்‌ பிளந்து (பிறிக்து) 
இசைப்பது என அறிக, 

2, ஈண்டுக்‌ கூறப்படும்‌ பேதம்‌, அபேதம்‌, பேதாபேதம்‌: என்ற மூவகை 
இயைபுகளையும்‌ உமாபதி சிவனுர்‌, '£ பொற்பணிபோல்‌ அபேசப்‌ 
பிறப்பிலதாய்‌ இருள்‌ வெளிபோல்‌ பேதமும்‌ சொற்பொருள்‌ போல்‌ 
பேதா பேதமும்‌ இன்றி, பெருநூல்‌ சொன்ன அறத்திறனால்‌ விளை 
வதாய்‌ உடலுயிர்‌, கண்‌ அருக்கன்‌, அறிவோளி போல்‌ பிறிவரும்‌ 
அத்துவிசமாகும்‌ றெப்பினஅ ?? (சிவப்‌, 7) என்று கூறுவது காண்க, 
உடல்‌ உயிர்‌ அபேத நிலை; கண்‌ அருக்கன்‌ பேத நீலை ; . அறிவொளி 
பேதா பேத நிலை என்ச, இர்மிலை மூன்‌ நினையும்‌ திநஞானசம்பந்தர்‌, 
ஒன்றாதல்‌, வேறாதல்‌, உடனாதல்‌ என்பர்‌ (11 : 2) இதுபற்றியே 
மேய்கண்ட தேவநம்‌, அவர்‌ மாணவரான அருணந்தி சிவனாநம்‌ 
முறையே, “£ அவையே தானே ஆய்‌? (சிவ. போ. சூ. 2) எனவும்‌, 
“ உலரெலாமாடி வேறாய்‌ உடனுமாய்‌ ?? (சிவ. சித்தி, ச. 2: 1) 
எனவும்‌ கூறினரென அறிக. 

8. உம்மைத்தொகை யாகவே, அதுவும்‌ இதுவும்‌ என்பது பொரு 
ளாயிற்று, 


380 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
இருபெயரொட்டுப்‌. பண்புத்தொகை, 1 


அல்லான்‌ என்பதனை மேலும்‌ கூட்டி, என்றது என்பதணை அது 
என்றதோடும்‌ கூட்டியுரைக்க. அல்லான்‌ என்பது முற்றெச்சக்‌ 
குதிப்பு. 


என்றதை ஜயி.ந்றுடைக்‌ குற்றுகரம்‌.3 உம்மை இறந்தது 
தழீஇயிற்று. போதுவது என்னும்‌ அது பகுதிப்பொருள்‌ விகுதி. 
தைவம்‌ என்னும்‌ சொல்லியல்பு 8 மேலேயுரைத்தாம்‌. ஏகாரம்‌ தேற்றம்‌. 
ஆயினும்‌ என்பது சொல்லெச்சம்‌. அன்பு ஆகுபெயர்‌. ஏழாவது 
விரித்துரைக்க, 


6 இருக்கோயி ௮ள்ளிருக்குக்‌ இருமேனி '' யினன்றி 4 எங்கும்‌ 
உருக்காண வொண்ணாத பால்‌ முலைப்பால்‌ விம்மி ஒழுகுவதுபோல்‌ 
வெளிப்பட்டருளுவ””தாகி அடிப்பட்டு வரும்‌ அன்பு விளையாமையின்‌ 
ஆண்டுச்‌ செய்யும்‌ வழிபாடே அத்துவித ஞானத்தை நிலைபெறுத்தற்‌ 
பயத்தது என்பார்‌, அத்துவிதமாதல்‌ அகண்டமுந்‌ தைவமே என 
அனுவதித்து அத்துவிதி யன்பிற்‌ றொழு என்றார்‌. அத்துவிதி என்னும்‌ 
அண்மை விளி பயனுணர நின்ற குறிப்புப்‌ பெயர்‌. இதனானே 
விதிக்குப்‌ பயன்‌ கூறியதஉமாயிற்று. இணி அது இது என்பன 
அருவுருவாகிய திருமேனி எனக்கொண்டு அதற்கியைய உரைப்பாரு 


1. இரு பெயரொட்டுப்‌ பண்புத்தொகை யாகும்போது அதுவாகிய இது 
எனப்‌ பொருள்படும்‌, 

3. அல்லான்‌ என்பது அன்மை யடியாகப்‌ பிறந்த குறிப்பு வினைமுற்று ; 
இங்கே எச்சமாய்‌ கீத்றலால்‌ மற்றேச்சக்‌ தறிப்பு என்றார்‌; இத 
குதிப்பு முற்றெச்சம்‌ எனவும்‌ வழங்கும்‌. 

9. பண்டு, இன்று முதலிய குற்றுகரங்கள்‌ பண்டை, இன்றை என 
ஐமீ௮டைய குற்றகரமாவது போல, என்றது என்பது என்றதை 
என ஜஐயீற்றுடைக்‌ குத்றுகரமாயிற்று, 

4, இச்தால்‌ 162 ம்‌ பச்சம்‌ சாண்ச, 1 

9. அன்பு என்பது அன்பு விளையும்‌ இடத்துக்கு ஆட நிற்பதால்‌ 
ஆகுபெயராயிற்று, 

6. சிவ. சித்தி, 12 : 4. முலைப்பால்‌_முலையிடத்தே, 


பயனியல்‌ 381 


மூளர்‌ :1 அவர்‌ அன்பின்‌ என்றதனை ஏதுப்பொருட்கண்‌ வரும்‌ ஐந்த 
ணுருபேற்ற இயற்பெயராக வைத்துரைப்ப. ? . 
உதாரணம்‌ 
வினையா லசத்து விளைதலான்‌ ஞானம்‌ 
வினைதீரி னன்றி விளையா-— வினை தீர 
ஞானத்தை நாடித்‌ தொழவே யதுநீகழும்‌ 
ஆனத்தா லன்பிற்‌ நெழு 

என்பது உதாரணம்‌. 

. என்நுதலிற்றோ வேனின்‌, அசத்தாயுள்ள வன்ன பேதங்களை அசத்‌ 
தென்று கண்டு ஒருவவே ஞான சொருபம்‌ உளதாய்‌ அத்துவிதத்தை 
உணர்த்துமாகலான்‌” அதன்பொருட்டு வழிபாடு வேறு விதித்தல்‌ எற்றுக்கு 
என்பாரை நோக்கி அதனை வலியுறுத்துதல்‌ நுதலிற்று, 

(இ-ள்‌) வினையால்‌ அசத்து விளைதலான்‌ வினை தீரின்‌ அன்றி 
ஞானம்‌ விளையா--உடம்பின்‌ கண்ணதாஇய பிராரத்த வாசனை 
உயிரைத்‌ தாக்குவதாய்‌ உள்ள துணையும்‌ அதனான்‌ வரும்‌ விருப்பு 
வெறுப்புக்களும்‌ அவைபற்றிக்‌ காட்சிப்படும்‌ மண்முதன்‌ மாயைகளும்‌ 
அவைபற்றி நிகழும்‌ விபரீத உணர்வும்‌ ஆகிய அசத்துக்கள்‌ ஒருவிய 
வழியும்‌ வந்து கூடி மேம்படுவன வாகலரன்‌, அவ்வளவிற்கு எல்லாம்‌ 
மூலமாகிய பிராரத்த வாசனை பற்றறக்‌ கழிந்தாலன்றி அவ்வசத்தைக்‌ 


1. இவ்வாறு உரைப்பவர்‌ உரைப்பது: அது இது என்றது அதுவல்‌ 
லான்‌--௮ருவென்றும்‌ உருவென்றும்‌ சொல்லப்படவதாகிய அத்‌ 
இருமேணிசளையுடையனும்‌ அல்லனாய்‌; அதுவிது என்றதையும்‌ 
௮ல்லான்‌--அருவுருவம்‌ எனப்படும்‌ அத்திருமேனியையுமுடையன்‌ 
அல்லனாய்‌ ; போது அதனில்‌--௮ம்ஞூன்‌ தற்கும்‌ பொதுவாய்‌ ; அத்து 
விதமாக நிற்பன்‌ என்பது, 

2. அன்பின்‌ தொழ-அன்பினால்‌ தொழுக, இங்கு, அன்பின்‌ என்றது 
ஏதுப்‌ பொருட்கண்‌ வரும்‌ ஐர்தனுருபேற்ற இயந்பெயர்‌, 

3. இவ்வத்துவித ஞானம்‌ அ௮சத்சாயுள்ள வன்னபேதங்களை அசத்‌ 
தென்று கண்டு ஒருவுதலான்‌ உளதாம்‌ பயனாகலான்‌-—௨, வே, 
“இது வழிபாட்டாலன்றி வினை நீங்காது என்‌இன்றதெனப்‌ 
பாண்டிப்‌ பேருமாள்‌ கூறுவர்‌. 


382 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


ஜழ்ப்படுத்து மெய்யுணர்வு மேம்படுதல்‌ கூடாதாகலின்‌ !; வினை தீர 
ஞானத்தை நாடித்‌ தோழவே அது நிகழும்‌-—அவ்வாசனை பற்றறக்‌ 
கழிதற்‌ பொருட்டு அம்மெய்யுணர்வுடையாரை நாடி வழிபடவே 
அவ்வினை நீல்‌. மெய்யுணர்வு மேம்பட்டு நிகழும்‌) ஆனத்தால்‌ அன்‌ 
பின்‌ தோழு--.ஆகலான்‌ அன்பினால்‌ அவரை வழிபடுவாயாக £ எ-று, 


அசத்தை யொருவிய வழி உளதாகிய ஞானசொருபம்‌ நிலை 
பெறுதல்‌ அவ்வசத்தினது விளைவிற்கு வேராஇய வினைத்தீர்வின்‌ 
கண்ணதாகலான்‌, அவ்வினை வேரறுத்து மெய்யுணர்வை நிலைபெறுத்‌.து 
தற்‌ பொருட்டு அதனை அங்கன நிலைபெறுத்தினார்‌ மாட்டுச்‌ செய்யும்‌ 


அத்துவித ஞானம்‌ மேம்பட்டு நிசழாகாகலின்‌---௨, வே, 
வினையால்‌ அசத்து விளைதலால்‌--யாதொரு வினையைச்‌ செய்யு 
மிடத்து அச்த விளையினாலே அஞ்ஞானம்‌ வீளைந்‌ அவருமாகையால்‌ ; 
என்றது மனவாக்குக்‌ காயத்தாலொழிக்‌து ஒரு வினையும்‌ கூடாது ; 
அத்த வினையைச்‌ செய்யுமிட த்‌து * யான்‌ செய்தேன்‌ பிறர்‌ செய்தார்‌, 
என்னது, யான்‌ என்று ஒழிய வாராதாகையால்‌ யான்‌ என்பது 
உள்ள அளவும்‌ வினை நீங்காதாயிற்று. ஞானம்‌ வினைதீரினன்றி 
விளையாது--௮ப்படியாகய வீனை நீங்னொலன்றி உண்மை ஞானம்‌ 
வீளையாது; வினைதீர ஞானத்தை நாடித்‌ 'தோழிவே அத நீகழம்‌-- 
அந்த வினையைத்‌ தீரத்‌ திகழ்ர்த ஞான த்தினை ஆராய்ர்தறிர்‌ து வழி 
பட அச்தச்‌ சிவப்பிரகாசம்‌ தோன்றும்‌; ஆனத்தால்‌ அன்பின்‌ 
தொழு-ஆசையால்‌ அன்பினையுடையையாய்ச்‌ வெபத்தரையும்‌ வெ 
லிங்கத்தையும்‌ அன்பினாற்‌ கண்டு எழிபடுக ; அப்படி வழிபட்டு 
வரவே சேசாச்சமளவும்‌ பிராரத்தம்‌ புசக்கவேணும்‌ ; புசிக்குமயிடத்து 
யான்‌ எனது என்றொழிய வாராது, அத வருமளவும்‌ வினை ஏறும்‌; 
அர்த வினை ஞானத்திலே நின்று நீக்கவேண்டும்‌; அர்த ஞானத்தில்‌ நிற்‌ 
றல்‌ எப்பொழுதும்‌ கூடாதாசையால்‌ தொண்டர்களையும்‌ வெவிங்கத்‌ 
தையும்‌ வழிபடவே, வந்த வினை ஏறாது என்றதாம்‌, ஞானத்தை 
நாடி என்றது, கன்மம்‌ புசித்தற்கு ௮ருன்ற முறைமையும்‌, இர்திரி 
யங்கள்‌ விடமீசரிக்கன்ற முறைமையும்‌, தான்‌ அதவதவாய்‌ நிற்‌ 
அன்த முறைமையும்‌ கர்த்தா புசிப்பிக்ின்‌ ற முறைமையும்‌ ஆராய 
என்‌ ததாம்‌— பாண்டி. விநத்தி. 


பயனியல்‌ 383 


வழிபாடு ஒருதலையான்‌ வேண்டப்படும்‌ என்பதாம்‌, அற்றேல்‌, 
அதன்பொருட்டு ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கவென்ற 
அதுவே அதற்கு அமையுமெனின்‌, ௮ஃதொக்கும்‌ ; அவ்வுச்சரிப்பும்‌ 
இவ்வழிபாட்டை இன்றியமையாது என்க, அக்கு கக்‌ 
ஆண்டு அஞ்சேழுத்தால்‌ 2 எனவும்‌, மண்முதல்‌ நாளம்‌ எனவும்‌ * அச்ச 
வழிபாட்டை உடன்‌ கூறியதூஉமென்பது, 


விளையாதென்‌ அம்‌ அவ்விகுதி விகாரத்தாற்‌ றொக்கது 3. 


பின்‌ வந்த ஞானம்‌ ஆகுபெயர்‌ £, 


ஆனதனால்‌ என்பது ஆனத்தாலென மரீ இயிற்று, 


என்பது உதாரணம்‌. 


உதாரணம்‌ 


தன்னை யறிவித்துத்‌ தான்ருனாச்‌ செய்தானைப்‌ 
பின்னை மறத்தல்‌ பிழையலது--முன்னவனே 
தானேதா ஞாச்செய்துந்‌ தைவமென்றுந்‌ தைவமே 
மானே தொழுகை வலி 


என்நுதலிற்றோ வேனின்‌, அங்ஙனம்‌ பயன்பற்றி விதிக்கப்படும்‌ 
வழிபாடு, வேள்வி முதலியன போலப்‌ பயன்‌ வேண்டாமையானாதல்‌, 


“அசத்தாயுள்ள வன்னபேதங்களை அசத்து என்று காண உளதாய்‌ 
நிற்பது ஜான சோநபம்‌.?? (பச்‌, 281) என்று உரைத்து, இவ்வாறு 
அசத்தாகிய பாசம்‌ ஒருவ உளதாகிய ஞானம்‌ நிலபெறுதற்கு இவ்‌ 
விடத்து ஸ்ரீ பத்சாகீகரத்தை விதிப்படி உச்சரிக்க ?? (பச்‌. 291) 
என்றாராகலின்‌, அம்முறையே இங்கே, வழிபாடு பற்றிய ஆராய்ச்‌ 
யில்‌ இருவைந்தெழுத்‌ அப்‌ பேசப்படுகிற அ. 

பக்‌, 294, 

பக்‌, 298. 

பதி ஞானம்‌ ஒன்றேயாகவின்‌, விளையாது என ஒருமை வினை 
முற்றுக்குரிய துல்விததி தோக்கது என்றார்‌, 

பின்லர்த ஞானம்‌ என்னும்‌ பெயர்‌, ஞரனத்தையுடையார்க்கு 
ஆூவெருதலின்‌, ஆகுபெயராயிற்று, 


384 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


பின்னர்ச்‌ சேய்து பெறுதும்‌ என்றாதல்‌ ஒரோவழி ஒழியவும்‌ படூங்‌ 
கோல்லோ வேன்பாரை நோக்கி, அது செய்யாவழிப்‌ படும்‌ குற்றமும்‌, 
சேய்தல்‌ கடமையாமாறும்‌ உணர்த்தி விதித்தலை வலியுறுத்துதல்‌ 
நுதலிற்று 1. ்‌ 

(இ-ள்‌) தன்னை அறிவித்தத்‌ தான்‌ தானாச்‌ செய்தானைப்‌ 
பின்னை மறத்தல்‌ பிழை அலது--தன்‌ உண்மையை அறியமாட்டாது 
குருடாய்க்‌ இடந்த உயிர்க்குப்‌ பலவாற்றானும்‌ அதனைத்‌ தெரித்து 
உணர்த்தி எத்தனையும்‌ எளிய அவ்வுயிரை எத்தனையும்‌ அரிய தானாம்‌ 
வண்ணம்‌ செய்தளித்த பெரியதோர்‌ உதவியை அதன்‌ பின்னர்‌ மறக்கு 
மாயின்‌ ௮ஃ.து இதற்கு முன்‌ அறியாமையான்‌ மறந்த குற்றம்போலத்‌ 
தீர்திறன்‌ உடையதோர்‌ குற்றமன்றாகலானும்‌ ; முன்னவனே தானே 
தானாச்‌ சேய்தும்‌ தைலம்‌ என்றும்‌ தைவமே மானே தோழுகை வலி 
முதல்வன்‌ அங்கனம்‌ தான்‌ தானேயாகச்‌ செய்தாலும்‌ இதுகாறும்‌ 
தனக்குச்‌ சுதந்திரமின்றி முதல்வனது உபகாரத்தை இன்றியமையா 
தாய்‌ அடிமையரகிய உயிர்‌ எக்காலத்தும்‌ ௮வ்வாறு அடிமையேயாம்‌ 
ஆகலானும்‌ தான்‌ தானாச்‌ செய்தளித்த அப்பெரியோனை வழிபடுதலே 
அவ்வுயிர்க்கு வலியாவ.து 2 எ-று, 


1. “இது தான்‌ அவனான பின்பு வழிபாடு என்‌ என்பார்க்கு ௮௮ 
வேண்டுமென்பதாஉம்‌, ஆசாரியனே சிவன்‌, அவனை எவ்விடத்தும்‌ 
காண்டல்‌ வேண்டும்‌ என்பதூஉம்‌ கூறன்‌ ற து ?? என்பர்‌ பாண்டிப்‌ 
பேநமாள்‌. 

2. **ஓன்றையும்‌ அறியாமலிருச்ச ஆன்மாவைத்‌ தன்னுடைய அருளி : 
லே ஆணவம்‌ மாயை காமியம்‌ என்னும்‌ மூன்றையும்‌ தரிசப்பித்‌த, 
தன்னைத்‌ தரிரிப்பித்த, தன்னுடைய சொரூபமே சொரூபமாக 
கீறுத்திய குருபரனை, ௮வன்‌ தானான பின்பு தேகமுூள்ளளவும்‌. மறக்‌ 
இன்றது பாதகமாம்‌ ; அதுவல்ல தூஉம்‌, . அப்படி 5 குருமூர்த்தமாிய 
சிவன்தான்‌ தன்னுடைய சொரூபமே இவனுக்குச்‌ சொரூபமாகச்‌ 
செய்தவிடத்தும்‌ அடிமையாகவன்றோே நிற்ன்றான்‌ ; அதனாலே 
எவ்விடத்தும்‌ அடிமையேயானால்‌ இவ்வீடத்‌ தும்‌ அடிமையாய்‌ நின்‌ று 
தொழுசையன்றே தனக்குப்‌ பலமாவது எ-று, எனவே, வெ 
னுடைய சொருபமானவிடத்தும்‌, பெறுவானும்‌, கர்த்தாவும்‌, அடி 
மையும்‌ உண்டு என்னும்‌ துணிவும்‌, இவ்விடத்‌. தம்‌ அப்படி அடிமை 
யரய்‌ நீங்காமல்‌ கின்று வழிபடவேண்மென்பதூஉம்‌ கூறினா 
ராயித்து 2 பாண்டி, விநத்தி, 


~ ~ 


பயனியல்‌ . 385 


தமது முதல்‌ தானே குருவா கலின்‌ தான்‌ தானாச்‌ செய்தானை என்‌ 
அம்‌, முன்னை மறந்த குற்றம்‌ அறியாது நிகழ்ந்ததாகலிற்‌ கழுவப்படும்‌, 
இஃது அதபோற்‌ கழுவப்படுவது அன்ன என்பார்‌ பின்னை மறத்தல்‌ 
பிழையலது என்றும்‌ கூறினார்‌. பின்னை மறத்தல்னன்‌ றதனால்‌ முன்னை 
மறத்தல்‌ பெறப்பட்டது. ' * எற்றன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌ 
உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு'' என்னும்‌ கருத்து 
நோக்கிக்‌ கூறிய தூஉமாம்‌. 


அலதும்‌ எனப்‌ பாடமோதி இது பிழையாதல்‌ அன்றியும்‌ என்னு 


உரைப்பாரும்‌ உளர்‌ “. 
ஏகாரம்‌ முன்னையது அசைநிலை ; பின்னையன தேற்றம்‌. 
செய்தாலென்பஅ செய்தெனத்‌ திரிந்தது £, 


உம்மை இறப்பின்கண்‌ வந்தது. 

தான்‌ தானாச்‌ செய்தல்‌ எதனையெதனைப்‌ பற்றினும்‌ ௮துவதுவாம்‌ 
, உயிரை, தன்னை அறிந்தவழி எண்குணங்களான்‌ நிறைந்‌ து தன்‌ வண்ண 
மாகச்‌ செய்தல்‌. அங்ஙனம்‌ செய்த வழியும்‌, “உயிர்‌ தானும்‌ 
சிவானுபவம்‌ ஒன்றினுக்கே யுரித்து * '? என்பார்‌ தைவம்‌ என்றும்‌ 
தைவமே என்றார்‌. தைவம்‌ என்னும்‌ சொல்லியல்பு மேலே உரைத்‌ 


தாம்‌, 


மானை என்னும்‌ இரண்டனுருபு விகாரத்தால்‌ தொக்கது. மான்‌ 


1] 


1. திரக்தறள்‌. 110. 

3, அலதும்‌ எனப்‌ பாடங்கொண்டு, பிழை என்றதற்குப்‌ பாதகமாம்‌ 
எனப்‌ பொருள்‌ உரைத்து, ௮லது என்றதற்கு, “£ இது பிழையாதல்‌ 
அன்றியும்‌ என்று உரைப்பாருமுளர்‌ ? என்றார்‌, இப்பாடங்‌ 
கொண்டவர்‌ பாண்டிப்பேரமாள்‌. 

8. இறந்தாரை யெண்ணிக்‌ கொண்டற்று ” (தறள்‌, 22) என்ற 
விடத்துச்‌ கொண்டால்‌ என்பது கொண்டு என வந்தாற்போல, 

கீ. சிவ. சித்தி, 11 : 10. 

5b. இர்தூல்‌, பச்‌, 267 காண்க, 

49 ம்‌ 


386 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


என்பது வடசொழற்திரிபு. சட்டு வருவிக்க 1. 


வலிதருவதனை வலியென்னு உபசரித்தார்‌ *. 


இவ்வுதாரணங்கண்‌ . மூன்றானும்‌, வழிபாட்டிற்கும்‌ இடத்து 
நிகழ்பொருள்‌ மாத்திரையே அன்றி இடவிசேடமும்‌ பெறல்‌ வேண்டும்‌ 
என அதனை வலியுஅத்து முகத்தானே, முறையே சிவலிங்கத்தையும்‌ 
வெபத்தர்‌ வேடத்தையும்‌ சிவதேசிகர்கனையும்‌ அறிந்து. வழிபடுமாறு 


கூறப்பட்டது. 


உதாரணம்‌ 


சிவமென்னு  மந்ததர சிந்தைநேர்‌ நோக்கப்‌ 
பவமின்ருங்‌ கண்வா சகத்திற்‌--சிவமுண்டாம்‌ 
ஒன்று மிரண்டு மலத்தார்க்கிங்‌ கொண்குருவால்‌ 
இன்றிந்நூன்‌ மும்மை மலர்க்கு 


என்பது உதாரணம்‌. 


என்னுதலிற்றோ வேனின்‌, இங்ஙனம்‌ சிவாகமத்துள்‌ ஞானபாதப்‌ ' 
போருள்‌ எல்லாவற்றையும்‌ பொது உண்மை என்று இருவகைப்படுத்துப்‌ 
பீரமாணவீயல்‌ இலக்கணவியல்‌ சாதனவியல்‌ பயனியல்‌ என நான்கு 


1 


3. 


மஹான்‌ என்னும்‌ வடசொல்‌ மான்‌ எனத்திரி்தது என்பார்‌ “£ வட 
'சோற்றிரீபு '? என்றார்‌. பெருமையுணர்த்அம்‌ மா என்னும்‌ தமிழ்ச்‌ 
சோல்‌ னகரவீறு பெற்றுப்‌ பேரியோன்‌ என வந்த வகையினை 
இவ்வுரைகாரர்‌ மறந்துபோய்‌ இவ்வாறு கூறுஇன்றார்‌. அப்பெரி 
யோனை எனப்‌ பொருளுரைச்‌ தமையின்‌, அகரச்சுட்டினை வருவித்‌ 
அரைக்க என்று உரைக்கின்றார்‌. இணி, பாண்டிப்பேநமாள்‌ 
மானே என்று பாடங்கொள்ளாமல்‌ ஆனால்‌ தோழகை வலி என்று 
பாடங்சொண்டு அதற்கேற்ப உரை கூறுன்றார்‌. 

தொழுகை வலிதருவ அ $ அதனை வலியென்று கூறியது உபசாரம்‌, 
உபசார வழக்கின்‌ இயல்பு மேலே கூறப்பட்ளெ.து, 

“இது சிவனையும்‌ குருவையும்‌ சாத்திரத்தையும்‌ ஒன்றாக நினைர்து 
வழிபடலேண்மே என்றது ” எனப்‌ பாண்டிப்‌ பேரமாள்‌ கூறு 
இனமும்‌. 


பயனியல்‌ 887 


இயலாக வைத்துப்‌ போதிப்பதாகிய இச்சிவஞான போத நூலைக்‌ கோடற்‌ 
குரிய அதிகாரிகளாவார்‌ இவரேன்பது உணர்த்துதல்‌: நுதலிற்று *. 


(இ-ள்‌) சிவம்‌ என்னும்‌ அந்ததர--தான்‌ தானாச்‌ செய்தவாற்றாற்‌ 
சீவன்‌ என்னும்‌ இயல்பின்‌ நீங்கிச்‌ சிவமென்று ஓதப்படும்‌ வேதாந்தத்‌ 
தெளிவாயெ இத்தார்தத்தையுடைய மாணவகனே ; ஒன்றும்‌ .இரண்டூம்‌ 
மலத்தார்க்கு-ஒன்அம்‌ இரண்டுமாய மலங்களையுடைய விஞ்ஞா 
னாகலர்க்கும்‌ பிரளயாகலர்க்கும்‌ ; சிந்தைகேர்‌. நோக்கக்‌ கண்‌ வாச 
கத்தின்‌ பவம்‌ இன்றாம்‌ சிவம்‌ உண்டாம்‌--முறையே அறிவின்கண்‌ 
நின்று அருட்பார்வையான்‌ கோக்குதலானும்‌ தேவகுருவாய்‌ முன்‌ 
னின்‌அ செய்யும்‌ திருகோக்கம்‌ பரிசம்‌ வாக்கெனப்படும்‌ தீக்கை 
யானும்‌ பிறவிக்கேதுவாய பசுத்துவம்‌ நீங்கிச்‌ சிவத்துவம்‌ விளங்கு 
மாகலான்‌ ; மும்மைமலர்க்கு இங்கு ஒண்குருவால்‌ இன்று இந்நூல்‌ 2-— 
அவரின்‌ வேறாயெ மும்மலம்‌ உடையவர்க்கே உரித்து இவ்வுலகத்து 


1. இவமென்னும்‌ அந்ததரன்‌ என்று பாடங்கொண்டு, * சர்வான்மாக்‌ ' 
களுக்கும்‌ பிராணனாபியள்ளான்‌ என்னும்‌ சிவன்‌ ?? என்று பொரு 
ரூரைப்பர்‌ பாண்டிப்‌ பேரமாள்‌. 

2. இதற்குப்‌ பாண்டிப்பேருமாள்‌ உரைக்கும்‌ பொருள்‌ : சிவமேன்னும்‌ 
அந்ததான்‌ சிந்தைநேர்‌ நோக்கச்‌ சிவழண்டாம்‌ ஒன்று மலர்த்‌ 
தார்க்தப்‌ பவம்‌ இன்றம்‌--சர்வான்மாக்களுக்கும்‌ பிராணனாஇயுள்ளா 
னென்னும்‌ இவன்‌ வெம்பிரகாசிக்கும்‌ ஒரு மலத்தையுடைய 
விஞ்ஞானகலர்க்கு நின்‌ ற நிலையிலே இருவுள்ளத்‌ தடைக்கப்‌ பிறவி 
யில்லையாகும்‌, பார்ச்சப்‌ பவம்‌ இன்றாம்‌ ; சிவழண்டாம்‌ இரண்டு 
மலத்தார்க்த ஒண்தநவால்‌ சிந்தைநேர்‌ நேர்க்கக்‌ கண்‌ வாசகத்தில்‌ 
பவம்‌ இன்றம்‌-—வெம்‌ பிரகாசிக்கும்‌ இரண்டு மலத்தையுடைய 
பிரளயாகலர்க்குச்‌ ௪கத்தில்‌ ஒண்குருவாய்ச்‌ சர்சை நேராகப்‌ பார்க்க, 
இருஈயனங்களாலே பார்க்கப்‌ பிறவி இல்லையாகும்‌ ; சிவழண்டாம்‌ 
ழம்மை மலர்க்த இன்று இங்க தண்தரவால்‌ சிந்தைநேர்‌ நோக்க 
இன்நால்‌ பவம்‌ இன்றம்‌--சவம்‌ பிரகாசிக்கும்‌ மூன்று மலத்தை 
யுடைய சகலர்க்கு இப்பொழுது சகத்திலே அவர்களைப்போலத்‌ 
திருமேனி கொண்டு ஒள்ளிய ரூபனாக வச்து திருவளத்‌ தடைக்கத்‌ 
இருஈயனங்களாலே பார்க்க இணிய சாத்திரங்களாயினவற்றை 
யுணர்த்தப்‌ பிறவி இல்லையாகும்‌ எ-று. நால்‌ என்றது நூலையுணர்த்த 
என்பதாம்‌, பலம்‌ இன்றாம்‌, வெம்‌ உண்டாம்‌ என்பதனை எவ்விடம்‌ 


388 சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 2 


௮னுபவமுடைய தேகொராற்‌ போதிக்கப்படும்‌ இச்சிவஞான போத 
நூல்‌ ! எ-று, ்‌ 

அந்தம்‌ வேதாந்தம்‌, அந்ததரம்‌ ஒத்தாந்தமாகலின்‌ ூ, அதனைப்‌ 
பெற்றார து பெருமை கூஅவார்‌ சிவமேன்னும்‌ அந்ததர, வென்றார்‌. 

என்னும்‌ என்புழிப்‌ படு சொல்‌ தொக்குநின்‌ $3, சிந்தை அறிவு. 
கண்ணுருபு விரித்துரைக்க. . 

நேர்‌ நோக்குதல்‌ முன்னை மருட்பார்வையை மாற்றி அருட்‌ 
பார்வையான்‌ ரோக்குதல்‌. நோக்க ரோக்குதலானென்க. 

கண்‌ வாசகங்களைக்‌ கூறவே இனம்‌ பற்றிப்‌ பரிசமும்‌ உடன்‌ 
கொள்ளப்படும்‌. 

பவம்‌ ஆகுபெயர்‌. 

இந்நூல்‌ அதுபவமுடைய தேூகனாலன்றி விளங்காதென்பார்‌ 
ஒண்குருவால்‌ எனறார்‌. 

போதிக்கப்படும்‌ என்பது அவாய்‌ நிலையான்‌ வந்தது, 

இன்றிந்நூல்‌ என்பது இர்தூுலென்னும்‌ பொருட்டு, இக்‌ 
காலத்து உரைக்கப்படும்‌ நூலெனினும்‌ அமையும்‌. அது ( தானுரைத்‌ 
தான்‌... இன்னு * ?” என வருகின்ற வெண்பாவாற்‌ கூறியவாற்றானும்‌ 
அறிக, 


தும்‌ கூட்ட, சகலர்க்கு எல்லாம்‌ வேண்டுமென அறிக, இது 
சம்பிரசாய இட்டீயால்‌ அறிவித்த.து.?? இன்னூல்‌ என்பது பாண்டிப்‌ 
பெருமாள்‌ கொண்ட பாடம்‌. 

1, “ வேதாந்தத்‌ தெளிவாம்‌ சைவத்தாக்தத்‌ திறன்‌ ”” என்று உமாபதி 
சீவனு கூறுதலின்‌, தெளிவா அர்ததரம்‌ த்தார்தமாயிற்றென ' 
அறிக, “4 வெஉஸாம ௦ அஃ விலா வ 8௦ பரம ?? 
என்று மதடாகமம்‌ இக்கருத்தையே வற்புறுத்துவது காண்க, 

2, எனப்படும்‌ என்பது என்னும்‌ என வந்தது. 

8, “*அன்றியனைத்தும்‌ பெயர்ப்பயணிலையே ?? (தோல்‌, சோல்‌. 67) 
என்றவிடத்த, அன்றியனைத்தும்‌ என்பது அவ்வனைத்‌தும்‌ எனப்‌ 
பொருள்படுவது போல, இன்றிந்நூல்‌ என்பது இந்தூல்‌ எனப்‌ 
பொருள்படு றது என்று கூறுஇன்றார்‌. 

க்‌. “ சான்‌ உரைத்தான்‌ மெய்கண்டான்‌ தாரணியோர்‌ தாமுணர, எ.து 
இருட்டாக்தச்தால்‌ இன்று ?? என்பது, 


பயனியல்‌ “ 389 


மும்மை என்றது ஈண்டு எண்ணின்மேல்‌ நின்றது; '£ தெரிமாண்‌ 
டமிழ்மும்மைத்‌ தென்னம்‌ பொருப்பன்‌ ! ”” என்புழிப்‌ போல. 


பன்னிரண்டாஞ்்‌ சூத்திரம்‌ முடிந்தது, 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 
முற்அுப்பெற்றன. 


1. “£தெரிமாண்‌ தமிழ்‌ மும்மைத்‌ தென்னம்‌ பொருப்பன்‌, பரிமா 
நிரையிற்‌ பரந்தன்‌ று வையை ”' என்பது பரிபாடற்‌ பகுதியென்று 
நுண்போருண்மாலையால்‌ அறின்றோம்‌, 


390 


சிவஞான போத மூலமும்‌ சிற்றுரையும்‌ 


சிறப்புப்பாயிரம்‌ 


எந்தை சனற்குமர னேத்தித்‌ தோழவியல்பான்‌ 1 

நந்தி யருள்செய்த ஜானநூல்‌---சிந்தைசேய்து 
தானுரைத்தான்‌ மேய்கண்டான்‌ தாரணியோர்‌ தாமுணர 
ஏதுதிருட்‌ டாந்தத்தா லின்று “. 


NTT பாண ணை னு 


தோழமீயஃபான்‌ என்பது பாண்டிப்‌ பேநமர்ள்‌ கொண்ட பாடம்‌. 
இது “ தூன்மரபு-—தனியன்‌ ?? எனப்‌ பாண்டிப்பேரமாள்‌ விருத்தி 
யுசையிற்‌ காணப்பட, இதற்குச்‌ சிவதான முனிவர்‌ உரை 
யில்லை; பாண்டிப்‌ பேரநமாள்‌ கூறும்‌ உரை வருமாறு: எந்தை 
சனந்தமரன்‌ ஏத்தித்‌ தொழும்‌ இயல்பான்‌--ஏம்முடைய சுவாமியான 
சனற்குமார பகவான்‌ தோத்திரங்கள்‌ முதலாயின கூறித்‌ தொழுத 
முறைமையாலே ; நந்தி அள்‌ சேய்த நான நூல்‌] ஸ்ரீ ஈந்தி 


. தேவ காயனார்‌ அவருக்கு அருளிச்செய்த ஞான நூலை; சிந்தை 


சேய்து தாரணியோர்‌ தாம்‌ உணர மேய்கண்டான்‌ உரைத்தான்‌ 
யாம்‌ பெற்றதெல்லாம்‌ யாவரும்‌ பெறுக என்பது இருவுள்ளத்‌ 
தடைத்து இப்பொழுது தமிழ்‌ நாலாசப்‌ பூமியுள்ளோர்‌ அறியும்படி 
அசத்தை அசத்தென்று நீக்கிச்‌ சத்தைத்‌ தரிரித்தவன்‌ அருளிச்‌ 
செய்தான்‌ ; ஏது திநட்டாந்தத்தால்‌ இன்று பச்கம்‌ ஏது இருட்‌ 
டார்தங்களால்‌ இப்பொழுது எ-று, என்றது, பரமேச்சுரன்‌ ஈர்தி 
சேச்சுர தேவர்க்கு அருளிச்செய்ய, அவர்‌ சனந்குமார பகவானுக்கு 
அகுளிச்செய்ய, அர்தப்‌ பரம்பரையில்‌ மேய்கண்டதேவ நாயனர்க்க 
அநளிச்சேய்ய அவர்‌ இப்படிச்‌ தமிமாக அருளிச்செய்தார்‌ 
என்பதாம்‌. ” ்‌ 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரநிரல்‌ 


எண்கள்‌--பக்க எண்‌ 


அஃறிணை 79, 128 

அஃறிணைப்‌ பலவறிசொல்‌ 98 

அஃறிணைப்‌ பெயர்‌ 164 

அக்கரங்கள்‌ 45, 47, 77, 124.17, 
299 

அக்கினி 297-8, 822, 874 

அக்கனிகாரியம்‌ 295 

அக்கனிட்டோமம்‌ 08 

அகக்கருவி 104,278 

அகங்காரம்‌ 95, 117, 123-5, 182, 
139 

அகச்ச்மயம்‌ 51 

அகச்சமுதாயம்‌ 109 

அகண்டம்‌ 878-80 

அகத்தஅவழிபாடு 388 

அகப்படாமை 822 

அகம்‌ 105, 299 

அகம்பன்‌ 166 

அகரச்சுட்ட 386 

அகரம்‌ 86, 126-7 

அகரவீற்றிடைச்சொல்‌ 287 

அகரவுயிர்‌ 45, 47, 77 

அகவிருள்‌ 1 iii 

அகாரம்‌ 1245 

அகோபன்‌ 166 

அகோர&வொச்சாரியார்‌ 80 

அங்கநியாசம்‌ 295 

அங்கம்‌ 295 

அங்‌ 88, 71, 297, 332, 373 

அக்‌இத்தம்பனம்‌ 322 

அங்கு 85, 85 

அங்குரம்‌ 15, 26-7 

அச்ச 69, 819-22 

வேறுபடுதல்‌ 64 

அசஞ்சலன்‌ 166 

அச௪த்தன்‌ 217-8 

அசத்தியம்‌ 290 

அசத்து 170-8, 1756-6 179-80 
182-8, 185, 196-210, 2146, 


218, 220-5, 227, 281, 288, 
256, 274, 281-9, 293-4, 324-6, 
881-3, 890 

சத்துக்கு மறுதலையன்று 167 

அசபை 260 

அசற்காரியவாதி 173 ்‌ 

அரித்து 84, 118-20, 164, 168, 
180, 183-4, 220 

அரி்தம்‌ 1 

அரிர்திதன்‌ 292, 3565-6, 371 

அபெதம்‌ 290 

— பொருள்‌ 295 

அசுத்தப்பிரபஞ்சம்‌ 283 

அசுத்த போகம்‌ 63 

அசுத்தம்‌ 63, 283, 285 

_மாயாதத்துவம்‌ 299, 300 

_— புவனம்‌ 32 


- மாயை 60, 300 


அசும்பு 821 

அசேதனம்‌ 18, 87, 158, 256 

அசேதனன்‌ 108 

அசை 28, 38, 40, 47, 68-9, 98, 
111, 121, 128, 132, 162, 180, 
185, 187, 189, 193, 204, 215, 
219, 228, 286, 240, 258, 278, 
280, 290, 318, 357, 374. 

அசை கட்டுரைக்கண்‌ வருதல்‌ 131 

அசைநிலை 8, 885 


. அசைவு 869 


அஞ்சவத்தை 112-8, 115, 135, 


144, 271, 278, 275 
அஞ்சவத்தைஆன்மவிலக்கணம்‌ 1 13 ' 
அஞ்சனம்‌ 188 
அஞ்சுமான்‌ 1 


அஞ்செழுச்‌அ 86, 98, 291, 294-8, 
383 


அஞ்செழுத்தறாணிலை 293 
அஞ்ஞானகன்மம்‌ 313 


392 


அஞ்ஞானம்‌ 130, 221-2, 244, 246, 
251, 292, £294, 312, 359, 
360- 5, 382 

அட்டகுணம்‌ 283-4 

அட்டசத்தி 81 

அட்டபுட்பம்‌ 295 

aடii,v 

அடிகள்‌ 3888-9 

அடியிணை 989 

அடிமை 85, 104, 256-8, 
838-9, 350, 384 

அடியனர்தான்‌ 181 

அடியார்‌ 316-8, 342 

அடுக்குமொழி 15 

அடுஞ்சத்தி 80 

அடுத்துவரலுவமை 174 

அடையாளம்‌ 88 

அண்டம்‌ 289, 299, 301 

அண்டன்‌ 288-9, 294-5 

அண்மைவிளி 380 

அணி 265, 280 

அணிகலன்‌ 868 

அணிக்தன்று 187 

அணீியல்‌ 187 

அணு 10, 66-7, 69, 188, 198, 
301, 336 

அணுக்கர்‌ 119 

அனுபரிமாணம்‌ 5 

அணை 261 

அணைதல்‌ 266-7 
349-50, 363 

அணைகச்தோர்தன்மை 293, 358 

அத்தன்‌ 25, £8, 200, 207 

அத்தாணிமண்டபம்‌ 150 

அத்தியானமிகம்‌ 63, 81 

அச்தச்சாரியை 858 

அத்தவா 62 

அத்‌ தவா மூர்த்தி 200 

அத்துவித சம்பந்தம்‌ 229 

அத்துவித த்தார்தம்‌ 379 

அத்‌தவிச ஞானம்‌ 880 

அத்துவிதத்‌ அண்மை 51 

அத்‌அவிதாலை 329-30, 322-38, 368 

அதீதவிதம்‌ 42-9, 45, ௧7-8, 52, 


269, 324-5, 


ர 


294-7, 


ர 
! 
ப 


சா 


சிவஞான போச்‌ சிற்றுரை 


. 06,182, 189, 229, 262, 289 
308, 331-2, 334, 838-9, 944, 
3417, 878- 81 

அத்தவிதி 878-80 

அத்அடு 66-6, 72 

அதச்சதனம்‌ 300 

அதமர்‌ 247 

அதன்மம்‌ 42 

அதிகரணக்‌ கூறு 175 

அதிகரணப்பொருள்‌ 24 
அதிகரணவியைபு 86 

அதிகாரம்‌ 2, 6, 10, 
227, 281, 234 

அதிகாரமுத்தி 195 
அதிகாரி vi 197-8, 887 


197, 208, 


4 அதிகைவீரட்டனார்‌ 259 


அதிகுக்குமம்‌ 318 
அதிட்டானபச்கம்‌ 248-1 
அதிட்டித்தல்‌ 118, 128, 
264-5, 381-2 
அதிதெய்வம்‌ 126, 290 
அதிபரிபக்குவம்‌ 272 
அதிமார்க்கம்‌ 63 
அதிவிித்திம்‌ 31 
அதிவியாத்தி 50 
அதிவேகம்‌ 273 
அதிதத்தானம்‌ [38 
அ£தத்தைப்புரிசகல்‌ 1 
அதிதநிலை 328, 332 
அதிதம்‌ 817, 104, 108, 117, 
261, 276 
அதிதாவத்தை 104 
அஅச்சொல்வேற்றுமை 115 
அஅவஅவாதல்‌ 130-1, 169, 188. 
224, 256, 310, 324, 387- 8, 
873-4, 382, 385 
அதோமாயை 60 


அர்தக்கரணம்‌ 109, 112, 113-4, 


145, 


140, 


118-20, 122-3, 125, 127-8. 
189, 146 
க ச்சச்சசகான்‌ த்தும்‌ அசித்து 


மாமாறு 118, 120, 122 
அர்தக்கரணம்‌ ஈான்கு 113, 116 


wf 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரரிரல்‌ 598 


அர்தக்கரணான்மவாதி 82, 84, 116, 
118 

அந்தகாரம்‌ 325 

அம்தணர்‌ 821 

அம்ததரன்‌ 266, 269, 386-7 

அர்தப்புமத்திற்‌ காவல்‌ 54 

அந்தப்புரம்‌ 135 

அந்தம்‌ 6, 8, 10, 40, 268, 388 

அர்தரங்சம்‌ 266-7. 

அர்தரங்கவழிபாடு 292 

அர்தரம்‌ 296 

அரந்தரியம்‌ 298 

அர்தரியாகம்‌ 300 

அந்தரியாமி 227 

அர்நியச்சொல்‌ 229 

அர்நியநாத்தி 42-3 

அந்நியம்‌ 91, 180, 208, 224, 226, 
228, 243, 338, 344 

அந்நியயின்மை 202, 229-380 

அர்கியயோகவியவச்சேதம்‌ 74 

அஈந்தரம்‌ vii 

அகர்நியபாவனை 290 

அஈரந்நியம்‌ 184, 228 

அவத்தை 87 

அநித்தம்‌ 285 


அகிர்வசனம்‌ 27, 176, 178, 187, . 


191-2 
அநிருத்தன்‌ 18 
அகேகம்‌ 80 
அநேகன்‌ 61 
அநேகாந்தவாதி 22, 49 
அகேகேசுரவாதி 81, 91 
௮ப்பணைந்த வுப்பு 192 
அப்பா 198 
அப்பிரகாசம்‌ 42, 117, 119, 169-70, 

178-9, 202, 369 
அப்பிராமணன்‌ 42 
அப்பு 349-51 
அபங்கன 166 
அபயன்‌ 166 
அபரவாசேவறி 81 
அபாவம்‌ 3, 131, 167 
அபானன்‌ 120 
அபிமுகம்‌ 156 

50 


௮பூருவம்‌ 62 

அபேதம்‌ 438-4, 51, 89, 126 
265-6, 882, 379 

அம்பி 166 

அம்மீறு 219 

அம்முதலெழுத்அ 3885 

அமர்தாங்‌இ 9 

அமலன்‌ 29, 59, 166 

அமிழ்தம்‌ 295 

அமிழ்தவுண்டி 241 

௮மிழ்‌. அ 808 

அமூர்த்சன்‌ 108, 257 

அமைச்சர்‌ 54, 1138, 117, 119, 
150, 808 

அ௮மைச்சரசு 116, 185, 144 . 

அமைச்சு 122, 114, 144. 

அமைதி 816-7 

அமோகன்‌ 166 

அயர்ச்சி 268 

அயர்த்தல்‌ 855 

அயராமை 880-1 

அயராவன்பு 827, 330, 388, 355-6 

அயலவர்‌ 364 

அயன்‌ 126-7 

அயோகவியவச்சேதம்‌ 74 

அரக்கொடு சேர்த்த கல்‌ 49 


அரசன்‌ 54, 118, 119, 150, 246, 


303 

அரயெற்புகழ்‌ 289 

அரசு 112, 114, 149-50, 369 

அரசுமுறை ௦4 

அரண்‌ 199 

அரவம்‌ 296, 298 

அரவு 71 

அரன்‌ 27, 80, 160-1, 191, 202-8, 
226, 229-80, 280, 259-62, 
266-7, 269, 276-9, 294, 296, 
818-4, 822, 329-31, 338, 347, 
355, 858 

அரன்கழல்‌ 827, 844, 350, 355-6 

அரனடி. 824, 326, 336 

அராகம்‌ 104, 117, 140 

அரிசன தூறு 108 

அரிச 246 


994 ' சிவஞான போதச்‌ சிற்றுரை 


அரு 82, 220, 250-2, 381 

அருக்கன்‌ 89, 296, 298, 344-6, 379 

அருக்கேடன்‌ 80 

அருச்சனை 295 

௮ருச்சச்சல்‌ 294, 296, 299 

அருச்சுனன்‌ 50 

அருஞ்சுரம்‌ 174 

அருட்கண்‌ 160-1, 344-6 

அருட்குரு 226 

அருட்சேவலம்‌ 194 

அருட்சொருபம்‌ 298 

அருட்பார்வை 887-8 

அருணம்‌ திசிவனார்‌ 14, 114, vi, 10, 
18, 21, 29, 45, 119, 192- 3. 
221, 237, 256, 269, 318, 978 

அரணை 328 

அருணூலோர்‌ 155 

அருணெறி 287 

அனத்த தி 44, 99, 102, 236, 
276, 350 

அரும்‌துயர்‌ i, iii, 

அரும்பாசம்‌ 272 

அருமறை 47 

அருவம்‌ 252 

அருவிடம்‌ 323 

அருவுயிர்‌ 40 

அருவுரு 231-4, 216, 380 

அருவுருவம்‌ 213-4, 220, 381 

அருள்‌ 147-8, 160-2, 191, 227, 
256, 258, 262, 294-7, 312 
314 824, £340, 343, 352, 363 

அருள்வடிவு 5 

அருள்விளக்கம்‌ 828 

அருபசொரூபி 135-7, 

௮ல்லதில்லை 19 

அல்லதை 11, 114 

அல்லாதார்‌ 364 

அல்லான்‌ 378-9 

௮ல்லிருள்‌ 844-6, 348 

அல்லீற்றுப்‌ பிறவினைத்‌ 
பெயர்‌ 872 

அல்‌ஓழி 26, 370 

அலகைத்தேசர்‌ 273 

அலர்த்துதல்‌ 844-7 


148, 252 


தொழிற்‌ 


அலங்காரம்‌ 265 

அலைகடல்‌ 199, 259-60, 262, 
266-7 

அவ்வளவில்‌ அவன்‌ மஜமுக எனும்‌ 
நியாயம்‌ 104, 109 

அவ்வியத்தம்‌ 119 

அவ்வுயிர்‌ 886 

அவசித்தார்தம்‌ 170, 201 

அவத்திதன்‌ 129, 135 

அவத்தை 24, 116, 1338-4, 199, 
141, 143, 148, 170, 852 

அவதரம்‌ 286 

அவயவப்பகுப்பு 12 

அவயவம்‌ 22, 85, 261, 263-5 

அவள்‌ 6 

அவன்‌ 6 

அவா vii, 182, 178, 235 

௮வாச்தர காரணம்‌ 889 

அவார்தரப்பயன்‌ 241 

அவாய்நிலை 9, 98, 66, 68, 151, 157, 
208, 281, 316, 321, 388 

அவாவறுத்தல்‌ 1738 

அவாவுதல்‌ 242 

அவி 238 

அவிகாரவாதசைவர்‌ 156, 212 

அவிச்சை 85, 104-5, 132, 179, 
185, 245- 6 

ரதன்‌ 188, 136-7, 179 

அவினாபாவம்‌ 19, 34, 76, 315 

அவினாவிருத்தி 351 

அவை 6, 8, 22, 38 

அவையடச்சம்‌ 3 

அழித்தல்‌ 80, 245 

அழிதல்‌ 16, 87 

அழிதன்மாலைய 239 

அழிபொருள்‌ 164, 182 

அழியாதழித்தல்‌ 30 

அழுக்கு 271, 355 

அழும்‌ அர்தன்மை 213 

அழும்‌ அவித்தல்‌ 382 

அளவிலா,ற்றல்‌ 9b 

அளவை ii, 7, vi, 86, 51, 76, 79, 
110, 163, 166, 168, 177, 224, 
276, 983. 4 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரரிரல்‌ 895 


அளவைநூல்‌ 8 

அற்புதம்‌ 283-4 

அறங்கரை நாவின்‌ ஆன்றோர்‌ 328 

அறநூல்‌ 288 

அறம்‌ 239 

அறிஇன்றான்‌ 332 

அறிகுறி 252 

அறிஞர்‌ i 

அறிந்தவன்‌ 20 

அறியாமை 250, 846, 357 

அறிவற்றம்‌ 861 

அறிவான்‌ 832 

அறிவிக்கஅறிதல்‌ 829 

அறிவிச்சைசெயல்‌ 343 

அறிவித்தல்‌ 383-4 

அறிவிப்பான்‌ 332 

அறிவின்‌ 257 

அறிவின்மை 102 

அறிவு 86, 85, 295, 327, 3831-2, 
841,345, 358, 355, 357-9, 388 

அறிவுக்கறிவு 227, 297 

அறிவுத்திறிவு 70 

அறிவெல்லை 292 

அறிவொளி 879 

அறுத்தல்‌ 818 

அறுதி 806 

அறுவகை யேது 88 

அறுவை 271 

அன்‌ சாரியை 08 

அன்பர்‌ 855, 357-8, 868, 371 

அன்பு 246, 251-2, 295, 327, 


329-81, 383, 348, 847, 855-7, 


863, 367, 369, 378-9, 381-2 
அன்புநெறி 872 
அன்பெருத பலவறிசொல்‌ 98 
அன்மைக்‌இளவி 815 
அன்மைச்சொல்‌ 815 
அன்மைப்பொருள்‌ 42 
அன்மொழித்தொகை 14 
அன்று 18 
அன்றுதல்‌ 93 
அன்னம்‌ 2177 
அனத தன்‌ 300 * 
அனல்‌ 296, 322-3 


அன்வாரதம்‌ 856, 801 

அனாதி 18, 30, 40, 58-9, 221-2, 
22%, 289, 297, 347, 349, 352 

அனாதிகேவலம்‌ 194 

அனாதிநித்தம்‌ 62 

அனாதிபந்தம்‌ 138 

அனாதிமுத்தசத்தரு 10 

அனுக்கிரகம்‌ 5&4 

அனுக்‌இிரடுத்தல்‌ 857 

அனுபலத்தி 169-70, 172 

அனுபவக்குறி 178 

அனுபவ ஞானம்‌ 176-7, 276 

அனுபவம்‌ ர, vi; 45, 47, 110, 
180, 199, 210, 289, 282, 811, 
343, 388 

அனுபவிக்கை 271 

அனுபவித்தல்‌ 56, 287, 812, 881, 
338 


அனுபூதி 11, vi, 336 

அனுபோகம்‌ 198, 386 

அனுமானம்‌ 18, 210, 224 

அனுமானவளவை ii; ஏ, vi, 6-7, 
111, 341 

அனவதித்தல்‌ 821, 806 

அனுவாதம்‌ 176, 84, 88, 115, 117, 
140-1; 177, 280, 875 

அனுவாதமுகம்‌ 117 

ஆ 80% 

ஆச்கச்சொல்‌ 8, 88, 216, 285, 287 

ஆக்கம்‌ 115, 286, 318, 341 

அக்கிரேயம்‌ 1 

ஆக்கியோன்‌ vii 

ஆக்கினை 88, 54 ' 

ஆக்குதல்‌ 30 

ஆக்கை 214, 319 

ஆகர்‌அக மலம்‌ 128, 180 

ஆகமப்பிரமாணம்‌ 6 - 

ஆகமப்பொருள்‌ 277 

ஆசமபேதம்‌ 800 

ஆகமம்‌ ஏர்‌, 9&, 72, 81, 111, 183, 
189, 234, 245) 310, 342 

ஆகமவளவை '85, 

ஆகாசம்‌ 218, 284 

ஆகாமிய கன்மம்‌ 814-5 


௦96 


ஆகாமியம்‌ 62,: 269, 308, 916, 
819-20, 358-9 

ஆகாமிய வீனை 818, 320-1 

ஆசாயம்‌ 36, 64, 68, 71-8, 218, 
218, 304 

ஆகுதி 71 

ஆகுபெயர்‌ 19, 25, 91, 98, 35, 45, 
68, 79, 94-5, 101, 108, 109, 
111, 116, 169, 190-1, 204, 
228, 240, 254, 264, 274, 278, 
282, 301, 321, 346, 958, 861, 
266, 383, 388 

ஆகுலயில்வி 166 

அங்காரம்‌ 122-3 

ஆங்கலல்‌ 5 

ஆசங்கை 11, 1, 78, 86, 117, 186, 
171, 176, 298, 321, 924 

ஆசனம்‌ 299 

ஆசாரம்‌ 1 

ஆசாரியன்‌ 384 

அசிரியத்தலைமை 156 

ஆூகியத்தன்மை 234 

ஆசிரியர்‌ 1, 6, 11, 16, 62, 88, 
112, 175, 208, 283, 353 

ஆசிரியர்‌ பரணர்‌ 268 

ஆடூஉவறிசொல்‌ 94, 121, 185 

ஆடை 201, 368 

ஆண்பாற்சொல்‌ 121 

அணவச்சார்பு 363 

ஆணவம்‌ 59-61, 131-2, 229, 244-5, 
808. 347-8, 350, 352, 384 

ஆணவம்‌ என்பதன்‌ பொருள்‌ 138, 
858-63 

ஆணவமலம்‌ ii, 21, 324, 362 

ஆணை 5, 8, 38-40, 52,54, 73-6, 83 

ஆத்தமானார்‌ 30% 

ஆத்தியான்மிகம்‌ 62, 290 

ஆசர்கள்‌ 187 

ஆதல்‌ 25 

ஆதாரம்‌ 25, 27, 224, 243, 258-9, 
948 

ஆதி 6, 8, 20, 22, 24, 58, 80 

ஆதித்சன்‌ 262, 346, 354 

ஆதிசைவிகம்‌ 62, 290 


சிவஞான போசச்‌ சிற்றுரை 


ஆதிபான 147 

ஆதிபெளதிகம்‌ 62, 290 

ஆபரணம்‌ 251 

ஆம்‌ அசையாதல்‌ 131 

ஆம்பல்‌ 73 

ஆமா 804 

ஆய்தல்‌ 123, 215, 316-7, 319 
880, 344 

ஆயிட்டு 42 

அயிரம்‌ வேட்டல்‌ 288 

ஆயிழையாய்‌ 213-6 

ஆயுள்‌ 62 

ஆர்த்தி 81 

ஆர்தல்‌ 816-7 

ஆர்வலர்‌ 252 

ஆரணம்‌ 59 

அரணி 81 

அரம்‌ 69 

ஆராய்ச்சி ஏ, 278 

அருகதர்‌ 22 

அருயிர்‌ 219 

ஆல்‌ 1, 2 

ஆலயம்‌ 246, 255 358 

ஆலயவிஞ்ஞானம்‌ 327 

விருத 138 

ஆவேசபக்கம்‌ 243-4 

ஆவேசம்‌ 804 

ஆவேச வாதி 36 / 

அள்‌ 296-7 

ஆள்வாரிவி 216 

அளுடையபிள்ளையார்‌ 288 

ஆற்றல்‌ 100, 198, 208, 218 

ஆற்றுகிர்‌ 260 

ஆரும்வேற்றுமைத்தொகை 146 

ஆருவததிதற்ழமை 994 

ஆருவஅணர்ச்‌சக்கழமை 806 

ஆறாவது பண்பின்கிழமை 8006 

ஆது 199, 259 

ஆறுசென்‌ றவியர்‌ 980 

ஆண்பால்‌ 858 

ஆன்மூத்சத்தி 881 

ஆனமசுத்தி 271-2, 802, 329 

ஆன்ம சைதன்னியம்‌ 2438, 259 

ஆன்மசொஞாபம்‌ 255, 259 


அருஞ்‌ சொற்றோடர்‌ அகரரிரல்‌ 


ஆன்மஞானம்‌ 189, 198, 265-6 340 

ஆன்மதத்அவம்‌ 299 

ஆன்மதரிசனம்‌ 272 

ஆன்மப்பீரகாசம்‌ 82, 113 

ஆன்மபாவம்‌ 238 

ஆன்மபோதம்‌ 39, 41, 

824 

ஆன்மலாபம்‌ 293, 343 

ஆன்மவறிவு 190 

ஆன்மவிலக்கணம்‌ 84 

ஆன்மா ரர, 11], 17, 86, 98, 52, 
57-59, 68, 66, 11, 738, 82, | 
84-5, "88-9, 92, 94-9, 101 
108- 6, 109-10, 112- 3, 118- 21 
127, 134. 186. 1 48- 9, 153. 
160. 160, 188, 185, 190, 196. 
198- 95 205- 6, 209, 211-4, 
226-82, 241, 248, 245-6, 
249-50, 258-5, 257-9, 271-2, 
279, 285, 288, 291-2, 294, | 
296, 8301-38, 305-6, 312, 329, | 
884, 387-8, 340-2, 346-7, 
849-52, 353, 356, 384 

ஆன்மாச்ரெயம்‌ 889, 341 

ஆன்மா-சொற்பொருள்‌ 115 

ஆன்மாவுக்குச்‌ சூழ்ச்சித்துணை 113 

ஆன்மாலைப்‌ பற்றிய கொள்கை 
வேறுபாடு 182 

ஆன்றோர்‌ 323 

ஆன்றோராசாரம்‌ 1 

ஆனத்தால்‌ 881-2 

அனந்தம்‌ 285 

-. அனர்தரியம்‌ vii 

அனந்தரூபி 974 

ஆனந்தவிளக்கம்‌ 328 

ஆனாமை 285, 840 

அனுருபு 818, 340 

இகரச்சுட்டு 861 

இகரம்‌ வினைமுதற்‌ பொருண்மை 
விகுதி 9 

இகரவீற்றுப்பெயர்‌ 9 

இகரவீற்றுமுன்னிலை 274 

இகலோகம்‌ 238 

இகழ்தல்‌ 8 


263, 807, 


897 


இங்கு 821 

இங்குளி 319, 361 

இச்சை 80, 147, 327. 331-2, 341, 
948, 347, 3bb, 357-8, 368, 
868 

இசையெச்சம்‌ 220 

இடத்திரிவு 70 

இடத்துநிகழ்பொருள்‌ 886 

இடப்பெயர்‌ 19, 21 

இடம்‌ 259 


“இடவழு 816 


இடவமுவமைதி 240, ப்பம்‌. 

இடவாகுபெயர்‌ 362 

இடவிசேடம்‌ 386 

இடைச்சொல்‌ 188, 240, 321, 358 

இடைகாட 295 

இடைபிங்கலை 278. 

இடையறாவன்பு 809 

இடையூது 1 

இணக்கம்‌ 807 

இணங்குதல்‌ 841, 363-5, 376 

இணைமலர்‌ 1, 2 

இணையடி 8388-41 

இணையிலி 166 

இதஞ்செய்சல்‌ 825 

இதம்‌ 70 

இதமித்தல்‌ 821-5 

இதயகமலம்‌ 295 

இதயபங்கயம்‌ 295, 297-9 

இதயம்‌ 137-8, 294, 296, 301 

இதழ்‌ 299 

இந்தனம்‌ 804 

இந்திரபதம்‌ 239 

இந்திரன்‌ 83, 156, 240 

இர்திரியக்காட்‌ா 122 

இர்திரியம்‌ 98, 116, 118, 139-41, 
145, 148, 158-4, 254.60, 261, 
264, 267, 472, 810, 313- 9; 
322: 8, 329. 80, 338 

இரசியா தன்‌ 280 

இக்திரியான்ம வாதம்‌ 82, 84, 92 

இர்அ 296, 348 

இம்மை 289 

இயங்குதல்‌ 296 


998 


இயர்திர தனு 82 

இயமம்‌ 68 

இயல்‌ 1,6 

இயல்பு 16, 890 

இயற்கை 87, 222, 363 
இயத்கைக் கிழமை 306 \ 
இயற்சைப்பெயர்‌ 98 
இயற்கைப்பொருள்‌ 215 
இயத்கைத்‌ தொடர்பு 131 
இயற்பெயர்‌ 981 
இயைபின்மை நீக்கல்‌ 7. 7% 
இயைபு 11, 302, 304, 342, 
இரட்‌சக்கை 918 
இரட்டெக்கருதல்‌ 272 
இரட்டெக்காண்டல்‌ 272 


இரட்றெ மொழிதல்‌ 5, 99, 41, 51, 


170-2, 175, 300, 358 
இசண்டனுருபு தொகுதல்‌ 4 
இரண்டாதல்‌ 78 
இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகைப்‌ 

பொருள்‌ 211, 226 
இரண்டாவதுவிரித்தல்‌ 215 
இரணியகருப்பமதம்‌ 25 
இரணியகருப்பன்‌ 32 
இரதம்‌ 120 
இரதித்தல்‌ 824 
இசவ 845 
இரவி 59, 160-1, 204, 222 
இராக்காலம்‌ 35% 
இராகுகேது 296-8 
இராகுவின்தலை 89 
இராசத்குணம்‌ 170 
இராசதகுணவிருத்தி 285 
இராசதம்‌ 285 
இராதாடருட்டினபட்டர்‌ 287 
இரித்தல்‌ 851-3 
இருக்கு 45 
இருக்கடி 821 
இருஞ்செருக்கு 190 
இருட்சண்‌ 844-5 
இருட்கேடு ஏ 
இருட்டு 203 
இருணிக்கம்‌ 328 
இருத்தல்‌ 371 


| 
| 
| 
| 
| 
| 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


இருப்புவிலங்கு 238-9 

இருபத்தைர்தார்தத்‌ அவம்‌ 6 

இருபெயரொட்டாகுபெயர்‌ 169 

இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை 
165, 380 

இரும்பு 57, 145, 296-7, 804, 
347-8 | 

இருமடியாகுபெயர்‌ 94-5 

இருவகையஞ்சவத்தை 145 

இருவர்‌ 274 

இருவிசம்பு 70 

இருவினை 88-40, 52-4. 57, 60, 65, 
70,78, 75, 88, 240, 262, 316, 
820-1, 828 

இருவினைப்பயன்‌ 6% 

இருவினையொப்பு 237, 240 

இருள்‌ 14, iii, 95, 61, 160, 202-4, 
210, 215, 222, 920, 324-6, 
944, 346-7, 354 

இருள்வெளிபோந்‌ பேதம்‌ 41, 51 


'இரெனதிணேயன்‌ 18 


இரெளரவம்‌ Ail 

இல்பொருள்‌. 16-7, 169, 219 

இல்லஅ 15, 17 

இல்லஅதோன்றாமை 55 

இல்லம்‌ 281 

இல்வழக்கு 17 

இல்வாழ்வான்‌ 129 

இலக்கணம்‌ *ர்‌, 2, 11, 85, 40, 82, 
112-8, 116-7, 128-9, 144-5, 
158, 168, 165, 194, 197, 316, 
875 

இலக்கணவிதி 149 

இலக்கணவியல்‌ 6, 386 

இலக்கணவோத்து 168 

இலக்கணை 826 

இலக்கியம்‌ 35 

இலக்கு 155, 365 

இலயமுத்தி 195 

இலயித்தத 20, 22-8 

இலவணம்‌ 221 

இலளிதம்‌ 1 

இலாடத்தானம்‌ 138, 141, 150 

இலாடம்‌ 170, 187, 140-1 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரரிரல்‌ 


இறத்தல்‌ பிறத்தல்கள்‌ 39 

இலேச 821, 388, 358 

இவுளிமறவர்‌ 120 

இழிகுலம்‌ 237 

இழிவழக்கு 287 

இழுக்கு 812 

இழை 215 

இறந்தகாலம்‌ 280, 341 

இறந்தது சழீஇய எச்சவும்மை 85, 
291, 309 

இறப்பு 29 

இறுதி 8 

இறை 58 171, 198, 261, 

இறைச்‌ச 111 

இறைபணி 
819-20 

இறைபணிகிற்றல்‌ 803-4, 311-2, 
314, 326-8, 881 

இறைபணியாக்கு 818 

இறைபணியாச்‌ 813-4, 316-7, 342 

இறையடி 835 

இறைவன்‌ 26, 28-9, 58, 104, 
151-2, 998, 281, 242, 246, 
284, 901 317, 954, 370-4 

இறைவன அசத்தி 26.7 

இறைவனார்‌ 181 

இன்பதுகர்ச்ச 99 

இன்பம்‌ 59, 120, 295, 287-8, 917 

இன்மை 2, 15, 18, 378 > 

இன்மைபற்றி இரண்டில்லை யெனல்‌ 
42 


206-7 


21-80-5815. 


இன்றியமையாமை ஏ 

இன்றிர்நூல்‌ 386-7 

இன்று 890 

இன்னுருபு 40, 121, 123-4, 185 

இன்னுருபு உவமம்‌ 298 

இன்னுருபு ஏதுப்பொருள்‌ 325 

இன்னுருபு விரித்தல்‌ & 

இனம்பற்றிக்கூறல்‌. 60, 876, 388 

இனம்பற்றிக்கோடல்‌ 269 

ஈசர்‌ 126, 298-9, 301 

ஈசன்‌ 17, 21, 160- 2, 190, 212, 
258, 395, 344. 5, 849- 60 

ஈசானி 81 


899 


ஈசதத்துவம்‌ 800 

ஈசுரம்‌ 28, 140, 299 

ஈகாவவிகாரவா இ. 151, 212, 884 

ஈட்டுதல்‌ 818 
ஈண்டுதல்‌ 11, 11] 

ஈரளவு 24 

ஈவார்‌ 342 

ஈராதல்‌ 88-4 

ஈது 18, 85, 64-5 

ஈன்றாள்‌ 85 

உகாரம்‌ 124-7 

உச்சரித்தல்‌ 291, 294, 296, 302, 

812 


உச்சரிப்பு 383 

உட்கருவி 104, 189 

உட்குவருமீத்தம்‌ 274 

உடங்கு'3 

உடம்பகம்‌ 294 

உடம்படுத்தல்‌ 298 

உடம்படுமெய்‌ 1 4:2 

உடம்பு 111i, 84, 44, 71, 99-102, 
183, 191, -235-6, 278, 3801, 
811, 818, 344-5, 861, 381 

உடம்பொடு புணர்த்தல்‌ 12, 32, 
152, 215, 282, 359 

உடல்‌ 88, 288 

உடலுயிர்‌ 89, 379 

உடலூழ்‌ 81௦ 

உடற்றிரிவு 69 

உடன்பாட்டுப்பொருள்‌ 80 

உடன்பாட்டுமுகம்‌ 103 

உடனணிகழ்ச்சி 149, 328, 340 

உடணின்றதிதல்‌ 385, 389 

உடனாதல்‌ 879 

உடனாய்நின்று காண்டல்‌ 41, 

உடைப்பொருள்‌ 3-ம்‌, 145 

உடைமை 8-4 

உடைமைப்பொருள்‌ 145 

உண்டல்‌ 351-4, 378 

உண்டி 82, 100-2, 238, 240 

உண்டியமருயிர்‌ 279 

உண்டிவினை 99, 100- 2, 120, 134 

உளத்‌ 208 


344 


400 


உண்மை 6, 165-6, 210, 213-4, 
238, 249, 251, 286. 8, 365, 
386. 

உண்மைஞானம்‌ 
244.5, 382 

உண்மைஞானவிளக்கம்‌ 292 

உண்மையதிசாரம்‌ 386, 107, 
196 

உணர்ச்‌சக்ழெமை 306 

உணர்ச்விசேடம்‌ 282 

உணர்ச்தவுண்ர்தல்‌ 107 

உணர்த்துசல்‌ 300 

உணர்த்து முறைமைச்‌ 
தானம்‌ 107 

உணர்த்த முதைமைச்‌ சாக்ரெம்‌ 141 

உணர்தற்பயன்‌ 885 

உணர்பொருள்‌ 176 

உணர்தல்‌ 3389 

உணர்ர்தார்‌ 945 

உணர்வது 837-8 

உணர்வார்‌ 3, 845 

உணர்வு ஏ, 148, 179. 286, 249, 
297,801, 320, 331.341 365-7 


182, 236. 242, 


சாக்‌ரத்‌ 


163, 


| 


உணர்வு பரம்பரையாசத்‌ தோன்று . 


தல்‌ 121 
உணரார்‌ 8 
உணவு 219, 358 
உத்தமகுரு 289 
உத்தமர்‌ 247 
உத்தமன்‌ 288-9 
உத்தரம்‌ 25 
உத்தி 5, 112-8, 147, 152, 199, 
358, 356 
உத்தேசம்‌ 40, 114, 165 
உதயகிரி ii 
உதரம்‌ 158 
உதானன்‌ 120 
உதிப்பது 13, 27 
உதிரப்புனல்‌ -278 
உதிரம்‌ 111 
உக்தி 198, 291-5, 299 
உர்திபற 281 
உர்து தல்‌ 298 
உப்பளம்‌ 205, 264 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


உப்பு 205, 221-4, 349-51 

உப்புநீர்‌ 261 

உபகரித்தல்‌ 207, 8366 

உபகாரம்‌ 144-5, 151, 381, 384, 
964 

உபசாரம்‌ 10, 32, 60, 68, 88-9, 
100, 148: 156, 178, 249, 251, 
954. 262, 278, 286. 289. 961. 
386. 

உபசாரவழக்கு 119, 148, 177, 
179, 181, 249, 287, 926, 348 

உபத்தம்‌ 120 

உபசேசம்‌ 105, 245, 249, 288 

உபதேசமொழி 104, 208, 248-9 

உபகே 104, 199, 210, 212-8, 
217, 250, 267 

உபகிடதம்‌ 22, 180 

உபமன்னியர்‌ 51, 1566 

உபராகம்‌ 297 

உபலக்கணம்‌ 68, 146, 299, 254, 
928 

உபலத்தி 169-72 

உபாகமம்‌ 109 

உபாதானம்‌ 80, 40 

உபாயம்‌ 288, 255, 257, 267-9. 
812-8, 322, 365 

உம்மை இழிவுறெப்பு 107, 149 

-—இறச்த;து தழுவியது 107, 152, 
156, 193, 219, 229, 315, 319, 
334, 380. 

— எண்ணும்மை 223 

_—எதிரது தழுவியது 05, 
278, 388 

_ ப்பு 15, 229, 315, 318, 323, 
985 


102, 


--தொகை 78, 99, 238, 318, 879 


--தொகுதல்‌ 107 

ழுத்து 149, 385 

உமாப இிவெனார்‌ 10, 41, 29, 147, 
186, 293, 388 

உமி 58. 9 

உமை 81 

உய்த்தல்‌ 318 


உய்த்‌ துக்கொண்ணெர்தல்‌ 8 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரரிரல்‌ 401 


உய்வு 885 

உயர்த்‌ துக்கூறல்‌ 181 

உயர்திணை 79, 169, 198, 374 

உயிர்‌ 44, 58, 57, 83, 179, 209, 
847, 349 

உயிர்க்கு அறிவு விளங்குமுண்மை 
184 

உயிர்க்குச்‌ சாண்டலுரிமை 102 

உயிர்க்குணம்‌ 132 

உயிர்க்குபிர்‌ 242, 245, 252, 207, 
279, 871, 976 
வபிர்த்கல்‌ 98 

உயிர்ச்தொடர்க்குற்றுகரம்‌ 142 

உயிர்ப்பன்மை 229 

உயிர்ப்பொருள்‌ 870, 379 

உயிர்மருர்‌து 219 

உயிரவை 27 

உயிரளபெடை 3ம்‌ 

உயிரில்பொருள்‌ 870, 379 

உயிரின அணர்வு 8891 

உயிருண்மை 83-4 

உயிருணர்வு 265, 276, 262-8, 307 

உயிரூழ்‌ 316 

உராத்‌தனைத்தேர்‌ 271-2, 275 

உரிமை 987, 331 

உரு 92, 168, 215 220, 250-1, 
261, 268, 371, 381 

உருத்திரம்‌ 870 

உருத்திரன்‌ 127 

உருபுஞ்சாரியையும்‌ உடன்தொகுதல்‌ 
124 


உருபுதொக்குநிற்றல்‌ 9, 940, 972, 
985 டி 
உருபும்‌ பொருளும்‌ உடன்‌ றொகுதல்‌ 

115 


உருபுமயக்கம்‌ 101, 288, 323, 381, 
946, 372, 378 
உருபுவிரித்தல்‌ 40,47,79,9849, 388 
உருவகம்‌ 218, 228, 282, 357, 366 
உருவம்‌ 120, 329, 331, 335 
உருவில்பேய்‌ 27) 
உருவுயிர்‌ 82 
உரூபம்‌ 299 
உரை 120, 224, 292 
51 


உரைகாரர்‌ 1, 16, 114, 304, 386 

உரைத்தோன்‌ i, i 

உரைமரபு 858 

உரைமுகம்‌ 17-8 

உரையசை 870 

உரையளவை 90, 92, 105, 154 

உரையன்மை 142 ்‌ 

உரையாசிரியர்‌ 22, 211 

உரைவகை 1,105 

உலகத்தார்‌ 844, 871 ன 

உலகம்‌ 6-7, 10, 14, 16-9, 22-4 

25-7,29-81 38 ,62, 154, 156, 200, 
236, 801, 342 

உலகம்‌ "சாலியின்‌ 88 

உலகாயத.தநால்‌ 91 


 உலகாயதர்‌ 4, 18, 97 


உலகியல்‌ 180, 367 

உலூயெ்பொருள்‌ 288 

உலகு 1, 11, 18, 20, 27-8, 81, 1417, . 
162-3, 175, 217, 386, 351- 4 


உண்ம பொருல்‌ 216 


-உவமம்‌ 144 


உவமவளவை 222 

உவமவாற்றல்‌ 241 

உவமவினை . 26-7, 261, 3538 

உவமவுருபு 30, 68, 91, 121, 208, 
261, 303, 318, 323, 348, 377 

உவமேயப்‌ பொருள்‌ ஏ 

உவமேயம்‌ ர, 49, 147 

உவமை 27, 51, 55, 59, 71-2, 126, 
182, 147, 153, 159. 00. 173-4, 
191, 204, 207, 251-2, 259, 
261, 269, 281, 290, 296; 
303. 8, 310, 818, 822- 8, 980. 
845- 6, 352. 4, 374 

உவமைமடை 330 

உழவாரப்படை 869 

உழவுத்தொழிலுவமை 56 

உள்கயெபொருள்‌ 840 

உள்‌இற்று 838-4] 

உள்குவார்‌ 838-41 

உள்பொருள்‌ 8-9, 16-8, 871 

உள்ளடைவ 56 

உள்ளது 13, 15-8, 55, 215 


402 


உள்ளம்‌ தக்கரணம்‌, 1117 
உள்ளம்‌ 29, 44, 71, 78. 87, 
120, 122, 180, 140-1, 


259, 260-1, 


849-52 

உள்ளல்‌ 95 

உள்ளுசல்‌ 56 

. உளதாதல்‌ 65-6 

உள தாவது 21 

உளதநூலார்‌ 121 

உளம்‌ 66, 149-150, 154, 247-8, 
806, 390, 995 

உளி வேத்துமையுகுபு 920 

உற்பத்தி 11, 14-5, 17- 9, 81 
65 


உற்பத்திவாதி 80 
உற்றுழியு தவல்‌ 259 
"உறங்குவது 129, 338 
உறவு 304 

உறதிச்சுற்றம்‌ 120 
உறுப்பு 44 
உறைத்துநிற்றல்‌ BEL 
உன்மனை 81 

உன்முகம்‌ 156 
உன்னுதல்‌ 90, 339 
ஊசல்‌ 258-9, 270 . 
ஊட்டுதல்‌ 57, 917 
ஊர்ததவச்‌சதனம்‌ 800 
ஊர்திதுவமாயை 60 
ஊராத்தேர்‌ 274 
ஊருண்கேணி 268 

ஊறு 987 

ஊன்‌ 179 

ஊனக்கண்‌ 271, 278, 275 
ஊனக்கண்ணுடையர்‌ 268. 
ஊனம்‌ 103, 278-4, 288 
எக்கயொ கன்மம்‌ 238 
எச்சட்பொருட்டு 181, 192 
எச்சம்‌ 162 - 

எச்சவினை 114 
எச்சவும்மை 156 
எஞ்சாப்பொருண்மை 79 


101, 
144, 
149-50, 183, 217, 221-2, 256, 

279, 280, 294, 
326, 331-3, 326, 337-8, 340, 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


எட்டுசசத்தி 283-4 

எடுத்தலோசை 8175 

எடுத்‌ துக்காட்டல்‌ 817 

எடுத்துக்காட்டு 176 . 

எடுத்‌ துக்காட்டுவமை 59, 252, 281 
846 

எடுத்தோத்து 853 

எண்குணத்தான்‌ 146 

எண்குணம்‌ 86, 188, 385 

எண்ணம்‌ 1217 

எண்ணினர்‌ 806 

எண்ணுதல்‌ 29 

எண்ணுப்பெயர்மேல்‌ வந்த நகரம்‌ 42 

எண்ணும்மை 43, 65, 107 

எண்ணும்மை விரித்தல்‌ 107 

எண்ணுமுறை 802 

எண்விரலளவு 299 

எதிர்நிரனிறை 112, 125 

எதிர்மறை 19, 28, 252, 364, 366 


பெயரெச்சம்‌ 208 


முகம்‌ 108, 149 

வினை 28, 

வினையெச்சம்‌ 228 

எதிர்விம்பம்‌ 841 

எதிர்வு 29 

எதிரொலி 809 

எர்தை 172 

எம்மை & 

எமை 4 

எய்தாத.து எய்அுவிப்பது 877 

எய்திய இக்‌. துபடாமைக்‌ காப்பது 
977 

எய்திய தொரு மருங்குமறுப்ப,து817 

எய்‌ துவித்சல்‌ 877 

எறி 241, 297, 304 

எரிகதிர்‌ 824-5 

எரிசேர்வித்து 816 

எல்லாம்‌ வெம்‌ 342 

எல்லாம்வல்லது 100 

எல்லை vii 

எல்லையில்லவன்‌ 326 

எலும்பு 278 

எவனென்னும்‌ சொல்‌ இடத்துக்‌ 
கேற்பப்‌ பொருள்‌ தருதல்‌ 79 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 


எவனென்னும்‌ சொல்‌ என்னென 
மருவிமுடி தல்‌ 45 

எழுத்து 280, 8825 

எழுவகைச்சத்தி 81 

-இவபேசம்‌ 81 

மதம்‌ 84 

எழுவாய்‌ 7௦, 111, 121, 160, 165, 
219, 223} 229, 246; 290, 298. 
308, 356. 

எறும்பு 251 

என்பு 114, 276-8, 376 

என்மனார்‌ 6, 

என்றதை 818, 380 

ஏகதேசச்சாட்டி 802 

ஏகதேசரோக்கம்‌ 809 

ஏகதேசப்படுதல்‌ 295 

ஏகதேசப்பழக்கம்‌ 295 

ஏகதேசப்பொருள்‌ 301 

ஏகதேசம்‌: 28, 258, 200, 265, 
807, 310, 350, 352 

ஏகதேசவறிவு 850 

ஏகதகேசவிளக்கம்‌ 265-7 

ஏகதேசவுணர்வு 204, 286 

ஏகதேசவுருவகம்‌ 219, 280, 282 

ஏகதேசவுவமை 854 

ஏககதேூ 268 

ஏகம்‌ 1, 42, 45, 205, 388, 389-41 

ஏகன்‌ 61, 302 

ஏகனாகிநிற்றல்‌ 808, 805, 812, 
926, 328, 342 

ஏகனாதல்‌ 804, 312, 327, 381 

ஏகாரம்‌ தேற்றம்‌ 9, 68, 88, 128, 
198, 216, 240, 242, 256, 275, 
808; 378, 380 

ஏகாரப்பொருள்‌ 270 

ஏகாரம்‌ பிரிநிலை 7, 89, 60, 86, 
199, 287, 808, 996. 

ஏகாரம்‌. விரித்சல்‌ 142 

ஏகார மசைநிலை 107, 280, 285 

ஏகார மெதிர்மறை 28 

ஏகார மேழாவகன்‌ பொருளில்‌ வரு 
இல்‌ 56,-262 

ஏகான்மவாதி 42, 51 

ஏசானேகம்‌ 75-6, 78 


403 
ஏபேவித்தல்‌ 808, 820 


, ஏடெழுதினோ 211 


ஏ.த்தல்‌ 842-% 

ஏஅகர்ப்பவிசேடணம்‌ 83, 216 

ஏதுப்பொருண்மையுணரநின்‌ ற 
பெயர்‌ 24 

ஏதுப்பொருள்‌ 24, 40, 88, 159, 
192, 277, 282, 340, 381, 390 

ஏச்திழை 250-1 

ஏவாமை 266, 824.5 

ஏவல்கண்ணியவியங்கோள்‌ 875 

ஏவல்வினை 287 

ஏவற்றொழில்‌ 84 

ஏழனுருபு தொகுதல்‌ 27% 

ஏழாம்வேற்றுமைத்தொகை 119, 211, 
226 

ஏழாவது தொழிணிகழ்ச்ட 78 

ஏற்பார்‌ 842 3 

எற்புழிக்கோடல்‌ 147, 199, 816, 
348, 356 

ஐ 278) 

ஐக்கயெவாசம்‌ ஏர, 180, 182, 212 

ஓகாரம்‌ சாரியை 159' 

ஐசாரவேற்றுமைத் திரிபு 853 1 

ஐந்தவச்தை 106, 113-4, 140-1, 
143-4, 260 

ஐச்சவித் தான்‌ 78, 208, 249 

wares 920 

ஐந்தெழுத்து 278 

ஐந்தொழில்‌ 86 

ஐம்பயன்‌ 92 

ஜம்புலவேடர்‌ 226, 280, 211: 

ஐம்புலன்‌ 82, 91-2, 184, 158, 
228, 255-6, 260, 317, 322, 
824) 926, 937, 341, 352 

ஐம்பூதம்‌ ம்‌ இ 

ஐம்பொறி 44, 91-5, 97, 118, 120, 
146, 148-51, 153, 157, 205- 6, 
228} 280, 253- 5, 263, 265-7, 
259, 287-8 7 

ஐம்பொறியடச்சல்‌ 295 

ஐயக்காட்டு 809 

ஐயப்பாடு 11, 24, 41, 
926 


206, 804, 


404 சிவஞான்‌ போதச்‌ சிற்றுரை 


ஐயம்‌ 12, 221, 224,-231-2 

ஐமீற்றுடைக்குற்றுகரம்‌ 860 

ஐயுணர்வு 148-9, 258-5, 258 

ஐயுருபு 881 * 

ஐவகை உறுப்பு 264 

-- கஞ்சுகம்‌ 122, 

_— கந்தம்‌ 110 

_— கலை? 

_— இலேசம்‌ 182 

_— சங்காரம்‌ 14 

_— சத்தி 81 

_— நிவிர்த்தி 81 

— பாசம்‌ 60 

_— விடயம்‌ 159, 322 

ஒக்கவுணர்தல்‌ 936 

ஒட்டியுறுவார்‌ 45 

ஓட்டு 265 

ஒடுக்கம்‌ 82, 95, 120, 194 

ஒடுக்குதல்‌ 38. 9 

ஓஒடுவ்‌9 6, 8-9, 38 

ஒங்னெ த்க்‌ 91 

ஒடுங்குதல்‌ 88 

ஒடுவுருபின்பொருன்‌ 149 

ஒவெருபுதொகுதல்‌ 115 

ஒடு எண்ணின்கண்வருதல்‌ 127 

ஒண்குரு 386-7 

ஒண்மை 117 

ஒப்பமுடி தல்‌ 318 

ஒப்பு 207 

ஒப்புமை 259, 282, 304, 325, 341 

ஒருங்காஓயர்‌ 106 

ஒருவ்‌இயைசல்‌ 329 

ஒருங்குணர்தல்‌ 887 

ஒரு சொன்னீர்மை 146 

ஒருத்தி 10 

ஒருதலை 25௦ 

ஒருபுடையுஉமை 90, 156 

ஒருபொருட்ளெவி 175, 284, 249 
287 

ஒருபொருட்‌ பன்மொழி 102, 157, 
190 


3 


ஒருபொருண்மேல்‌ வருதல்‌ 270 
ஒருமை 66-7 
ஒருமைப்பன்மை மயக்கம்‌ 325 


ஒருமைப்பெயர்‌ 83 
ஒருமையாற்‌ கூறல்‌ 174 
ஒருவன்‌ 10, 26-7 80, 
279 
ஒரு வார்த்தை i 
ஒருவினையொடு 808 
“ஒருவுதல்‌ 291, 298 
ஓளி 181, 158, 160, 218, 258, 
920, 328, 337 
ஒற்றளபு 24 
ஒற்றளபெடை 24 
ஒற்றிரட்டியாமை 262 
ஓற்றில்வழிஒற்று 127 
ஒற்று 24 
ஒற்றுமைப்படுதல்‌ 304-5, 889, 377 
ஒற்றுமைப்பொருள்‌ 89 . 
ஒன்றலாவொன்று 83-4 
ஒன்றறிசொல்‌ 255 
ஒன்றாக வியல்பாக எல்லாம்‌ உணர்‌ 
வது 106 
ஒன்றாகல்‌ 78, 379 
ஒன்‌ நினொன்‌ த ரலயமாகல்‌ 904 
ஒன்றினொன்‌அவிரவுதல்‌ 804 
ஒன்று 10, 18,76 . : 
ஒன்‌ அதிரிர்தொன்றா தல்‌ 804 
ஒன்றென்‌ றது ஒன்று 45 
ஒன்றொன்றாப்பார்த்‌,தல்‌ 836 
ஒவ்றொன்றாயறிவ அ 40 
ஓகாரம்‌ எதிர்மறை 15, 285, 340, 
874 
_—தெரிகிலை 278 
ஓங்சாரம்‌ 126 
ஓசை 24, 47, 120, 218, 887 
ஒத்து 115, 197, 815 
ஓதும்‌ முறை 292 
ஓமத்‌ தானம்‌ 295 
ஓமம்‌ 294-5 
ஒமித்சல்‌ 295 
ஓய்தல்‌ 215 
ஓர்பவர்‌ 822, 326 
ஒளடதம்‌ 925 
ஒளவையார்‌ 878 
கங்கைக்கரை 1717 


கஞ்சுகம்‌ 118, 117 


151, 166, 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரரிரல்‌ 405 


கட்டு 17, 28, 95, 44 
கட்டுண்டல்‌ 80 

கட்டுரை 228 
கட்டுரைச்சுவை 998 
கடத்தல்‌ 71, v 

கடர்தை 809 

கடம்‌ 18 

கடல்‌ 228 

கடவுள்‌ i, 8, 29, 41, 287, 289 
கடவுளர்‌ 19, 70, 241 
கடற்றிரை 120-2 124, 126 
கடன்‌ 816-7 

கடாவிடை 1, 14, 29 
கடிகொண்டார்‌ 114 
கடைகோல்‌ 878 
கடைப்பிடித்தல்‌ 929, 848 
கடினகுணம்‌ 951 


144-5, 149, 150, 160. 162, 
188- 9. 210, 218. 924. 2286, 
281- 2. 245, 961, 963- 4, 99. 
261, 329, 384. 5, 341, 846- 115 
909, 879, 386-8 

கண்கூடாதல்‌ 45 

கண்கூடு 811 

கண்‌ சென்றுபற்றுவது 208 

கண்டத்தானம்‌ 141 

கண்டமாராயணர்‌ 280 

கண்டம்‌ 1817-8 

கண்டார்‌ 878-9 

கண்டிகை 8171 

கண்கொட்டல்‌ 880 

கண்டிப்பு 350 

கண்ணழித்தல்‌ 17, 19 

கண்ணழித்‌ கர 7-8, 16 

கண்ணமழி 

கண்ணன்‌ Tt ௦0-1 

கண்ணாடி 87, 205, 841 

கண்ணிருள்‌ 11, 111 

கண்ணீர்‌ 250-1, 369 

கண்ணுதல்‌ ii; 58, 151, 217, 360 

கண்ணுறாபு 88, 101, 142, 295 

கண்ணொளி 36, 39, 41, 106, 190, 
266, 308-10, 331, 335, 845 


கண்படை 99 

கணக்கிலி 166 

கணம்‌ 11 

கணித்தல்‌ 291-2 

கதம்‌ 824-5 

கதி 67, 235, 323 

கதிப்பித்தல்‌ 323 

கதிர்‌ 80, 202-4, 212, 222 

கதிரோன்‌ 80 

கந்தம்‌ 109, 120, 327 

கர்தித்தல்‌ 819, 821, 385 

கந்தை 9869 

கப்பு 849-50 

சமலநீர்‌ 148 

கமலபாதம்‌ 181 

கமலம்‌ 58-59, 301, 356 

கமலாகரபட்டர்‌ 287 

கமலாசனம்‌ 302 

கழுகு 22 

கயிலாய பரம்பரை ] 

கயிறு 258-9, 270, 278, 297 

கர்த்தா 88, 348, 356, 382, 381 

கர்த்திருத்‌அவம்‌ 84, 287 

கரணசிருட்டி 40 

'கரணத்தன்மை 02௩ 

கரணத்தாற்படை.ச்தல்‌ 29 

கரணம்‌ ஏ, 80, 40, 44, 103, 188, 
142, 145-6, 188, 205, 212 
217, 279-80, 301, 342 

கரணயின்மை 102 

கரணாபாவம்‌ 186 

க.ரநியாசம்‌ 296 

கரு 66-7, 71 

கருட தியானம்‌ 289-90 

கருடன்‌ 288-9, 298, 304 

கருணை 881 


2 


, கருத்தா 17-9, 217, 228, 228, 


241, 247, 208, 818 
கருதலளவை 18, 97, 82, 111, 154 
கரும்பு 293 
கருமஞ்செய்வோர்‌ 150 
கருமம்‌ 61, 150 
கருமமலம்‌ 21 


கருமரம்‌ 186 


406 சிவஞான போசச்‌ சிற்றுரை 


கருமுகில்‌ 212 

கருமை 94 

கருவி 100-2, 104-5, 128, 136, 
188, 144-6, 148, 151, 188, 
187, 205, 208 213, 217, 224, 
2954. 5; 257, 260 

கரைதல்‌ 90 

கல்‌ 49, 350 

கல்லாலமரம்‌ 1 

கல்வெட்டு 9 

கலப்பு 39 

கலம்‌ 319, 821 

கலர்‌ 166 

கலாசோதனை 245 

கலாமூர்த்தம்‌ 801 

கலாரூபம்‌ 298-9, 300 - 

கலை 69, 81, 104. 110, 113, 117, 
116, 122, 140, 215, 238, 245, 
298. 301 

கலைஞானம்‌ 242, 260 

கவர்ச்சி 851 

கவர்த்தல்‌ 350 

கவுணியக்கன்‌.று 8609 

கழல்‌ 226, 280, 261-5, 927, 829, 
999, 344, 849-50, 855 

கழிபரம்‌ 289 

கழிபேருவகை 3 

கழீஇயினார்‌ 363 

கழுவுதல்‌ 355-8, 985 

சள்வன்‌ 279-80 

கள்ளம்‌ 280 

களிம்பு 58-9 258 

களைகணாவான்‌ 64 

களைதல்‌ 858, 376 

கற்பனை 187 

கற்ற நூல்‌ 29 

கற்றுவல்லார்‌ 822 

கறங்கோலை 126 :. 

கறை 187, 245, 258 

கன்ம சமத்துவம்‌ 287 

சன்மபோகம்‌ 209 

கன்மம்‌ 58-9, 61, 194, 387, 239, 
245- 6, 248, 266-7, 969, 9112 
284-5, 808, 912, 914, 919, 


320, 828, 860, 354, 361-8 

கன்மமலம்‌ 244, 359-61 

கன்மேம்‌ திறியம்‌ 95, 109, 120, 187 

கனல்சே ரிரும்பு 296- 7 

கனவு 66-7, 71, 738, 96-7, 99, 
192, 145. 147, 172- 3, 207 

கனவுடல்‌ 72 

கனா 67-3, 141, 174 

காகம்‌ 90 

காட்டு ஏ, 14, 85-6,104, 180, 212, 
224, 27223, 309, 329, 331, 
- 845-6, 876, £381 

காட்‌ரிப்பதெல்‌ 293 

காட்வயெளவை 18-1 

காட்சியில்லா தார்‌-846 

காட்சிவிசேடம்‌ 258 

காட்டக்சாண்டல்‌ 829 

காட்டம்‌ 130-1, 297, 373-4 

காட்டல்‌ 982 

காட்டாக்கி 296-8 

காட்டிக்காண்டல்‌ 880 

காட்டு 101, 180, 154, 188-191, 
. 839-10 

அடு முர்காாம்‌ 832-3, 385 

காட்டுமுளம்‌ 327, 332-3 

காட்வெத 809 

காண்டல்‌ ர, ii, 80,296, 382, 368, 
869 

காண்டல்‌ விரோதம்‌ 810 

காண்டற்பயன்‌ 884- 

காண்பது 809, 353 

காண்பார்‌ 217 

காண்பான்‌ 192, 309 

காணார்‌ 844-6, 373 

காணுங்‌ கண்‌ 327, 382-3 

காணு முபகாரம்‌ 332, 835 

கரத்தல்‌ 30, 245, 316- 7 

காத்தற்றொழில்‌ 5. 

காதல்‌ 348 

காதலன்‌ 70 

காதத்றொண்டர்‌ 869 

காந்தம்‌ 57, 144-5 148, 156, 205, 
947-8 

காமக்கிழத்தியர்‌ 368 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 407 


காமிகம்‌ 1, 1 

காமியப்பயன்‌ 288 

காமியம்‌ 289, 359, 384 

காமுகர்‌ 868 

காயம்‌ 62, 70, 104, 321, 330, 382 

கார்‌ 94 

காரகம்‌ 22 . 

காரணக்குறி 133 

காரணகாரியம்‌ 10, 51, 114, 229, 
306, 331, 351 

காரணப்பெயர்‌ 230 

காரணப்பொருள்‌ 123, 151 

சாரணம்‌ 1, 28, 59, 70, 227, 240, 
247, 249, 252, 269, 341, 360 

காரணரூபம்‌ 283 

கா.ரணவாக்‌இயம்‌ 82 

காரணவாகுபெயர்‌ 109, 111 

சாரணவுடம்பு 72 

காரணாவத்தை 185, 171 

காரிய சத்தி 21 

காரியநிகழ்ச்ச 861 

காரியப்பிரபஞ்சம்‌ 35, 108, A 

காரியபூதம்‌ 199 

காரியம்‌ 10, 20, 22, 26, 68, 249, 
258, 318, 959 

காரியரூபம்‌ 283 ச 

காரியாவத்தை 110 

காருணியம்‌ 348 

கால்‌ 288 

காலகாலன்‌ 166 

காலங்காட்டும்‌ பெயர்‌ 40 

காலணிமணிவடம்‌ 204 

காலதத்அவம்‌ 123 

காலம்‌ 29, 69, 117, 140, 259 

காலவிசேடம்‌ 14 

காலவுவமை 29 

காலாட்தரம்‌ 844 

காலைச்சந்தி 370 

காலைப்போது 852 

காவிரிக்கரை ப 

கானல்‌ 225 

கானற்றேர்‌ 278 

கிரணம்‌ 1, 174 


இரந்த 300 
சரியாசத்தி 21, 60, 147 


, இரியாயோகம்‌ 228, 281-5, 242, 


2406 

ஜரியை 1, 1ர, 80, 147, 228, 231-8, 
241-2, 274, 349 

இரீடாப்பிரமவாதி 04 

இருகரன்‌ 120 

இழங்கு 27 

இளக்துரைத்தல்‌ 232 

இளவி 162, 185, 282 

கீடம்‌ 158 

இச்‌ 182 

இசைதாூல்‌ 50 

£ழ்ரீர்‌ 828 

தீழ்ப்படு சல்‌ 354 

கீழாலவத்தை 140-], 148, 260 

குங்குமம்‌ 269 


குட்டம்‌ 269 


குடம்‌ 983, 185, 201, 304 

குடாகாயம்‌ 04- டி 71- 2, 804 

குண்டலி 29%- 6 

குணகுணிகள்‌ 10, 49, 75, 286, 
9804, 379 

குணதத் திம்‌ 95 

குணபேதம்‌ 257 

குணம்‌ ஏ, 8, 109, 161, 202, 218, 
246, 259. 278, 284, 827, 349 
குணமிவி 103 

ண்ன்டோர்‌ 88-9 

குணி 161 

குணிப்பொருள்‌ 4, 132 

குதிரை 828 

குமரன்‌ 228, 280 

குமரிலபட்டர்‌ 281 

குயவன்‌ 18, ரட்‌ 33 

குரவன்‌ 108 208, 281-2, 244, 
255 


குரு 226, 226, 296,241, 949.7, 


250, 252, 954-5, 911, £386 
குருடன்‌ 284, 945 
குருடு, 864 
குருதி 251 


408 சிவஞான போதச்‌ சிற்றுரை 


குருபரன்‌ 984 

குருஞூர்த் தம்‌ 242, 884 

குருமூர்த்தி 243 

குருவடிவம்‌ 227 

குலம்‌ 286 

குலாலன்‌ 821 

குவ்வருபு 101, 174, 295, 331 

குழவி 251 

குழாம்‌ 86% 

குழிச் தாழ்க்தகண்‌ 190 

குழீஇக்கொளல்‌ 4 

குளம்‌ 78, 151, 181, 806 

குனாம்பல்‌ 78 

குளிகை 258 

குற்றம்‌ 8, 15, 30, 186, 221 
841-2, 384-5 

குற்றி 804, 315 

குற்றியலுகரம்‌ 142, 321 

குற்றுகரவீறு 219-20 

குறி 259, 296, 371 

குறித்தோன்‌ 232 

குதிப்பு 162 

குறிப்புப்பெயர்‌ 380 

குதிப்புமுற்று 253 

குறிப்புமொழி 280 

குறிப்புருவகம்‌ 357 

குறிப்பு வினை 115 
குறிப்பெச்சம்‌ 4, 27-8, 50, 78, 
109, 145, 162, 215, £287, 837 

குறிப்பேது 19, 28, 88, 88, 189, 
338 

குஅக்கல்விகராம்‌ 274 

குறை 247-9 

குறையுணர்வு 278 

கூட்டம்‌ 120 

கூட்டுவோன்‌ 314 

கூட்டுறவு 307 

கூடல்‌ 9, 27% 

கூத்தாட்டு 71-3 

கூம்புதல்‌ 59, 845 

கூற்றம்‌ 282 

கூற்று 14௦ 

கூறி 274 

கூறியதுகூறல்‌ 73, 75, 88, 129, 


155, 175, 182, 202, 216, 250, 
288, 386 

கூது 291, 312 

கூறுப ii 

கேசம்‌ 299, 300 

கேசவன்‌ 5& 

கேட்டல்‌ ரர; 111 

கேட்போர்‌ vii 

கேடின்மை 858 

கேது 298 

கேவலகாரியாவத்தை 135 

கெவலப்படதல்‌ 852 

கேவலாவத்தை 852 

கேவலம்‌ 128, 198, 148, 179, 194 
257-60, 352 

கேவலன்‌ 108 

கேவலா திதம்‌ 108 

கை 146, 2338 

வை செய்தாண்வாலைய்லர்‌ 83, 812 

கொடிப்பாட்டு 292 

கொடியர்‌ 865 

கொடை 120 

கொண்டல்‌ 272 

கொண்மூ 78, 951-8 

கொத்த 800 

கொத்தை மாந்தர்‌ 219 

கொல்லாமை 238, 295 

கோசனதன்‌ 288-4 

கோசரப்பொஞுள்‌ 178, 169 

கோசரம்‌ 176, 178-9, 182, 185, 
189-90, 193- 4, 975- 6, 855 

கோசரித்தல்‌ 177 

கோசரிப்பத 180 

கோட்டம்‌ 817-8 

கோடிகாவான்‌ 5&4 

கோதண்டம்‌ 294-6 

சோதாட்டுவது 8 

கோபம்‌ 182 

கோரம்‌ 285 

கோல்‌ 297 

கோழிணர்‌ 155 

கோழை 276-7, 870 

கெளளர்‌ 188 

சக்கரம்‌ 321 


> 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரரிரல்‌ . 409 


சகச்சிரம்‌ 1 

சக௪மலம்‌ 16, 112, 5, 127-9, 181, 
1383, 1386, 143, 350 

சகத்தவர்‌ 242 

ககநாதன்‌ 248 

சகம்‌ 108, 387 

சகலத்திற்‌ கேவலம்‌ 126, 148, 194 

சகலம்‌ 143, 194 

சத்தம்‌ 143, 194 

சகலம்‌ 128, 143, 194, 258-9, 262, 
952 

சகலர்‌ 183, 244-8, 251-2, 255, 
8387-8 

சகலன்‌ 269 

சகன்‌ 247.8, 267-9 

சகுணன்‌ 285 

சங்கம்‌ 191 

சங்கமவடிவு 878, 375 

சங்கரபட்டர்‌ 287 

சங்கரர்‌ 196 

சங்கரித்தல்‌ 19% 

சங்கற்ப சிருட்டி 40 

சங்கற்பப்படைப்பு 29 

சங்கற்பம்‌ 80, 40, 145, 
161-2, 348 

சங்கற்பமாத்திரை 29, 80 

சங்கற்பவிகற்பம்‌ 118 

சங்கற்பித்தல்‌ 27, 247 

சங்காரக்‌ கடவுள்‌ 24, 8& 

கருத்தா 19, 21-2, 81-8,87 

காரணன்‌ 88, 89 

காலம்‌ 28 

-- தொழில்‌ 8 

சங்காரப்‌ படுதல்‌ 84 

சங்காரம்‌ 16, 16-9, 23, 31-3, 66-7 

சங்ரெமம்‌ 205, 26% 

சங்ரொர்தவாத சைவர்‌ 80, 201, 265 

சங்கோசம்‌ 852 

சஞ்சதகன்மம்‌ 248, 320 

சஞ்சிதம்‌ 55, 62 

சஞ்சிதவினை 55, 816, 319 

சட்ட 287 

சடக்கென 267 

சடப்பொருள்‌ 89, 108 
52 


156-7, 


சடம்‌ 4, 12, 34-5, 55, 57, 62-8, 
106, 132, 151. 153, 157, 165, 
198,222, 258, 334-5 

சத்தகுணம்‌ 218, 809 

சத்ததாஅக்கள்‌ 114 

சத்தம்‌ 68, 218-9 

சத்தாதி 138-9 

௪த்‌தாம்தன்மை 208, 220 

சத்தி 28, 74, 76-8, 80-1, 188, 
140, 145, 160-2, 188, 200, 
217, 219, 298, 301, 304, 309, 
946, 354 


்‌ ௪த்திசங்கற்பித்தல்‌ 26 


சத்திசமூகம்‌ 25 

சத்திநிபாதம்‌ 249, 244, 261-2, 
268, 297, 349 

சத்தி பதிவித்தல்‌ 3417 

சத்து 157-8, 168-4, 167-8, 170, 
172-8, 176, 178-80, 182-8, 
185, 191, 196, 198-9, 200, 
204-5, 209, 210, 212, 214, 
216, 219-20, 222, 224-5, 227, 
281, 282, 287-8, 320, 324-6, 
890 

சச்அச்சித்த 190 

௪,ச்‌ துவகுணவிருத்தி 265 

சத்துவம்‌ 285 

சதசத்து 197, 199, 209, 211-2, 
218, 221, 224 287, 824 

சவ்‌ 28, 126, 140, SAL 
800 

சதாசிவர்‌ 6 

ச.துரப்பாடு 26 

சந்தானம்‌ 1 

சந்தி 197, 309, 370 

சந்தித்தது 112, 114-5 

சர்தி ரோக்டக்‌ கெடுதல்‌ 268 

சர்‌ இரஞானம்‌ 1 

சர்திராதித்தர்‌ 297-8 

சந்நிதி 145, 154-6, 198-9, 200, 
205, 310, 815, 348 

ட்டா 928. 259. 269, 298, 298, 
328 

சம்பந்தம்‌ vii, 24, 229 


- 410 


சம்பந்தவிசேடம்‌ 3882 
சம்பந்தன்‌ 809 
சம்பவம்‌ 249 
சம்பிரதாயதிட்டி 218, 277, 
808, 888 
சம்பிரதாய வழக்கு 295 
சமணர்‌ 97, 188 
சமப்படுத்சல்‌ 289 
சமம்‌ 78, 299, 326 
சமயகுரவர்‌ 244, 258 
சமயரெறு 250 
சமயம்‌ 3, 210, 231. 318 
சமயவாதி 804, 365 
சமவேதம்‌ 39 
சீமயவேறுபாடு 244 
சமயிகள்‌ 51 
சமலன்‌ 285 
சமவாயச்சோக்கை 80 
சமவாயம்‌ 74-5 
சமவியாபகம்‌ 36 
சமவேதம்‌ 39, 74, 80 
சமவேதித்தல்‌ 101 
சமாதி 195 
சமானன்‌ 120 
சமுத்திரம்‌ 126 
சமுதாயம்‌ 108, 110-1 
சமூகான்மவாதி 82-4, 108, 110 
சயிலாதி 1 
சர்வஞ்‌ சவம்‌ 878 
சர்வஞ்ஞத்‌ அவம்‌ 248, 338 
சர்வஞ்ஞன்‌ 225 
சர்வஞானோத்தரம்‌ 50, 290 
சர்வ பிராணி 839 
சர்வ வியாபி 75-6, 80, 268, 340, 
914 
சீர்வான்மாக்கள்‌ 387 
சர்வானுக்ரகம்‌ 248 
சாதம்‌ 865 
சரிதம்‌ 857 
சமியாபாதம்‌ vi 
சரியை நீ, vi, 228, 231-4, 287-9, 
241-2, 245, 349 
சரீரசரீமி பாவம்‌ 265 


சருவ கர்த்திருத்‌. அவம்‌ 248 


280, 


ச்‌ 


| 
| 
| 
| 
| 
| 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


சருவோத்தமம்‌ 1 ப 

சலம்‌ 31 6-8 

சலனம்‌ 848 

சலிப்பு 347-8 

சலித்தல்‌ 848 

சவிகற்பம்‌ ர, 124 

சவுத்திராந்திகர்‌ 16 

சழக்கன்‌ 287 

சற்காரியம்‌ 27 - 

சற்காரியவாதம்‌ 20, 22, 24, 58, 
70, 129, 167, 170, 173 

சற்குரு 250 

சன்மார்க்கம்‌ 232, 234, 242 

சனற்குமரன்‌ 11, 388 

சனனம்‌ 228, 235, 289 

சாக்ெச்‌ சாக்கிரம்‌ 141 

சாக்இரத்‌ ததிதம்‌ 1 

சாக்திரத்தானம்‌ 106, 187, 139 

சாக்கிரம்‌ 1, 95-6, 100, 118, 134, 
136, 140-2, 261-2 

சாக்கரொதிதம்‌ 8 

சாங்கயெநூல்‌ 178 

சாங்கியம்‌ 242 

சாங்கயமத நிராகரணம்‌ 17 

சாங்கயெர்‌ 14, 17, 20, 87, 132, 
148, 168, 172-2, 186, 206 

சாத்தன்‌ 44 

சாத்திரதிட்டி 235, 247, 250, 300 

சாத்திரம்‌ 215, 228.' 248, 260, 
905, 386-7 : 

சாதகம்‌ 294, 296 

சாதகர்‌ 281, 293 

சாதகன்‌ 302 

சாதனம்‌ vi; 2, 178-9, 196-8, 
227, 231-2, 292, 296, 302, 
843, 358 

சாதனவியல்‌ 6, 196. 996 

சாதாமம்‌ 247 

சாதி ஏ, 14-5, 62, 972 

சாதிசயம்‌ 285 

சாதித்தல்‌ 19, 39, 65, 302 

சாதியொருமை 88, 157, 280 

சாந்தம்‌ 285 

சாந்தி 6-7, 03, 245, 299 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 


சாந்திகலாரூபம்‌ 800 
சார்தியதிதகலாரூபம்‌ 800 
சாக்தியதிதை 6-17, 63, 245, 299 
சாந்து 868 
சாந்தோக்கியம்‌ 92 
சாச்நித்தியம்‌ 878 
சாமீபம்‌ 228, 234-5, 241 
சாயாக் இரகம்‌ 298 
சாயுச்சியம்‌ 388, 349 
சார்ச்டு 82% 
சார்ந்ததன்‌ வண்ணம்‌ 30, 106-7, 
213, 215-6, 256, 324, 337 
சார்ர்தார்‌ 816-7 
சார்பிற்றோற்றம்‌ 16, 37 
சார்பு 16, 228, 234-7, 361 
சார்வு 801 
சாரணர்‌ 120 
சாரியை 40, 801, 338, 353 
சாருவாகமதம்‌ 89 
சாரூப்பியம்‌ 228, 234-5, 241 
சாரூபம்‌ 284-௦, 241 
. சால்பு 864 
சாலாது 17 
சாலோகம்‌ 228, 234-5, 241 
சாலோகாதிபதம்‌ 235 
சான்று 819 
சான்றோர்‌ 108, 151, 161, 186, 
191, 199. 201, 219, 227, 230, 
286-7, 245, 816 
சானம்‌ 288-90 
சானித்தல்‌ 294-5 
சிகரம்‌ 295 
சிங்கரோக்கு 89 
சிங்காதனம்‌ 229, 230 
இத்தசாதனம்‌ 90, 292, 294, 334 
இத்தசித்து 115 
சத்தம்‌ 1, 117, 122-5, 137-8, 364 
த்தம்‌ பிரகிருதி விகாரம்‌ 101 
இத்தாந்தசாராவலி 195 
இத்தாம்த சைவர்‌ 5,.8 
சித்தார்த தீபிகை 17-8 
சித்தாந்தக்‌ துணிபு 11 
சித்தாந்தரெறி 106, 162 


| 


| 


41] 


சித்தாந்தம்‌ 2, 37, 168, 241 250, 
206, 387-8 
சித்தார்‌. த மகாவாக்கியம்‌ 201-6,269 
சித்தார்த வழக்கு 299 
இத்தாம்‌ தன்மை 220, 222 
இத்தான்மவாதி 101 
சத்தி 316 
இத்கிரம்‌ 983 
சத்து 4, 39, 55, 108-4, 118-9, 
120, 151, 164, 168, 180, 217, 
220, 280, 258 
சித்தச்சத் த 106 
சிதசித்து 218 ' 
சிதைவு 27 
இந்தனை 292, 302 
சந்தித்தல்‌ ஏர்‌, 365 
ஒந்தித்திருத்தல்‌ 908 
ஒந்திதன்‌ 292, 355-6 
யம்‌ 1 
சந்தை 116, 271, 275, 291, 296-7 
. 869, 386-8 
சிருட்டி 84 
சிருட்டிகருத்தா 16 
சில்வகையெழுத்தின்‌ செய்யுள்‌ 116 
சிலை 155 
சிவகதி 191 
சிவகரணம்‌ 199, 
260-2, 265, 820 
சிவகுரு 944 
சவசங்கற்பம்‌ 60 
இவசவ்ரொர்த வாதி 205-6, 209, 
212. 254, 262 
இவசத்தி 76, 80, 132, 156, 181, 
261, 290 
சவசத்‌அ 168-5, 167, 197-8, 209, 
2117, 256 
வெசமம்‌ 84, 86 
வெ சமவாதசைவர்‌ 86, 189, 194, 
212, 275, 278, 308 
வெ சைதன்னியம்‌ 258 
வெசொஞுபம்‌ 286-8, 298, 297-8, 
920, 324, 354, 514 
சிவஞானபோதரெறி 1 
சிவஞானபோதம்‌ 14, 17, viii, 387-8 


205-6, 212, 


412 


சிவஞானம்‌ i, 104, 166-7, 169, 
189, 224.5, 281-2, 285-6, 
252, 262, 264, 266, 268, 275, 
278, 289, 302, 339, 362, 366 

சிவத்‌ துரோகம்‌ 287 

சிவத்‌ துவம 268, 289 

சிவதத்துவம்‌ 61, 161, 265, 300, 
387 

வெதத்துவ விவேகம்‌ 155 

சிவதத்துவ விளக்கம்‌ 828 

இவதரிசனம்‌ 272 

சவதிக்கசை 51, 228: 

சிவதேூகர்‌ 886 

சிவகேசம்‌ 845, 856 

சிவப்பிரகாசம்‌ 271, 292, 354,382 | 

சிவப்பேறு 265, 302, 307-8, 343 

வெபத்தர்‌ 882, 386 | 

சிவபிரான்‌ 155, 260 | 

பத்தர்‌ 863-7 

சிவபுண்ணியம்‌ 849 

சிவபூசை 51. 

சவபேதம்‌ 81 

சிவபோகம்‌ 339, 348, 362 

தெவபோதம்‌ 824 

வெம்‌ 28, 65, 77-8, 80, 87, 140, 

160, 164, 176, 178, 185- 6, 
1914, 198, 201-2, 205- 6, 213, 
221-%, 256, 259, 260, 262, 
266, 287, 301, 308, 311, 320, 
984, 387, 865. 369, 386-7 

வமர்திரம்‌ 870 

இவரூபம்‌ 272, 287-8, 307, 325 

சிவலிங்கம்‌ 378, 882, 386 

வெவிளக்கம்‌ 284 

வன்‌ 74, 76, 154-8, 166, 179-80, 
188, 200, 222, 225, 280, 252," 
257-9, 261, 204, 266-7, 269, 
278, 277, 279, 280, 289, 294- 
7, 801, 808, 307, 318-4, 324, 
927, 329, 330, 338, 338-9, 
340, 849, 351, 355-6, 871, 
874, 377, 384, 386 

இலன்கோயில்‌ 870 

சிவனருள்‌ 180 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


சிவாகமம்‌ ஈர்‌, 6, 189, 190, 284, 
321, 341, 386 

சிவொத்தவிதசைவர்‌ 4-5, 27, 65, 
191, 194, 201, 204, 209, 212 

சிவார்ப்பணம்‌ 842 

சவொலயம்‌ 356, 306, 370, 3878, 
975, 317 

வானந்த ஞானவடிவு 72 

சிவானந்தம்‌ 240, 805, 312, 358 

வொனர்தானுபூதி 329, 886, 343 

சிவானுபவம்‌ i; 86, 880, 399, 
902, 385 

சிவானுபூதி 367 

சிவோகம்‌ 268, 289 

சிவோகம்பாவனை 50-1, 291, 295, 
911 

இவோயம்‌ 268, 289 

சிற்சத்தி 5, 89-40, 55, 74,76. 
80, 88, 145, 224, 881 

சிற்பரம்‌ 1 

சிற்றில்‌ 94 

சிற்றின்பம்‌ 842, 367 

சிற்றுணர்வு 204 298 

றப்பியல்‌ 117 


்‌ தறப்பியல்பு ஏ, vi, 1, 166-7, 196 


சிறப்பில்லார்‌ 865-6 
சிறப்பிலக்கணம்‌ 165 
சிறப்பு 248, 367 
தப்புத்‌ இருகாமம்‌ 11 
சிறப்புப்பாயிரம்‌ 11 
சிறப்பும்மை 45,102, 124, 181, 280 
சிறப்புவகை 6, 817, 122, 351 
றப்புவினை 94 

சிறியோர்‌ 204 

இிறுபறை 94 


' இறுபுழு 805 


சிறை 259, 260, 266-7, 270 

சனையாகுபெயர்‌ 862 

சினைவினை முதல்வினை 10 

சீ 276-8, 376, 

தரர்‌ 258 

போதம்‌ 257-9, 209, 272, 305-6, 
827, 329, 342. 4, 852, 955- 6 
363.4 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரரிரல்‌ 


ருணம்‌ 59 

சீவகசாமி 357 

ீவபோதம்‌ 808 

வன்‌ 116, 222, 280, 338, 387 

சீவன்முத்தர்‌ 880, 889, 345, 347 
354, 856, 358-9, 363, 375 

சீவன்முத்தி 195, 343, 352 

சீவன்முத்திஙிலை 355 

வனம்‌ 99, 100 

வித்தல்‌ 256, 295, 307-8 

ஒவியா நிற்பது 99, 100 

சீற்றம்‌ 825 

சுக்கிலம்‌ 111 71 

சுகதுக்கம்‌ 238 

சுகதுக்கமோகரூபம்‌ 119, 121 

சுகப்பிரபை 201 

சுகம்‌ 285 

சுட்டறிவு 180, 295 

சுட்டியறிவ த 32, 360-1, 301 

சுட்டியுணரப்படுவது 1, 12 

சுட்டு 69, 83, 168-9, 171, 262, 
276, 386 

சுட்டுணர்வினர்‌ 82 

சுட்ணெர்வு 91, 38-5, 201-2, 215, 
287, 29+, 302 

சுட்டுப்பெயர்‌ 8, 229, 357 

சுட்டுப்பொருள்‌ 170 

சுட்டுவது 4.2 

சுடுஞ்ச,த்தி 80 

சுத்தசாரியாவத்தை 185 

சுத்தவெம்‌ 229 

சுத்தசைதன்னியம்‌ 244 

சுத்‌ சசைவர்‌ 191, 213, 282 

சுத்தஞானம்‌ 222 

சத்ததத்‌அவம்‌ 140 

சுத்தப்பிரபஞ்சம்‌ 28% 

சுத்தம்‌ 68, 108, 188, 148, 194, 
221, 248, 288, 285, 352 

சுத்தமாயா தத்துவம்‌ 28 

சுத்தமாயை 00. 81, 800 

சத்த மானதம்‌ 299 

சுத்தர்‌ 212 

சுத்தவனுபோகம்‌ 890 


413 


சுத்தவித்தை 28, 127, 140-17, 
299, 300-1 

சுத்தன்‌ 166, 245, 277, 286, 298, 
929, 330 

சுத்தாசுத்தபோகம்‌ 63 

சுத்தாவத்தை 140 

சுத்தி 271-2, 291 

அதரந்திரம்‌ 28, 30-82, 34-5, 53, 
58, 230, 247, 287, 318, 351, 
902, 384 

௬தந்திரர்‌ 814 

சுதச்திரவறிவு 182 

சுதந்திரன்‌ 166 

சுப்பிரபேதம்‌ 1 

சுபம்‌ 961 

சுபாவம்‌ 88, 244, 280 

சுமைதாங்‌இ 9 

சுயம்பு 1 

சுயம்புமூர்த்தி 2 

சுருக்கு சுருவம்‌ 295 

சுருதி 96, 64. 160, 182 

சுருவம்‌ 295 

சுரோத்திரம்‌ 92, 

சுவர்க்காதி போகம்‌ 287-8 

சுவாமி 990 

சுவானுபூ தி 828, 902 

சுவானுபூ திரிலை 929 

சுவானுபூ திமான்‌ 829 

சுவேதவனப்பெருமாள்‌ நர 

சுவேதவனன்‌ i, 17, vii 

சுவை 47, 981 

சுழுத்தி 98, 100-1, 109, 118, 
144, 136 

சுழுத்தித்தானம்‌ 196 

சுழுமுனை 295 

சுற்றம்‌ 364 

சூக்குமகன்மம்‌ 62 

குக்குமதேகம்‌ 67-8, 70, 96-8 

குக்குமதேகான்மவாதி 82, 84-5 

குக்குமபஞ்சாக்கரம்‌ 86-8, 93 

குக்குமபூதம்‌ 189 

சூக்குமம்‌ 1; 25, 69, 170-1, 299 . 

சூக்குமவடி.வு 69 

குக்குமவதிவு 806 


414 


குக்குமவுடம்பு 92), 68-9, 72-8, 
111, 186 

குக்கும வைக்தொழில்‌ 194 

சூக்குமவொளி 308 

சூத்திரக்கூற்று 16-17, 19 

குத்திரப்பாவை 108 

குத்திரப்பொருள்‌ 343 

குத்‌ மொன்றாமா அ 115 

குத்திரவியைபு 118 

கு தமாகதர்‌ 120 

கு.து 55 

குரியன்‌ 32-8, 78 

சூழ்‌ 234, 236, 249 

சூழ்ச்சி 236, 249 

சூழ்ச்சித்‌ தணை 113, 119 

சூனியம்‌ 82. 84-5, 182, 155, 157- 
8, 164, 175, 180, 182. 187, 
192, 196, 198-201, 210, 214, 
283-1, 286, 327 

குனியவாதி 22, 182 

குனியான்மனாதி 82, 81-85 

செங்கமலம்‌ 855 

செஞ்சொல்‌ 369 

செப்பம்‌ 287 

செம்பிற்‌ களிம்பு 128, 133 

செம்பு 58-9, 258 

செம்மலர்‌ 343, 355, 358 

செய்‌ 55-6 

செய்கை 847 

செய்தி 80, 54-56, 247, 312, 319, 
385, 941, 344 

செய்திப்பயன்‌ 56, 319, 34% 

செய்தெனெச்சக்குறிப்பு 51 

செய்தெனெச்சம்‌ 123. 308 

செய்தொழில்‌ 18 

செய்ம்மன்றி 385 

செய்பவர்‌ 56 

செய்யல்‌ 54% 

செய்யியவென்னும்வினையெச்சம்‌ 2 

செய்யுமென்முத்று 268 . 

செய்யுள்‌ 24, 280, 316 

செய்வது 57 

செய்வினை 14-5, 18, 29, 216, 
313-1 


சீ 


சிவஞான போததச்‌ சிற்றுரை 


செய்வோர்‌ 15, 18, 34% 

செய்வோன்‌ 99 

செயப்படுபொருட்கண்‌ வந்த பெய 
ரெச்சமறை 274 

செயப்படுபொருட்பெயர்‌ 9 

செயப்படுபொருள்‌ 68, 208, 3821, 
330, 346, 362 

செயட்படுபொருளைச்‌ செய்த து 
போலக்‌ கூறல்‌ 25 

செயப்பாட்டுவினை 14 

செயல்‌ 827, 331-2, 355, 357-8 

செயவெனெச்சக்குறிப்பு 325 

செயவெனெச்சத் திரிபு 300, 351 

செயவெனெச்சம்‌ 151, 181, 236 

செயந்கை 87, 202, 802 

செயற்கைப்பொருள்‌ 216, 218; 841 

செயற்பாடு 3217 

செருக்கு 808, 305-6 

செல்வப்பெருக்கம்‌ 858 

செலவு 891 

செவ்வனிறை 215 

செவ்வாய்‌ 369 

செவ்வெண்தொகை 100 

செவ்வேள்‌ 156 

செவி 120, 189, 145-6, 149-50, 
153, 155, 228, 288, 263-1 

செழுங்சோல்‌ 261 

செழும்புனல்‌ 259-61 

செறிந்தவர்‌ 865 

சென்றியைம்‌ தறிதல்‌ 266 

சேட்டித்தல்‌ 99, 154, 814, 335, 
978 

சேட்டிப்பு 350 


.சேட்டை 852 


சேடசேடிய பாவம்‌ 295 

சேடம்‌ 949-51 

சேடன்‌ 294-5 

சேதனப்பிரபஞ்சம்‌ 32, 34-5,39,41 
சேதனப்பொருள்‌ 89, 128 
சேதனம்‌ 85, 57,62, 158, 157,256 
சே தனரூபம்‌ 97 

சேதனன்‌ 97 

சேய்மை 204 

சேர்க்கை 366 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரநிரல்‌ 415 


சேர்வை 805.0 

சேவடி. 869 

சேற்றுநிலம்‌ 841 

சேறல்‌ 844, 

சேனாவரையர்‌ 88 

சைதன்னிய சொரூபி 243 

வத்தல்‌ எரிய 80, 90, 92, 98, 103, 

2438-4 

சையோகம்‌ 804 

சைவூத்தாக்தநெறி 231 

சைவசித்தாந்தம்‌ 52, 167 

சைவதநூல்‌ 242, 

சைவம்‌ 138 

சைவன்‌ 191 

சைவாகமம்‌ 1, 1, 22, 111. 180 

சொட்பனத்தானம்‌ 95, 138, 151 

சொப்பனம்‌ 95, 113, 134, 136 

சொளுபம்‌ 248, 254, 256-7, 259, 
201, 274, 282,294, 307, 318 
888, 349, 374, 884 

சொரூப லக்கணம்‌ 1, 128, 165 

சொரூபன்‌ 252 

சொரூபி 243 ; 

சொல்‌ 109, 208 280 : 

சொல்லியல்பு 385 

சொல்லும்பொருளும்‌ 29, 41 

சொல்லெச்சம்‌ 15, 08, 146, 155, 
157, 278, 315-6, 372, 380 

சொல்வெனெச்சம்‌ 23 

சொற்டெக்கை முறை 200 

சொற்குறிப்பு 43 

சொற்கூட்டம்‌ 220 

சொற்பல்காமை 15, 75, 112, 282 

சொற்பொருட்பின்வருகலை 85, 58, 
280, 891 

சொத்பொருள்‌ 51, 858 

சோசம்‌ 58-9, 251, 289 

சோகம்‌ பாவனை 50 

சோணடறி 04 

சோத்திராதி 104, 187 

சோதனை 245 

சோதி 221, 288, 284, 309 

சோபானம்‌ 232 

சோபான முறை 184, 248, 972, 
949, 349 


3 


சோமசம்பு பத்ததி ஏர, 165 

சோமநாத பட்டர்‌ 297 

செளத்திராந்திகர்‌ 109 

ஞாதா 179, 192 

ஞாதிரு 179, 192-3, 306-7, 312 

ஞாயிற்றொளி 158, 304, 806, 
844-6 


159 760-1, 174, 208-4, £210; 
845-6 362, 358 


ஞாலம்‌ ரர, 29, 301 

ஞானக்கண்‌ 161, 271, 273, 275. 6, 
281, 291, 909, 305, 366 

ஞானக்கண்ணுடை யவர்‌ 268 

ஞானக்கிரியை 119 

ஞானகுரு 239 

ஞானச்‌ செய்தி 314 

ஞானசத்தி 2, 147 

ஞானசொரூபம்‌ 274, 281-8, 286, 
291, 298, 295-6, 381-3 

ஞானத்தழல்‌ 320 

ஞானத்தோர்‌ அவத்தையுறல்‌ 143 

ஞானதிருட்டி 268, 271, 345 

ஞானதிரோதசம்‌ 128- 30, 133 

ஞானதிக்கை 255 

ஞானகாட்டம்‌ 278 

ஞானநிலை 802 

ஞானரீர்‌ 355, 357 

ஞானனுல்‌ 1i, 390 

ஞானப்பயன்‌ 241 

ஞானப்ப.பிற9 63 

ஞானபாதப்பொருள்‌ 0, 880 

ஞானபாதம்‌ 1, ஏ, 1, 284 

ஞானபூசை 295 

ஞானம்‌ 1, i; 80, 108, 110-1, 
166, 179, 188, 207, 218, 222 
225-6, 228, 231-6, 238. 9. 
241- க 252, 270, 278, 275, 
280, 292. 5, 305- 6, 312, 816, 
325, 341, 349, 359, 361 374, 
981- 23 

ஞானவடிவு 247 

ஞானவனல்‌ 295 , 


416 சிவஞான போததச்‌ சிற்றுரை 


ஞானவாழ்வு 367 தட்திரத்தலைவர்‌ 120 
ஞானவான்கள்‌ 819, 324 தர்து 22 
ஞானவீரர்‌ 322-3 தந்தை 8, 71 
ஞானவுரை 242 ட தபனன்‌ 156 
ஞானவுபதேூ 267 தபோதனர்‌ 322, 874 
ஞானாரெரியன்‌ 242 தபோபலம்‌ 289 
ஞானாபாவம்‌ 180, 132 தம்பனம்‌ 322 
ஞானாயிர்தம்‌ 22, 120, 141 தம்பனை 822-3 
ஞாணி 819-21, 323, 861 தம்முதல்‌ 220, 229, 254-5, 271 
ஞானேந்திரியம்‌ 95, 109, 137 : தமது முதல்‌ 241, 243, 246,257-9, 
ஞோயப்பொருள்‌ 191 272 
ஜேயம்‌ 179, 180, 192-8, 278, தமி 144, 146, 148, 1638, 182, 
291, 298, 295, 306-7, 812 184-334 
952 தமிழ்ச்சவஞானபோதம்‌ vi 
தகை 255-6 தமிழ்ச்சொல்‌ 18 219 
தசும்பு 321 தமிழ்‌தூல்‌ 24, 177, 890 
தடத்த லக்கணம்‌ 111, 40, 114, 128, தமிழ்ப்பெயர்‌ 1] 
105 தமிழ்‌ வழங்கும்‌ நிலம்‌ vii 
தடை 812 தமிழுலகம்‌ 1 
தண்கடல்‌ 221-4 தமோகுணம்‌ 182 
தீண்டத்தொழில்‌ 54 தமோகுண விருத்தி 385 
தண்டன்‌ 356 தமையுடைய தன்னுணர்வார்‌ 8 
தண்டு 299 தயிர்‌ 243, 370-2 
தண்டுலம்‌ 59 தர்ப்பணம்‌ 86. 68 
தண்ணிழல்‌ 271, 272, 274-5, 282 தரம்‌ 268 
291 தரிசித்தல்‌ 225, 839 
தண்ணீர்‌ 350 | தரித்தவர்‌ 924, 590 
தத்துவ சுத்தி 194 | தருக்கம்‌ 22 
சொருபம்‌ 143 | தருக்சமுறை 114 
சொரூபி 120 தமருசொல்‌ 240 
ஞானம்‌ 230-7, 239, 241-2, தருதல்‌ 816 
245, 254 தருபவன்‌ 10 
— ஞானி 320 ஸி தருமம்‌ 79 
_— நூல்‌ 218 தருமதருமி 75-6 
பிரபஞ்சம்‌ 206 : தருமி 79 


தத்துவம்‌ 5, 14, 110, 137, 148, | தருவான்‌ 815, 342 
152, 166, 180, 245, 278, ' தரை 258, 270 


284-5, 298-301, 362 ' தலை 146, 288 
தத்துவம9 177, 192, 276 தலைக்குறை 268, 359 
தத்துவம்‌ மூவகைப்படுதல்‌ 61 தலைப்படுதல்‌ 191, 343, 361 
தத்துவ வன்ன ரூபம்‌ 186 _ தலைமை jy-vஏ 
தத்துவாதிதன்‌ 371 தலைமைப்பாடு ஏ 
ததி 371 | தலைமைபற்றிக்‌ கூறல்‌ 278 


௪ 192 | தலைமையோன்‌ i, ஏ 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 


தலையாயவர்‌ 817 
தலைவர்‌ 816-7 
சீலைவன்‌ 8, 278, 904 
தலைவி 30% 
தவத்தோர்‌ ஏ 
தவப்பயன்‌ 235 
தவம்‌ 226-8, 230-9, 241-2, 246, 
251, 255, 295 
தவரு?திர்ச்ச 239 
தவர்‌ ii, ர, 822, 373-4 
தவலோகம்‌ 234-6, 246 
தவிடு 50 
தழும்பு 364 
தழுவப்படும்‌ பொருள்‌ 815 
தழைத்தல்‌ 817 
தற்ழெமை 89-91 
தற்சொரூபம்‌ 252, 261, 281 
தற்பதப்பொருள்‌ 295 
தற்பதம்‌ 290 
தற்பயன்‌ 56 
தற்பரம்‌ 1, 86, 88, 283-5 
தற்பரன்‌ 166 
தந்பாவனனை 874 
தற்பொருட்ட 286 
தற்போதம்‌ 308, 362 
தறுகணாளர்‌ 120 
தன்மாத்திரை 68, 95, 189 
தன்மை 209, 240, 245-7, 816, 
ட. பய 
தன்மையோர்‌ 811 
தன்வயத்தன்‌ 161 
தன்வினை 308 
தன்வேதனைக்காட்டு 122 
தன்னியல்பு 194-5, 128, 202, 210, 
250, 257, 280 
தன்னுண்மை 148, 214, 249, 257 
தன்னுணர்ட்தார்‌ 314 
தன்னைப்‌ பற்றுத லென்னும்‌ குற்றம்‌ 
186, 188, 339 
தனஞ்சயன்‌ 120 
தனித்தனி யியைதல்‌ 306 
தீனிமுதல்வன்‌ 288-1. 
த தபாருள்‌ 184-b 
தணியன்‌ 890 
23 


| 
| 
| 
| 
| 
| 


பய்‌ 


தனு 82, 110, 120, 180, 198, 
205, 313-4, £349 

தனுகரணம்‌ 60 

தாஅயத 181 

தாக்காமை 918 


. தாக்குதல்‌ 919, 381 


தாடலை 2 

சாணு 2, 229 

தாத்‌அவிீகம்‌ 189, 276 

தாதான்மிய சத்தி 60, 80 

தாதான்யிய சம்பர்தம்‌ 75 

தாதான்யியம்‌ 76, 80, 161 

தாதான்மிய ரூபம்‌ 80 

தாது 876 

தாபம்‌ 288 

தாமதகுணம்‌ 170 

தாமதம்‌ 285 

தாமரை 85, 161, 269, 304, 344-5 

தாமரைப்பூ 59, 299, 346 

தாமரையிலை 1468 

தாய்‌ 71, 258-9, 260 

தார்க்திகர்‌ 225 

தாரகம்‌ 25, 78, 200, 259, 280 
297, 303, 314, 322, 330 

தாரணி 890 

தாவரவடிவு 878, 875 

தாழ்வடம்‌ 869 

தாள்‌ 38, 146, 179, 
233, 236, 801. 355 

தாற்பரியங்‌ கூறல்‌ 45 

தாற்பரியம்‌ 85, 89, 92, 96, 100, 
104-5, 376-7 

தான்றானாச்‌ செய்தல்‌ 96 


180, 200, 


தானாகக்‌ கோடல்‌ 947 


தாணியாகுபெயச்‌ 228 

திங்கள்‌ 123, 348 

திங்களொளி 809 

தஇிண்படை 155 

திண்வலை 819 

௫96, 8-9, 12, 138-4, 16, 20, 
22- 434, 208 

இழிச்சடவுள்‌ 24 

இதி கருத்தா 18, 28 

இதிப்பொருள்‌ 18 


418 


இப்பிய கமலம்‌ 301 
இிப்பியன்‌ 166 

தியிரம்‌ 262-3 
தியானத்தானம்‌ 295 
தியானம்‌ 289-90 
தியானித்தல்‌ 292, 295 
தியானிப்பது 71 
தியேன்‌ 274 

திரவியம்‌ 188 

திரிதல்‌ விகாரம்‌ 187 


இரிய 20, 208; 224, 281-2, 808, 


இிரிவுகாட்டு 304, 809 

திரு 81 

திருக்கோயில்‌ 856, 874, 380 

திருட்டாந்தம்‌ 390 

இருட்டாக்தாபாசம்‌ 270 

இருட்டி 340, 347, 350 

தருத்தார்‌ 214 

இருகீறு 871 

இருமோக்கம்‌ 887 

திருப்பாட்டு 54 

இருமர்‌திரம்‌ 11, ஏ 

திருமால்‌ 156 

இிருமுலை 252 

இருமூலகாயனார்‌ 59, 187 

திருமேனி 244, 252, 295, 356, 
971, 974, 380- 1 997 

இருவஞ்செழுத்‌.த 302 

இருவடி 228, 257-8, 260, 262, 
272, 9805, "308, 822, 329, 880, 
389, 943. 854 

திருவடி ஞானம்‌ 270, 279, 276-7 

திருவடி த்தாமரை 2 

திருவடிவம்‌ 971 

திருவதிகை 198 


இருவருள்‌ நர, 145,162, 166, 205, 
287, 262 267, 269, 273, 308, 


825, 330, 345 
இரு௨ள்ளுவனார்‌ 1, 11, 178. 238 


இருவாக்கு 811, 319, 3982, 341, 


965, 369 
இிருவாவட அறை 1 
திருவுரு 874 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


|. இருவுருத்திரம்‌ 870 


திருவுள்ளம்‌ 220, 897, 390. 

திருவெண்ணெய்‌ ஈல்லூர்‌ 117 

இருவேடம்‌ 356, 958, 369-71, 
875 

இருவைந்தெழுக்து 273, 291, 298, 
298-9 


திரை 241. 

திரோதகம்‌ 226, 294 

திரோதாயி 854 

தரோதான சத்தி 60, 145, 147 

திரோதானம்‌ 147 

திசோபவித்தல்‌ 269, 357 

திவ்விய சாதி 851 

தினகரபட்டர்‌ 237 

'இனைச்துணை 309, 319 

தீ 82, 205, 289, 234, 248, 800, 
216, 519-20 

திக்கை 205, 283-4, 248, 316, 
819-20, 387 

தீபம்‌ 110, 166 

£ீபிதம்‌ 1 

தியின்சத்தி 80 

தீயேன்‌ 274 

தீர்திறன்‌ 80% 

தீவிரதரம்‌ 244, 252, 840 

தீவிரம்‌ 244, 349 

தீவினை 288, 240 

துக்கம்‌ 285 

NN 

அடைத்தல்‌ 802 

அணிதல்‌ 123 

அணிபு ஈர்‌, 13 

அணிபொருட்‌ பக்கம்‌ 223, 259 

துணிவு 201, 285 

துணை 258 ' 

துணைக்காரணம்‌ 14, 38, 40, 52-8, 
56, 88, 144, 31 1 

த 226 

அமிதல்‌ 11, 114 

துய்த்தல்‌ 886 

துய்யாமை 216,' 218, 2220 

துயராக்கை 819 

அயில்‌ 212 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநீரல்‌ 419 


அாத்தல்‌ 847-9 

அரியத்‌. தானம்‌ 188 

அரியகீலை 828 : 

அரியம்‌ 98, 103, 118, 184, 186, 
262 < 

அவ்வீறுதொகுதல்‌ 280 

அவம்பதப்பொருள்‌ 295 ' 

அவிதம்‌ 42 

அறக்கநிரயங்கள்‌ 70 

அறக்கம்‌ 67, 70-1 

அறக்கவின்பம்‌ 239 

அறக்கவுலகு 67 

அறவு 63 

அன்பம்‌ 117, 58 

அனைத்தேர்‌ 271-2, 275 

தூதர்‌ 120 ஏ 
தூது 193 

அய்தன்மை 190 

தூய்மை 29 

அலகன்மம்‌ 62 

அலகாரணம்‌ 69 

அலகுக்குமமுறை 189 

தாலதேகம்‌ 171 

தூலபூ தம்‌ 68 

அலம்‌ 69, 170-1, 206 

தாலவறிவ 80, 808 

அலவுடம்பு 82, 66, 68-9, 73, 97, 
111 


தூலவுடல்‌ 172 

தூலவொளி 808 
தூலாருர்ததி நியாயம்‌ 142, 196 
தெய்வ குரு 244, 252 
தெய்வம்‌ 62, 342, 96% 
தெரிசனம்‌ 108 

தெரித்து மொழிதல்‌ 188 
தெளிதல்‌ vi 
தெளிர்தறிதல்‌ 279 
தெளியச்‌ காண்டல்‌ 272 
கெளிவுகாட்‌ 309 
தெளிவு 341 
கெளிவுடையார்‌ 808 
தென்பாண்டி 252 
தென்னம்பொருப்பன்‌ 389 


‘ 


தேகம்‌ 248, 260, 318, 329, 378, 
884 

தேகாரந்தம்‌ 260, 269, 320, 354, 
382 

தேகான்மவாதம்‌ 82, 84, 89 

தேசம்‌ 259 

தேசிகர்‌ 811, 388 

தேம்புனல்‌ 260 

தேர்‌ 81-2, 271-2, 274-5 

தேர்ச்யெறிவு 277, 280 

தேர்க்தறிதல்‌ 279 

தேவகுரு 887 

தேவதத்தன்‌ 120 

தேவவடிவு 247 

தேவன்‌ 288 

தேவனதுடைமை 2517 

தேற்றேகாரம்‌ 216, 240, 306, 346, 
959, 385 

தைசதம்‌ 118 4 

தைவம்‌ ந 7, 286-8, 878-80, 
383-5 

தொஃறீ 297 

தொகுத்துச்சுட்டல்‌ 118 

தொகுதி 8, 24-5 

தொசைச்சொல்‌ 210-1 

தொகைப்பொருள்‌ 86, 79 

தொகையுவமம்‌ 79, 261 

தொடக்கு 822, 324 

தொடக்குண்ணாமை 87 

தொடர்தல்‌ 882 

தொடுவுழி 268 

தொண்டர்‌ 999, 909, 382 

தொண்டு 289 

தொம்பதம்‌ 290 

தொல்லுயிர்‌ 226 

தொழில்‌ ஏ 

தொழிற்பதெல்‌ 314 

தொழிற்பெயர்‌ 25, 100, 169, 190, 
228, 325, 348 

தொழுக 380- 4, 886 

தொழுதல்‌ 845 

தொழும்பு 88, 85, 78 

தோத்திரங்கள்‌ 390 

தோல்‌ ரii, 72, 278 


420 சிவஞான போததச்‌ சிற்றுரை 


தோலுரிவு 71 

தோள்‌ 245 

தோந்றக்கேடுகள்‌ 36, 65 

தோற்றம்‌ 8, 18, 15-7, 98, 64-5, 
214, 223, 362 

தோற்றுதல்‌ 9 

தோற்றுவாய்‌ 88, 1638, 257, 269, 
928 


தோற்றுவான்‌ 10 
நகரம்‌ மூவகைப்பொருளுணர்த்தல்‌42 
ஈகரி 5% 

கத்தல்‌ 349-50, 354 
கஞ்சு 808 

தட்டார்‌ 304, 308 
ஈட்பு 304, 368-1 
நடுக்கண்டம்‌ 300 
ஈடுவுகிலைமை 817-8 
கடை 120 

கண்ணனல்‌ 3823 
ஈண்பகல்‌ 174 

சக்தி 1i, iv, vii, 156, 390 
ஈம்திபெருமான்‌ 2 
ஈம்பியாரூரர்‌ 374 
ஈமச்சிவாயதேவன்‌ 1 
கயம்‌ 8, 223 
நயனங்கள்‌ 987 ்‌ 
கரம்பு 44, 276-8, 376 
கரை 241 

ஈல்லாய்‌ 250-1 

கல்லார்‌ 1, 2 
ஈல்லொழுக்கம்‌ 238 
ஈல்வினை 170, 288 
இல்வினைப்பயன்‌ 70 
ஈவக்கோள்சள்‌ 296 
ஈவமணி 229 
ஈள்ளனல்‌ 828 

ள்ளார்‌ 308 

கத்றவம்‌ 322 

கற்றவர்‌ 822 

ஈறுமலர்‌ 214 
நன்கலன்‌ 269 
கன்ஞானம்‌ 249 
நன்மக்கள்‌ 269 


சன்முத்தி 309 


கன்றி 885 

ஈன்னுதல்‌ 187 

நன்னெறி 282, 234, 246 366 

ஈனவு 66-7, 96, 100 

ஈனவுடம்பு 72 

ஈனவுணர்வு 28-9 

நனி 11, v 

நாகணையான்‌ 219-20 

காகம்‌ 219 

நாகார்ச்சுனர்‌ 182 

நாகு 219 

சாசம்‌ 11, 14, 21, 29, 65 

நாசோற்பத்தி 61 

காடல்‌ 291 ச 

காடி 276-8, 295, 376 

காண்மீன்‌ 159 

காதம்‌ 124, 126, 1771 200, 278, 
270, 298, 300 

காத்தமும்‌ பேறல்‌ 804 

காத்திசம்‌ 904 

காதன்‌ 280 

ர்‌ 187-8. 801 

காமயன்‌ 166 

காயகன்‌ 809 

நாராயணன்‌ 92 

நால்வகை மானசச்காட்ச 124 

நால்வகை வாக்கு 61, 126 

நாலந்தக்க. ரணம்‌ 916 

காழி 951 

காழிகை 128 

நாள்‌ 123 

காளம்‌ 298-301, 383 

நாற்பத்தொன்பது பெயர்‌ ]11 

காற்பாதம்‌ i 

காற்றம்‌ 214, 320, 887 

வீத விரித்தல்‌ 14 

நிகழ்வு 2 

நிச்சுவாசம்‌ 1 

நிட்டை vi, 286, 259, 295.6, 827, 
948, 356, 359, 361 

நித்த த்த முத்தர்‌ 212, 258 

நித்தப்பொருள்‌ 386 

நித்தம்‌ 12, 188 

நித்தன்‌ 103, 166, 209, 218, 257 


ச்‌ 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரநிரல்‌ 421 


நித்தியம்‌ 234 

நித்தியாநித்தியவுணர்வு ஏ] 

நித்தியானந்தன்‌ 288-5 

நிமலன்‌ 180 

நியித்தகாரணம்‌ 117, 22-8, 27, 82 

நிமித்தகாரணன்‌ 9, 17, 18, 25, 
26, 38, 88 

நிமித்தம்‌ i, 228, 235 

நியதி 117, 140, 817 

நியமம்‌ 22, 68 

நியமனம்‌ 285 

நியாயதநூல்‌ 168, 270 

நியாயம்‌ 104-5, 109 

நிர்க்குணன்‌ 283, 285 

நிரதிசய குணங்கள்‌ 385 

நிரதிசயவின்பம்‌ 185 

கிரயம்‌ 67 8, 71 

கிராதாரம்‌ 29, 247 

நிராலம்பம்‌ 281-2 

நிருவசனப்பொருள்‌ 178 

நிருவிகற்பக்காட்‌8 ர, 272 

நிருவிகற்பம்‌ ஏ, 124 

நிருவிகாரம்‌ 80 

கிருவிகாரி 160-1 

நிருவிசேடம்‌ 192 

நிரூபித்தல்‌ 206-7 

நிலம்‌" 26, 56, 71, 285, 278, 298, 
800, 360 4 

நிலமுதலிய காரியம்‌ 87 

நிலன்‌ 259 

“ நிலை 8 

நிலைக்களம்‌ 111, 12, 19, 21, 57, 
71, 101 

நிலையுதல்‌ 221 

நிவந்தங்கள்‌ 370 

நிவீர்த்திகலாரூபம்‌ 800 

நிவிர்த்‌ திகலை 6 

நிழத்தல்‌ 215 : 

நிழல்‌ 1, 2, 205, 250-1, 273 

நிற்குமுறை 292 

நிற்கை 919 

நிற்றல்‌ 33, 912 

நிறம்‌ 19, 254-6, 282 

நின்மலம்‌ 285 


நின்மலன்‌ 289, 5 
நின்மலனாயிட்டு 43 
நின்றதிருத்‌ தாண்டகம்‌ 910 
நின்றியைர்தறிதல்‌ 266 
நினைதல்‌ 882, 844 
நீக்சப்பொருள்‌ 40, 123 
நீக்கம்‌ 88, 271 

நீக்குதல்‌ 840 

நீங்காமை 800 

நீண்மரம்‌ 09 


்‌ நீணுலகு 828 


நீத்தல்‌ 271, 309 

மீர்‌ 207, 804 

மீர்கிழல்‌ 250-1, 258 
நீர்ப்பாச 266-7, 269 
நீரிலெழுத்து 172-க்‌, 207 
நீழல்‌ 322 

நுகர்ச்சி 821 

அகர்தல்‌ 813-4, 332 
அண்ணுணர்வு 20 
அண்மை 116 


. நுணுக்கம்‌ 215 


அணுகுதல்‌ 215 
அதலியபொருள்‌ vii 

நூல்கள்‌ 214, 239, 250, 386-7 
தூல்செய் தான்‌ 11 


- நூற்பெயர்‌ vii 


தூற்றுணிபு 841 
அன்மாபு 890 
நெடுந்தெரு 274 

நெய்‌ 248-4, 295, 371-2 
நெருப்பு 822 

நெல்‌ 22, 58-9, 71 
செதியின்‌ வழீஇயினார்‌ 54 


'நேசத்தார்‌ 844, 346, 371-2 


கேசம்‌ 272, 844-7 

நேயம்‌ 855, 357-8 

கேர்‌ 844, 388 

நையாயிகர்‌ 74, 167-8, 170-1, 179, 
185, 198. 242 

நொடி த்தல்‌ 80 

நொடி த்தன்று 96 

ரொடித்தான்‌ மலை 80 

நேோச்கம்‌ 296 


422 சிவஞான போதச்‌ சிற்றுரை 


சகோக்‌இற்றை கோக்குதல்‌ 292-3 

கோக்கு 294 

கோக்குதல்‌ 38, 386-8 

கோய்‌ 242 

நோன்றல்‌ 857 

கொன்றான்‌ 855, 357-8 

பஃறுளைக்கடம்‌ 212 

பக்கம்‌ 123, 269, 293, 323 

பக்‌்கிசைத்தல்‌ 879 

பக்குவப்படுதல்‌ 840, 845 

பக்குவம்‌ 845 

பக்குவமாயினார்‌ 348 

பசல்‌ 844, 345-6 

பகற்காலம்‌ 35% 

பக்தி 228 

பகற்காலம்‌ 35% 

பூறியாக பூசை 390 

பகுத்தறிதல்‌ 331 

பகுத்‌ துக்‌ காண்டல்‌ 398 

பகுத்‌ தணர்தல்‌ 306 

பகுதி 219 

பகுதிப்பொருள்‌ விகுதி 48, 48, 208, 
219, 380 

பகுப்பு £369 

பகுபதம்‌ 257 

பகை 286, 317, 80% 

பகைப்பொருள்‌ 80 

பங்கம்‌ 27 

பங்கயம்‌ 27, 295, 297 

பச்சைப்புழு 305 

பசாசம்‌ 57, 144, 148, 156, 206 

பச 218 

பிகோய்‌ 217, 219 

பரிப்பான்‌ 2387-8, 241 

பசு 45, 166, 194, 212-3, 230, 
248, 262, 263 

பசுக்குழாங்கள்‌ 364 

பசுகரணம்‌ 199, 205, 260-2, 265 

பசுஞானம்‌ 164 166, 169, 176- {1 
185, 189, £206, 2212 2, 225; 
264-6, 273, 275-7 

ம்‌ 133, 161, 188, 218, 
265-6, 276, 328, 387 

பசுகீகாரம்‌ 188 


கை ககக 


பசுபாசங்கள்‌ 78-9, 208, 265, 297, 

214, 851 

பசு வடிமை 78 

பசுவறிவு 278, 275 

பசுவிலக்கணம்‌ 163 

பசுவுண்மை 88 

பஞ்சக லேசம்‌ 182 

பஞ்ச கஞ்சுகம்‌ 122 

பஞ்சகலை 6, 61, 68, 126, 800 

பஞ்ச இருத்தியம்‌ 147, 287, 338 

பஞ்சவன்னம்‌ 259 

பஞ்ச விடயம்‌ 888 

பஞ்சாக்கரம்‌ 2738, 291, 298-5 
298, 812, 888 

பஞ்சாக்ணிவிச்தை 10 

பஞ்சாவத்திதன்‌ 184, 186 

பட்சபாதி 845 

பட்டணம்‌ ௦& 

பட்டாம்கு 119 

பட்டாசாரியர்‌ 182, 287 

படர்க்கை 240, 246-7, 816, 358 

படலம்‌ 133, 208 

படி 134 

படிக சொருபம்‌ 282 

படிகம்‌ 86, 107, 219, 254.0, 269, 
290 

படிமுறை 281- 2 

படிவழி 248, 250 

படுசொல்‌ 388 

படை 185 

படைத்தல்‌ 807 245 

படைப்புக்கடவள்‌ 24-5 

படைப்புக்காலம்‌ 21, 66-7 


, படைப்புமுதலியதொழில்‌ 28 
ன்‌ 47 


பண 

பண்டு 288 

பண்டைச்‌ ற்றுணர்வு 298, 800 
பண்டை மறை 9 

பண்ணமர்தல்‌ 323 

பண்ணுதல்‌ 322-8 

பண்படியிற்‌ பிறந்த வினைப்பெயர்‌ 2 
பண்பு 2 

பண்புபுலன்கள்‌ 10 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரநிரல்‌ 423 


பணி 271, 807 

பத்தர்‌ 865-8, 370-1 

பத்தி 317, 929, 3949-5, 8656, 
863-4 

பதப்பொருள்‌ 8 

பதம்‌ 228, 286, 245, 288 

பதமுத்தி 941 

பதவுரை 12 

பதி 45, 89, 188, 194, 248, 262, 
204, 271-2, 274-5, 291-2, 
355, 871-3 

பதிகம்‌ 869 

பதிஞானம்‌ 169, 206-7, 223, 273, 
276, 281-2, 988 

பதிப்பொருள்‌ 111, 163, 176, 264 

பதிபசுபாசம்‌ 822 

பதியிலக்கணம்‌ 50, 163 

பதியுண்மை 86, 83 

பதுமம்‌ 155 

பர்தம்‌ 288, 250, 322 

பயப்பாடு 210 

பயன்‌ vi; vii, 9, 55, 196, 198, 227 

பயணியல்‌ 6, 886 

பயனியல்பு 302 

பயனிலை 8, 121, 303 

பயிற்‌ 270, 293, 295, 320 

ப.ரகாயம்‌ 71-2 

பரசிவம்‌ 5 

பரஞானம்‌ 147 

பரணர்‌ 49, 268 

பரதர்திரம்‌ 82 

பரப்பிரமம்‌ 179-82 

பரபோகம்‌ 840-] 

பரம்‌ 185, 284, 349, 364, 365 

பரம்பரம்‌ 187 

பரம்பரன்‌ 186, 278 

பரம்பரை 1, 121-2, 126, 390 

பரம்பொருள்‌ 18, 34-5, 187, 214, 
227,242, 818, 237, 871, 874 

பரமசிவன்‌ 17, 28, 74-6, 80, 329 

பரமம்‌ 828 

பரமன்‌ 126-7 

பரமார்த்தம்‌ 180 

பரமான்மா 11] 


பரமுத்தி 195, 241, 886, 343-4, 
941, 852 


3 

பரமேசுரன்‌ 305.6, 227, 368-70, 

390 
பரமே பார்த்திருத்தல்‌ 56 
பரவாசேவரி 81 
பரவுடம்பு 111 
பரன்‌ 1817. 865-7 
பராசத்தி 147 
பராபரை 147 
பரறிக்‌கிரகசத்தி 60 
பரிகரித்தல்‌ 862 
பரிசம்‌ 387-8 
பரிசனங்கள்‌ 119-20 
பரிசு, 256, 296 
பரிணயித்தல்‌ 27, 119 
பரிணாமம்‌ 4-5 
பரினாமவாதி 27, 58, 201 


. பரிதியல்கடவுள்‌ 111 


பரிபக்குவம்‌ 297 
பரிபாகமாதல்‌ 21 
பரிமா 822, 389 
பரிமேத வேள்வி 240 


பரிமேலழகர்‌ 20, 195, 181, 241, 


270 
பரியாயப்பெயர்‌ 89, 62 
பருவம்‌ 242, 347 
பரை 80 
பல்பொருட்‌ 
கோடல்‌ 147 
பல்லோர்‌ படர்க்கைவினை முற்று 184 
பலசமயத்சார்‌ 111 
பலம்‌ 147, 384 
பலர்புகழ்‌ ஞாயிறு ர, 111 
பலகை யவத்தை 185 
பலவாறு 98, 96 
பலாலம்‌ 264 
பவபூதி 287 
பவம்‌ ]], ஏ;284-5, 246.17, 249, 
386-8 


கேச்பின்‌ நல்லது 


பவணி 185 

பழம்‌ 47 

பழமொழி 317 

பளிங்கு 264, 282 
| 


424 சிவஞான போதச்‌ சிற்றுரை 


பற்றறுத்தல்‌ 234, 847 

பற்று 285-6, 246, 302, 325, 381 

பற்றுக்கோடு 87, 62, 68 

பறவாக்‌ குளவி 974 

பன்னிருகுத்திரம்‌ 2 

பன்னிருசொற்கள்‌ 2 

பன்னிறம்‌ 255-6 

பரக தச்தைவு 290 

பாகம்‌ வருவித்தல்‌ 60 

பாகர்‌ 822 

பாசனூல்‌ 892 

பாசக்கட்ட 872 

பாசக்கூட்டம்‌ 50, 273 

பாசஞானம்‌ 16%, 169, 176-7, 185 
206, 221-2, 224-5, 260, 262 
264-6, 278, 275-7 345 

பாசத்தாலங்கள்‌ 845 

பாசத்தார்‌ 844.5, 864, 371-3 

பாசத்தொகுதி 258 

பாசநீக்கம்‌ 271-2, 290, 827-8, 359 

பாசபெம் திகள்‌ 915 

பாசப்பழக்கம்‌ 216 


பாசம்‌ 45, 59, 166, 194, 207, 


3 
> 


212, 218, 2238-4, 230, 248, . 


262, 264, 271, 263-5, 279, 
282, 307, 324-5, 344-5, 347, 
365, 383 

பாசமுடைமை 118 

பாசவறிவு 91, 2738, 275 

பாசவிடுதி 302 

பாசவிலக்கணம்‌ 168 : 

பாசவீடு 302 

பாசவுணர்வு 107 

பாசனம்‌ 819 

பாசக்ஷயம்‌ 302, 328-9 

பாசி 268-9 

பாசுபதர்‌ 132 

பாஞ்சராத்திரர்‌ 4, 18, 23, 27, 87, 
51, 188 

பாடம்‌ 7 

பாடாணவாதசைவர்‌ 5, 132, 186, 
212, 350 

பாடிகாவல்‌ 54 

ப்ற்றி 252 


பாணி 120 


. பாத்திரம்‌ 321 


பாதகம்‌ 384-5 

பாதஞ்சலர்‌ 133, 186, 193 
பாதம்‌ 1, vi, 5, 120, 259, 26C-2 
பாம்பு 72 


்‌ பாயாவேங்கை 274 


பாயிரம்‌ 111 

பாயு 120 

பாச்‌ 54, 286 

பார்ப்பனச்சாதி 70-1 

பார்ப்பான்‌ 88 

பார்வை 845 

பாரமார்த்தம்‌ 179-80 

பாரமேச்சுரம்‌ 1 

பாரிசேடம்‌ 58, 176, 198, 209 

பால்‌ 243-4, 281, 304 380 

பால்பகாவஃறிணைப்பெயர்‌ 367 

பால்வழு 152, 198, 229 

பாலினெய்‌ 970-1 

பாலைநிலம்‌ 207 

பாலைப்பண்‌ 48 

பாவகம்‌ 195-7, 198, 289, 295 

பாவகன்‌ 289, 295 

பாவம்‌ 8, 185, 2382, 260-1 

பாவனா ?தம்‌ 185-7" 

பாவனை 186-8, 198, 290, 298, 
804, 874 

பாவித்தல்‌ 268 

பாவிப்பது 185 

பாழ்‌ 86, 185, 187, 298 

பானு 296 

பிண்டம்‌ ஏ, 7, 299 

பிணசரீரம்‌ 90 

பிணி 217, 278 

பித்து 119, 365-6 

பிரகாசட்பொருள்‌ 178 

பிரகாசம்‌ 117, 119, 169-70, 178-9, 
182, 201, 262, 285, 35, 369. 
371, 373 

பிரகாித்தல்‌ 291-2, 305 

பிரருதி 95, 99-102 

பிரணவம்‌ 124-6 

பிரதிட்டாகலாரூபம்‌300 


> 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 425 


பிரதிட்டை 0-7, 68, 245, 299 

பிரபஞ்ச இருத்தியம்‌ 383 

பிரபஞ்சத்‌ தொகுதி 8 

பிரபஞ்சம்‌ 11-2, 14, 16-9, 15, 27, 
29, 381-2, 388-7, 61, 154, 
168, 168-71, 173, 198, 200-1, 
204, 206, 218, 229, 281-8, 
286, 288, 295, 334 

பிரபஞ்சவிடயம்‌ 852 

பிரமக்கொலை 240 

பிரமஞானம்‌ 179 

பிரமப்பொருள்‌ 47, 103-5, 182 

பிரமம்‌ 27, 42, 45, 47, 64, 104, 
166, 179 

பிரமன்‌ 156 

பிரமா 82, 251 

பிரமாணம்‌ 8,6,18, 18-9, 21,831,394, 

்‌ 86, 42, 55, 64, 75, 80, 88, 98, 
112, 128; 149, 171, 178, 180, 
182, 194, 197, 224-5, 275, 
284 309-10 3 

தப்‌ 182 \ 

பிரமாதர 224 

பிரமாபுரம்‌ 284 


பிரமிதி 224 

பிரமேயம்‌ 180, 224 

பிரயோசனம்‌ ii, 267 

பிரவாகானாதி 61 

பிரவிருத்தி 285 

பிரவேடத்தல்‌ 313.4 

பிரளயகேவலம்‌ 194 

பிரளயாகலர்‌ 188, 244-6, 248, 

251-2, 387 

பிராணவாயு 98-102, 188- 9 

. பிராணன்‌ 89, 98, 120, 189, 228, 
252, 387 

பிராணான்மவாதி 82, 84, 98 

பிராக்திஞானம்‌ 13 2 ்‌ 

_ பிரார்‌, தீதல்‌ 974 

வ்‌ கன்மம்‌ 261, 919, 904 

பிராரத்தம்‌ 62, 248, 814, 919. 20, 
9861-2 

பிராரத்தவீனை 818, 816-0,918-21 
999, 361-2, 366-7, 381 


24 


பிரான்‌ 57 

பிரிநிலை யேகாரம்‌ 82, 66, 348 

பிரிவு 250 

பிருதிவி 299, 861 

பிரேரகாவத்தை 140 

பிரேரித்தல்‌ 388, 840 

பிழை 883-5 

பிள்ளை 252 

பிள்ளைத்‌ தருமாமம்‌ 17 

பிறப்பிலி 166 

பிறர்கூறும்‌ பக்கம்‌ 11 

பிறவி 816, 319, 321, 360-1, 387, 

பிறவிக்குழி 366 

பிறவித்‌. துயர்‌ 278 

பிறவீனை 872 

பிறவினை முதல்வினை 8, 240 

பிறவீனைவாய்பாடு 9 

பிறழவிடாமை 821. 

பிராண்டு 78, 386 

பிறிதின்ழெமை 89-90 

பிறிதின்‌ இயைபு நீக்கல்‌ ய்‌ 39, 74 

பிறைபுல்குசடை 259 

பிறைமதி 847 

பிறையணிசெஞ்சடை 10 

பின்வருநிலை 887 

பின்னை 888-5 

புகழ்‌ 229, 288 

புகழ்வேண்டி 9 

புகழாள்‌ 957 

புசக்சை 239 

புசித்தல்‌ 813-4, 320 

புசப்பு 271 

புடைதூலாசிரியர்‌ 169, 215, 242, 
246, 298, 309, 320, 326, 332, 
386, 357 

புண்டரிசத்தாள்‌ 111 

புண்ணியகாதர்‌ 280 

புண்ணியபாவங்கள்‌ 98, 53, 55, 62, 
67, 119, 339 . 

பண்ணியம்‌ 291, 289, 360-1 

பண்ணியர்‌ 369 

புண்ணீர்‌ 278 

புணர்மொழிநிலை 185 

புணராமை 8-4 


426 


புணரி 166 

புத்தர்‌ &, 16, 92 97, 108, 182, 
287, 327 

புத்தி 80, 95, 117, 119, 121, 
123-5, 873 


புத்தத,த்‌ தவம்‌ 62, 65, 119, 148 
புத்திரப்பேறு 239 

புத்‌ இர்தியம்‌ 120 

புதிது 341 

புக்தி 122-2 

பும்ஸ்‌அவமலம்‌ 122. 

புரவி 822-8 

புராணங்கள்‌ 51 71, 260 
புமிகுழலாள்‌ 941 

புரிதல்‌ 88-9 

புரியட்டக தேகம்‌ 00, 95 
புரியட்டரூபம்‌ 69 

புருட தத்துவம்‌ 122, 188-9 
புருடன்‌ 72, 92, 95, 117, 128, 

125, 196. 41. 146, 148, 376- 7 

புருவாடு 294.5 

புருவமத்‌ தியம்‌ 295 

புரோகிதர்‌ 120 

புரோவாதம்‌ 875 

புசோந்தேம்‌ 1 

புலவர்‌ 6, 8 

புலன்‌ 102, 120, 146, 199, 205, 

228, 945 

புலனுணர்வு 269, 262-38, 265, 370 
புலி 178 : 

புவனம்‌ ஏ, 6-7, 23. 98, 205, 245 
புழு 86, 278, 292-8, 305 

புன்‌ 290 

புற்கலன்‌ 69- 

புத்பலாலம்‌ 204 

புறக்கருவி 104, 119, 189 278 
புறங்கூற்றுமொழி 5 
புறச்சமயத்தார்‌ 51 

புதச்சமயம்‌ 5, 212-38 

புறத்து விடயங்கள்‌ 87, 29 
பூறப்புறச்சமயம்‌ 22 

புறப்புறம்‌ 5 

பதப்பொருள்‌ 80, 91 
பறம்பு 295, 959 


சிவஞான போசச்‌ சிற்றுரை 


புறமொழி 4 
புறவம்தக்கரணம்‌ 117 
புதவிர்திரியம்‌ 1817 
புறன்‌ 8, 5 
புறனடை 185, 196-7, 261 
புன்கணீர்‌ 252 
புனருத்தி ட்‌ 250, 888, 336 
எக்கிக்‌ 36 
66. 70. i, 78, 165, 194 
புனிதன்‌ 166 
புனைதல்‌ 11, ஏ 
பூசனை 08 
பூசித்சல்‌ 895, 298 
பூசை 295, 800-1, 378 
பூசைத்‌ தானம்‌ 295 
பூட்டுவிற்‌ பொருள்கோள்‌ 88 
பூட்டை 205, 254 
பூதசாரவுடம்பு 617, 70 
பூதம்‌, 14, 95. 189, 
284-5 
பூதவுடம்பு 67 
பூதனாசரீரம்‌ 68 
பூதாதி 13-4 
பூமி 98, 459, 390 
பூசணநிலை 296 
பூரணம்‌ 858 
பூசணவறிவு 846, 350 
பூசணி 81 
பூரணி நால்வர்‌ 51 
பூருபைச்கம்‌ 91 
பூவலயம்‌ 240 
பெட்டி 9 
பெண்‌ 210 
பெண்ணைப்புனல்‌ 1], iv 
பெண்ணையாறு 11 
பெத்தகாலம்‌ 58, 87 
பெத்தநிலை 38, 205, 266, 303, 305 
பெத்தம்‌ 11, 955, 331, 334, 386, 
238-41, 344, 346 
பெத்தர்‌ 345 
பெத்தான்மாக்கள்‌ 305 
பெம்மான்‌ 155, 284 
பெயர்‌ 7, 272 


179, 218 


2 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 427 


பெயர்ச்‌ சொற்கள்‌ 38 

பெயராத்தன்மை 79 

பெயர்த்‌ அணர்தல்‌ 216-7 

பெயர்நிலைக்கெவி 181 

பெயரடி.யிற்பிறர்தவினைப்பெயர்‌ 325 

பெயரடியிற்பிறந்த வினையெதிர்மறை 
3385 


பெயரடை 88, 810, 372, 371 
. பெயசெச்சக்குறிப்பு 211 
பெயசெச்சத்தகரம்‌ 518 
பெயரெச்சம்‌ ஏ, 9, 19, 2, 79, 
121, 211, 240 
பெயரெச்சமறை 214 
பெயசெச்சமுடிவு 8, 25 
பெயரெச்சவினை 211, 362 
பெரியாரைப்பிழையாமை 171 
பெரியோர்‌ 204 1 
பெருங்கருணை 829 
பெருங்காயம்‌ 819-20 
பெருங்காற்று 852 
பெருஞ்செல்வம்‌ 230 
பெருந்தகைமை 228, 366 
பெருந்தன்மை 278 
பெருநூல்‌ 51 ்‌ 
பெருநெறி 284 
பெரும்பயன்‌ 241 
பெரும்பெயர்‌ 17 
பெரும்பெயர்க்கடவுள்‌ 11, 111 ஏ 
பெரும்போகம்‌ 841 
பெருமான்‌ 219-20 
பெருமை 204, 286 
பெருமையன்‌ 192 
“பெருவாழ்வு 802 
பெற்றம்‌ 210 
வட்‌ 18-5, 381, 987, 989, 352, 


ப 21-8, 207-8 

பெற்று 219-20 

பெறுவான்‌ 258 

பேணுதல்‌ 942 
பதப்பொருள்‌ 982 
பதம்‌ 48, 51, 179, 219, 265-6, 
274, 979 

ரகக கனக்‌ 212, 258 


பேதாபேதம்‌ 51, 379 
பேதாய்‌ 18-4, 208 
பேது 219-20 
பேதை 207 
பேய்‌ 804 
பேய்த்தேர்‌ 172-4, 207, 273 
பேரருள்‌ 385 
பேரறிவு 229 
பேரறிவுடையன்‌ 104 
பேரன்பு 984 
பேராசிரியர்‌ 12 
பேரானந்தம்‌ 891 
பேரிட்டழைத்தல்‌ 44 
பேரின்பம்‌ 155, 340, 342 
பேறு 258 
பைக்கூழ்‌ 71 
பைமறியாட்பார்த்தல்‌ 376 
பொகுட்டு 299, 300 
கிமார்‌ 869 
பொது 6, 248, 886 
பொதுச்சொல்‌ 111 
பொதுப்படக்கூறுதல்‌ 4 
பொதுப்பொருள்‌ 188 
பொதுமை 80, 206, 879 
பொ.தமையிணிற்றல்‌ 80 
பொதுவகை 87, 122, 276, 951 
பொதுவது 878-9 
பொதுவியல்பு 111, ஏ, ஏர்‌, 1 1, 40, 19, 
114, 128, 165-7, 196, 202, 
256-7, 285, 287, 289 
பொதுவிலக்கணம்‌ 234 
பொதுவினை 94 
பொய்‌ 11, 202, 207, 222, 361 
பொய்ச்சமயம்‌ 19 ' 
பொய்ச்நிறம்‌ 260 :, 
பொய்ப்புலன்‌ 255-6, 258 
பொய்ம்மை 172, 377 
பொய்யின்பம்‌ 24.0 
பொருட்கோள்‌ 88 
பொருட்டன்மை 89, 261 
பொருட்புறம்‌ 280 
பொருண்மை 43,374 
பொருணலம்‌ 280 
பொருத்தம்‌ 941, 369 


428 


பொருப்பன்‌ 389 

பொருள்‌ ஏ; 280, 303, 358 

பொருள்வினைகள்‌ 10, 323, 380 

பொருனடை 84-5, 374 

பொருளிடங்கள்‌ 10 

பொருளியல்புரைத்தல்‌ 2 

பொருளியைபு 23 

பொருளுண்மை 1, 112, 272 

பெசருளொருமை vi 

பொல்லாத பிள்ளையார்‌ 2 

பொல்லார்‌ 1-3 

பொலிவு 239, 339-40 

பொழிப்பு 1, 7 

பொன்னார்‌ 2 

பொற்பணி 41, 51 

பொற்பினான்‌ 388-9 

பொற்பு 841 

பொறிகள்‌ 141, 146, 148, 155 

பொறுத்தல்‌ 319, 357 

பொறை 295 

பொன்‌ 589, 851-2 

பொன்மேனி 869 

பொன்‌ வாள்‌ 78, 358 

பொன்‌ விலங்கு 288 

பொன்னொளி 176 

பொன்னோடை 274 

போக்கெயத்தன்மை 99 

போச்கு 120 

போக்குவரவு 38-40, 70. 

போச்தா 99 

போசம்‌ 62-8, 98, 147, 205, 
286-7, 91, 9984, 295, 996. 9. 
941. 361 

போகமுத்தி 195 

போகவிளைவு 841 

போதம்‌ 124, 199, 252, 308 

போசாஈம்தப்பொருள்‌ 11 

போது 122-38 

போலி 388, 343 

போலிப்பாவனை 187 

போலியுரை 191, 3388 

போற்றிசைத்தல்‌ 369 

பெளட்கரம்‌ 22 

பெளதிகவுடம்பு 867 


சிலஞான போதச்‌ சிற்றுரை 


பெளராணிகர்‌ 188 

பெளவம்‌ 121 

மச்கட்சுட்ட 169 

மக்கட்பிறப்பு 69 

மக்கட்பேறு 228 

மக்கள்‌ 228, 244, 947 

மக்இனம்‌ 954 

மகடஉமுன்னிலை 215-6, 251 

மகரங்கெடுதல்‌ 809 

மக.ரத் துவசன்‌ 18 

மகரம்‌ 126-7 

மகளிர்‌ 178 

மகன்‌ 804, 315, 385 

மகாகாயம்‌ 65 

மகாரம்‌ 124ஃ5 

மகாவாக்கியம்‌ 1 iii-iv, 176-7, 267-8, 
277 

மகுடம்‌ 1 

மகேசன்‌ 127 

மகேசை 81 

மங்கலம்‌ 269 

மங்கலவாழ்த்து 1-2 

மங்குதல்‌ 820-1 

மச்சை 11] 

மஞ்சள்‌ 305 

மட்குடம்‌ 19 

மடங்குதல்‌ 809 

மடமை 207 

மடமையில்லாதோர்‌ 14 

மடவோன்‌ 14, 207 

மண்‌ 18-9, 25, 110, 298, 300, 
804, 360, 381, 383 

மண்ணுலகு 67 

மணசக்தாழ்‌ குழல்‌ 3841 

மணிவாசகர்‌ 162, 177 

மத்திமர்‌ 247 

மத்தியாலவத்தை 143 

மதங்கம்‌ 284 

மதம்‌ 26, 29, 32, 60, 66, 212, 349 

மதி 69, 296, 298, 347-9 

மதுகை 1389 | 

மந்ததரம்‌ 244, 251-2, 349 

மர்ததாவிருத்தி 251 

மந்தம்‌ 244, 251-2, 292, 349 


அருஞ்‌ சொற்றோடர்‌ அகரநிரல்‌ 


மந்தவுணாவு 111 

மர்இரசம்ஸ்காரதீக்கை 51 

மந்திரசார்கித்‌ இயம்‌ 873 

மர்திரசொரூபி 290 

மச்திரம்‌ 62, 245, 290, 328, 373 

மந்திரமூர்த்தம்‌ 974 

மந்திரவாதி 820 

மக்திரி 80 

மயக்கம்‌ 2, 216-9, 221-2 
25%, 259, 288, 313, ne 

கல்‌. iv 

மயக்கவுணர்வு 305, 307- 

மயக்குதல்‌ 361 

மயங்குதல்‌ 218, 226 

மயர்வு i; iv, iiv 

மயிர்த்தொகை 916 

மரபு 358 ES 

மரபுளி 821 

மரம்‌ 69, 290 

மராடி 177 

மரீ இயினார்‌ 368 

மருங்குள்ளார்‌ 945 

மருட்கேவலம்‌ 194 ்‌ 

மருட்சி 228, 289 | 

மருட்பார்லை 888 

மருத்‌. தவி 219 

மருக்து 216-8, 221, 268, 358 

மருவுதல்‌ 855, 357 

மருள்‌ 160 

மரூஉ 11, 2, 78 

மரூஉமுடிவு 78, 111, 219, 276, 
281, 3238, 869, 

மலகன்மம்‌ 266-6, 283 

மலகாரியம்‌ 285 

மலச்சார்வு 362 

மலசத்தி 261, 347 

மலசொரூபம்‌ 135-6 

மலடி 85 

மலத்தார்‌ 886-7 

மலத்‌ திரயம்‌ 860, 801 

மலத்தின்செய்தி 191, 133-4 

மலத்தினிலக்கணம்‌ 128 

மலத்தீர்வு ஏ 

மலம்‌ ஈசித்தல்‌ 951 


245, 


429 


மலநீக்கம்‌ 23% 
மலபறிபாகம்‌ 242 
மலபாகம்‌ 244 
மலம்‌ 6, 8, 10, 20-1, 35-6, 58-9, 
115, 180- i, 188, 166, 198, 
199. 205, 218, 216-7. 224. 
234, 245- 6, 266. 1 269, 278, 
284, 289, 293- 4, 302 6, 318. 
321, 326, 828, 345- 52 358, 
855, 857- 60 
மலம்‌ 363, 865-6 
மலம்பத்திய கொள்கை வகை 132 
மலம்யச்கம்‌ 355 
மலமாயாகன்மம்‌ 289, 348 
மலமாயை 826 
மலர்‌ 1-2, 214, 216, 298-9, 300, 
845 
மலர்மணம்‌ 218, 216 
மலரடி 226, 230 
மலவாசனை 812-3, 358 
மலவிருள்‌ 257 
மலிந்தவர்‌ 955, 8567-8 
மலையாமை/197, 326 
மலைவு 1- 2, 111 
மழை 100. 151, 181, 860 
மழைத்‌ தாரை 71 
மழை பெய்து குளம்‌ நிறைதல்‌ 45, 
151. 806 ட்‌ சம்‌ 
மள்ளர்‌ 120 
மறத்தல்‌ 988-5 
மறப்பித்தல்‌ 865-6 
மறப்பு 70 
மறவாமை 890, 842.4 
மறவி 366 
மறித்தல்‌ 266 
மறித்‌ அணர்வு 92 
மறுக்கப்படும்‌ பொருள்‌ 9185 
மறுதலை 2, 294 
மறுமை 389 . 
மறை 154, 289 
மறைத்தற்சத்தி 964 
மழைப்பித்தல்‌ 365 
மறைப்பு 2692-4 


480 


மறைப்புச்செயல்‌ 354 
மறையமோன்‌ 1177 
மறைவல்லோர்‌ 258 
மன்‌ ற 188 
மன்னவன்‌ 220, 280 
மன்னுசுல்‌ 911, 8367 
மன்னுயிர்‌ 158. 160 
மனம்‌ 62, 66-7, 70, 95, 104, 106, 
117-8, 120-5, 146, 176-17, 
180, 252 276-7, 367, 382 
மனவாசகவ்‌ கடந்த தேவர்‌ 193 
மனவெழுச்ச ii, 198, 294 
மனாதி 69, 104 
மனிதம்‌ 178, 188, 185-6, 192, 
198, 275-6 
*மணிதன்‌ 88 
மனை 89 
மனைமாட்சி 296 ~ 
மனு 295 
மனோன்மனி 81 
மா 382 
மாக்கள்‌ 219 
மாகதர்‌ 120 
மாசகலம்‌ 126 \ 
மாசங்காரம்‌ 6 
மாசறுகாட்சி 206-7 
மாட்சி 212 
மாட்டெறிதல்‌ 8, 112-3, 292 
மாடச்கூடல்‌ 274 
மாட 90, 216 
மாண்டமிழ்‌ 389 
மாணவகன்‌ 9817 
மாணவர்‌ 287 
மாணாக்கர்‌ 11], 18, 111, 167, 251 
மாத்தியயிகர்‌ 22, 85, 182 
மாத்துவர்‌ 42, 61 
மாதொருபாகனார்‌ 949 
மாகதர்‌ 212, 911 
மாம்திரம்‌ 68 
மாச்திரிசன்‌ 290, 904 
மாகிதி 288 
மாபாடியம்‌ 42.8 
மாபுராணம்‌ 24 
மாமணி 243 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


மாமாயை 166, 262 

மாமூலனார்‌ 49 

மாயம்‌ 3380 

மாயாகருப்பம்‌ 97 

மாயாகன்மம்‌ 324 

மாயாகன்ம வாசனை 812 

மாயா காரியத்தொகுதி 23 

மாயாகாரியம்‌ 108-10, 122, 324 

மாயாசத்திகள்‌ 804 

மாயாதத்தவம்‌ 56, 360 

மாயாதனு 87, 150 

மாயாமலம்‌ 181, 245, 805, 360-1 

மாயாவதி 4, 26, 66, 176, 179, 
182, 122-8 

மாயாவியம்திமம்‌ 82-3, 120 

மாயாவுருவினன்‌ 243 

மாயிருள்‌ 11, 111 - 

மாயேயம்‌ 817, 912, 314, 320 

மாயை 10, 25-7, 84, 59, 60-2, 
88, 86-8, 103, 109-11, 117, 
192, 140, 145, 158, 166, 171, 
194, 244, 262, 267, 269, 299, 
302-1, 818, 319-22, 326, 350, 
358-60, 361-4, 381, 384 

மாயை தமிழ்ச்சொல்‌ 109 

மாயை யனாத 182 

மாயையிருவகை 60 

மாயையின்‌ செய்தி 181 

மாயோன்‌ 387 

மால்‌ 126-7, 855, 357-8 

மாற்றம்‌ 177 

மாறிவைத்துரைத்தல்‌ 330 

மாறுகோள்‌ 99 . 

மாறுதல்‌ 64 

மான்‌ 883-6 - 

மானதக்காண்டல்‌ 122 , 

மானதக்காட்டி 122, 124, 126-7 

மானதம்‌ 292 

மாணிடம்‌ 244 

மானுடசாதி 251 

மானுடன்‌ 77 

மிகுதிப்பாட 90 

மிகை 95, 298, 369 

மிச்சிரம்‌ 08 


அருஞ்‌ சோற்றோடர்‌ அகரநிரல்‌ 


மிஏரப்பிரபஞ்சம்‌ 288 
யிரம்‌ 288, 285 
மிசை 240 

மிடறு 181, 245 
மிதித்தல்‌ 841 
யிருகேர்திரம்‌ 22, 194 
மிருத்தியு 183 

மிருதி 260 

மின்மினி 274, 309 


மீட்டு 200, 207 

மீட்சமொழி 288, 300, 848 

மீதார்தல்‌ 881 

மீமாஞ்சகர்‌ 11, 18, 87, 74, 167 

மீயிசை 190 

மீன்‌ 158 

முக்குணம்‌ 170, 288, 318 

முக்கூற்றுப்புறச்சமயம்‌ 15 

, முஃபிம்பம்‌ 1 

முகவொளி 205 

மூகிற்படலம்‌ 174, 352, 353 

முகை 59 

மூகைத்தல்‌ 161 

மடி. 229 

முடிக்குஞ்சொல்‌ 88 

முடிந்தது முடித்தல்‌ 95 

முத்தநிலை 58, 892, 186, 199, 205 

முத்தர்‌ 212, 345, 355 

முத்தன்‌ 166 : 

முத்தான்மாக்கன்‌ 329 

முத்தி 85, 80, 194, 212, 232-3. 
246, 255, 266, 237, 318. 820, 
331, 334, 336, 338- 40, 342, 
940) 346, 850, 373 

முதீதிக்காலம்‌ 278 

முத்திகிலை 86, 346, 351 

முத்திப்பதம்‌ 235 

முத்திப்பேறு 248 

முத்திபஞ்சாக்கரம்‌ 201 

முத்திரைக்கை 156 

முத்திறத்‌ தைந்தவத்தை 143 

முத்ிறம்‌ 250 

முத்தொழில்‌ 8, 94, 245 . 

முதல்‌ 6, 13, 31, 275,316 


| 


451 


முதல்வன்‌ 25, SITS 29-80, 33-4, 
36, 39, 52, 54; 56, 60, 73-5, 
-77.9, 80, 104, 128, 144-6, 
151, 154, 159-9, 160-1, 165; 
176, 190-1, 199, 202-4, 205, 
228: 30, 242-3, £245, 218. 9. 
252, 258, 268, 265, 268, 273, 
275, 277, 279- 80, 288. 5; 289, 
291, 295- 9, 303, 305. 808, 
312, 314- 6. 318, 822, 825, 
329, 831-7. 339, 978. 9. 384, 
340-1, 342-8, 350-2, 355.6. 
363- 4, 366, 370, 373, 376 

முதல்வன்‌ விச்சுளுபம்‌ 50 

முதல்வன தளவீலாற்றல்‌ 52 

முதல்வணிலக்கணம்‌ 82 

முதலாசிரியர்‌ 2 

முதலி 103 

முதலோத்த 8 

முதற்கடவுள்‌ 114, 77, 6-8, 18, 26, 
83-5, 81 

முதற்காரணம்‌ 17, 22-8, 25, 27, 
35, 38, 40, 61, 88, 144 

று, கத்காமணன்‌ 25 

முதத்குரு 156 

கக 92, 152,168, 188-4 
213,38 

முதன்மை 05 

முதணீலை 25 

முதனிலைத்தொழிந்டெயர்‌ 95, 178, 
101, 190. 274 

முதனூல்‌ 6, 328-9, 338 

மூதிரொளி 305 

மூதுகுரலர்‌ 156 


முஅவேனில்‌ 174 


முச்சர்‌ 200 
முப்பத்தாறு தத்துவம்‌ 5 
முப்பதம்‌ 111 


முப்பொருள்‌ 297 

மும்மலங்கள்‌ 59, 246, 356, 362-3, 
365, 387 

மும்மலவமுக்கு 355 

மும்மை 886-7, 389 

முயர்கோடு 19, 85, 164 


492 


ழூயத்9 198 

முரணுதல்‌ &, 3417 
முலைப்பால்‌ 250-1, 380 
முள்வாங்‌இ 9 

முளரி 59 

முனை 59 
முற்செய்வினை 55, 63, 816, 242 
முற்பிறவி 68 
ழூற்றுகரம்‌ 821 
முற்றுணர்வினன்‌ 155 
மூற்றுணர்வு 95, 202-4 


முற்றும்மை 181, 164, 181 185,. 


200 
முற்றுமுணர்தல்‌ 188 
முற்றுவமை 80 
முற்றுவீனை 14 
முற்றெச்சக்குறிப்பு 258, 380 
முத்றெச்சம்‌ 193 
முறகுதல்‌ 920 
முறைபிறழ வைத்தல்‌ 124 


முறைமை, vi, 29, 808, 305-6, 


990-890 

முன்செய்வினை 413-7, 319, 322 

முன்பின்னாகத்‌ தொக்க ஆரறாம்வேற்‌ 
அமைத்‌ தொகை 323 

முன்னவன்‌ 9889-4 

முன்னிலை 240. 316-7, 316 

முன்னிலையேவல்‌ 262, 268, 274, 
358 

முன்னுதல்‌ 845 

முன்னுரை 105 

முன்னோன்‌ 805 

முணிகணம்‌ 1, iv; vii 

முனிவர்‌ 284, 292 

முனைத்தல்‌ 307-8, 362 

மனைத்திடாமை 201, 362 

மூக்கு 188, 144-5, 228, 263-4, 
120 

மூட்டு 320, 322 

மூடம்‌ 285 

ஞூப்பு 241 

மூர்ச்சை 133 

மூர்த்தி 81 

சூர்த்தம்‌ 374 


| 
| 
| 


| 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


மூர்தீதிமான்‌ 801 

கூர்த்‌தி யெண்மர்‌ 81 

கூலகன்மம்‌ 61-2, 359 

மூலகாரணம்‌ 133, 229 

மூலப்பகுதி 22-8. 65, 109 

மூலம்‌ 25, 28, 128, 187, 269, 64, 
359, 381 

மூலமலம்‌ 60 

மூலாதாரம்‌ 188, 241 

மூவகைக்‌ கருடன்‌ 290 

மூலைக்‌ சாட்டு 272 

மூவகைச்‌ ௪த்தியின்தொழில்‌ 147 

மூவகை வாழ்த்த 2 

மூவசைவீனை 01. 

மூவர்‌ 247 

மூவீனை 19, 24 

மூவினைமை 0, 9 

மூவினையுடைமை -82 

மூளுசதல்‌ 819-21 

ஞூளைவிமுது 278 

மூன்றாம்‌ வேற்றுமைத்‌ தொகைப்‌ 
பொருள்‌ 211, 226 

கூன்றுபதம்‌ 0. 

மெய்‌ 120, 138-9, 144-5, 147-8, 
153, 202, 228, 263-4, 361 

மெய்கண்டதேவர்‌ 11, ஏ; vii, viii 

மெய்கண்டான்‌ 1, 11; 105, 171, 
179, 180, 182, 184, 255, 256, 
258, 260, 324-5, 390 

மெய்ஞ்ஞானத்தோர்‌ 318 

மெய்ஞ்ஞான டானு 1 

மெய்ஞ்ஞானம்‌ 156, 221-3, 229, 
244.5 

மெய்ஞ்ஞாணி 356, 360 362, 804 

மெய்த்தவர்‌ 365-7 

மெய்ப்பொருள்‌ 147, 159, 102,180, 
255-6, 258, 318-20, 321 

மெய்ம்மை 172 

மெய்யன்பர்‌ 2, 368 

மெய்யாதி 137-9 

மெய்யுணர்தல்‌ 173, 359 

மெய்யுணர்ர் தார்‌ 178 

மெய்யுணர்வு 56, 164, 382, 360-1, 
369 


அருஞ்‌ சோற்றொடர்‌ அகரநிரல்‌ 438 


மேகம்‌ 854 

மேகமண்டலம்‌ 70 

மேதினி 13 

மேதை [11 

மேம்படுதல்‌ 382 

மேம்பாடு 205 

மேலாலவத்தை 140-1, 148, 200 

மேத்கோடல்‌ 17, 19, 39, 27, 291 

மொழிகள்‌ 220 

மொழிபெயர்த்தல்‌ 75, 329 

மொழிபெயர்ப்பு 17 

மோசம்‌ 60, 285 

மோகினி 300, 800 

மோட்சம்‌ 232-4 

யகரம்‌ 295 

யாக்கை 91 

யாகாதிகன்மம்‌ 287 

யாங்ஙனம்‌ 76 

யாண்டு 123 

யாண்டும்‌ சேறல்‌ 840 

யாண்டையது 299 

யாதனாசரீரம்‌ 09 

யாதனாவுடம்பு 67 

யாப்பு vii, 929 

யாப்புறுத்தல்‌ 19. 287 

யானை 274 

யானைவீரர்‌ 120 

யோசகசம்‌ 1 

யோகசாரர்‌ 186 

யோகசாரன்‌ மதம்‌ 108 

யோகறூல்‌ 186 

&யாக நூலார்‌ 188 

யோகப்பயிற்‌ 08 

யோகபாதம்‌ 195 

யோகம்‌ 1, 228, 281-2, 285, 241, 
849 

யோகமதம்‌ 186 

யோகாசாரியர்‌ 108: 

யோகிகள்‌, 72, 842 

யோகியர்‌ 72 

யோகு 155, 195 

யோனிபேதம்‌ 242 

வகரம்‌ 295 

வகரம்விசார த்தால்சொகுதல்‌ 94 


55 


வகரவிற்றுச்சுட்பெபெயர்‌ 128 

வகுத்தோதுவ து 27 

வகை vii 

வசம்‌ 347-8 

வசனம்‌ 264 

வசனாத 1388-9 

வ2கரித்தல்‌ 368 

வஞ்சனை 818 

வடசொற்கள்‌ 74, 219, 921, 386 

வடதூல்‌ ட 

வட நூலார்‌ ர்‌, 197 

வடதாூன்மரபு 115 

வடதநான்முடி.பு 2383 

வடமொழி ஈர்‌, 257, 285-6 

வடமொழிச்சிதைவு 298 

வடமொழிச்சூத்திரம்‌ 114, 292 

வடமொழித்‌ இணைபான்முறை 121 

வடமொழிபெயர்ப்பு 11 

வடமொழி மதம்‌ 121 

வடமொழி வழக்கு 129 

வடிவு 245, 87% 

வண்டு 805 

வண்ணமில்லி 166 

வணக்கம்‌ 8 

வயத்தன 314 

வரம்‌ 351-4 

வரம்பின்றியோடல்‌ 87, 151-2 

வருசொல்‌ 240 

வருணம்‌ 108 

வழுவாய்‌ 198, 227, 231-2 

வருவித்‌ தரைத்தல்‌ 30 

வல்லி 58, 60 

வல்வினை 309, 304, 326, 559 

வலி 388-4, 386 

வலித்தல்‌ 347 

வழக்கு. 226, 816, 978 

வழி vii 

வழிதூலாசிரியர்‌ 27, 99, 48, 69, 
119, 125, 142- 8, 146, 175- 6. 
195, 199, 201, 204, 972. 
331, 886, 343 

வழி.நூலுரைகள்‌ 204 

வழிபடுதல்‌ 884 

வழிபமொறு 965 


434 சிவஞான போதச்‌ சிற்றுரை 


வழிபாடு 4, 958, 870, 
388-4 

வழியளவை 178 

வழு 79, 317 

வழும்பு 975 

வழுவமைதி 240 

வள்ளல்‌ 55-9 

'வளர்பக்கம்‌ 818 

வற்றுச்சாரியை 124 

வன்பகை ]1, ஏ 

வன்மைமென்மை 11] 


976.8, 


வன்னபேதம்‌ 274, 281.3, 298, 


981, 888 

வன்னம்‌ 245, 254-5 

வன்னி 1309-1 

வன்னிலம்‌ 341 

வனைதல்‌ 18 

வாக்காதி 137-8 

வாக்கியசேடம்‌ 197 

வாக்யெபேத b 114-5 

வாக்கு 62, 70, 120, 176, 178, 
180, 183, 185- 6, 275. 7, 382, 
387 


வரக்குமனக்கோசரம்‌ 8 55 


வாக்குமனாதீதம்‌ 177, 192-4, 198, 
355 


வாசேபண்டி தர்‌ 821 
வாசேமுனிவர்‌ 1 

வாங்குதல்‌ 319, 321 
வாங்மனோதீசம்‌ 177 

வாசகம்‌ 79, 386-8 

வாசம்‌ 216, 309 

வாசனை 268, 294, 320, 801, 382 
வாசுதேவன்‌ 4, 5,18, 901.1” 
வாணி 61 ° 

வாதம்‌ 219 

வாதனை 268, 298, 921 

வாதிகள்‌ 71, 347 

வாது 219-20 

வாதுளம்‌ 1, 27 

வாமதேவழமுணிவன்‌ 50 

வாமை 81, 300 

வாமை பதின்மூவர்‌ 61 
வாமை யெண்மர்‌ 81 


வாய்‌ 120, 198, 144-8, 153, 226, 
88, 263-4 

வாய்த்தல்‌ 206 

வாய்மை 295 

வாயாதி 104, 187 

வாயில்‌ 820 

வாயிற்காட்டு 121.2 

வாயின்மிலேச்சர்‌ 120 

வாயு 98 

வார்த்திகம்‌ i, 7, 43 

வார்த்தை 268 

வாரி 221 

வாலாமை 2171 

வாழ்த்து 8 

வாள்‌ 58-9, 851-2, 353 

வாளாகூறல்‌ 8209 

வாது 377 

வான்‌ 179, 289, 285 

விகற்பம்‌ 259 

விகற்பவுணர்வு 272 2 

விகாரத்தால்‌ தொகுதல்‌ 99, 66, 68, 
78, 79, 124, 124, 174, 181, 
185, 208, 215-6, 240, 249, 
264, 274, 291, 298, 346, 351 

விகாரம்‌ 28-9, 205, 297, 848 

விகாரமெய்அதல்‌ 80 

விகாரவகை 142 

விகாரி 145, 160-1, 387, 347-8 

விகுதிதொகுதல்‌ 240, 385: 

விச்சுவரூபம்‌ 50 

விசயம்‌; ' ல்‌ - 

விட்டம்‌ 191 ப்‌ 

வி௫த்திர காரியம்‌ 85 

விசித்திரம்‌ 27, 37 

விசுவம்‌ 272-38. 280 

விசேடணம்‌ 12, 838 

விசேடம்‌ 250, 324 

விசேடமின்மை 262 

வீசேடவுரை 26 

விஞ்ஞான கந்தம்‌ 927 

விஞ்ஞானகேவலம்‌ 194 

விஞ்ஞானம்‌ 108 

விஞ்ஞானாகலர்‌ 188, 244-9, 261-2, 
887 


அருஞ்‌ சொற்றொடர்‌ அகரநிரல்‌ 435 


விஞ்ஞானான்மவாதம்‌ 82, 84, 108, 
108 


விஞ்ஞானிகள்‌ 159. 
விட்டவாகுபெயர்‌ 962 
விட்டுணு 82 
விட்டுநீங்காக்சன்மை 176 
விட்டும்விடாத வாகுபெயர்‌ 802 
விடம்‌ 288-9 

விடயக்காட்‌ 255 
விடயஞானம்‌ 253 
விடயநுகர்ச்ச 160 

* விடயம்‌ 358 


விடயித்தல்‌ 202, 204, 8217, 332, 


994, 386, 340-1 348, 352 
விடயிப்புழி 338-9 
விடமீகரித்தல்‌ 388, 382 
விடாதவாகுபெயர்‌ 362 
விடுவழி 268 
விடை 203 
விடைவமு 15 
விண்‌ 66 
விண்டல்‌ 272 
விண்படர்தல்‌ 72 
வித்தகம்‌ 25, 27 
வித்தகர்‌ 26 
வித்தியாகலாரூபம்‌ 800 
வித்தியாகலை 23, 63 
வித்தியாதத்‌அவம்‌ 117, 299 


வித்து 15, 25-7, 56, 178, 816-7, 


819-21, 360-1 


வித்தை 6-7, 117, 140-1, 245, 


274, 298, 300 
விதந்து கூறல்‌ 370 


விஜ 20, 271, 275, 291, 298, 812, 


877, 988 
விதித்தல்‌ 292, 377-8 
விதிப்பொருள்‌ 858 
விதிமுசம்‌ 117 
விர்து 81, 124-5 
விர்‌.து.த தானம்‌ 295 
விராயகக்கடவுள்‌ 1 
விபரீ தவுணர்வு ௦6, 

864-5, 881 
விம்பம்‌ 841. 


128, 800.1, 


விமலதை 989 

விமலம்‌ 1: 

விமலன்‌ 900 ்‌ 

வியங்கோள்‌ 875 

வியஞ்சகம்‌ 145, 189, 218, 217-9, 
224-5, 809 

வியப்ப 36, .78. 205, 994, 
2717, 822 

வியாபி வியாபகம்‌ 49 

வியாபகம்‌ 2, 70, 78, 115, 188, 
286, 204, 224, 258, 260, 265, 
282, 308 310, 352, 370-1 

வியாபகவீிலக்கணம்‌ 186 

வியாபகவிீளக்கம்‌ 246 

வியாபகவுணர்வு 258 

வியாபகன்‌ 79 

வியாபரித்தல்‌ 347, 159, 909, 368 

வியாபி: 75, 79, 108, 186, 311 

வியாபித்தல்‌ 76, 374 

வியாபித்தறிதல்‌ 204 

வியானன்‌ 120 

விரதம்‌ 365 

விரித்தல்‌ விகாரம்‌ 109 © 

விருத்தி 81, 176-7, 276 

விருப்புவெறுப்பு 56, 360-2, 381 


. விரும்புதல்‌ 382 


விலங்கு 251, 290 

விவகாரம்‌ 180 

விவர்த்தம்‌ 80 

விவேஇத்தல்‌ 281 

விழிப்பது 129 

விழுமலம்‌ 59 

விழுமியோர்‌ 330 

விளக்கம்‌ 205 

விளக்கவிளங்கல்‌ 81% - 

விளக்கு 180, 183, 205, 212 

விளக்கொளி 86, 304, 308-10, 
885-6 

விளங்காமை 804 

விளியுருபேத்தபெயர்‌ 156, 172 

விளைதல்‌ 889, 341, 381-2 

விளையாட்டு 348 

விறஇற்றீ 248, 373 

விறகு 297 


456 


வினா 208 
வினாவீனைக்குறிப்பு 79, 278: 
வீனை 55, 57-8, 62, 66-7, 70, 82. 
99,147, 155,157, 166, 235-6, 
241, 302-8, 313-4, 316-8, 320, 
822, 365-6 
வினைக்குத்‌ தக்க பயன்‌ 28 
வினைக்குறிப்புச்செயவெனச்ச த திரிபு 
102 
வினைக்குறிப்புமுற்று 193 
வினைக்குறிப்புமுற்‌ அப்பெயர்‌ 318 
வினைக்குறை 249 
வினைச்சேடம்‌ 70 
வினைஞர்‌ 57 
வினைத்தொகை 94, 127, 138, 223, 
319, 357, 362 
வினைத்தொடர்பு 235 
வினைநிகழ்ச்‌ா 208 
வினைப்பகுதி 862 
வினைப்பகை 236 
வினைப்படு தொகுதி 200 
வினைப்பயன்‌ 145, 311, 389 
வீனைப்பெயர்‌ 2, 24, 129 
வினைமாற்று 98, 181, 204, 208 
821, 353 
வினைமுடிவு 2, 114, 825: 
வினைமுதல்‌ 88, 86 : 
வீனைமுதல்மேல்‌ நின்ற வினைப்பெயர்‌ 
129 
வினைமை 8 
வினையாடல்‌ 98 
வினையாராய்ச்‌ 241 
வினையாலணையும்பெயர்‌ 156, 172 
வினையெச்சச்குறிப்பு 162, 164 
வினையெச்சத் திரிவு 79 
வினையெச்சம்‌ 45, 115, 211, 
218 
வினையெச்சமரை 223 
வினையெச்சமுடிவு 274 
வினையெச்சமுற்று 114 
வினையெஞ்சநுதி 162 
வினையெஞ்சுகளவி 115 
வீசம்‌ 290. 300 
வீட்ணெர்வு 367 


2 


240, 


ன அட ec 


சிவஞான போதச்‌ சிற்றுரை 


வீட்டு நூல்‌ 236 $ 

வீடு 17, 247-9, 269 

வீகொதலிட்பவர்‌ ஏii 

வீடுபேறு vii, 85, 232, 231, 305 

வீதி 369 

வீரசங்கிலி 69 

வீரம்‌ 1 

வீழ்த்தல்‌ 365-6 

வெகுளார்‌ 380 

'வெண்காடன்‌ [1] 

வெண்கொறிறக்குடை 229 

வெண்ணீறு 369 ம்‌ 

வெண்ணெய்சல்லூர்‌ 11 

வெண்ணை, ii, 17, vii 

வெப்பம்‌ 273, 826 

வெய்யோன்‌ 158 

வெயில்‌ 272 

வெரிர்‌ 279 

வெவ்வேறு 109, 116, 122, 154 

வெள்குதல்‌ 340 

வெள்ளம்‌ 261 

வெள்ளவெளி 281 

வெள்ளை 804 

வெற்றி 264 

வெற்றிப்பாடு 264-5, 3238 

வெறுப்பு 816, 360-2, 38 

வெறும்பொய்‌ 288-4 

வேகம்‌ 322 

வேசறுதல்‌ 848 

வேட்டல்‌ 288 

வேட்டுவன்‌ 25, 28 

வேட த்தள்ளோர்‌ 356 

வேடம்‌ 355, 358, 386 

வேடர்‌ 226, 228, 280, 271 

வேண்டுரு 25 | 

வேண்டுவார்‌ வேண்வெ தீதல்‌ 940 

வேததால்‌ 100 

வேதப்பொருள்‌ 164 

வேதம்‌ 92, 94, 45, 47, 70, 897, 
200 

வேதவேள்வி 387-8 

வேதனை 270 

வேதாகமங்கள்‌ 17, 104,215, 285, 
247-8, 250-1, 269. 4 


அருஞ்‌ சோற்றொடர்‌ அகரரிரல்‌ 


வேதார்தத்தெளிவு 52, 387 | வேறுபாடு 245 
வேதாந்தம்‌ 290, 388 வேறுமுடிவு 152, 198 
வேதியர்‌ 805 வேறுவினை 985 
வேந்தன்‌ 54, 195, 970 வேனில்‌ 15 
வேம்பு 292-3 வைகரி 260 
வேர்த்தல்‌ 880 = | வைசேடிகர்‌ 182, 167, 258 
வேலன்‌ 129 வைக்தூது 241 
வேவாமை 9892 | வைதிகதூல்‌ 288-9 
வேள்‌ 155 வைதிகரெறி 987 
வேள்வி. 03, 70, 287-9, 921, 3838 வைதிகம்‌ 638 
வேற்றியல்பு 282 வைதிகவேள்வி 2389 
வேற்றுமை 45, 76, 387, 345, 358, வைப்பு 954 

9106 வைபாடிகர்‌ 108 
வேற்றுமைப்படுத்தரைத்தல்‌ 877 வையை 389 
வேற்றுமையின்மை 8 வைராக்கியம்‌ 228 
வேருசல்‌ 879 ஜேகோபி 182 
வேறிடம்‌ 815 ஷெர்பாட்‌ச 182: 


437 


சூத்திர வெண்பா முதற்குறிப்‌ பகரநீரல்‌ 


தடித்த எழத்திலுள்ளவை சூத்திர மதற்தறிப்பு- எண்‌, பக்க எண்கள்‌. 


அகா.ரவுகாரம்‌ 
அசத்தறியாய்‌ 


அஞ்செழுத்‌ தால்‌ 


அஅவிஅ 
அதுவென்னும்‌ 
அந்தக்கரண 
அரக்கொடு 
அரவுதன்‌ 
அருக்கனேர்‌ 
அருவுருவம்‌ 
அருளுண்டாம்‌ 
அவ்வினையை 
௮வ்வுடலின்‌ 
௮வனவள்‌ 
அவனே 
அவையே 
அதிச்து 
அநியவிரண்டு 
அறிவிக்க 
அன்றன்று 


அன்னியயில்லாமை 


இல்குளி 
இச்‌தவில்‌ 
இலயித்த 
இலாடத்தே 


இல்லாமுலைப்பால்‌ 


உணர்ப 
உணநரு ... -- 


உள்ளதே 
உளதிலது 
ஊனக்கண்‌ 
எங்குமுளன்‌ 
எண்ணிய 
எண்ணிலவு 
எந்தை 
எவ்வுருவும்‌ 
எனதென்ற 
ஏகமாய்‌ 
ஐச்தையும்‌ 
ஐம்புலவேடர்‌ 
ஐம்பொறியை 
ஐம்பொறியின்‌ 
ஒன்றணையா 
ஒன்றலா 
ஒன்றறிந்‌ த 
ஒன்றென்று 
கட்டும்‌ 
கண்டதை 
கண்டதொரு 
கண்டஈனவை 
கண்டறியும்‌ 
கல்லால்‌ 
கலையாதி 
காட்டிய 
காணுங்கண்‌ 
சதசத்தாம்‌ 


பக்கம்‌ 


சார்க்தாரை 
சந்தித்தாய்‌ 
வெமென்னும்‌ 
சிறைசெய்ய 


சுட்டியுணா்வது 


சேம்மலர்‌ 


தம்மை 


தவஞ்செய்தார்‌ 


தன்னுணர 
தன்னை 
கரித்து 
ஈண்ணனல்‌ 
காடியோ 
நாமல்ல 
கானவன்‌ 
நிர்ச்குணன்‌ 
நெல்லிற்குமி 
நோக்காது 
பரிசத்‌ தண்டு 
பண்ணையும்‌ 


சூத்திர வெண்பா முதற்குறிப்‌ பகரநிரல்‌ 


பக்கம்‌ 


8316 பன்னிறம்‌ 
122 பாவகமேல்‌ 
386 புண்ணியபாவம்‌ 
259 பூதாதி 
286 பேய்த்தேர்‌ 
355 பொன்வாள்‌ 
4 மண்முதல்‌ 

284 மயக்கமது 
371 மறப்பித்து 
383 மனமாதியால்‌ 
9409 மன்னுசிவன்‌ 
822 மன்னுமிருளை 
276 மாயாதனு 
818 மெய்ஞ்ஞானந்தன்‌ 
306 மெய்ஞ்ஞானம்‌ தானே 
283 யாவையும்‌ 

58 வித்‌ துண்டாம்‌ 

28 விளம்பிய 
287 வினையால்‌ 

க்‌] வெய்யோன்‌ 


குத்திரம்‌ .12 
வெண்பா 88 
ஜறப்புப்பரயிமம்‌ ] 


மங்கலம்‌ 1 


ஆகச்‌ செய்யுள்‌ 97 


439 
பக்கம்‌ 


255 
185 
860 

18 
207 
9௦1 
298 
216 
905 
120 
154 
347 
130 
221 
244. 
196 

25 
144 
981 
158 


இந்நூலாராய்ச்சிக்குத்‌ துணைசெய்த நூல்கள்‌ 


அககரனூறு (அகம்‌) 

அதர்வசிகை (வடமொழி) 

இரத்தினத்‌ திரயம்‌ 

இருபா இருபஃது (இருபா) : 

இலக்கணக்‌ கொத்து 

உண்மை விளக்கம்‌ (உண்‌. ல) 

உனணாதி சூத்திரம்‌ (வடமொழி) 

உலகுடை நாயனார்‌ திருவிருத்தம்‌ 
கடவல்லி யுபநிஷத்‌ (வடமொழி) 
கலித்தொகை (கலி) 
காரைக்காலம்மையார்‌ அற்புதத்‌ இருவந்தாதி 
கைந்நிலை 

கோயிற்‌ புராணம்‌ 

சங்கர பாடியம்‌ (வடமொழி) 

சங்கற்ப நிராகரணம்‌ 
சருவஞானோத்தராகமம்‌ (வடமொழி) 
சாங்கிய காரிகை 
சாங்கிய பிரவசன்பாடியம்‌ 
சாந்தோக்கியம்‌ 
சித்தாந்த தீபிகை 
சித்தாந்தப்‌ பஃறொடை : 
சித்தாந்த சாரா வலி (வடமொழி) 
சிலப்பதிகாரம்‌ 

வ்ஞான்‌ போதம்‌, பாண்டிப்‌ பெருமாள்‌ விருத்தி 
சிவஞான போதம்‌, சிற்றுரை விளக்கம்‌ 
சிவஞான மாபாடியம்‌ 

சிவஞான சித்தியார்‌ 

சிவதத்துவ விவேகம்‌ 

சிவநறெறிப்‌ பிரகாசம்‌ 

சிவப்பிரகாசம்‌ 

சிவாக்கிர பாடியம்‌ (வடமொழி) 

வக சிந்தாமணி 

சுர்தரர்‌ தேவாரம்‌ 

சுவேதாசுவதரம்‌ (வடமொழி) ப 
ஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ 

ஞானாமிர்தம்‌ 

தத்துவ தீபிகை 

தாயுமானவர்‌ பாடல்‌ 


. இந்நூலாராய்ச்சிக்குத்‌ துணைசெய்த நூல்கள்‌ 


திருக்குறள்‌ 

திருக்களிற்றுப்படியார்‌ 
திருஈாவுக்கரசா்‌ தேவாரம்‌ 
திருமந்திரம்‌ 

இருழுருகாற்றுப்படை 
திருவருட்பயன்‌. 

திருவாசகம்‌ 

திருவிடைமரூஅர்‌ மும்மணிக்‌ கோவை 
திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 
இருவும்‌ தியார்‌ 

துகளறு போதம்‌ 

நாலடியார்‌ 

நியாயபிந்து (வடமொழி) 
நியாயசூத்திர பாடியம்‌ (வடமொழி) 
நீலகண்ட பாடியம்‌ 
நீலகேசியுரை 
ரெஞ்சுவிடுதாது 
பகவற்கிதை , 
பதஞ்சலி யோகபாடியம்‌ (வடமொழி) 
பாரதம்‌ (வியாசர்‌) 

பிரயோக விவேகம்‌ 
பிரகதாரண்ணியோபநிஷத்‌ (வடமொழி) 
பெருங்கதை 

பெரிய புராணம்‌ 

போக காரிகை 

போற்றிப்‌ பஃறொடை 

பெளட்கர சம்ஹிதை பாடியம்‌ (வடமொழி) 
மணிமேகலை 

மிருகேந்திர விருத்தி தீபிகை (வடமொழி) 
முத்தொள்ளாயிரம்‌ 

மூதுரை 

ரிக்வேத சம்ஹிதை (வடமொழி) 
வினவெண்பா 

Sri Kanta’s Sivadhvaitha (ஆங்கிலம்‌) 


ட 


S, Suriyanarayana Sastri)y 


South Indian Inscriptions (தமிழ்‌) 


Bothi Satva Doctrine (ஆங்கிலம்‌) (Hir Dayal) 


56 


441 


பக்கம்‌. 


252 
261 
276 
291 
346 


பீழை திருத்தம்‌ 


பிழை. 


சாற்பிற்றோற்றக்‌ 
அன்மைப்‌ பொருள்‌ 
பற்றி இரண்டல்ல 
வெனவும்‌ 

பொ. சூ. 

அவயம்‌ 

ஒத்து 

நடுவிவ்‌ 

புறத்திற்‌ 

சத்தாதி ரட்‌ 
சலசத்தாகா 
ஐந்திரிபின்றி 
சரந்த 

இறவாது 
பசத்துவம்‌ 
சிவாகம்‌ பரவனை 


காணாற்றையும்‌ 


திருத்தம்‌. 


சார்பிற்றோற்றக்‌ 
இன்மைப்‌ பொருள்‌ 
பற்றி இரண்டில்லை 
யெனவும்‌ 

போ. சூ. 


அவயவம்‌ 
ச 


்‌ ஓத்து - 


நடுவில்‌ 

புரத்திற்‌ 

சத்தாதி விடயம்‌ 
சவெசத்‌ தாகா 
ஐயர் திரி பின்றி 
சுரந்த 

பிறவாது 
பசுத்துவம்‌ 
சிவோகம்‌ பாவனை 


காணாரையும்‌ 


குறிப்பு: இர்நூலைப்‌ படிக்கத்‌ தொடங்குமுன்‌ இத்‌ திருத்தங்களைச்‌ 


செய்து கொள்க, 


ட வூிித்ழூ 
பிற்சேர்க்கை 


THE PROMOTION OF TAMIL LEARNING 
IN THE PROVINCE OF MADRAS ENDOWMENT 
FUND AT TANJORE 


VESTING OF SECURITIES IN THE TREASURER OF 
CHARITABLE ENDOWMENTS ்‌ 


Fort St. George, October 14, 1941 
(G. 0. Ms. No. 1596 Education.) 


No. 214. In the matter of the Charitable Endowments Act, 1890, 
and in the matter of ‘‘ The Promotion of Tamil Learning 
in the Province of Madras Endowment Fund at Tanjore.” 


Whereas application has been made to the Government of 
Madras under clause (b) of sub-section (1) of section 6 of the Charitable 
Endowments Act, 1890. (VI of 1890), by his Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran of Tiruppanandal. Kasi Mutt, the donor of the 
proposed Endowment Fund, for vesting the securities specified in the 
schedule below and now in the hands of the Reserve Bank of India, 
Madras, in the Treasurer of Charitable Endowments appointed under 
the said Act for the Province of Madras, His Excellency the Governor 
of Madras, in exercise of the powers conferred by section 4 of the said 
Act, is hereby pleased to order that the said securities be vested in 
the Treasurer aforesaid and be held by him and his successors subject 
to the provisions of the said Act and to any rules which from time to 
time may be, or shall be deemed to have been, made thereunder, upon 
trust for the purposes and subject to the conditions set forth in the 
scheme settled under section 5 of the said Act for the Administration 
of the said Fund. 


Schedule 


Government of India interest-free loan ‘Certificate No. Ms. 17 
of Madras, dated 15th June 1940 for Rs. 1,00,000 (Rupees one lakh.) 


Scheme of Administration 


No. 215. In the matter of the Charitable Endowments Act 1890, 
and in the matter of “The Promotion of Tamil Learning 
in the Province of Madras Endowment Fund at Tanjore.’ 


Whereas application has been made to the Government of Madras 
- under clause (b) of sub-section (1) of section 6 of the Charitable 
Endowments Act, 1890 (VI of 1890), by his Holiness Srilasri Kasivasi 


ii 


Swaminatha Thambiran of Tiruppanandal, Kasi Mutt, the donor of the 
Endowment Fund, known as ‘‘ The Promotion of Tamil Learning in the 
Province of Madras Endowment Fund at Tanjore’ and referred to in 
Notification No. 214 supra for settling ‘a scheme for the administration 
of the said Fund it is hereby notified that His Excellency the Governor 
of Madras has, in exercise of the powers conferred by section 5 of the 
said Act settled the scheme set forth in the schedule below for the 
administration of the said Fund and directed that such scheme shall 
come into opération with effect on and from the date of publication 
of this notification. 


Schedule 


Scheme for the administration of ‘‘ The Promotion of Tamil Learn- 
ing in the Province of Madras Endowment Fund at Tanjore,’ 


1. The Fund shall be calied * The Promotion of Tamil Learning 
in the Province of Madras Endowment Fund at Tanjore.” 


2. It shall be administered by the Committee referred to in the 
registered deed of trust annexed hereto and executed 
by His Holiness Srilasri Kasivasi Swaminatha Thambiran 
of Tiruppanandal of Kasi Mutt, the donor of the said 
Endowment Fund, in accordance with the province of the 
said deed of trust. 


Deed of endowment, dated 17th September 194], executed 
by His Holiness Srilasri Kasivasi Swaminatha Thambiran 
Swamigal Aveigal of Tirupanandal for the promotion of 
Tamil Learning. 


1. Inaid of the War efforts, a sum of rupees one lakh has been 
subscribed on 15th June 1940 in the interest-free loan to the Govern- 
ment of India and Stock Certificate No. MS-17 of Madras dated 15th 
June 1940, obtained for the amount. After three years from the said 
date of 15th June 1940, this sum of rupees one lakh shall be invested in 
Government Securities yielding the highest interest at that time, profer- 
ably 3+ per cent non-terminable promissory notes. This will form the 
nucleus of the abovesaid endowment The administration of. the 
endowment shall vest in a Committee, the constitution and powers 
thereof are detailed in paragraph 8 infra. The custody of Government 
Securities and other promissory notes shall be with the Treasurer of 
Charitable endowments. The interest derived from the said endowment 
shall be spent for the promotion of Tamil learning by paying honoraria 
to school teachers of elementary schools, village karnams and 
practitioners of Indian Medicine and if such practitioner is not available 
any Medical practitioner appointed to any rural area, in the manner and 
subject to the conditions set out below :— - 


11] 
ய 


(a) Elementary school teachers, village karnams including: the 
karnams of inam villages, and practitioners of Indian Medicine (L. I. M.) 
and if such L. I. M. is not available any medical practitioner appointed 
to any rural area, who have qualifiod themselves in the Oriental Title 
Vidvan (Final) Examination in 7-D Tamil of the Madras University or 
8-C of the Annamalai University or in such other examination as may 
be substituted for or considered equivalent to it by the said Universities, 
shall be eligible for honoraria, from out of the income of the endow- 
ment, irrespective of their caste, creed, sex or nationality. 


(b) The interest on the endowment above mentioned shall be 
accumulated for a period of three years and out of the accumulated 
interest, a sum of Rs. 10,000 shall be invested in interest-yielding 
Government Securities. Out of the interest from this latter investment. 
tbe amount of annual interest on the said amount of Rs. 10,000 shall be 
paid, as honorarium, in equal monthly instalments, to a teacher in a 
recognized elementary school appointed either by the Government of 
Madras or by a district or local or panchayat board or aided school 
management in a non-municipal area anywhere in the Presidency of 
Madras who has qualified himself as mentioned in paragraph 1 (a) supra. 


(௦) Again the interest on the original endowment of rupees one 
lakh, for a second period of three years, shall be allowed to accumulate 
and out of the accumulated interest a sum of Rs. 10,000 shall be invested, 
in the manner set forth in the preceding paragraph. Out of the interest 
thereof, an honorarium similar to the one described in the preceding 
paragraph, shall be paid to a village karnam similarly qualified, 


(d) The interest on the original endowment of rupees one lakh 
for ஐ third period of three years shall be allowed to accumulate and out 
of the accumulated interest, a sum of Rs. 10,000, shall be again invested 
in the manner set forth above. Out of the interest thereof, shall be 
paid a similar honorarium to a licentiate in Indian Medicine (L. 1. M.) 
and if such L. I. M, is not available, any medical practitioner L. I. M. 
for instance, at present appointed either by the Government of Madras 
or District Board in the Presidency, In a rural area, who possesses the 
said qualification in Tamil. 


(6) If the interest in the abovesaid periods of three years falls 
below Rs. 10,000 these periods shall be extended so that the accumu- 
lated interest reaches a sum of Rs. 10,000. The Committee referred to 
in paragraph 8 10178 shall have power to extend the period as the need 
arises. 


2, The honorarium referred to in paragraph I (b). (¢) and (d) 
above shall become attached to the village where from the first holder in 
each class comes respectively. It shall be in addition to the emolu- 
ments the individual gets {rom the Government or the Distriot Board 


‘ 
Iv 


or other school authority. It shall be payable to the recipient thereof 
even though he leaves his original place, so long as he is in service as 
school master, karnam or (rural) medical officer, in any ovher rural 
part of the Madras Presidency. When he ceases to draw it, owing to 
retirement or other causes, it will however revert and continue to be 
attached to the place where from he got the award first. 'The disquali- 
fications affecting the pay or emoluments given by Government or local 
body hold good equally in the case’ of honorarium under this deed. 


3. Again, the interest on the original endowment shall be allowed 
to accrue for a fourth period of three years or until it reaches a sum of 
Rs. 10,000 as per paragraph 1 (e) above and the accumulated interest 
along with the balance of interest from out of the accumulations of 
the three periods of three years each (paragraphs 1 (b), (6) and (d) 
above) after meeting the advertisement charges stated in paragraph 
7 infra, shall be added on to the original endowment by purchasing 
interest-yielding Government securities. Thus there will be a cycle of 
four periods of three years of each or of such time when 100௦86 
accumulates to Rs. 10,000, the first three relating to the purposes 
mentioned in paragraphs 1(b), (௦) and (d) above, and the forth to theo 
increase of the main capital. With the increase of capital in course of 
time, it may be possible to give the benefit to more individuals than 
one, in each of the three categories, in less than three years or even 
in one year. To facilitate the increase of capital, 


(a) when the interest for three periods of two years or one year 
is sufficient to give the benefit to one individual in cach of the three 
categories, the interest for the fourth period of two years or one year 
respectively shall be added to the capital ; 


(நி) when individuals in each of the three categories can have 
the benefit in one year, the interest for the fourth year shall be added 
to the capital ; and lastly. 


(௦) when three or more individuals in each of the categories can 
have the benefit in one year, the interest for theo succeeding year 
shall be added to the capital. 


4, If the eligible candidates under all or any of the three catego- 
ries are more in number than the amount on hand at the time will 
permit, the selection shall be by lots. 


5. In case the honorarium is not payable in க year for lack of 
qualified candidates under any of three categories, the invested capital 
of Rs. 10,000 shall be earmarked for a village in the 12 districts detailed 
below (vide paragraph 9 infra) of the Madras Presidency to be selected 
by casting lots, and the interest herefrom (i. e. honorarium payable) 
shall be set apart till a qualified candidate in the selected village be- 
comes available, when, the total accumulated amount will be paid 


v 


to him. If (a) no such candidate is available at all or (b) if after one or 
more candidates come in, the chain of benefitted persons could not 
continue after a time for want of candidates to draw the honorarium 
and, if in both the cases (a) and (b) there is no incoming eligible 
candidate for a continuous period of thirty years, the accumulated 
honorarium, i, e., the unpaid interest on each Rs. 10,000 shall be 
added on to the original endowment. ‘This shall be the procedure for 
every subsequent cycle of thirty years. 


6. When any of the officers ceases to exist or the institution is 
abolished in the selected village and in consequence, there is no need 
to continue the honorarium the entire amount shall be added to the 
original endowment. 


7. The full text of this deed shall be published each year, both 
in Inglish and Tamil loading dailies, if possible along with the names 
and addresses of the successful candidates and the photographs of the 
candidates of the year. Such publication shall be made overy year 
until the number under each of the categories reaches four, i. e. 
twelve in all. Thereafter, when the number exceeds twelve it may 
be sufficient to publish the names and addresses of the last twelve 
candidates eliminating the earlier ones. The charges for publication, as 
also the cost of the establishment for maintenance of accounts if 
Government should consider that the work involved is heavy, shall 
be met out of the balance of interest accumulation mentioned in 
paragraph 3 above. 


8, (a) The committee administering the endowment shall consist 
of five persons. The Collector of Tanjore will be the ex-officio President 
of the Committee. ‘The Government Pleader, Tanjore, and the donor 
or his suceessor in interest will be two other members of the committee. 
Two officials of Goverument, nominated by Government, one of the 
Department of Education, not below the rank of a District Educational 
Officer of any district, and another a District Medical Officer in charge 
of a district, in the Province shall also be members thereof. 


(b) The committee shall have power to reinvest the original 
and the subsequent auxiliary capitals in interest yielding Government 
securities. The choice of such securities so as to yield the highest 

ட interest, the periodical drawing and securing interest thereon and other 
necessary matters shall vest in the committee, { 


(௦) The committee may, at its discretion, raise the capital 
required under the three categories (paragraphs 1 (6), (6) and (d) above 
in order that the successful candidates may be induced to take up the 
5 posts in villages, and heve increased honoraria so that the vidwans may 
get remuneration, approximating to the salary of similar vidwans in 
high schools. On no account, shall the capital go below Re. 10,000, 
i. 6,, the amount from which the accruing interest has to be distributed. 


ச + 


vi 


9. After sufficient capital accumulates for the purpose of discharg- 
ing the obligations under the three categories, paragraphs 1 (b) (6) and (d) 
above) in all the villages at least in the undermentioncd twelve districts. 
of the Province, the interest on the then available capital shall be 
allowed to form distinct funds, the interest whereon will be utilized 
for providing scholarships to the students studying for Tamil Vidvan 
Course in the recognised colleges in the Madras Province. It is left to 
the committee to determine the items to be provided to .the students 
in the award of scholarship, and the number of scholarships to be given 
to each such college. Thereafter, out of the surplus interest left, it 
shall be allowed to form distinct funds, the interest whereon will be 
utilized for providing mid-day meals for the children in village 
elementary schools, one school in each district in the Province at a time, 
to be selected by casting lots, and the number increased, if funds permit. 


Districts 
1. Tanjore 7. Coimbatore 
2. Trichinopoly 8 Nilgiris 
3. Madura 9. South Arcot 
4, Ramnad 10. North Arcot 
5. Tinnevelly 11.  Chingleput 
6. Salem 12. Chittoor 


10. After all the above items have been sufficiently provided for 
throughout the province the entire income shall be utilized .for the 
undermentioned purposes :— 

(1) Remuneration for producing an original poem in Tamil. 
(2) A good research work of history. 


(3) The best Tamil translation of a scientific work from a 
foreign language or any other Indian language 


(4) Translation into English of selected works in Tamil. 


(5) Editing old Tamil works which had hitherto remained 


unpublished and in no event shall it be diverted to any 
other purpose. 


When occasions arise for appointing sub committees or experts 
for considering any of the details contained in the deéd, the committee 
administering the endowment may appoint them and provide funds’ 
if necessary for carrying out their suggestions, meeting other incidental 
charges from out of the balance of interest accumulation. 


11. The donor and his successor in interest will abide by the 
decision of the committee in all matters relating to this endowment. 


E, C. WOOD, 
Secretary to Government, 


vii 


(24) The Raja Raja Abhaya Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment, 
BY 
HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
THAMBIRAN SWAMIGAL AVARGAL 


Tevara Tirumurai Prize and Publication of works of 
Tamil Literature and Grammar 


PRESENT ANNUAL INCOME Rs. 500+ Rs. 1,250 


, I. The object of the Endowment is to foster the growth of 
Science of the Tamil Music in the Tevara Tirumurais and publish works 
of Tamil Literature and Grammar. 


This Endowment was founded by His Holiness Srila Sri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avargal of Tiruppanandal to 
perpetuate the memory of Rajan Raja Abhaya Kulasekhara Chola 
Maharaja Avargal, due to whose solicitude the Tevara Tirumurais have 
been preserved to the world. 


2. The Endowment consists of 114-3 acres of wet and 4:72 acres 
of.dry land (1. e.) 118 acres 75 cents, in Kayalur, Melasethi, forming 
parts of vattoms 21 and 23 of Sirugudi and Kilmandur of Kumbakonam 
Taluk, Tanjore District, now in the sole enjoyment of His Holiness. 
The present value of the property is Rs. 75,000 and the net annual 
income is Rs. 1,750 at present market rates. Rs. 500 out of this sum 
shall be utilised for publication of Tamil works of literature and 
grammar, listed in the schedule’ attached in pursuance of conditions , 
detailed hereunder. 


I. The following are the terms of award of the prize :— 


(i) The Prize shall be awarded irrespective of considerations of 
sex, caste, religion and nationality. 


(i) Tobe eligible for the award, the following shall be the 
conditions :— “ ்‌ 
(a) A pass in the Preliminary Examination of the Vidvan 
course, Tamil alone, of the Annamalai or the Madras 
University or other equivalent examination in any Uni- 

versity to be newly established. 
(8) Success at the first appearance in the Sangita Bhushana 
“(Tevara Tirumurai) Title (Final) Examination of the 

Annamalai University. 


viii 


(6) First rank with a First class in a test in memorising 
and singing 1,200 verses prescribed from the Twelve 
Tirumurais in proper pans 


(iii) The said 1,200 verses shali consist of selections at the rate 
of 100 verses from each of the first 7 Tirumurais and 
500 verses chosen from the other Tirumurai in proportion 
to their numbers. This selection of 1,200 verses shall 
vary either from year to year or for a series of years, and 
they shall be illustrative of the 24 pans. 


The scheme of marks for the Tevaram Tirumurai test 
shall be as follows :— 


For memorising correctly all the 1,200 verses 
of the Tirumurai 2 50 marks. 


For accurate singing in proper pans 20 5 


For right expression with full comprehension 
of the import of the songs 1) 5 


க... 100. as> 


(iv) If in any year, two or more candidates shall be eligible for 
the Prize, the marks at the Sangita Bhushana Preliminary 
Examination shall be taken additionally into account in 
deciding this award. Should there bea tie even then, 
their Sangita Entrance Examination marks and their age 
shall be taken into account and the prize shall be award- 
ed to the candidate who gets higher marks and is junior 
in age. 


(v) The Prize shall be awarded at a meeting of the Syndicate. 
If in any year the prize-winner is unable to be present to 
receive the prize, the Syndicate shall arrange to send him 
the prize-amount. If the prize-winner dies before the 
prize is presented to him, the prize-amount shall be paid 
to his legal heir or heirs. 


(vi) The prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not, under any circumstances be either divided, 
reduced or otherwise altered. 


(vii) If in any year or series of years the prize be not awarded, 
the prize-amount shall be funded and the entire amount 
so funded shall be awarded in any subsequent year to the 
candidate eligible.for the award. 


ix 


II. The terms and conditions for the publication of Tamil books 


(i) 


(4) 


(ய்‌) 


(iv) 


(v) 


(i) 


shall be as follows : — 


After setting apart the amount needed for the award of the 
prize under (1) above, the balance of the annual income 
from the endowment shall be utilised for the publication 
of library editibns of royal size in good paper and bold 
letters of the texts, the texts with notes and prose-works 
of the 27 sets of Tamil books listed in the schedule pro- 
perly edited with as many correct readings as are neces- 
sary. The prose and poetical works grouped in the 
schedule may be regrouped or published in parts ina 
suitable manner. The verses shall be so split as to 
indicate the proper metrical divisions, Hach volume in 
the series shall consist of not less than 750 pages and 
shall be in high class binding. 


In every one of the publications in this series and in every 
edition thereof there shall be printed the figures of Raja 
Raja Abhaya Kulasekhara Chola Maharaja and His 
Majesty King George V and the deeds relating to this 
Endowment and the Rs, 1000, Tamil Prize Endowment 
perpetuating the memory of King George V, instituted by 
the same Donor in the Madras University. 


Fifty copies of each publication and every edition thereof 
shall be sent soon after their publication, to the Donor 
or his successors in interest. The remaining copies shall 
be sold. The price of each copy shall be fixed at a fourth 
of the actual cost 


Incidental administrative expenses relating to the arrange. 
ments for the award of the Prize or the sale of the books 
shall not be debited against either the income from the 
Endowment or the accumulations thereof, 


The sale-proceeds of the publications shall be funded until 
such time as an annual yield of Rs, 1,250 by way of 
interest on the capital is realised. 


The Syndicate shall then enhance the value of the Raja 
Raja Tirumurai Prize to Rs. 1,000 and fix the sale-prize - 
of each publication at one-eighth of the actual cost. The 
excess over the said Rs. 1,000 in the income from the 
Endowment, the interest on the funded capital and the 
sale proceeds of the publications shall be utilised for the 
further publication of the books under the condition laid 


down. 


The Syndicate may vary.from time to timo the order in which 
the ‘books or groups of books as indicated in the schedule 


(vii) 


(viii) 


(ix) 


(x) 


(xi) 


x 
shall be published and decide from time to time the 
number of books to be published and the number of edi- 
tions for each publjcation. 


Should there be a demand for a particular book or a group of 
books, in the schedule, from an individual orjindividuals 
or an association, the Syndicate may finances permitting, 
publish it, provided they pay in advance the cost of 
publication of not less than 500 copies. This publication 
may be made in advance of the scheduled time and 
whether the edition is the first or a later one, 


When all the 27 groups of books scheduled have been 
published, it shall be open to the Syndicate to publish 
the most important of the books or groups of books with 
commentaries on the same conditions as have been laid 
down. Thereafter it shall be competent for the Syndicate 
to publish books not mentioned in the schedule with texts 

notes and prose-versions etc., provided all the 
conditions for the publication of the series are observed. 


The Syndicate shall at the end of each year publish in a 
prominent Tamil Daily (a) the name and address of the 
prize winner with his photograph and (b) a statement 
showing the names and numbers of copies of each book 
published or under publication, the number of copies sold, 
the balance in stock and the investments of the publica- 
tion fund and furnish a copy thereof to the Donor or his 
successors in interest. 


The income from the endowed properties and their ௨௦௦௧௩ ° 
mulation shall not be’diverted to any purposes other than 
those specifically mentioned herein namely, the award of 
the Prize and the publication of books. 


The Donor or his successors in interest shall have the power 
of recommending to the Syndicate each year a suitable 
person for appointment as examiner for the Tevaram test. 


Five per cent of the annual net income from the Endowment 
shall be set apart to form a reverse Fund till the interest 
thereof yields a sum equal to annual kist and cess eto., 
on the endowed property. After the constitution of such 
a reserve Fund, the sums thus released shall be set apart 
to buildup two other distinct Funds yielding incomes 
sufficient to award (i) stipends towards boarding and 
lodging expenses, to 48 poor deserving students preparing 
for the Sangita Bhushana Tevara Tirumurai Examination 
at the rate of 12 stipends for each of the 4 classes of the 
said course, and (ii) similar stipends to 48 students 


£7 ட] 
i ழ்‌ 


Rajaraja Abhaya Kulasekhara Chola |. 


xi 


preparing for the Vidvan Preliminary (Tamil alone) 
examination, at the rate of 24 for each of the 2 classes 
of the course. After these reserve funds have been 
constituted the entire annual income from the Endowment 
shall be utilised for the publication of books under the 
conditions already prescribed. 


(xii) For the first four years till candidates qualifying for the 
Prize are available the Prize amount may ba utilised for 
the publication of books and of selections from the 
Twelve lirumurais. 


தேவாரத்‌ திருமுறைப்‌ பரிசும்‌, தமிழ்‌ இலக்கிய இலக்கண 
வெளியீடுகளும்‌ விவரமும்‌ வீதிகளும்‌ 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட இராஜராஜ அபயகுலசேகர சோழ மகா ராஜா 
அவர்களின்‌ ஞாபகார்த்த எண்டெளமெண்டின்‌ தேவாரத்‌ திரு 
முறைப்‌ பரிசும்‌, தமிழ்‌ இலக்கிய இலக்கண நூல்களின்‌ வெளியீடு 
களும்‌. 
தற்கால வருஷ வருமானம்‌ ரூ. 500 -- ரூ. 1,250. 


தேவாரத்‌ ஹைகளின்‌ தமிழ்‌ இசைக்‌ கலையை அபிவிருத்தி 
கவரப்‌, a இலக்க இலக்கண நூல்களை வெளியிடுதலும்‌ 
இதன்‌ நோக்கமாகும்‌. திருமுறைகளை வெளிப்படுத்தக்‌ காரணமா 
யீருக்தவர்களான இராஜராஜ அபயகுலசேகர சோழ மகாராஜா 
அவர்களுடைய ஞாபகம்‌ என்றும்‌ குன்றாதிருந்து வரும்பொருட்டு , 
இந்தப்‌ பரிசு, திருப்பனந்தாள்‌ ஸ்ரீலஸ்ரீ. காசிவாசி சாமிகாதத்‌ 
தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களால்‌ ஏற்படுத்தப்பட்ட அ. 


ன்‌ ல சொத்து தஞ்சாவூர்‌ ஜில்லா, கும்பகோணம்‌ 
த 21ம்‌ நம்பர்‌ சிறுகுடி, 29-ம்‌ நம்பர்‌ 8ழ்மாந்தூரர்‌ இரத 
வட்டங்களில்‌, காம்‌ பட்டா மிராசுடன்‌ சர்வ சுதந்திரமாக அநுப 
வித்து வருறெ, கயலூர்‌ மேலச்சேத்தி கிராமத்தில்‌ நன்செய்‌ ஏக்கர்‌ 
114 செண்டு 8, புன்செய்‌ ஏக்கர்‌ 4 செண்டு 72 ஆக ஏக்கர்‌ 116-ம்‌ 
செண்டு ?5-ம்‌ ஆகும்‌. அது ரூபா எழுபத்தையாயீரம்‌ (ரூ. 76,000) 
பெறுமானமுள்ளது. தற்கால நிலைமையை அறுசரித்து வருஷம்‌ 
ஒன்றுக்கு ரூபா ஆயிரத்தெழுநூ ற்றைம்பது (1,750) வரை ஙிகர 
வருமானம்‌ வரக்கூடியது, இந்த வருமானத்திலிருந்து ரூபா ஐம்நூறு 
(ரூ. 800) ஒரு பரிசு கொடுக்க ஓதுக்கப்படவேண்டும்‌. மூல சொத்தின்‌ 
வருமான த்தின்‌ எஞ்சிய தொகையை, இதனுடன சேர்‌ த்திருக்கிற 
ஷெடி.யூல்களின்படி. 8ழ்க்கண்ட ஷரத்துக்களை அனுசரித்துத்‌ தமிழ்‌ 
இலக்யெ இலக்கண நூல்களை அச்ச உபயோகப்படுத்தவேண்டும்‌: 


க 
1.. பரிசு அளிப்பதற்குரிய விதிகளும்‌ நிபக்தனை களும்‌ வருமாறு:- 


1. இப்பரிசு ஆண்பாலகர்‌ பெண்பாலகராகிய யாவருக்கும்‌ 
ஜாத, மத, தேச வேறுபாடு கருதாமல்‌ அளித்தற்குரியது. 


2. அண்ணாமலை யூனிவர்ஸிட்டியிலாவது, சென்னை யூனிவர்‌ 
ஸிட்டியிலாவது, அல்லது இவைகளில்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
தனித்‌ தமிழ்‌ வித்வான்‌ பிரிலிமினரிப்‌ பரீட்சையின்‌ தேறினவரும்‌ 
அண்ணாமலை யுனிவர்ஸிட்டி சங்கத பூஷணத்‌ தேவாரத்‌ திருமுறை 
டைட்டில்‌ முடிவுப்‌ பரீட்சையில்‌ முதல்‌ முறையிலேயே தேறினவரும்‌, 
பன்னிரண்டு திருமுறைகளிலும்‌ பாடமாக வைக்கப்பெறும்‌ ஆயீரத்‌ 
திருநூறு (1,200)-க்குக்‌ குறையாத செய்யுட்களைப்‌ பாராயணம்‌ 
(நெட்டுரு) செய்வதிலும்‌ அவற்றிற்குரிய பண்முறைகளோடு பாடுவ 
திலும்‌ முதல்‌ வகுப்பில்‌ முதல்வராக வருபவரும்‌ ஆகிய ஒருவருக்கே 
இப்பரிசு அளிக்கப்படும்‌. 


8. எல்லாப்‌ பண்களும்‌ அமைய இன்றுமுதல்‌ ஏழு திருமுறை 
களிலும்‌ திருமுறை ஒன்றுக்குப்‌ பாடல்‌ நூறு விகிதம்‌ எழு நூறும்‌, 
ஏனை ஐந்து திருமுறைகளிலும்‌ அத்திருமுறை நூல்களின்‌ பாடல்‌ 
மிகுதி குறைவுகளுக்கு ஏற்றபடி. பாடல்‌ ஐர்‌.நூறுமாக ஆயிரத்திரு 
நூறு (1,200 ஈக்குக்‌ குறையாத பாடல்கள்‌ பாடமாக வைக்கப்பட 
வேண்டும்‌. அங்ஙனம்‌ பாடமாக வைப்பது, ஆண்டுதோறுமாவது 
தொடர்ந்த சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது, மேட ஆயிரத்‌ 
திருநூறு ஆகிய அளவுக்குக்‌ ணட பத்‌ எல்லாப்‌ பண்களிலு 
மாகத்‌ திருத்தி யமைக்கப்படவேண்டும்‌. டே. திருமுறை ஆயிரத்‌ 
திருநூறு பாசுரங்களையும்‌ எழுத்துப்பிழையில்லாமல்‌ திருத்தமாஃப்‌ 
பாராயணஞ்‌ செய்வதற்கு அம்சம்‌ 50, பண்‌ முறை பிறழாமல்‌ ஒழுங்‌ 
காகப்‌ பாடுவதற்கு அம்சம்‌ 40, பொருள்‌ உணர்ச்சியுடன்‌ பாடுவதற்கு 
அம்சம்‌ 10-—இவ்விதம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. 


4. எந்த வருஷத்திலாயினும்‌ இருவரேனும்‌, இருவருக்கு மேற்‌ 
பட்டவரேனும்‌ பரிசுக்குரியவரானால்‌, சங்கப்‌ பிரிலிமினரிப்‌ பரீட்‌ 
்‌ சையில்‌ பெற்ற அம்சங்களையும்‌ சேர்த்துப்‌ பார்த்து மொத்தத்தில்‌ 
அதிக அம்சம்‌ பெற்றவருக்கு இப்பரிசு அளிக்கப்பெறும்‌. அப்படியும்‌ 
தீர்மானிக்க முடியாவிட்டால்‌ அவர்களுடைய சங்கத என்ட்ரன்ஸ்‌ 
பரீட்சையின்‌ அம்சங்களையும்‌ (Marks) வயதையும்‌ பார்த்தி, அதிக 
அம்சம்‌ உள்ளவருக்கும்‌ வயதில்‌ குறைந்தவருக்கும்‌ பரிசைக்‌ கொடுக்க 
ஸின்டி கேட்‌ சபையார்‌ தீர்மானிப்பார்கள்‌. 


5. ஸின்டிகேட்‌ சபைக்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ இந்தப்‌ பரிசு உரிய 
வருக்கு வழங்கப்பெறும்‌. எந்த வருஷத்திலேனும்‌ பரிசுக்குரியவர்‌ 
நேரில்‌ வந்து பரிசைப்‌ பெற்‌ றுக்கொள்ள முடியாமற்போனால்‌, ஸின்டி 
கேட்‌ சபையார்‌ பரிசுத்‌ தொகையை அவருக்கு அனுப்புவதற்குரிய 
ஏற்பாட்டைச்‌ செய்வார்கள்‌. பரிசு வழங்குவதற்கு கு முன்‌ அப்பரிசுக்‌ 


xiii © 


குரியவர்‌ இறக்கும்படி நேர்ந்தால்‌ அத்தொகை சட்டப்படி அவ 
ருடைய வாரிசாக இருப்பவரிடம்‌ சேர்ப்பிக்கப்படும்‌. 


6. இப்பரிசுத்‌ தொகை பணமாகவேனும்‌ செக்காகவேனும்‌ 
அளிக்கப்பெறும்‌. இந்தப்‌ பரிசுத்தொகையை எக்காரணத்தாலாவது 
பகுக்கவும்‌, குறைக்கவும்‌, மாற்றவும்‌ கூடாது. 


7. எந்த ஒரு வருஷூத்திலேனும்‌, அல்லது தொடர்ந்த பல வரு 
ஷங்களிலேனும்‌ பரிசு கொடுக்கப்படாமலிருந்தால்‌, அவ்வா று கொடுக்‌ 
கப்படாமலிருந்த பரிசுத்தொகை முழுவதும்‌ சேர்த்து, எந்த வருஷத்‌ 
தில்‌ பரிசு வழங்கப்படுகியதோ அவ்வருஷத்தில்‌ பரிசுக்குரியவருக்கே 
அளிக்கப்‌ பெறும்‌. 


1]. 1. மேற்கண்ட 1-வது அயிட்டத்திற்கண்ட பரிசுத்‌ 
தொகை ரூபா ஐந்நூறு (ரூ. 500) போக மூல சொத்தின்‌ வருமான 
பாக்கியை, இதனுடன்‌ சேர்த்திருக்கற அட்டவணையில்‌ இருபத்தேழு 
(27) தொகுதிகளாகத்‌ தொகுக்கப்பட்டிருக்கிறபடி பன்னிரு திரு 
முறை முதலிய தமிழ்‌ இலக்கிய இலக்கண நூல்களின்‌ மூலங்களையும்‌, 
மூல உரைகளையும்‌. வசனங்களையும்‌, அவைகளின்‌ தகுதிக்கேற்ப்த்‌ 
தொகுதி தொகுதியாகவும்‌ அல்லது பிரித்தும்‌ சேர்த்தும்‌ பகுதி 
பழு திகளாகவும்‌ செய்யுட்களைச்‌ சீர்‌ பிரித்தும்‌ கூடியவரை பெரிய 
எழமூத்துக்களில்‌ திருத்தமான இன்றியமையாத பாட பேதங்களுட 
னும்‌ லைப்ரரி எடிஷன்களாக வெளியீட உபயோகிக்கவேண்டும்‌. மேட. 
வெளியீடுகள்‌ ஒவ்வொன்றையும்‌ நல்ல உயர்ந்த காகிதத்தில்‌ ராயல்‌ 
சைசில்‌ வால்யூம்‌ ஒன்றுக்கு எழு நூ ற்றைம்பது | 750) பக்கங்களுக்குக்‌ 
குறையாமல்‌ லைப்ரரிகளுக்கு உபயோகப்படும்‌ தகுதியில்‌ நல்ல உயர்ந்த 
பைண்டு செய்தல்வேண்டும்‌. மேற்கண்ட வெளியீடுகளில்‌ ஒவ்வொரு 
புத்தகத்திலும்‌ ஓவ்வொரு பதிப்பிலும்‌!இராஜராஜன்‌ பிளாக்குடன்‌ 
இந்த ட்டும்‌, ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ பிளாக்குடன்‌ சென்னை யூனிவர்ஸிட்டி 
யில்‌ நம்மால்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கற ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ சக்ரவர்த்தி 
யின்‌ ஞாபகார்த்தமாக ஆயிரம்‌ ரூபாய்‌ தமிழ்ப்‌ பரிசின்‌ டீடும்‌ சேர்க்‌ 
கப்பட வேண்டும்‌. 


2. இந்த டீடில்‌ கண்ட விவரப்படி வெளியிடப்படும்‌ ஓவ்வொரு 
புத்தகத்தின்‌ ஓவ்வொரு பதிப்பிலும்‌ ஐம்பது (50) பிரதிகள்‌ விகிதம்‌ 
நமக்கும்‌ ஈமக்குப்பின்‌ வரும்‌ உரிமையுள்ளவர்களுக்கும்‌ (8000688018 
in-interest) புத்தகங்கள்‌ தயாரானவுடன்‌ அனுப்பி வரவேண்டும்‌. 
தவிர மீதியிருக்கும்‌ புத்தகங்களில்‌ ஒவ்வொன்றும்‌ அடக்க விலைக்கு 
நான்கில்‌ ஒன்‌ றக விற்கப்படவேண்டும்‌. 


8. இந்த டீடில்‌ கண்ட. விவரப்படிக்குள்ள பரிசு கொடுப்பது, 
புத்தகங்கள்‌ வெளியிடுவது முதலிய காரியங்களை நிருவகிப்பதனால்‌ 
ஏற்படும்‌ நிருவாகச்‌ செலவுகளை மூல சொத்தின்‌ வருமானத்‌ தொகை 
யிலாவது, அதனுடைய விருத்தியாம்சம்‌ முதலிய-எவ்வித வருமானங்‌ 
களிலாவது கழிக்கக்கூடாது. 


xiv 


4. மேற்கண்ட வெளியீடுகள்‌ விற்ற வருமானம்‌, 1 புத்தகங்‌ 
கள்‌ அச்சிடுவதற்கு வருஷந்தோறும்‌ டே. எண்டெளமெண்டின்‌ வரு 
மான த்திலிருந்து ஒதுக்கப்பட்டு வரும்‌ தொகையை வட்டியாகவுள்ள 
மூலதனத்‌ தொகையாகும்‌ வரையிலும்‌ சேர்க்கப்படல்‌ வேண்டும்‌. 


5. அப்படி ஒரு மூலதனத்‌ தொகை ஏற்பட்ட பிறகு, இராஜ 
ராஜத்‌ திருமுறைப்‌ பரிசை ரூபாய்‌ ஆயிரமாகக்‌ கொடுக்கவும்‌ புத்தக 
வெளியீடுகளை முன்‌ சொல்லப்பட்ட கண்டிஷன்‌ களுக்குட்பட்டு 
அடக்க விலைக்கு எட்டில்‌ ஒன்றாக விற்கவும்‌ வேண்டும்‌. மேற்கண்ட 
படி. ஆயிர ரூபாய்ப்‌ பரிசுத்தொகை போக ஷே எண்டெளமெண்‌ டி 
லிருந்து வரும்‌ பாக்கித்‌ தொகையையும்‌, வட்டியையும்‌, புத்தகங்கள்‌ 
விற்ற வருமானங்களையும்‌,' புத்தக வெளியீடுகளுக்கே உபயோகப்‌ 
படுத்த வேண்டும்‌. 


6. இதனுடன்‌ சேர்த்திருக்கிற அட்டவணையிற்‌ கண்ட புத்தகத்‌ 
தொகுதிகளின்‌ வரிசைக்கிரமம்‌ எவ்வித மிருந்தபோ திலும்‌, அந்தந்தக்‌ 
காலங்களில்‌ தேவைக்குத்‌ தகுந்தபடி எந்தத்‌ தொகுதி எவ்வளவு 
வேண்டுமானாலும்‌ எவ்வளவு பதிப்புக்கள்‌ வேண்டுமானாலும்‌ அச்சிட 
ஸின்டிகேட்‌ தீர்மானிக்கலாம்‌. தனிப்பட்டவர்களாவது அல்லது 
ஒரு கூட்டத்தாராவது இந்த அட்டவணையிற்கண்ட தொகுதிகளில்‌ 
எந்தத்‌ தொகுதிப்‌ புத்தகங்களை விரும்பினாலும்‌, விலைக்கு ஐந்நூறு 
(500) காப்பிகளுக்குக்‌ குலையாதபடி எடு )தீதுக்கொள்வதாகவும்‌, 
அதற்கு மூன்‌ பணம்‌ கொடுப்பதாகவுமிருந்தால்‌, பொருள்‌ நிலை இடம்‌ 
கொடுக்கும்‌ பட்சத்தில்‌, முதல்‌ பதிப்பாயீருந்தா லும்‌ அதற்கு மேற்‌ 
பட்ட பதிப்புக்களா யிருந்தாலும்‌ அந்தத்‌ தொகுதியை முன்னதாக 
அச்சிட ஸின்டிகேட்‌ தீர்மானிக்கலாம்‌. 


7. அதன்பிறகு இதனுடன்‌ சேர்ந்திருக்க அட்டவணையிற்‌ 
கண்ட புத்தகங்களின்‌ தொகுதிகள்‌ இருபத்தேழும்‌ (27) அச்சிட்டுக்‌ 
காப்பிகள்‌ செலவழிந்தபின்‌ ஹே அட்ட. வணையிற்கண்ட பு தீதகங்களில்‌ 
இன்றியமையாதவைகளை அவைகளின்‌ தகு திக்கேற்றபடி அரும்பத 
வுரை முதலிய உரைகளுடன்‌ மேற்கண்ட விவரங்களின்‌ படியே வெளி 
யிடவேண்டும்‌. பின்பு இந்த அட்டவணையிற்கண்டிராத வேறு எந்தத்‌ 
தகுதியுள்ள தமிழ்ப்‌ புத்தகங்களின்‌ மூலங்களையும்‌- மூல உரைகளை 
யும்‌, வசனங்களையும்‌, டே. அட்டவணையிற்கண்ட புத்தகங்களை 
அச்சிடுவதற்கும்‌, செலவழிப்பதற்கும்‌ ஏற்பட்ட விவரப்படிக்ஒூள்ள 
நிபந்தனை களுக்குட்பட்டு ஸின்டி கேட்டார்‌ அபிப்பிராயப்படி வெளி 
யிட்டு வரலாம்‌. 


8. ஓவ்வொரு வருஷத்திலும்‌ டே. பரிசைப்‌ பெறுபவரின்‌ பெயர்‌, 
விலாச ம்‌, போட்டோ இவைகளோடு அச்சிட்ட புத்தகத்தின்‌ பெய 
ரையும்‌, அதன்‌ பிரதிகளின்‌ எண்ணிக்கையையும்‌ அச்சிடப்படும்‌ 
புத்தகத்தின்‌ பெயரையும்‌ விற்கப்பட்ட புத்தகங்களின்‌ எண்ணிக்கை 
மையும்‌, மீதியிருக்கும்‌ புத்தகங்களின்‌ எண்ணிக்கையையும்‌ புத்தக 


xv 


வெளியீடுகளின்‌ கணக்கிற்‌ கண்ட பணம்‌ எவ்விதப்‌ பாதுகாப்பில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிற தென்பதையும்‌, ஒரு பிரபல தமிழ்த்‌ தினசரிப்‌ 
பத்திரிகையில்‌ வெளியிடுவதுடன்‌, நமக்கும்‌ நமக்குப்‌ பின்வரும்‌ 
உரிமையுள்‌ ளவர்களுக்கும்‌ அனுப்பிவர வேண்டியது. 


9. மேற்குறித்த பரிசுக்காகவும்‌, வெளியீடுகளுக்காகவும்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்ட எண்டெளமெண்‌ டுகளையும்‌ அவற்றின்‌ விருத்தியாம்சங்‌ 
களையும்‌ இந்த டீடில்கண்ட விவரப்படிக்குள்ள பரிசு கொடுத்தல்‌, 
பு ததகங்கள்‌ வெளியிடுதல்‌ இவைகளை த்‌ தவிர வேறு எந்தக்‌ காரியத்‌ 
துக்கும்‌ உபயோகப்படுத்தக்‌ கூடாது. 


10. தேவாரப்‌ பரீட்கைக்கு ஏற்படுத்தப்படும்‌ பரீட்சாதிகாரி 
களில்‌ ஒருவராகச்‌ சேர்‌ த்துக்கொள்ளும்படி. தகுதியுடைய ஒருவரைக்‌ 
குறிப்பிட்டு ஸின்டி.கேட்டாருக்குச்‌ சிபார்சு செய்ய நமக்குப்‌ பின்‌ 
வரும்‌ உரிமையுள்ளவர்களுக்கும்‌ பாத்தியதை யுண்டு. 


11. இந்த எண்டெளமெண்டிலிருந்து கிடைக்கும்‌ அந்த அந்த 
வருஷ நிகர வருமானத்திலீருந்து நூற்றுக்கு ஐந்து ரூபா விதம்‌ 
ரிசர்வ்‌ பண்டாக இதன்‌ மூல சொத்தின்‌ ஒரு வருஷத்திய சர்க்கார்‌ 
கிஸ்தி வகையராவை வட்டியாக௨ புடைய முதல்‌ தொகையாகும்‌ வரை 
ஒதுக்கி வைக்கவேண்டும்‌. அப்படி. ஒரு மூலதன த்‌ தொகை ஏற்பட்ட 
பிறகு, அதனால்‌ மிகுதிபடும்‌ தொகையைத்‌ தேவாரத்‌ திருமுறைப்‌ 
பரீட்சைக்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களில்‌ எளிய தகுதியுடைய மாணவர்‌ 
களுக்கு வகுப்பு ஒன்றுக்கு பன்னிரண்டு (12) பேர்கள்‌ வீ தம்‌ நான்கு 
வமுப்புக்கும்‌ நாற்பத்தெட்டு (48) பேர்களுக்கு இலவச உண்டி உறை 
யுளுக்காக (8tiற்ம) பிரதி வருஷத்திலும்‌ கொடுத்துவருவதற்கு 
வேண்டிய தொகையையும்‌, , இவ்வாறே தனித்‌ தமிழ்‌ வித்வான்‌ பிரிலி 
மினரிப்‌ பரீட்சைக்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களில்‌ வகுப்பு ஒன்றுக்கு 
இருபத்து நான்கு (24) பேர்கள்‌ வீதம்‌ இரண்டு வகுப்புக்கும்‌ நாற்பத்‌ 
தெட்டு (48) மாணவர்‌ களுக்குப்‌ பிரதி வருஷமும்‌ கொடுத்து வருவ 
துற்குவேண்டிய தொகையையும்‌, வட்டியாகவுடைய தனித்தனி முதல்‌ 
தொகைகளாகும்‌ வரை ஓதுக்கி வைக்கவேண்டும்‌. மேற்கண்டபடி 
மூலதனத்‌ தொகைகள்‌ பூர்த்தியான பிறகு, இந்த எண்டெள 
மெண்டின்‌ மூல சொத்தின்‌ அந்த அந்த ரைஷ வருமானம்‌ முழு 
வதையும்‌ முன்‌ சொல்லப்பட்ட கண்டிஷன்களுக்குட்பட்டுப்‌ புத்தக 
வெளியீடுகளுக்கே உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


12. மேற்கண்ட பன்னீரு திருமுறைத்‌ தேவாரப்‌ பரிசை பெறத்‌ 
தகுதியுடையவர்கள்‌ கடைக்கும்‌ வரையுள்ள முதல்‌ நான்கு வருஷங்‌ 
களுக்கு எண்‌ டெளமெண்டின்‌ வருமான த்திலிருந்து ஒதுக்கப்பட்ட 
பரிசுத்‌ தொகையை புத்தக வெளியீடுகளுக்கும்‌ பன்னிரு திருமுறை 
களின்‌ ஸெலக்ஷன்களுக்கும்‌ (Selections) உபயோகப்படுத்தலாம்‌, 


மும்மை யப்‌ 


புத்தகங்களின்‌ அட்டவணை 


புத்தகங்களின்‌ விபரம்‌ 


: பன்னிரு திருமுறைகள்‌--மூலம்‌ 
' பன்னிரு திருமுறைகள்‌ அரும்‌ பதவுரை முதலிய 
உரைகளுடனும்‌ ஆராய்ச்சிகளுடனும்‌ 


பெரிய புராணம்‌ 


திருவிளையாடற்‌ புராணம்‌ பரஞ்சோதி முனிவர்‌ 


பே மே 6 ௩4 


MAW 


. கந்தபுராணம்‌ மூலம்‌ 


உபதேச காண்டம்‌ 
கந்தபுராணச்‌ சுருக்கம்‌ 


கம்பராமாயணம்‌ உத்தர 


காண்டத்துடன்‌ 
பாகவதம்‌-— மூலம்‌ 
வில்லிபுத்தூரார்‌ பாரதம்‌ 


' அரங்கநாத கவி பாரதம்‌ 
' நல்லாப்பிள்ளை பாரதம்‌ 


விநாயக புராணம்‌ 


தணிகை புராணம்‌ 


கோனேரியப்பர்‌ 
சம்பந்த சரணாலயர்‌ 


செவ்வைச்சூடுவார்‌ 


கச்சியப்ப சுவாமிகள்‌ 


7 
உமாபதி சிவாசாறியார்‌ 
குலசேகர பாண்டியர்‌ 


| கோயிற்‌ புராணம்‌ 
! இலிங்க புராணம்‌ 


' சிவதருமோத்தரம்‌ மறைஞான சம்பந்தர்‌ 
, வாயுசங்கிதை வரதுங்கராமபாண்டியர்‌ 
சூதசங்கிதை தேவராஜபிள்ளை 


OONDOM CM m 


, பிரமோத்தர காண்டம்‌ 
, கூர்ம புராணம்‌ 


காசி காண்டம்‌ 

। சேது புராணம்‌--மூலம்‌ 
| திருப்பரங்கரிப்‌ புராணம்‌ 
காஞ்சிப்‌ புராணம்‌ 


, திருவானைக்காப்‌ புராணம்‌ 


| ! பேரூர்‌ புராணம்‌ 


வரதுங்கராமபாண்‌ டியர்‌ 
அதிவீரராம பாண்டியர்‌ 
அதிவீரராம பாண்டியர்‌ 
நிரம்ப அழகிய தேசிகர்‌ 
நிரம்ப அழகிய தேசிகர்‌ 
சிவஞான சுவாமிகள்‌, 
[கச்சியப்ப சுவாமிகள்‌ 
கச்சியப்ப சுவாமிகள்‌ 
கச்சியப்ப சுவாமிகள்‌ 


' இருக்குற்றாலத்‌ தலபுராணம்‌ திரிகூட ராஜப்ப 


! மாக புராணம்‌ 


[கவிராயர்‌ 
அதிவீரராம பாண்டியர்‌ 


xvii 


ய | & ம 3 | 
& | ட்டு | புத்தகங்களின்‌ விபரம்‌ 
இருப 
| 
4 18 | மச்ச புராணம்‌ வடமலையப்பப்‌ பிள்ளை 
[யன்‌ 
19 | திருப்பறியலுர்ப்‌ புராணம்‌ வேலப்ப தேசிகர்‌ 
20 | திருவாப்பனூர்ப்புராணம்‌ கந்தசாமிப்‌ புலவர்‌ 
21 | வசவ புராணம்‌ sos 
£2 | இரகு வமிசம்‌ அரசகேசரி 
£8 - | சூளாமணி தோலாமொழித்‌ தேவர்‌ 
24 | மேருமந்தர புராணம்‌ வாமன முனிவர்‌ 
26 | யசோதர காவியம்‌ வாமன முனிவர்‌ 
26 | சீறாப்புராணம்‌ உமறுப்‌ புலவர்‌ 
£2 | தேம்பாவணி வீரமாமுனிவர்‌ 
[3] 1 | திருக்குறள்‌ முழுவதும்‌ எல்லாருடைய உரையு 
2 முள்பட மற்றப்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
நூல்கள்‌-உரைகளுள்பட 

6 1 | சகலகலாவல்லி மாலை-- மூலம்‌--பாக்கெட்‌ சைஸ்‌ 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ ; 

[2 1 | நாளிதுவரையில்‌ வெளியாயிருக்கிற காவியங்கள்‌, 
நீதி நூல்கள்‌ முதலிய இலக்கியங்களிலுள்ள 
திருக்குறளின்‌ கருத்துக்களமைந்த சிறந்த செய்‌ 
யுட்களைத்‌ திருக்குறள்‌ அதிகார அடைவில்‌ 
வகுத்து அமைத்த தொகுதி--மூலம்‌ 

6 1. | கந்தர்‌ கலிவெண்பா 

2 | திருமுருகாற்றுப்படை 

8 | சகலகலாவல்லி மாலை--மூலம்‌--பாக்கெட்‌ சைஸ்‌ 

4 | ஆத்திசூடி முதலிய நூல்கள்‌--பதிஜென்று--மூலம்‌ 

5 | பதினெண்‌ இழ்க்கணக்கிலுள்ள நீதிநூல்கள்‌— பதி 
லன 

9 1 | பிள்ளைப்பெருமாள்‌ ஐயங்கார்‌ பிரபந்தங்கள்‌ 

(அஷ்டப்‌ பிரபந்தம்‌) 
்‌ 2 | சிவப்பிரகாச சுவாமிகள்‌ பிரபந்தங்கள்‌ 
8 |சவஞானசுவாமிகள்‌ பிரபந்தங்கள்‌ 
| 4 | குமரகுருபர சுவாமிகள்‌ பிரபந்தங்கள்‌ 
5 | சிவக்கொழுந்து தேசிகர்‌ பிரபந்தங்கள்‌ : 
|. 6 | திருப்போரூர்ச்‌ சந்கிதிமுறை- சிதம்பர சுவாமிகள்‌ 
| ? | இருத்தணிகைச்‌ சந்கிதிமுறை-மூலம்‌-கந்தப்பதேசிகர்‌ 
| 8: | பிரபுலிங்க லீலை சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
3 


11 


1R 


13 


NAW 


hh 


ச்‌ 
DONO மேம்‌ 


1 
A 


xviii 


புத்தகங்களின்‌ விபரம்‌ 


பிரபோத சந்திரோதயம்‌ திருவேங்கட சுவாமிகள்‌ 


திருவாதவூரர்‌ புராணம்‌ கடவுண்மா முனிவர்‌ 
திருக்கூவப்‌ புராணம்‌. சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
சிகாள.த்திப்‌ புராணம்‌ கருணைப்பிரகாசர்‌, சிவப்‌ 


பிரகாச சுவாமிகள்‌, 
வேலைய சுவாமிகள்‌ 
திருநாகைக்காரோணப்‌ மீனாக்ஷிசுந்தரம்‌ பிள்ளை 


புராணம்‌ அவர்கள்‌ 
இிருவிடைமருதூர்த்‌ தல சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
ராணம்‌ 


நாளிதுவரையில்‌ வெளியாயிருக்கிற _இலக்கியங்களி 
அள்ள விநாயகர்‌ தோத்திரம்‌ முதலீய தோத்திரங்‌ 
களின்‌ சுவையுள்ள பாடல்‌ தொகுதி 

தாயுமானசுவாமிகள்‌ பாடல்‌ 

பட்டினத்தார்‌ பாடல்‌ 

இராமலிங்கசுவாமிகள்‌ பாடல்‌ 

மஸ்தான்சாகிப்‌ பாடல்‌ 


அள்ள பாராயணம்‌ (நெட்டுரு) பண்ணக்கூடிய 


த்‌ வெளியாயிருக்கிற இலக்கியங்களி 


| 
| 
| 


சரித்திரச்சுவையுள்ள பாகங்களின்‌ செய்யுட்களை 
யும்‌, சொற்சுவையுள்ள செய்யுட்களையும்‌, பொருட்‌ 
சுவையுள்ள செய்யுட்களையும்‌, பக்‌ திச்சுவை முதலிய 
சுவையுள்ள செய்யுட்களையும்‌, மேற்கண்ட சுவை 


களுள்ள தனிப்பாடல்களையுமுடை.ய தொகுதி 
லம்‌ 


ட கந்தர்‌ கலிவெண்பா 


| 


| 


திருமுருகா ற்றுப்படை 
சகலகலாவல்லிமாலை 


்‌ நாலடியார்‌ 

, நீதிநெறிவிளக்கம்‌-மூலம்‌- பாக்கெட்‌ சைஸ்‌ 
திருக்குறள்‌ 

நன்னூல்‌ 

உவமான சங்கிரகம்‌ 

இரத்தினச்‌ சுருக்கம்‌ 


கோவை 
உலா 


தொகுதி 
தொகுதி 


3 
ன்‌ |. புத்தகங்களின்‌ விபரம்‌ 
பி 
ம்‌ 


18 8 (காது , 1 முதல்‌ ஐந்து முடிய 
4 | கலம்பகம்‌ -125 பிரபந்தங்கள்‌ 
5 | பிள்ளைத்தமிழ்‌- மூலம்‌ { வரையில்‌ 
6 | சூடாமணி நிகண்டு 11, 12 தொகுதிகளும்‌ 
7 | திரிபு 
8 | யமகம்‌ 
9 | நிரோட்டகம்‌ 

10 | பதிற்றுப்பத்து 

77 | வெண்பா அந்தாதி 

12 | கலித்துறை அந்தாதி-மூலம்‌ 7 முதல்‌ 19 முடிய- 
18 | சிலேடை 125 பிரபந்தங்கள்‌ 
14 | மடல்‌ | வரையில்‌ 

15 | குறவஞ்சி 

16 | குறம்‌ 

17 | பள்ளு 

18 | பரணி 

19 | வண்ணம்‌ 

20 | சதகம்‌-- மூலம்‌ 20 முதல்‌ 27 முடிய 
21 |மாலை | -125 பிரபந்தங்கள்‌ 
22 | நான்மணி மாலை வரையில்‌ 

£28 | மும்மணிக்‌ கோவை 

24 | இரட்டைமணி மாலை 

5 | நவமணி மாலை 

26 | பதிகம்‌ 

27 | சிறந்த சில்லரைப்‌ பிரபந்தங்கள்‌ 

14 1 | வேழமுகம்‌ 
2 | பிள்ளையார்‌ சிந்தனை 
8 | சரஸ்வதி சிந்தனை 

_ 4 | சகலகலாவல்லிமாலை 

ச ஆத்திகடி 
6 கொன்றைவேந்தன்‌ 
7 [மூதுரை 
8 |௩றுந்தொகை . 
9 | உலகநீதி ‘ 

10 | நல்வழி 

11 | நன்னெறி 


12 | நீதிவெண்பா 


i பப வய வனக க்களை சகல கப்பறமாக்‌ அல்லமர்‌ கப ட படட ட 


xX 


[டே | > 
2 95 ட | புத்தகங்களின்‌ விபரம்‌ 
ன்‌ ட்‌ ட்ப 
| | 
14 18 | ! அறநெறிச்சாரம்‌ 


14 | நீதிநெறி வீளக்கம்‌ 
15 | சோமேசர்‌ முதுமொ.ழிவெண் பா 
16 விவேகசிந்தாமணி 
17 | நீதிசாரம்‌ 
18 | நீதிநூல்‌-வேதநாயகம்பிள்‌ ளை 
| குமரேச சதகம்‌ 
20 ' அறப்பளிசுவரர்‌ சதகம்‌ 
21 | சூடாமணி நிகண்டு 12 தொகுதிகளும்‌ 
22 |வருஷாதிநூல்‌ 
29 | திருப்புகழ்‌ 
24 நன்னூல்‌ வனச்‌ சுருக்கம்‌ 
25 | கந்தர்‌ கலி வெண்பா 
6  சரசுவதியந்தா தி 
2? | அருணகிரியந்தா தி 
| பாகக்‌ 
29 | திருப்புகலூரந்தா தி 
30 | திருவேங்கடத்தந்தாதி 
1 | பழமலையந்தாதி 
82 மறைசையந்தாதி 
83 | கல்வளையந்தாதி 
94 | திருவரங்கத்தந்தாதி 
85 | திருச்செந்தில்‌ நிரோட்டக யமகவரந்தாதி 
86 | இருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்தந்தா தி 
87 |மதுரைப்பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
88 | கலைசைச்‌ சிலேடைவெண்பா 
99 | கங்கைச்‌ சிலேடை வெண்பா 
40 | திருவரங்கத்துமாலை 
41 | சோணசைலமாலை 
42 | பெரியநாயகியம்மை திருவிருத்‌ த்தம்‌ 
43 | மதுரை மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை 
44, சிதம்பர மும்மணிக்கோவை 
45 | நால்வர்‌ நான்மணிமாலை 
46 | திருவாரூர்‌ நான்மணிமாலை 
47 செங்கழுகீர்‌ விநாயகர்‌ பிள்ளை த்தமிழ்‌ 
48 Iw தீதுககுமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்‌ 
49 | அமுதாம்பிகை பிள்ளை த்தமிழ்‌. 
50 | மீனாட்சியம்மை பிள்ளை த்தமிழ்‌ 


1௩3 

இ | இட ந ன்‌ 2 
டீ | உ புத்தகங்களின்‌ விபரம்‌ 
A | இடம 

ம] ம)... 

14 51  இருவிடைமரு தூர்‌ உலா 


52 | தஞ்சைப்‌ பெருவுடையாருலா 
59. | நெல்வீடுதா த 

54 | பணவீடுதூ த 

55 | வருணகுலாதித்தன்மடல்‌ 
56 | சித்திரமடல்‌ 

| 57 | வெங்கைக்கலம்பகம்‌ 

| 58 | மதுரைக்கலம்பகம்‌ 

59 | சமுத்திர விலாஸம்‌. 

60 | சந்திரவிலாஸம்‌ 

61 | கலிங்கத்துப்பரணி 

62 | ஏலாதி 

69 | சிறுபஞ்சமூலம்‌ 

64 | நான்மணிக்கடிகை 

65 திரிகடுகம்‌ 2 

66 | இன்னா நாற்பது 

67 | இனியவை நாற்பது 

68 | ஆசாரக்கோவை . 

69 | முதுமொழிக்காஞ்சி 

70 | பழமொழி நானூறு 

71 | நாலடியார்‌ 

72 திருக்குறள்‌ 

79 |ஈன்னூல்‌ காண்டிகையுரை 
74 | ஈன்னூல்‌ விருத்தியுரை 
75 பஞ்சலட்சணம்‌, வச்சணந்திமாலையுடன்‌ வசனம்‌ 
76 தஞ்சைவாணன்‌ கோவை 
77 | வெங்கைக்‌ கோவை 

78 | கோடீச்சுரக்‌ கோவை 

79 சகாழிக்கோவை 

80 | கல்லாடம்‌ 

81 | அருணாசல புராணம்‌. 

82 | அரிச்சந்திர புராணம்‌ 

89 | நைடதம்‌ 

84 | நளவெண்பா 

85 | 9வராத்திரி புராணம்‌ 

86 | ஏகாதகி புராணம்‌ 

87 | முக்கூடற்‌ பள்ளு 

88 | கதிரைமலைப்‌ பள்ளு 


pS கைகா வாகை காளை ககைகைகை வசை சைகை கை வை கை கைக. 


18 


19 


ுஜ டெ மே 62 வ 


Wm 


xxii 


புத்தகங்களின்‌ விவரம்‌ 


. இருக்குற்ருலக்‌ குறவஞ்சி 
சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி 

அருணாசலக்கவி இராமநாடகக்‌ கீர்த்தனை 

। நந்தனார்‌ சரித்திர கீர்த்தனை 

, குசேலோபாக்கியானம்‌ 

| பாகவதம்‌--செ வ்வைச்சூடுவார்‌ 

வில்லிபுத்தூரார்‌ பாரதம்‌ 

அஷ்டாவதானம்‌ அரங்கநா தகவி பாரதம்‌ 

நூல்களின்‌ தகு திக்கேற்பக்‌ குறிப்புரை, 

அரும்பதவுரை, பதவுரை, பொழிப்புரை 
கருத்துரை, இன்றியமையாத இடங்‌ 
களில்‌ விசேட உரை முதலியன : இனிய 
எளிய நடையில்‌ 


நாளிதுவரையில்‌ வெளியாயிருக்கிற இலக்கி 
யங்களிலுள்ள பெருங்காப்பிய உறுப்‌ 
புக்களின்‌ செய்யுள்‌ தொகுதி மூலம்‌ 


' தொல்காப்பியம்‌ முழுவதும்‌ எல்லாருடைய 
உரையுமுள் பட 


' சகலகலாவல்லிமாலை பாக்கெட்‌ சைஸ்‌ ஒரு பைண்டு 
தொல்காப்பியம்‌ மூலம்‌ 


கந்தர்‌ கலி வெண்பா 

திருமுருகா ற்றுப்படை 

சகலகலாவல்லிமாலை 

்‌ தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ 

| தொல்காப்பியம்‌ சொல்லதிகாரம்‌- மூலம்‌ 
பாக்கெட்‌ சைஸ்‌ ஒரு பைண்டு 


' நேமிநாதம்‌ 
| வீரசோழியம்‌ 


| சகலகலாவல்லிமாலை 
நன்னூல்‌ 
நம்பி அகப்பொருள்‌ 


xxiii 


13 
ஒ | 998 த பத்‌ ்‌ 
ட | ட*80 புத்தகங்களின்‌ விபரம்‌ 
இட | இடி 
(Cael 
19 4 | இறையனார்‌ அகப்பொருள்‌ 
5 | புறப்பொருள்‌ வெண்பாமாலை 
6 யாப்பருங்கலம்‌ உரைகளுள்‌ பட- டெம்மி சைஸ்‌ 
ர்‌ யாப்பருங்கலக்காரிகை 
6 | தண்டியலங்காரம்‌ 
9 | வச்சணந்திமாலை 
80 7 | கந்தர்‌ கலிவெண்பா 
சகலகலாவல்லிமாலை 
பஞ்சலட்சண மூலம்‌ பாக்கெட்‌ சைஸ்‌ ஒரு பைண்டு 
வச்சணந்திமாலை (--மூலம்‌ 
வரையறுத்த பாட்டியல்‌ 
உவமான சங்கிரகம்‌ 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ 
87 1 | எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி, பாட்டியல்‌ 
முதலியவைகளின்‌ இலட்சணங்களைக்கூறச்‌ சூத்தி 
ரங்களாகவும்‌ செய்யுட்களாகவும்‌, வசனங்களாகவும்‌ 
நாளிதுவரையில்‌ வெளியாயிருக்கிற சிறந்த நூல்க 
ளுடன்‌ அவற்றிற்குப்‌ போதுமான தகுந்த உதார 
ணங்களோடு கூடிய நூற்றொகுதி 
[212 1 | நாளிதுவரையில்‌ வெளியாயிருக்கிற இலக்கிய இலக்‌ 
கணங்களிலுள்ள உரைகளில்‌ உதாரணங்களாகக்‌ 
காட்டப்பட்டிருக்கும்‌ செய்யுட்களின்‌ தொகுதி 
, 2 | பழைய சாசனங்களிலுள்ள செய்யுள்‌ தொகுதி 
8 | தமிழ்ச்சாசனங்களின்‌ தொகுதி 
2 1 | இந்த அட்டவணையிற்கண்‌ ட நூல்களின்‌ ஆசிரியர்கள்‌ , 
உரையாசிரியர்கள்‌ , இவர்களை ஆதரித்தவர்கள்‌ முத 
லியவர்களுடைய சரித்திரம்‌, காலம்‌, இவைகளைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சிகளின்‌ தொகுதி 
2 |இந்த அட்டவணையிற்‌ கண்டிராத தமிழ்‌ இலக்கிய 


இலக்கண நூல்களின்‌ ஆசிரியர்கள்‌ , உரையாசிரியர்‌ 
கள்‌, இவர்களை யாதரித்தவர்கள்‌ முதலியவர்களு 
டைய சரித்திரம்‌, காலம்‌, இவைகளைப்பற்றிய 
i Ra தொகுதி 


ட்‌ 


ஜேூெ3 0 ரோஉ& மே 02 4 


10 


டு) 


1 


xxiv 


புத்தகங்களின்‌ விபரம்‌ 


தமிழ்‌ இலக்கிய இலக்கண நூல்களைப்பற்றிய பலவித 
ஆராய்ச்சிகளின்‌ தொகுதி, 


அன்னிய தேசங்களுள்பட இந்தியா முழுவதற்கும்‌ 
கெய்டும்‌ டைரக்டரியும்‌ (நகரங்கள்‌ விளக்கம்‌) 


தருக்க சாஸ்திரம்‌ (Logic) 
| தத்துவ சாஸ்திரம்‌ (Philosophy etc ) 
| வான சாஸ்திரம்‌ (Astronomy) 
கணிதம்‌ (Mathematics etc.) 
| பெளமிய சாஸ்திரம்‌ (Geology 64௦.) 
| பூகோளம்‌ (Geography eto.) 
தாவர சாஸ்திரம்‌ (Botany ete.) 
பிராணி வர்க்கம்‌ (Z௦ology ete.) 
தேகதத்துவ நூல்‌ (Physiology etc.) 
பிரகிருதி சாஸ்திரம்‌ (Physics etc.) 
சுகாதார முறை (Sanitary Science etc,) 
ரஸாயனம்‌ (Chemistry etc.) 
விவசாயம்‌ (Agriculture etc.) 
தேச சரித்திரம்‌ (History etc) ) தமிழில்‌ கூடிய 
ராஜாங்க முறை (Politics etc.) | வரையில்‌ சுருக்க 
அர்த்த சாஸ்திரம்‌ மாகவும்‌, விளக்க 
(Economics etc.) + மாகவும்‌. தமிழ்‌ 
சங்கதம்‌ (Music etc ) மட்டும்‌ தெரிந்தவர்‌ 
இயந்திர சாஸ்திரம்‌ ்‌ | களுக்கு உபயோ 
(Engineering etc.) ] கப்படும்‌ தகுதியில்‌ 


தமிழ்‌ அகராதி பீரயோகமுள்பட. (தமிழுக்குத்‌ 
! தமிழ்‌) 
தமிழ்‌ வித்யாமண்‌ட.பம்‌ (என்ஸைக்களோபிடியா) 


ட 


டி ஷேடியூல்‌ 


தஞ்சாவூர்‌ டிஸ்டிரிக்டு குத்தாலம்‌ சப்ரிஜிஸ்ட்டரைச்சேர்ந்த 21-ம்‌ நம்பர்‌ சிறுகுடி. வட்டம்‌ 182-ம்‌ நம்பர்‌ 
பட்டாவிலும்‌, 23-ம்‌ நம்பர்‌ £ழ்மாந்தூர்‌ வட்டம்‌ 47-ம்‌ நம்பர்‌ பட்டாவிலும்‌ உள்ள நன்செய்‌ புன்செய்‌ 


நிலங்களின்‌ விபரம்‌. 


படி ரீ சர்வே உ ர ட வீஸ்தீர்‌ | ஆக 

ia வட்டம்‌ நம்பர்‌ பெயர்‌ இட்து விபரம்‌ ணம்‌ (மொத்தம்‌ 
இப்‌ நம்பரும்‌ ஏ. செ. | ஏ. செ. 
1 21 ரெ. இறுகுடி 3731 நன்செய்‌ 5 (40 

2 i 8788 0| 4 

8 ப 3742 i 2) & 

4 . ர 8751 அலு த| 7 

5 876—1 ர்‌ 2 | 26 

6 i 877—1 வ 2|79 

7 i 877—8 2 0 | 48 

8 4 878—2 1 97 


AXX 


ஷெடியூல்‌--தொடர்ச்சி 
தஞ்சாவூர்‌ டிஸ்டிரிக்டு குத்தாலம்‌ சப்ரிஜிஸ்ட்டரைச்‌ சேர்ந்த 21-ம்‌ நெம்பர்‌ சிறுகுடி. வட்டம்‌ 
7892-ம்‌ நெம்பர்‌ பட்டாவிலும்‌ 29-ம்‌ நெம்பர்‌ €ழ்மார்‌.தூர்‌ வட்டம்‌ 47-ம்‌ நெம்பர்‌ 
பட்டாவிலும்‌ உள்ள ஈன்செய்‌ புன்செய்‌ நிலங்களின்‌ விபரம்‌--தொடர்ச்சி 
அப்ப] பபப இழிய விய ததி தவிதி பபப அல்ப யத்‌ அடல 


து ரீசர்வே | விஸ்தீர | அக 

13 வட்டம்‌ ஈம்பர்‌ பெயர்‌ மானு விபரம்‌ மயம்‌ க்ப்‌ 

ட நம்பரும்‌ ஏ.செ. | ஏ. செ 

9 21 நெ, சிறுகுடி 878—1 புன்செய்‌ | 0[22| 0128 
அக ஈன்‌ செய்‌, புன்செய்‌ 20 | 71 

10 28 நெ, 8ழ்மாந்தூர்‌ 198 நன்செய்‌ 4 | 91 

11 Se 199 ன்‌ 959 

12 ன்‌ 201—2 8 | 46 

18 ன 201 6| 7 

14 ்‌ 202—R Be 9) 8 

15 ன்‌ 203—2 A 4 | 41 

16 ன்‌ 204—2 | 3 5 | 56 

17 ர்‌ 2052 | த 8 | 51. 


206 
207—2 
208—2 
209—2 
210—2 
211-2 
218-1 
214 
215—4 
216—2 
217—2 
218 
219 
221 
222-2 
228 
டட 
929_2 
289 
240 
241—2 


[54] 
ல 
x 


மே மே 2 Co Co Co 29 மே A CO DADAM Co Co IA 
ம & 
UAX 
sr 


ஆக நன்செய்‌ 98 | 54 


வட்டம்‌ நம்பர்‌ பெயர்‌ 


33 
33 


99 28 நெ. &ழ்மாந்தூர்‌ 
40 ச 


ஷேடியூல்‌—தோடர்ச்சி 
தஞ்சாவூர்‌ டிஸ்டிரிக்டு குத்தாலம்‌ சப்ரிஜிஸ்டரைச்‌ சேர்ந்த 28-ம்‌ ஈம்பர்‌ பட்டம்‌ 47-ம்‌ நம்பர்‌ 
பட்டாவில்‌ உள்ள ஈன்செய்‌ புன்செய்‌ நீலங்களின்‌ வீபரம்‌--தொடர்ச்சி. 


விஸ்தீர ஆக 
விபரம்‌. ணம்‌ |மொத்தம்‌ 
| ஏ. செ. | ஏ. செ. 
| 
புன்செய்‌ 0 | 58 | 
2 1 | 18 | ீட்புங்கி 
ர்‌ 7 | 8 வகையரா 
ஜு 1 | 76 
நத்தம்‌ 
ஆக புன்செய்‌ 4 | 50 
ஆக நன்செய்‌ புன்செய்‌ 98! 4 
118 | 75 


ஆக வட்டங்கள்‌ | 
இரண்டுக்கு 


குறிப்பு : 1-6 இந்த தஸ்தாவேஜி 1940ம்‌ வருஷம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 24௨ பகல்‌ 8- மணிக்குமேல்‌ 0 மணிக்குள்‌ 
குத்தாலம்‌ சப்ரிஜிஸ்தராராபீஷில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டு 1 நெ, புத்தகம்‌ 445வ.து வால்யூம்‌ 197 முதல்‌ 215 வரையுள்ள 
பக்கங்களில்‌ 1940ம்‌ வருஷத்திய 2152ம்‌ ஈம்பராக ரிஜிஸ்தர்‌ செய்யப்பட்ட து. 


XXiX 


ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ ஞாபகார்த்தத்‌ 
தமிழ்ப்‌ பரிசு ரூ. 1000, ஆயிரம்‌. 


நம்முடைய அன்பார்ந்த அரசரும்‌, சக்கரவர்த்தியுமான ஐந்தாம்‌ 
ஜார்ஜு மன்னரவர்களுடைய உதார. குணத்தையும்‌, தயாள சிந்தை 
யையும்‌, இந்தியாவின்‌ பாலிருந்த அன்பையும்‌ கருதி அவர்களுடைய 
இனிய ஞாபகம்‌ என்றும்‌ குன்றாதிருந்துவரும்‌ பொருட்டு இந்தப்‌ 
பரிசு திருப்பனந்தாள்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிகாதத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகளவர்களால்‌ ஏற்படுத்தப்‌ பெற்றது. இந்தப்‌ பரிசின்‌ நோக்‌ 
கம்‌ தமிழ்மொழிப்‌ பயிற்சிக்கும்‌ ஆராய்ச்சிக்கும்‌ ஆதரவு அளிப்பதே 
யாகும்‌. ஜந்தாம்‌ ஜார்‌ஜு மன்னர்‌ ஞாபகார்த்தத்‌ தமிழ்ப்‌ பரிசு ”” 
என இது வழங்கப்பெறும்‌. 

இந்தப்‌ பரிசுக்குரிய மூல தனமாக இப்பொழுது உள்ள தொகை 
முப்பத்தைந்தாயிரம்‌ ரூபாய்‌ (85,000). இத்‌ தொகை நூற்றுக்கு 
வருஷத்துக்கு 8 வட்டியுள்ள கால வரையரை யில்லாத சர்க்கார்‌ 
கடன்‌ பத்திரமாக உள்ளது. இதிலிருந்து வருஷந்தோறும்‌ கிடைக்‌ 
கும்‌ வட்டியிலிருந்து ரூபாய்‌. ஆயிரம்‌ (ரூ. 1000) வருஷந்தோறும்‌- 
ரொக்கப்‌ பரிசாக அளிக்கப்பெ றும்‌. 1985-86-ம்‌ வருஷ த்துச்‌ 
சென்னை சர்வ கலாசாலைக்‌ காலண்டர்‌ தொகுதி 1, பகுதி 2ல்‌ சண்ட 
7-D விதிப்படி. யமைந்த தனித்தமிழ்‌ வித்துவான்‌ பட்டத்துக்குரிய 
முடிவுப்‌ பரிகைஆயில்‌ முதல்‌ வகுப்பில்‌ முதல்வராகத்‌ தோச்சி பெறு 
வோர்‌ இப்‌ பரிசைப்‌ பெறும்‌ தகுதியடையோராவர்‌. மூலதனத்தின்‌ 
வட்டியில்‌ இவ்வாறு செலவானது போக வருஷகந்தோ றம்‌ எஞ்சும்‌ 
தொகை மூலதனம்‌ லக்ஷம்‌ ரூபாய்‌ (ரூ. 100,000) ஆகும்‌ வரையில்‌ 
அதனோடு சேர்க்கப்படும்‌: அதன்பின்‌ மூலதனத்திற்குக்‌ கடைக்கும்‌ 
வட்டி முழுவதும்‌ வருஷந்தோறும்‌ பரிசுத்‌ தொகையாக உரியவருக்கு 
அளிக்கப்படும்‌. 

பரிசளிப்பதற்குரிய விதிகளும்‌ நிபந்தனைகளும்‌ வருமாறு :-- 

1. இப்‌ பரிசு ஆண்பாலர்‌ பெண்பாலராகிய யாவருக்கும்‌ ஜாதி 
மத வேறுபாடு கருதாமல்‌ அளித்தற்குரியது, 

2. ஓரியண்டல்‌ பட்டப்‌ பரிக்ஷைகளுள்‌ தனித்‌ தமிழ்‌ வித்வான்‌ 
பரீகையில்‌ தேர்ச்சி பெ றுவோர்களுள்‌ முடிவுப்‌ பரீகைஷையில்‌ முதல்‌ 
வகுப்பில்‌ முதல்வராக வருபவர்‌ முதல்‌ முறையிலேயே தேறினவரா 
யின்‌ அவருக்கு இப்‌ பரிசு அளிக்கப்பெறும்‌, 

எந்த வருஷத்திலாயினும்‌, இருவரேனும்‌ இருவருக்கு மேற்‌ 
பட்டவரேனும்‌ பரிசுக்குரிய தகுதியைப்‌ பெற்றால்‌ பிரிலிமினரிப்‌ 
பரீகை்ஷையில்‌ பெற்ற அம்சங்களையும்‌ (Marks) சேர்த்துப்‌ பார்த்து 
மொத்தத்தில்‌ அதிக அம்சம்‌ பெற்றவருக்கு இப்‌ பரிசு அளிக்கப்படும்‌. 
அவ்வாறு செய்வதிலும்‌ சிக்கல்‌ நேருமாயின்‌, தேர்ச்சி பெற்றவர்களு 
டைய ஆங்கிலப்‌ பயிற்சியையும்‌ வயதையும்‌ ஆராய்ந்து, அவர்களுள்‌ 
அதிக ஆங்கிலப்‌ பயிற்சியுடையவருக்கும்‌, குறைந்த வயது உடைய 
வருக்கும்‌ பரிசைக்‌ கொடுக்க ஸிண்டிகேட்‌ சபையினர்‌ தீர்மானிப்‌ 
பார்கள்‌, 


த 


3. ஸெனெட்‌ சபைக்‌ கூட்டமொன்‌ றில்‌ இந்தப்‌ பரிசு உரிய 
வருக்கு வழங்ஃப்பெ றும்‌. எந்த வருஷத்திலேனும்‌ பரிசுக்கு உரியவர்‌ 
நேரில்‌ வந்து பரிசைப்‌ பெற்றுக்கொள்ள டியாமற்‌ போனால்‌ 
ஸிண்டிகேட்‌ சடையார்‌ பரிசுத்‌ தொகையை அவருக்கு அனுப்புவதற்‌ 
குரிய ஏற்பாட்டைச்‌ செய்வார்கள்‌. பரிசு வழங்குவதற்கு மூன்‌. அப்‌ 
பரிசுக்குரியவர்‌ இறக்கும்படி. நேர்ந்தால்‌ அத்‌ தொகை சட்டப்படி 
அவருடைய வார்சாக இருப்பவரிடம்‌ சேர்ப்பிக்கப்படும்‌. 


4. இப்‌ பரிசுத்‌ தொகை பணமாகவேனும்‌ செக்காகவே னும்‌ 
அளிக்கப்பெறும்‌, இந்தப்‌ பரிசுத்‌ த்‌ தொகை எந்தக்‌ காரண த்தைக்‌ 
கொண்டாவது பகுக்கவோ குறைக்கவோ படாது. எந்த ஒரு வருஷத்‌ 
திலேனும்‌ அல்லது தொடர்ந்து பல வருஷங்களிலேனும்‌ பரிசு 
கொடுக்கப்படாமல்‌ இருந்தால்‌ அங்ஙனம்‌ கொடுக்கப்படாமல்‌ இருந்த 
பரிசுத்‌ தொகை முழுவதும்‌ சேர்த்து, எந்த வருஷத்தில்‌ பரிசு வழங்கப்‌ 
படுகிறதோ அவ்வருஷத்தின்‌ பரிசுக்குரியவருக்கே அளிக்கப்பெ றும்‌. 
பரிசுத்‌ தொகைக்கு மேலே கிடைக்கும்‌ தொகைதான்‌ மூல தனத்‌ 
தோடு சேர்க்கப்படும்‌. 


5. வருஷ்ந்தோறும்‌ பரிசளிப்பு விபரம்‌, பரிசு பெறுபவரின்‌ 
பெயர்‌, விலாசம்‌ ஆகியவற்றோடு திருப்பனந்தாள்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
சாமிநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகளவர்களுக்கும்‌, அவர்களுக்குப்‌ பின்‌ 


வரும்‌ உரிமையுள்ளவர்களுக்கும்‌ (8000688015 in Interest) தெரிவிக்கப்‌ 
படவேண்டும்‌. 


6. பரிசு ஏற்படுத்தியவர்களுடைய நோக்கத்துக்கு வேறுபட்ட 
எந்தக்‌ காரிய த்துக்கும்‌ இந்த நிதியை உபயோகிக்கக்‌ கூடகது. இனி 
எப்பொழுதேனும்‌ சர்வ கலாசாலையாரின்‌ '7-1) விதிப்படி யமைந்த 
தனித்தமிழ்‌ வித்துவான்‌ பட்டப்‌ பரிகைஷக்குப்‌ பிரதியாக ஏதேனும்‌ 
ஏற்பட்டாலும்‌, நமே பரிக்ஷைக்குரிய விதிகள்‌ மா பட்டா லும்‌ 
பரிசை ஏற்படுத்தியவர்களுடைய நோக்கமாகிய தமிழ்க்‌ கல்வி 
யபிவிருத்திக்கு ஏற்றதென்று கருதும்‌ வகையில்‌ ஸிண்டிகேட்‌ சபை 


யார்‌ இந்தப்‌ பரிசை உரியவருக்கு அளிக்க ல்‌ செய்யும்‌ உரிமை 
யைப்‌ பெறுவார்கள்‌, 


7. பரிசு கொடுத்தது போக எஞ்சும்‌ மைம்‌; 
மூலதன த்தையும்‌ கவர்ன்மெண்டார்‌ எப்போதேனும்‌ திருப்பிக்‌ 
கொடுக்க நேர்ந்தால்‌ அத்‌ தொகையையும்‌ எந்தவி தமான பத்திரங்களி 
லேனும்‌, வேறு வகையிலேனும்‌ வைத்துப்‌ பாதுகாக்கும்‌ உரிமை 
ஸிண்டிகேட்‌ சபையாருக்கு உண்டு. 


ல்க } காசிவாசி சாமிநாத தம்பிரான்‌. 


குறிப்பு :---மேலேகண்ட மூலதனம்‌ எண்டெளமெண்ட்‌ சென்னை சர்வ 
சலாசாலையாருடைய அங்கீகாரம்‌ பெற்று 1937-88-ம்‌ வருஷத்‌ 
திய யுனிவர்ஸீட்டி, காலண்டர்‌ பகுதி 2-ல்‌ 129, 180-வது 
பக்கங்களில்‌ பீரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 


xxxi 


SRI ARULNANDI SIVACHARYA SWAMIGAL 
SIVAGNANA SIDDHIAR LECTURESHIP ENDOWMENT 
BY 


His Holiness Srilasri Kasivasi Arulnandi Tambiran Swamigal 
Avergal of Tiruppanandal in memory of the late Srilasri 
Kasivasi Swaminatha Tambiran Swamigal Avergal, 
to encourage the study of and the spread of the 
learning in the Saiva Siddhanta Sastras. 


1. This endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Arulnandi Tambiran Swamigal Avergal of Tiruppanandal in memory of 
his predecessor the late Srilasri Kasivasi Swaminatha Tambiran Swami- 
gal Avergal to encourage the study of and the spread of learning in Saiva 
Siddhanta. 


2. The Endowment for the lectureship consists of 349%. Nonter- 
minable Government Promissory Notes of the face value of Rs. 15,000 
(Rupees Fifteen Thousand.) ‘The interest on this investment shall be . 
utilised for the honorarium for a series of lectures, not less than four in 
number, annually at the Benares Hindu University and Allahabad 
University. The honorarium shall be Rs. 400 unless revised later with 
the consent of the donor and with a view to the lectures being given in 
other Indian University centres. Such excess of income as there may 
be over the honorarium fixed will be added every year to the corpus of 
the fund. Should at any time the Syndicate consider that no applicant 
has shown sufficient ability to justify the delivery of the lectures in 
that particular year or years, the amount of interest acorued shall be 
added to the corpus of the fund. 


3. The terms and conditions of the lectureship are as follows :— 


(i) The course of lectures which shall be not less than four, 
three on the Benares Hindu University and one in the 
Allahabad University, shall be delivered annually at the 
University centres fixed by the University on & subject 
explaining the principles of Saiva Siddhanta, The increase 
in the number of lectures shall be subject to the condi- 
tions in para 5 infra, 


(ii) The lecturer shall be appointed every year by the Syndicate 
of the Annamalai University either from among the Hindu 
members of the staff of the University or other Hindus, 
experts in the Saiva Siddhanta Philosophy. Every year 
there shall be a new lecturer. The lecturer once selected 
may have & second turn only after the lapse of 12 
years, 


xXxii 
(iii) The lecturer shall be chosen irrespective of sex or caste. 


(iv) The lecturer should within a month after the delivery of the 
lectures present to the Annamalai University as well as 
the donor of this Endowment and his successors in interest, 
a copy each of his lectures. The University may print 
and publish the lectures at the discretion of the Syndicate, 


(v) The lectures shall be the result of a deep study of the sutras 
of (a) Sivagnana Siddhiyar, both Parapakkam and 
Supakkam and the six old commentaries on the Siddhiyar 
and (b) Sivaprakasam of Sri Umapati Sivachariar, 


‘ (vi) The lectures shall be arranged in consultation with the Benares 
Hindu University and the Allahabad University immedi- 
ately before or after the Dasarah holidays. 


(vii) The lecturer shall bring on his return a pot of the holy waters 
of the Ganges for presentation at the Lord Sri Nataraja 
shrine at Chidambaram for abishekam and intimate to 
the donor his having done so when he sends a copy of his 
lecture as required in clause 3(iv) supra. 


(viii) The honorarium shall be paid either in cash or by cheque. 


5. It shall be competent for the Syndicate of the Annamalai 
University to invest in any Government or’ other trustee securities (1) 
the sums available from year to year for investment from the interest 
in excess over the honorarium as also (2) the capital amount of the 
inyestment in case the Government Securities in which the amount is 
now invested are tendered for payment by Government. 


6. If in the process of investment the face value of the paper 
increases and an enhancement of income results either by addition of 
unspent amounts or by reinvestment, such additional income shall be 
utilised to increase the number of University centres at which the 
lectures will be delivered and consequently the honorarium for the 
lecturer. 


7. The Syndicate shall at the end of each year communicate to 
the donor or to his successors-in-interest the name and address of the 
lecturer and the honorarium paid and, if in any year no lecture is 
delivered, the amount at credit at the end of the year and shall also 
publish the accounts in an important Tamil or English Daily Newspaper. 
The deeds relating to : : 


(1) The Rs 1,000 Tamil Prize Endow- in the Madras 
ment perpetuating the memory of King George V. University. 


xxXxiii 


) 801௦005 
| "approved 
| by the 
| Madras Govt. 
Notification 
No. 215 
(2) The Promotion of Tamil Learning published in 
Endowment Fund for Rs. 1,00,000 (One Lakh) : ர்‌ the Fort St. 
George 
Gazette 
Part I-B 
| Educational 
dated 
21--9--41, 
(3) The Raja Raja Abhaya Kulasekara Chola 
Maharaja Memorial Endowment for Tevara Tirumurai 
Prize and publication of works of Tamil Literature and 
Grammar, 
(4) The Tiruvalluvar Neethi Nool Prize Endow- 
ment, 
(5) The Sekkilar Nayanar Memorial Tamil Prize 
Endowment, 
(6) The Srilasri Kasivasi Adi Kumaragurupara 
Swamigal Momorial Tamil Prize Endowment, 
(7) The  Kavichakravarti Kambar Memorial 
Tamil Prize Endowment, 
(8) The Sri Nambi Andar Nambi Memorial. 
Panniruthirumurai Prize Endowment, 
(9) The Kottaiyur Sri Sivakkolundu Desigar In the 
Memorial Isai Tamil Prize Endowment, ்‌ Annamalai 
University. 


(10) The Sri Manikkavachaka Swamigal Memorial 
Ahapporul Tamil Prize Endowment, 

(11) The Srilasri Kasivasi Adi Kumaragurupara 
Swamigal Memorial Tamil Prosody Prize Endowment, 

(12) The Srilasri Kasivasi Chokkalinga Swamigal 
Memorial Rhetoric Tamil Prize Endowment, 

(13) The Kottaiyur Sri Sivakkolundu Desigar 
Memorial Tiruyachakam Prize Endowment, 


(14) The Meikandar Memorial Saiva Siddhanta 
Sastra Prize Endowment, 

(15) The Srilasri Kasivasi Adi Knmaragurupara 
Swamigal Memorial Saiva . Siddhanta Sastra Prize 
Endowment along with the figure of Srilasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal, 


ட 


xxxiv 


(16) The Sri Thirugnanasambandamurti Nayanar 
Memorial Tamil Isai Prize Endowment, 


) Approved by 


| Madras Govt 
(17) The Sri Kasivasi Tillainayaga Swamigal | inits G. 0. 
Memorial Tamil Cash Prize Endowment, No. 28 Educa- 
| tion, dated 
J 10-1-44 
and 


(18) The Sri Arulnandi Sivacharya Swamigal Sivagnana Siddhiyar 
Lectureship Endowment, i. e., these 18 deeds shall be published every 
one of the editions of the publications made under the 3rd endowment 
mentioned above. 


True copy 


(25) The Tiruvalluvar Neethi 11௦௦1 Prize 
BY HIS 


HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVARGAL OF 
TIRUPPANANDAL. 


1. This Endowment was founded by his Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Tambiran Swamigal Avargal of Tiruppanandal to en- 
courage the study of Tirukkural and other books of ethics in Tamil 
Literature. 


2. The Endowment for the Prize consists of 3 per cent Govern- 
ment Promissory Notes of 1949-52 (Defence War loan) of the face value 
of Rs. 3500/-(No, Ms. 001051, Rs. 500/- and MS. 00405, 004056, and 
004057, Rs. 1,000/-each). The interest on this investment shall’ be 
utilised for the award of a Prize annualy of the value of Rs. 100/-. The 
balance of interest after the award of the prize will be added to the 
corpus of the Fund. When the above pronotes mature, the proceeds 
shall be invested in other Government Securities yielding a higher total 
income for the Endowment, 


3. The following are the terms of award of the Prize :— 


(i) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality, 


(ii) To be eligible for the award, the following shall be the 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the 
Vidvan course, Tamil alone, of the. Annamalai 


XXXV 


or the Madras University or any other examina 
tion (of any University which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named or the 
Bala Pandita Examination of the Madura Tamil 
Sangam, asa condition precedent to appearance 
for the test. 


(b) First rank at the first appearance among competitors 
ina test to be conducted annually for the purpose 
by the Annamalai University, securing not 1688 
than 60% of marks. The test will be on the 
Tirukkural of Tiruvalluvar and 21 other text- 
books of proverbs and maxims of ethics given 
in the list appended hereto. The candidates 
shall be expected to be intimately acquainted 
with the various commentaries and elucidations; 
the meaning of words, . paraphrase, purport of 
verses and the special extant notes on the text 
shall be mastered by those that compete. In 
Tirukkural, in particular, they shall have memo- 
rised the text in the orthodox form. A recital of 
a portion or portions of the text chosen by the 
examiners shall form part of the oral test for the 
award of the Prize. 


(iii) If two or more competitors should be considered equally 
eligible for the award, lots shall be cast to decide who 
will have the prize or prizes of the year. 


4,: The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University. If in any year the prize-winner is unable 
to be present to receive the prize, the Syndicate shall arrange to send 
him the prize amount. If tbe prize winner dies before the prizes is 
presented to him, the prize amount shall be paid to his legal heir or 
heirs. 


5. The prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. If, in any year, the prize be not awarded, the interest on the 
endowment accrued for that year, minus Rs. 50/- shall be added to the 
corpus of the fund. In the next succeeding year in which a prize is 
awarded, the value of that year’s prize will be Rs. 150/-, i.e. to the 
sum of Rs. 100/- (value of the prize for each year) small be added 
Rs. 50/- which has been reserved as above. 2 


If for a series of years the prize could not be awarded, sums at 
the rate of Rs. 50/- for each year of no award shall be set apart to be 
given to the successful competitor of the year when an award 18 
possible, i.e., the successful competitor of the year preceded by a series 


XXXVI 


of years of no award will get Rs. 100/- of the year in which he competes, 
plus Rs. 50/- for each preceding year of no award. 


7. If in the process of investments the face value of the paper 
increases and an addition to income results either by addition or 
unspent amounts under clause (6) above, of such reinvestments, such 
additional income may, at the discretion of the Syndicate of the 
Annamalai University, be utilised to institute second and third prizes 
and, thereafter, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year, communicate to 
the Donor or to his successors-in-interest the name and address of the 
prize-winner and the amount of the prize, and if in any year, the prize 
be not awarded, the amount at credit at the end of the year and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. This 
deed shall be published along with the deeds relating to the Rs. 1,000 
Tamil Prize Endowment perpetuating the Memory of King George V in 
the Madras University and the Raja Raja Abhaya Kulasokhara Chola 
Maharaja Memorial Endowment in the Annamalai University by tho 
same Donor in every one of the publications made under the last 
mentioned Endowment. 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 


1. ஆத்திசூடி 12. ஏலாதி 
2. கொன்றைவேந்தன்‌ 18. சிறுபஞ்ச மூலம்‌ 
9. மூதுரை 14. நான்மணிக்கடிகை 
4. நறுந்தொகை 15. திரிகடுகம்‌ 
5. உலகநீதி 16. இன்னா நாற்பது 
6. ஈல்வி 17. இனியவை நாற்பது 
7. நன்னெறி 18. ஆசாரக்கோவை 
8. நீதிவெண்பா 19. முதுமொழிக்காஞ்சி 
9. அறநெறிச்சாரம்‌ 20. பழமொழி நானூறு 
10. நீதிநெறிவிளக்கம்‌ 21. நாலடியார்‌ 
11. சோமேசர்‌ முதுமொழி £22. திருக்குறள்‌ 
வெண்பா 
(26) The Sekkilar Nayanar Memorial Tamil Prize 
BY 


HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVERGAL OF TIRUPPANANDAL 


ந, This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avargal of Tiruppanandal to 
encourage the study of Periyapuranam and 27 other selected books in 
Tamil Literature. 


xxxvii 


2. The Endowment for the Prizes consists of 3% Government 
Promissory Notes of 1919-52 (Defence War Loan) of the face value of 
Rs. 3,500/- (Rupees Three Thousand and five hundred only.) The 
interest on this investment shall be utilised for the award of a prize 
annually of the value of Rs. 100/-. The balance of the interest after 
the award of the prize will be added to the corpus of the fund, When 
the above pro-notes mature, the proceeds shall be invested in other 
Government Securities yielding a higher total income for the 
Endowment. 


3. The following are the terms of award of the prize :— 


(i) The prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality, ்‌ 


(ii) To be eligible for the award, the following shall be the 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the Vidvan 
course, Tamil alone, of the Annamalai or the 
Madras University or any other examination (of 
any University which has already been or may 
be established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named, or the Bala 
Pandita Examination of the Madura Tamil Sangam, 
as a condition precedent to appearance for the test. 


(b) First rank at the first appearance with not less than 
60% of the marks in a competitive test to be 
conducted annually for the purpose by the 
Annamalai University. A selection of 750 stanzas 
in all, 250 of which will be from Periyapuranam, 
and the remaining 500 from the other 27 books in 
thelist appended hereto, will be made once in 

- every 4 years by the Annamalai University—the 
. selections for one period of four years being 
different from those for tho next period or periods 
of four years. At the competition (i) the first part 
will consist of a memory test of selections made 
by the examiners out of the 750 stanzas. In this 
oral memory test, special credit will be awarded for 
singing the verses in correct music ; for this singing 
the marks will be 10. (ii) The second part will 
consist of a test of the meaning and the purport 
ofthe 750 stanzas above referred to, wherein & 
knowledge of the meaning of words, paraphrase, 
purport of the verses and the special extant notes 
would be tested. (iii) The third part of the 
competition will context ofjgiving explanations with 


Xxxviii 
reference to the consist to portions of the whole of 
Periyapuranam,  Tirwvilaiyadal puranam and 
Kandapuranam chosen by the examiners. 


(014) If two or more competitors should be considcred equally 
eligible for the award, lots shall be cast to decide who 
will have the prize or prizes of the year. 


4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of the 
Annamalai University. If in any year the prize-winner is unable to be 
present to reccive the prize, the Syndicate shall arrange to send him 
the prize amount. If the prize-winner dies before the prize is presented 
to him, the prize amount shall be paid to his legal heir or heirs. 


5, The Prize amount shall be paid cither in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. If in any year, or a series of years, the prize be not awarded, 
from out of the annual interest of the Endowment, Rs. 50/-in each 
year of no award shall be set apart. The entire amount so set apart, 
shall be awarded in the subsequent year to the candidate eligible for 
the award along with the prize amount of that year. After setting 
apart Rs. 50/-as above, the balance of annual interest shall be added 
to the corpus of the fund at the end of each year. 


7. If in the process of investments the face value of the papor 
increases and an addition to inome results either by addition of unspent 
amount under clause (6) above, or by reinvestment, such additional 
income may, at the discretion of the Syndicate of the Annamalai 
University, be utilised to institute second and third prizes and, there- 
after, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest the name and address of the 
prize-winner and the amount of the prize and if in any year the prize be 
not awarded, the amount at credit at the end of the year and shall also 
publish the same in an important Tamil Daily Newspaper. This Deed 
shall be published along with the deeds relating to the Rs. 1,000/- 
Namil Prize Endowment perpetuating the memory of King George V in 
the Madras University and the Raja Raja Abhaya Kulasekhara Chola 
Maharaja Memorial Endowment in the Annamalai University made by 
the same Donor in every one of the editions of the publications made 
under the 2nd Endowment mentioned above. 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose, 


தொடர்ந்த ட 4 கப்‌ நூலாகிரியர்களின்‌ 
கம்பர்‌, நூல்களின்‌ பெயர்கள்‌ பெயர்கள்‌. 
1. விநாயக புராணம்‌. கச்சியப்ப சுவாமிகள்‌. 


2. இருப்பரங்கிரீப்‌ புராணம்‌. நிரம்ப அழகிய தேசிகர்‌. 
8. தஇிருகூவப்‌ புராணம்‌. சிவப்பிரகாச சுவாமிகள்‌. 


ச்‌ 


XXXIX 


/ 


4. மாயூரப்‌ புராணம்‌. மீனாட்செந்தரம்‌ பிள்ளை, 
5. திருமாகைக்காரோணப்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை. 
புராணம்‌. 
6. திருக்கழுக்குன்றத்‌ தல அந்தகக்கவி வீரராகவ 
புராணம்‌. முதலியார்‌. 
7. திருவிடைமருதூர்த்‌ தல சிவக்கொழுந்து தேசிகர்‌. 
புராணம்‌ ன்‌ 
6. காச ரகசியம்‌, மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை. 
9. பேரூர்ப்‌ புராணம்‌. கச்சியப்ப சுவாமிகள்‌. 
10. சேது புராணம்‌ நிரம்ப அழகிய தேசிகர்‌. 
11. தஇருக்குற்றாலத்‌ தல திரிகூடராசப்ப கவிராயர்‌. 
புராணம்‌. 
12. கோயிற்‌ புராணம்‌ உமாபதி சிவாசாரியார்‌. 
18. இலிங்க புராணம்‌, குலசேகர பாண்‌ டியர்‌. 
14. சிவதருமோத்தரம்‌. மறைஞான சம்பந்தர்‌. 
15. காசி காண்டம்‌. அதிவீரராம பாண்டியர்‌. 
16. மச்ச புராணம்‌. வடமலையப்ப பிள்ளையன்‌. 
17. கூர்ம புராணம்‌, அதிவீர ராமபாண்டியர்‌. 
18.' பிரமோத்தர காண்டம்‌. வரதுங்கராம பாண்டியர்‌, 
19. சூதசங்கிதை. தேவராச பிள்ளை. 
20. வாயுசங்கிதை. வரதுங்கராம பாண்டியர்‌, 
21. காஞ்சிப்‌ புராணம்‌. சிவஞான சுவாமிகள்‌. 
கச்சியப்ப சுவாமிகள்‌. 
£22. திருவானைக்காப்‌ புராணம்‌. கச்சியப்ப சுவாமிகள்‌. 
“29. தணிகைப்‌ புராணம்‌. கச்சியப்ப சுவாமிகள்‌. 
24. கந்த புராணச்‌ சுருக்கம்‌. சம்பந்தச.ரணாலயர்‌ 
22. கந்த புராணம்‌. கக்சியப்ப சிவாசாரிய 
சுவாமிகள்‌. 
26. உபதேச காண்டம்‌. கோனேரியப்பர்‌. 
27. திருவிளையாடற்‌ புராணம்‌, பரஞ்சோதி முனிவர்‌. 
28. பெரிய புராணம்‌. சேக்கிழார்‌ நாயனார்‌. 
(27) Sri Kasivasi Athi Kumaragurupara Swamigal, 
Memorial Tamil Prize 
BY : 
HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 


TAMBIRAN SWAMIGAL AVARGAL 
OF TIRUPPANANDAL 
1. This Endowment was founded by His Holiness Srilasri 


Kasivasi Swaminatha Thambiran Swamigal Avargal of Tiruppanandal 
to encourage the study of 64 selected books in Tamj! Literature, 


x] 


2, The Endowment for the Prize consists of 39% Government 
Promissory Notes of 1949-52 (Defence War Loan) of the face value of 
Rs. 8,500/- (Rupees Three Thousand and five hundred only). The 
interest on this investment shall be utilised for the award of a prize 
annually of the value of Rs. 100/-. The balance of the interest after 
the award of the prize will be added to the corpus of the fund. When. 
the above pro-notes mature, the proceeds shall be invested in other 
Government securities yielding a higher total income for the Endowment. 


3. The following are the terms of award of the prize :— 


(i) The prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 


(ii) To be eligible for ‘the award, the following shall be tho 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the Vidvan 
course. Tamil alone, of the Annamalai or the 
Madras University or any other examination (of 
any University which has already been or may be 
established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named, or the Bala 
Pandita Examination of the Madura Tamil 
Sangam, as a condition precedent to appearance 
for the test. 


(8) . First rank at the first appearance with not less than. 
60%, of the marks in a. competitive test to be 
conducted annually for the purpose by the Anna- 
malai University. A selection of 750 stanzas of which 
200 from Tiruvilaiyadalpuranam 50 from Tirwvidai- 
marudur Thala Puranam and the remaining 500 
or 2,000 lines from the other 62 books in the Jist 
appended hereto, will be made once in every four 
years by the Annamalai University-the selections for 
one period of four years being different from those 
for the next period or periods of four years. At the 
competition (i) the first part will consist of a 
memory test of selections made by the examiners 
out of the 750 stanzas. In this oral memory test 
special credit will be awarded for singing the 
verses in correct music; for this singing the 
marks will be 10. (ii) The second part will consist 
of a test of the meaning and the purport of the 
750 stanzas above referred to, wherein a knowledge 
of the meaning of words, paraphrase purport of 
the verses and the special extant notes will be 
tested. (14) The third part of the competition will 


xli 


consist of giving explanations with or without 
reference to the eontext to portions of all the 
64 books chosen by the examiners, 


(iii) If two or more competitors should be considered equally 
eligible for the award, lots shall be cast to decide who 
will have the prize or prizes of the year, 


4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University. ‘ If in any year the prize winner is unable 
to be present to receive the prize, the Syndicate shall arrange to send 
him the prize amouut. If the prize-winner dies before ‘the prize is 
ல்க to him, the prize amount shall be paid to his legal heir or 

eirs, 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced, 


6. If in any year, or a series'of years, the prize be not awarded, 
from out'of the annual interest of the Endowment, Rs. 50/- in each year. 
of no award shall be set apart. ‘The entire amount so set apart shall 
be awarded in the subsequent year to the candidate eligible for the 
award along with the prize amount of that year. After setting apart 
Rs. 50/- as above the balance of annual interest shall be added to the 
corpus of the fund at the end of each year. 


7. If in the process of investments the face value of the paper 
increases and an addition to income results either by addition of un- 
spent amounts under clause (6) above, or by investments such addi- 
tional income may at the discretion of the Syndicate of the Annamalai 
University, be utilised to institute second and third prizes and there- 
after, to increase the value of each one of the three prizes, 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to the Donor’s successor-in-interest the name and address 
of the prize-winner and the amount of the prize and if in any year the 
prize be not awarded, the amount at credit at the end of the year and 
shall also publish the same in an important Tamil Daily Newspaper. 
This Deed, shall be published along with the deeds relating to the 
Rs. 1,000/- Tamil Prize Endowment perpetuating the memory of King 
George V in the Madras University and the Raja Raja Abhaya 
Kulasekhara Chola Maharaja Memorial Endowment, the Tiruvalluvar 
Neethi Nul Prize Endowment. and the Sekkilar Nayanar Memorial 
Tamil Prize Endowment in the Annamalai University made by the 
same Donor in every .one of the publications made under the 2nd 


Endowment mentioned above, . 


9. The income from the Endowment and the acoumulations 
thereto shall not be diverted to any other purpose, 
6 ்‌ 


நம்பா 


௮ 
RENAN தொடர்ந்த 


[ 
[|| 


30 
91 


xlii 
நூல்களின்‌ பெயர்கள்‌ 


கந்தர்‌ கலி வெண்பா 
சகலகலாவல்லி மாலை 
குமரேச சதகம்‌ 
தண்டலையார்‌ சதகம்‌ 
சரசுவதியந்தாதி 
அருணகிரியந்தாதி 
அபிராமியந்தாதி 
திரும்புக.லரர்‌ அந்தாதி 
இருவேங்கடத்தந்தாதி 
பழமலையந்தாதி 
மறைசையந்தாதி 
கல்வளையந்தாதி 
திருவரங்கத்தந்தாதி 
திருச்செந்தில்‌ நிரோட்டக 
யமகவந்தாதி 
திருக்கருவைப்பதிற்றுப்‌ 
. பத்தந்தாதி 
மதுரைப்பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
கலைசைச்சிலேடை வெண்பா 


சிங்கைச்சிலேடை வெண்பா 
இங்கித மாலை 
திருவரங்கத்து மாலை 
சோணசைவ மாலை 
பெரியநாயகியம்மை 
.இருவிருத்தம்‌ 

மதுரை மீனாட்சியம்மை 

இரட்டைமணி மாலை 
சிதம்பர மும்மணிக்கோவை 
நால்வர்‌ நான்‌ மணி மாலை 
திருவாரூர்‌ நான்மணி மாலை 
செங்கழுநீர்‌ விநாயகர்‌ 

பிள்ளை த்தமிழ்‌ 

முத்துக்குமாரசுவாமி 
ன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
அமுதாம்பிகை பிள்ளை த்தமிழ்‌ 
மீனாட்சியம்மை பீள்ளை த்தமிழ்‌ 
திருவிடைமருதூருலா 


்‌ சின்ன தம்பிப்‌ புலவர்‌ 
்‌ பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 


நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 
குமரகுருபர சுவாமிகள்‌ 
குருபாத தாசர்‌ 


- படிக்காசுப்புலவர்‌ 


கம்பர்‌ . 

குகை நமசிவாய தேவர்‌ 
அபிராம பட்டர்‌ - 
நெற்குன்‌ றவாண முதலியார்‌ 
பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
சின்ன தம்பிப்‌ புலவர்‌ 


சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
அதிவீரராம பாண்டியர்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌ 


தொட்டிக்கலை சுப்பிரமணிய 
. தம்பிரான்‌ 
நமச்சிவாயப்‌ புலவர்‌ 
இராமலிங்க சுவாமிகள்‌ 
பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
குமரகுருபர சுவாமிகள்‌ 
சிவஞான சுவாமிகள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 
சிவஞான சுவாமிகள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


24111] 


நூல்களின்‌ பெயர்கள்‌ 


தஞ்சைப்பெருவுடையாருலா 
தஇருவெங்கையுலா 
இராசராச சோழனுலா 
கெல்விடுதூர.து 
பணவிடுதூது 
நெஞ்சுவீடுதூ து 
தமிழ்விடுதூ து 
வருணகுலாதித்தன்‌ மடல்‌ 
சித்திர மடல்‌ 

வெங்கைக்‌ கலம்பகம்‌ 
மதுரைக்‌ கலம்பகம்‌ 

காசிக்‌ கலம்பகம்‌ 

அழகர்‌ கலம்பகம்‌ 
சிதம்பரச்செய்யுட்‌ கோவை 
சமுத்திர விலாசம்‌ 

சந்திர விலாசம்‌ 
முக்கூடற்பள்ளு 
கதிரைமலைப்பள்ளு 
திருக்குற்றாலக்‌ குறவஞ்சி 


நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
ஒட்டக்கூத்தர்‌ 


மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை . 


காளமேகப்‌ புலவர்‌ 

சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
குமரகுருபர சுவாமிகள்‌ 
குமரகுருபர சுவாமிகள்‌ 


குமரகுருபர சுவாமிகள்‌ 


கடிகை முத்துப்‌ புலவர்‌ 
மாம்பழக்கவிச்‌ தகவல்‌ 


திரிகிடராசப்பக்‌ கவிராயர்‌ 


சரபேந்திர பாலக்‌ குறவஞ்சி சிவக்கொழுந்து தேசிகர்‌ 


கலிங்கத்துப்பரணி 
சகாழிக்‌ கோவை 
வெங்கைக்‌ கோவை 
கோடீச்சுரக்‌ கோவை 
தஞ்சைவாணன்‌ கோவை 
அரிச்சந்திர சரிதை 
நளவெண்பா 
நைடதம்‌ 

இரகு வம்மிசம்‌ 
பிரபுலிங்க லீலை 
சிகாளத்திப்‌ புராணம்‌ 


திருவிடைமருதூர்த்‌ தல 
ப ராணம்‌ 


திருவிளையாடற்‌ புராணம்‌ : 


சயங்கொண்டான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
பொய்யாமொழிப்புலவர்‌ 
ஆசுகவிராசர்‌ 
புகழேந்திப்புலவர்‌ 
அதிவீர ராம பாண்டியர்‌ 
அரசகேசரி 


்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 


கருணைப்பிரகாசர்‌ 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
வேலைய சுவாமிகள்‌ 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ 


பரஞ்சோதி முனிவர்‌ 


xliv 
(28) Kavichakravarti Kambar Memorial Tamil Prize 


BY 


HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVERGAL OF TIRUPPANANDAL 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Tambiran Swamigal Avergal of Tiruppanandal to encour: 
age the study of Kamba Ramayanam and 34 other selected books in 
Tamil Literature. 


2, The Endowment for the Prize consists of 31°, non-terminable 
Government Promissory Notes of the face value of Rs. 8000/-. (Rupees 
Three Thousand only). The interest on this investment shall be 
utilised for the award of a Prize annually of the value of Rs, 100/-: 
The balance of the interest after the award of the Prize.will be added 
to the corpus of the fund, ்‌ ஆ. 


3. The following are the terms of award of the Prize :-- 


(1) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 


(ii) To be eligible for the award, the following shall be the 
conditions :-- ச்‌ 


(a) A pass in the Preliminary Examination of the 

Vidvan course, Tamil alone of the Annamalai or 

the Madras University.or any other examination 

(of any University which has already been or may 

ர be established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 

of the two Universities above-named or the Bala 

Pandita Examination of the Madura Tamil Sangam, 

as a condition precedent to appearance for the test. 


(6) First rank at the first appearance with not less than 
60%, of the marks in a competitive test to be con- 
ducted annually for the purpose by the Annamalai 
University. A selection of 3,000 (Three Thousand) 
lines of which 400 lines or 100 stanzas from Kamba 
Ramayanam, 400 lines or 100 stanzas ‘from Jivaka 
Chintamani, 200 lines from Silappathikaram, and 
the remaining 2,000 lines or 500 etanzas from the 
other 32 books in the list appended hereto, will be: 
made once in every four years by the Annamalai 
University—the selections for one period of 4 
years being different from those for the next period 
or periods of four years. At the competition (1) 
The first part will consist of a memory test of ’ 

்‌ selections made by the examiners out of the 3,000 


xlv. ‘ 


lines. In this oral memory test special credit will 
be awarded for singing the verses in correct music 5 
for this singing the marks will be 10; (ii) The 
second part will consist of a test of the meaning 
and the purport of the 3,000 lines above referred 
to, wherein a knowledge of the meaning of words, 
paraphrase, purport of the verses and the special 
extant notes will be tested; and (iii) The third 
part of the competition will consist of giving 
explanations with reference to the context to 
portions of the whole of Kamba Ramayanam 
including Uttara.Kandam chosen by the examiners. 


(iii) If two or more competitors should be considered equally 
eligible for the award, lots shall be cast to decide who 
will have the prize or prizes of the year. 


4, The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University. If, in any year, the prize-winner js unable 
to be present to receive the prize, the Syndicate. shall arrange to send 
him the prize amount. If the prize winner dies before the prize is 
presented to him, the prize amount shall be paid to his legal heir or 
heirs. ்‌ 


5, The prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. If in any year, or a series of years the prize be not awarded, 
from out of the annual interest of the endowment, Rs. 50/- in each 
year of no award shall be set apart. The entire amount so set apart, 
shall be awarded in the subsequent year to the candidate eligible for 
the award along with the prize amount ,of that year. After setting 
apart Rs. 50/- as above, the balance of the annual interest shall be 
added to the corpus of the fund at the end of each year. 


It shall be competent for the Syndicate of the Annamalai Univer- 
sity to invest in any Government or other securities amounts available 
for investment from the jnterest in excess over the prize amount and 
the capital amount of the Endowment in case the Government securities 
in which the amount is ‘now invested are tendered for payment by 
Government. 


7. If in the process of investments, the face value of the paper 
increases and an enhancement of income results either by addition of 
unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may at the discretion of the Syndicate of the 
Annamalai University be utilised to institute second and third prizes 
and, thereafter, to increase the value of each one of the threo prizes. 


8. The Syndicate shall at the end of cach year communicate to 
the donor or to his successor-in-interest the name and address of the 


xivi 


prize-winner and the amount of the prize and if in any year the prize 
be not awarded the amount at credit at the end of the year and shall 
also publlsh the same in an important Tamil Daily Newspaper. Thijs 
decd shall be published along with the deeds relating to the Rs. 1,000/- 
Tamil Prize Endowment perpetuating the memory of King George V. in 
the Madras University, the Promotion of Tamil Learning in the 
Province of Madras Endowment Fund at Tanjore for Rs. 1,00,000/- the 
Raja Raja Abhaya Kulasekhara Chola Maharaja Memorial Endow- 
ment, the Tiruvalluvar Neethi Nool Prize Endowment, the Sekkilar 
Nayanar Memorial Tamil Prize Endowment and the Silasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal Memorial Tamil Prize Endowment in 
the Annamalai University made by the same Donor in everyone of the 
ய்து of the publications made under the 3rd Endowment mentioned 
above 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 


டர்ந்த 
நம்பர்‌ 


நூல்களின்‌ பெயர்கள்‌ நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


திருமுருகா ற்‌ றுப்படை 

பொருஈராற்றுப்படை 

சிறுபாணாற்றுப்படை 

பெரும்பாணா ற்றுப்படை 

முல்லைப்பாட்டு 

மதுரைக்காஞ்சி 

நெடுகல்வாடை 

குறிஞ்சிப்பாட்டு 

பட்டினப்பாலை 

10 மலைபடுகடாம்‌ 

11 நற்றிணை 

12 குறுந்தொகை 

18 ஐங்குறுநூறு 

14 பதிற்றுப்பத்து 8 
15 பரிபாடல்‌ 7 
16 கலித்தொகை ்‌ 
17 - அககானூறு 

18 புறகானூறு 

19 யசோதரகாவியம்‌ 

20 சூளாமணி தோலாமொழித்‌ தேவர்‌ 
21 மணிமேகலை 

22 சிலப்பதிகாரம்‌ 
28 £வகசிந்தாமணி ) த 

24 பெருங்கதை கொங்குவேளிீர்‌ 


gL 


4 xlvii 


8 
ஷ்‌. 
J ட நூல்களின்‌ பெயர்கள்‌  நூரலாசிரியர்களின்‌ பெயர்களின்‌ 
௫) 
26 மேருமந்தர புராணம்‌ வாமன முனிவர்‌ 
26 வசவ புராணம்‌ 
£27 தணிகைப்‌ புராணம்‌ கச்சியப்ப சுவாமிகள்‌ 
28 கல்லாடம்‌ கல்லாடனார்‌ 
9 தேம்பாவணி ’ வீரமாமுனிவர்‌ 
80 சீறாப்புராணம்‌ உமறுப்புலவர்‌ 
81 திருவிடைமருதூர்த்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
தலபுராணம்‌ 
82 . இரகுவம்மிசம்‌ அரசகேசரி 
98 பாகவதம்‌ செவ்வைச்‌ சூடுவார்‌ 
84 பாரதம்‌ வில்லிபுத்தூரார்‌ 
85 கம்பராமாயணம்‌--உத்தர 
காண்டத்துடன்‌ 


(29) The Sri Nambiandarnambi Memorial 
Panniruthirumurai Prize 


1. The Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl., ‘of Tirupanandal to encourage 
the study of Tamil Music in Tevara Tirumurais and the special intensive 
stufy of 5 books, i.e., Siva Dhamoltaram and others in the list 
appended hereto :— 


2, The Endowment for the prize consists of 3% (Three-and-a- 
half per cent) Non-terminable Government Promissory Notes of the face 
value of Rs 3.000/- (Rupees Three Thousand only). No. MS. 002107, 
8 and 9— Rs, 1,000/- each). The interest on this investment shall be 
utilised for the award of a prize annually of the value of Rs. 100/-. 
The balance ofthe interest after the award of the prize will be aided 
$o the corpus of the fund. . 7 


59, The following are the terms of award of the prize :— 
(i) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 
(i) Tobe eligible for the award the following shall be the 
conditions :— 


(a) ‘The production of a certificate of regular training in 
any Tevara Patasala or under a recognised Tevara 
Pandit will be a condition precedent to appearance 
for the test. 


xlviii 


(b) First rank at the first appearance with not less than 
60% of the marks in a competitive test to be con- 
ducted annually for the purpose by the Annamalai 
University. The test will consist of 2 parts. 
(1) a memory test and (ii) a written test, Memo- 
rising and accurate singing in proper pans, chosen 
verses out of 1200 (one thousand and two hundred) 
songs selected from the 12 Tirumurais by the 
Annamalai University from time to time under the 
Raja Raja Abhaya Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment for Tevara Tirumurai Prize 
and Publication of works of the Tamil Literature 
and Grammar, founded by the same Donor in this 
University and right expression with full compre 
hension of the import of the songs will form the 
first part of the test. The second part will consist 
in giving the meaning and purport of verses 
chosen by the examiners out of the 5 (five) books 
in the list. 


(iii) If in any year, two or more competitors should be con- 
sidered equally eligible for the award, lots shall be cast 
to decide who will have the prize of prizes of the year. 


4, The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year, the prize- 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize-wininer 
dies before the prize is presented to him, the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs. 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divide 1 or reduced. 


6. If in any year, or a series of years, the prize be not awarded 
Rs. 50/- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year %௦ _ the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50/- as above, the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. 1t shall be 
competent for the Syndicate of the Annamalai University to invest in 
any Government or other securities amounts ' available for investment 
from the interest in excess over the prize-amount and the capital- 
amount of the endowment, in case the Government Securities in which 
the amount is now invested are tendered for payment by Government. 


7. If in process of investments the face value of the papers 
- increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to-form distinct funds so that the ட்‌ 


xlix 


interest thereon may, at the discretion of the Syndicate. of the Anna- 
malai University, be utilised to institute second and third prizes and 
there after, to increase the value of each one of the three prizes, 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest, the name and address of the 
prize-winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded, the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper, The 
deeds relating to :— - 

(1) The Rs, 1,000/- (Rupees One 

Thousand) Tamil Prize Endow- 
ment perpetuating the memory 
of King George V. In the Madras University. 
(2) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 
ing Endowment Fund for Madras Government Noti- 
Rs. 1,00,000/- (Rupees One fication No.’215 published 
Lakh. in the Fort St. George 
Gazette Part I-B-Educa- 
டன்‌ dated 2lst October, 


(3) The Raja Raja Abhaya Kula-) 
sekhara Chola Maharaja Me- 
morial Endowment for Tevara 
Tirumurai Prize and publica- 
tion of works of Tamil Litera- 
ture and grammar. 

(4) The Tiruvalluvar Neethi Nul 
Prize Endowment, 

(5) The Sekkilar Nayanar Memorial Lint © Annamalai Univer- 
Tamil Prize Endowment. sity 

(6) The Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow- 
ment 

(7) The Kavichakravarti Kambar 
Memorial Tamil Prize Endow- ! 
ment J 
Made by the same Donor, and 

(8) This, the Sri Nambi Andar 
Nambi Memorial Pannirutiru- 
murai Prize Endowment. 

i.e., these 8 deeds shall be published in everyone of the editions of the 
publications made under the 3rd endowment mentioned above. 

9. The income from the endowment and the accumulations 

thereto shall not be diverted to any other purposo. 

7 


| 


ஷேடியூல்‌ 

ட 

2] ப்‌ நூல்களின்‌ பெயர்கள்‌ நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 
டக்‌ 
க 

1 சிவதருமோத்தரம்‌ மறைஞானசம்பந்தர்‌ 

2 சைவசமயநெறி மறைஞானசம்பந்தர்‌ 

8 பெரியபுராணம்‌ சேக்கிழார்‌ நாயனார்‌ 

4 திருவிளையாடற்‌ புராணம்‌ பரஞ்சோதி முனிவர்‌ 

5 கந்த புராணம்‌ கச்சியப்பசிவாசாரிய சுவாமிகள்‌ 


(30) Kottaiyur Sri Sivakkolundu Desikar Memorial 
Isai Tamil Prize 


ம, This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Averga] of Tirupanandal, to encour- 
age the study of Tamil Music in memory of Sri Sivakkolundu Desikar 
of Kottaiyur, Kumbakonam Town, Tanjore District, Muttamil Scholar 
and Chief Poet in the Court of Sarbhoji Maharaja of Tanjore and the 
author of Kotesvarakovai, of which, the late Mahamahopadhyaya 
Dr. V. Swaminatha Iyer Av]., writes the preface to his scholarly 
edition as simple-elegant in style and abounding in.suggestive meanings 
more than any other work in Tamil, and other eminent prabandhas 
like Thanjaiperuvudaiyar ula and Sarabhendra Bhupala Kuravanchi 
Natakam, puranams such as Tiruvidamaruthur Thalapuranam about 
which the learned Doctor writes in the same preface as containing all 
the essential features of a Kavya, and other works. ்‌ 


2. The Endowment for the prize consists of 31%, (Three-and-a-half 
per cent) Non-terminable Government Promissory Notes of the face 
value of Rs. 3,000/- (Rupees Three Thousand only). (No. MS. 002110, 
002111 and 002112 Rs. 1000/- each). The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs. 100/-. The balance of the interest after the award of the prize 
will be added to the corpus of the fund. 


3. The following are the terms of award of the prize :— 
(i) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 


(ii) To be eligible for the award, the following shall be the 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the 
Sangitha Bushana The Course of the Annamalai 
University or in the Preliminary Examination of a 
Musical Course in any other University which has 


li 


already been or may be established hereafter, of 
tho production of a certificate of a regular training 
under a famous Sangita Vidvan will be a condition 
precedent to appearance for the test, 


(0) First rank at the first appearance with not less than 
60 per cent of the marks in a competitive test to 
be conducted annually for the purpose by the 
Annamalai University. ‘The Annamalai University 
will for the purpose, publish a book of selections 
once in every 4 years containing (i) 15 kirtanais 
from Sarabhendra Bhupala Kuravanchi, (ii) 60 
Tamil kirtanais representative of famous composers, 
(iii) 5 songs from Tiruppugal and (iv) 5 verses 

\ cach from the compositions of (a) Thayumana 
Swamigal, (b) Pattinathadigal (6) Ramalinga 
Swamigal and (ஜீ) Masthan Sahib i.e. in all 
100 kirtanais, songs and verses; the selections of 
one set of 4 years should as far as possible be 
different from those of the next period or periods 
of 4 years. - In each term of 4 years there should 
be a selection of 15 kirtanais from No. (1) Sara- 
bhendra Bhupala Kuravanchi At the test the 
candidate’s ability to sing all or 80100 of the songs 
in these selections correctly in their appropriate 
raghas, meitus and to the proper thalas will be 
examined, 


(iii) If in any year, two or more competitors should be 
. considered equally eligible for the award, lots shall be 
cast to decide who will have the prizes or prize of the 

year. - 


4, The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year, the prize- 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize-winner 
dies before tho prize is presented to him, the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs. 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. If in any year, or a series of years, the prize be not awarded. 
Rs. 50/- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. ‘The entire amount 
80 set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50/- as above the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. It shall 
be competent for the Syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for invest- 


ii 


iment from the interest in excess over the prize amount and the 
capital-amount of the endowment in case the Government Securities 
in which the amount is now invested are tendered for payment by 
Government, 


7. If, in the process of investments, the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna- 
malai University, be utilised to institute second and their prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest, the name and address 
of the prize-winner and the amount of the prize, and if in any year 
the prize be not awarded, the amount at credit at the end of the year, 
and shall also publish the same in an important Tamil Daily Newspaper. 
The deeds relating to :— 


(1) The Rs. 1,000/- (Rupees One In the Madras University. 
Thousand) Tamil Prize En- 
dowment) perpetuating the 
memory of King George V. 


(2) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 
ing Endowment Fund for Madras Government 
Rs, 1,00,000/- (Rupees One Notification No. 215 pub- 
Lakh). lished in the Fort St. 
George Gazette Part I-B 
—Educational dated 21st 
October, 1941. 
(3) The Raja Raja Abhaya Kula-} 
sekhara Chola Maharaja 
Memorial Endowment for 
Thevara Tirumurai Prize and 
publication of works of Tamil 
Literature and Grammar. 
(4) The Tiruvalluvar Neethi ஸ்ப 
Prize Endowment. 


(5) The Sekkilar Nayanar Memorial {In the Annamalai Univer- 
Tamil Prize Endowment, sity. 

(6) The Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow- 
ment. 

(7) The Kavichakravarti Kambar 
Memorial Tamil Prize Endow- 
ment. J 


11] 


(8) The Sri Nambi Andar | in Sehe Annamalai புட்ட 


Memorial Panniru Tirumurai sity 


Prize Endowment. 
Made by the same Donor, and 


(9) This the Kottaiyur Sri Sivak 
kolundu Desikar Memorial 
Isai Tamil Prize Endowment. 


i.e, these 9 deeds shall be published in every one of the editions of the 
publications made nuder the 3rd endowment mentioned above. 


9. The income from the endowment and the accumulation thereto 
shall not be diverted to any other purpose. 


(31) Sri Manickavachaka Swamigal Memorial 
Ahapporul Tamil Prize 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasi- 
vasi Swaminatha Tambiran Avergal of Tiruppanandal to encourage the 
study of Ahkapporul in Tamil. 


2. The Endowment for the prize consists of 34% (Three-and-a- 
half per cent) Non-terminable Government Promissory Notes of the 
face value of Rs. 3,000/- (Rupees Three, Thousand only). (No. MS. 
002113, 002114 and 002115 Rs. 1,000/-each). The interest on this 
investment shall be utilised for the award of a prize annually of the 
value of Rs. 100/-. ‘The balance of the interest after the award of tho 
prize will be added to the corpus of the fund, 


3. The following are the terms of award of the prize. 


(i) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 


(ii) To be eligible for the award, the following shall be the, 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examinations of the 
Vidvan course (Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examination 
(of any University which as already been or may 
be established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above-named or the Bala 
Pandita Examination of the Madura Tamil Sangam 
will be & condition precedent to appearance for the 
test. 

(6) First rank at the first appearance with not less than 


60%, of the marks in a compotitive test to bo 
conducted annually for the purpose by the Anna- 


liv 


malai University. For this test, which will have 
two parts, the texts shall be selected by the said 
University. The first part will contain the toxts 
of the seven grammatical works bearing on 
Ahapporu!l in the list No. I appended hereto with 
their commentaries excluding the illustrative 
stanzas. The second part will contain illustrative 
stanzas chosen from the 38 books in the list No. 
IT appended and similar stanzas from Prabandhas 
that are not included in the list and other stray 
verses bearing on the subject. These stanzas shall 
ba arranged in the order of Thurais found in 
Narkavi Raja Nambi Ahapporul and the illustra- 
tive stanzas under each Thurai shall be arranged 
in the order of their relative literary merit. From 
this second part, one set of stanzas illustrative of 
all the Thurais found in Narkavi Raja Nambi 
Ahapporul will be selected once in every 4 years 
by the Annamalai University. The selections for 
one period of 4 years should as far as possible be 
different from those for the next periods or periods 
of 4 years. 


At the competitive examination conducted annually 


(i) the first part wil! consist of an oral memory 
test in all the sutras in Narkavi Raja Nambi 
Abapporul as well as the illustrative stanzas in the 
above mentioned selection. In this memory test 
special credit will be given for reciting the verses 
- in correct music ; for this recital 10 marks will be 
14 allotted ; (ii) the second part will consist of a test 
in giving exhaustive explanations and annotations 
of all the portions prescribed for the memory . test. 
A knowledge of the old commentaries now extant 
on the above portions will also be tested. The 
candidate is expected to be through specially in 
Tirukkovaiyar and its old commentary in which 
there will be an examination every year; (iii) the 
third part will be a test in giving the meaning and 
purport of verses chosen by the examiners in all 
the other 43 books i.e., 6 from list No. I and 37 

from list No. II. 


(iii) If, in any year, two or more competitors should be 
considered equally eligible for the award, lots shall 
be cast to decide who will have the prize or prizes 
of the year. 


4, The prize shall be awarded to tho winner at a meeting “of the 
. Syndicate of the Annamalai University. If, in any year, the prize- 


lv 


winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize-winner 
dies before the prize is presented to him, the prize: amount shall be 
payable to his or her legal heir or heirs. 


5. The Prize amount shall be paid either cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. Ifin any year, or a series of years the prize not awarded, 
Rs. 50/- in each year of no award 8௨1106 set apart from out of the 
annual interest of the endowment payable as prize, The entire amount 
80 set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50/- as above, the balance of the annual interest 
shall be added to the corpus of the fund at the end of each year. It 
shall be competent for the Syndicate of the Annamalai University to 
invest in any Government or other securities amounts available for 
investment in excess over the prize-amount and the capital-amount of 
the endowment, in case the Government Securities in which the amount 
is now invested are tendered for payment by Government, 


7. If, in the process of investments, the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna- 
malai University, be utilised to institute second and third prizes and 
thereafter. to increase the value of each ono of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donar or to his successors-in-interest, the name and address of 
the prize-winner and amount of the prize, and if in any year the prize, 
be not awarded, the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
06908 relating to :— 


(1) The Rs. 1,000 (Rupees One In the Madras University, 
Thousand) Tamil Prize, En- 
dowment perpetuating the 
memory of King George V. 


(2) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 

ing - Endowment Fund for Madras . Government 

Rs. 1.00,000/- (Rupees Ono Notification No 215 pub- 

Lakh) lished in the Fort Si. 

Endowment dated 2lst 
October, 1941. 


3) The Raja Raja: Abhaya உர. 
(3) ரகவ Chola Maharaja ந த்‌ Univer 
Memorial Endowment for 4 


( 


lvi 


Thevara Tirumurai Prize 


and) 


publication of works of Tamil 


Literature and Grammar 


(4) The Tiruvalluvar Neethi 
Prize Endowment 


Nul 


(5) The Sekkilar Nayanar Memorial 


Tamil Prize Endowment. 
(6) The Srilasri Kasivasi 


Adi 


Kumaragurupara Swamigal 


Memorial Tamil Prize Endow- 


ment. 


(7) The Kavichakravarti Kambar 


$m the Annamalai Univer- 
sity 


Memorial Tamil Prize Endow- 


ment 


(8) The Sri Nambi Andar Nambi 
Memorial  Pannirutirumurai 


Prize Endowment. 


(9) The Kottaiyur Sri Sivakkolundu 


Desikar Memorial Isai Tamil 


Prize Endowment 


Made by the same Donor, and 


10) This, the Sri Manickavachaka 
Swamigal Memorial Ahapporui 


Tamil Prize Endowment ; 


i.e, these 10 deeds shall be published in everyone of the editions of the 
publications made under the 3rd endowment mentioned above, 


6. The income from the endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 


1 


பெஉ சேம 


அட்டவனை ௩ம்பர்‌--1 


நூல்களின்‌ பெயர்கள்‌ 


தொல்காப்பியம்‌--பொருள தி 
காரம்‌-- அகத்திணையியல்‌, 
களவியல்‌,கற்பியல்‌, மெய்ப்‌ 
பாட்டியல்‌. 

இறையனார்‌ அகப்பொருள்‌ 

வீரசோழியம்‌-பொருட்படலம்‌ 

தமிழ்நெறி விளக்கம்‌ 

மாறனகப்‌ பொருள்‌ 


நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


தொல்காப்பிய முனிவர்‌ 


புத்தமித்திரனார்‌ ம்‌ 
திருக்குருகைப்‌ பெருமாள்‌ 


தொடர்ந்த 
நம்பர்‌ 


ODONONA மே 0௩௨ 


vii 


நூல்களின்‌ பெயர்கள்‌ 


இலக்கண விளக்கம்‌-பொரு 
ள திகாரம்‌ _ அகத்திணை 
யியல்‌ 


நாற்கவிராச ஈம்பியகப்பொருள்‌ 


விளக்கம்‌ 


நரலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


கவிராயர்‌ 
வைத்தியநாத தேசிகர்‌ 


அட்டவணை ஈம்பர்‌--11 


நூல்களின்‌ பெயர்கள்‌ 


முல்லைப்பாட்டு 
குறிஞ்சிப்பாட்டு 
பட்டினப்பாலை 


நற்றிணை 

குறுந்தொகை 
ஐங்குறுநூறு 
பரிபாடல்‌ 
கலித்தொகை 
அகநானூறு 
கார்காற்பது 
ஐந்திணை ஐம்பது 

ஐந்திணை எழுபது 
தமொழி ஐம்பது 
திணைமாலை நூற்றைம்பது 
கைந்நிலை 
நாலடியார்‌-காமத்‌, துப்‌. பால்‌ 
திருக்குறள்‌--காம த்துப்பால்‌ 
தஞ்சைவாணன்‌ கோவை 
குலோத்துங்கசோழன்‌ கோவை 
அம்பிகாபதிக்‌ கோவை 
மதுரைக்‌ கோவை 
மாறன்‌ கோவை 


திருப்பதிக்‌ கோவை 


நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 


நப்பூதனார்‌ 

கபிலர்‌ 

கடியலூர்‌ 
உருத்தியங்கண்ணனார்‌ 


மதுரைக்‌ கண்ணங்‌ கூத்தனார்‌ 
மாறன்‌ பொறையனார்‌ 
மூவாதியர்‌ 

கண்ணன்‌ சேர்ந்தனார்‌ 
கணிமேதாவியார்‌ 
புல்லங்காடனார்‌ 

சமண முனிவர்கள்‌ 


திருவள்ளுவர்‌ 
பொய்யாமொழிப்‌ புலவர்‌ 


நிம்பைச்‌ சங்கரநாராயணர்‌ 
திருவேங்கடத்துறைவான்‌ 
கவிராயர்‌ 


திருக்குருதைப்‌ பெருமாள்‌ 
, கவிராயர்‌ 


Iwi 


க * 
52 
“a நூல்களின்‌ பெயர்கள்‌  நூலாரிரியர்களின்‌ பெயர்கள்‌ 
Be 
6 ஆ. 
24 இருவேங்கைக்‌ கோவை சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
25 திருவாரூர்க்‌ கோவை எல்லப்ப நயினார்‌. 
26 திருவாவடுதுறைக்‌ கோவை தொட்டிக்கலை சுப்பிரமணிய 
முனிவர்‌ 
27 கலைசைக்‌ கோவை தொட்டிக்கலை சுப்பிரமணிய 
முனிவர்‌ 
28 தணிகைப்‌ புராணம்‌ களவுப்‌ கச்சியப்ப ஸ்வாமிகள்‌ 


படலம்‌ 


29 பழமலைக்‌ கோவை அறைமங்கலம்‌ சாமிநாத 


தேசிகர்‌ - 


80 கோழிக்‌ கோவை மீனாட்சிசுந்தரம்‌ பின்ளை 

81 சிராமலைக்‌ கோவை 

82 திருச்செந்திற்‌ கோவை தண்டபாணி சுவாமிகள்‌ 

38 கோடீச்சுரக்‌ கோவை சிவக்கொழுந்து தேசிகர்‌ 

84 நெல்லைவருக்கக்‌ கோவை வீரை— அம்பிகாபதி 

85 பாம்பலங்காரர்‌ வருக்கக்‌ படிக்காசுப்‌ புலவர்‌ 
கோவை 

96 இரகுநாத சேதுபதி ஒருதுறைக்‌ அமிர்த கவிராயர்‌ 

காவை 


87 கல்லாடம்‌ கல்லாடனார்‌ 
88 திருக்கோவையார்‌ 


ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 


(32) Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prosody Prize 


1. This Endowment was founded by His Holiness Srilasri 
Kasivasi Swaminatha Thambiran Swamigal Avl., of Tirupanandal to 
encourage the study of Tamil Prosody. 


2. The Endowment for the prize consists of 31% (Three-and-a 
half per cent) Non-terminable Government Promissory Notes of the 
face value of Rs. 3,000/- (Rupees Three Thousand only), (No. MS. 
002116, 17 and 18 Rs, 1,000/- each). The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs. 100/-. The balance of the interest after the award of the prize 
will be added to the corpus of the fund. 


3. The following are the terms of award of the prize :— 
(i) The Prize shall be awarded irrespective of sex, 


caste 
relfgion and nationality, ; 


lix 


(ii) To be eligible for the award, thé following shall be the 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the 
Vidvan course (Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examina- 
tion (of any University which has already been or 
may be established hereafter) which may be consi- 
dered equivalent to the Preliminary Vidvan 
Examination of the two Universities above-named 
or the Bala Pandita Examination of the Madura 
Tamil Sangam, will be a condition precedent to 
appearance for the test. 


(5) First rank at the first appearance with not less than 
60 per cent of the marks ina competitive test to 
be conducted annually for the purpose by the 
Annamalai University. For this test, (i) the texts 
of 11 books tn the list appended hereto with their 
commentaries excluding the illustrative stanzas 
and (ii) ௧ collection of stanzas chosen from liter- 
ary works illustrative of Pas & Pavinams in 
Yapparungalakkarigai up to 100 for each will bo 
prescribed by the Annamalai University. Out of 
the above, & set of illustrative stanzas for all 
Pas 4 Pavinams up to 10 for each will be selected 
once in every four years by the side University. 
The selections of one period of 4 years should as 
far as possible be different from those for the next 
period or periods of 4 year 


At the competitive examination conducted annually 
(i) the first part will consist of an oral memory 
test in all the sutras in Yapparungalakkarigai and 
in the illustrative stanzas up to 10 for each 
Pa 4 Pavinam selected as above, In this memory 
test special credit will be given for reciting the 
verses in correct music; for this recital 10 marks 
will நசீ allotted; (ii) the second part will consist 
of a test in giving exhaustive explanations and 
annotations of all the portions prescribed for tho 
memory test and giving the meaning and purport 
of the verses chosen by the examiners in all the 
other 10 books found in the list. The candidate 
is expeoted to have a knowledge of the commen. 
taries, now extant, on the 11 books in the said list; 
(iii) the third part will bo a test of the ability in 
composing Pas &ீ Pavinams illustrative of the 
theories found in Yapparungalakkarigai. Special 
value will be attached to be quality of the verses 


ix 


which should be in the names of the presiding 
deities in, and concern the sacred places of 
Chidambaram, Madura, Tirupanandal and 
Kottaiyur. 


(iii) If in any year, two or more competitors should be consi- 
dered equally eligible for the award, lots shall bo 
cast to decide-who will have the prize or prizes of 
nf the year, 


4. The prize shall be awarded to the winner. at a meeting of the 
Syndicate of the Annamalai University, If in any year, the prize- 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize-winner 
dies before the prize is presented to him, the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs. 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced. 


6. Ifin any year,ora series of years, the prize be not awarded, 
Rs. 50/- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsquent year to the candidate 
eligible for tho award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50/- as above, the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. It shall 
be competent for the Syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for invest- 
ment from the interest in excess over the prize-amount and the capital 
amount of the endowment, in case the Government Securitles in which 
the amount is now invested are tendered for payment by Government, 


7. If in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 

. interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna- 
malai University, be utilised to institute second and third prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest, the name and address of the 
prize-winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded, the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deeds relating to :— 


1. The Rs. 1,000/- (Rupees One In the Madras University. 
Thousand) Tamil Prize Endowment per- 
petuating the memory of King George V. 


xi 


2. The promotion of Tamil Lear- Scheme approved by the 
ning Endowment Fund for Rs. Madras Government Noti- 
1,00,000/-(Rupees One Lakh). fication No. 215 published 

in the Fort St, George 
Gazette Part I-B- Educa- 

. tional dated 218% October 
1941, 


3. The Raja Raja Abhaya Kulase- | 
khara Chola Maharaja Memorial 
Endowment for the Tevara Tiru- | 
murai Prize and Publication of 
Works of Tamil Literature and 
Grammar, 


4, The Thiruvalluvar Neethi Nul 
Prize Endowment. 


5. The Sekkilar Nayanar Memorial 
Tamil Prize Endowment. 


6. The Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal Me- 
morial Tamil Prize Endowment {In the Annamalai Univer- 


7. The . Kavichakravarthi Kambar ம்க்‌ 
Memorial Tamil Prize Endowment 


8. The Sri Nambi Andar Nambi 
Memorial Panniruthirumurai Prize 
Endowment 


9. The Kottaiyur Sri Sivakkolundu 
Desikar Memorial Isai Tamil 
Prize Endowment 


10. The Sri Manickavasaka Swamigal 
Memorial Ahapporul Tamil Prize 
Endowment J 


-Made by the same Donor, 
and 


11. The Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal Memorial 
Tamil Prosody Prize Endowment, 


i.e., these 11 deeds shall be published in everyone of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above. 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 


121 


அட்டவணை 
5. 
ட 
பலி நூல்களின்‌ பெயர்கள்‌ நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 
தப்‌ 
கூ 


1 தொல்காப்பியம்‌--பொருள தொல்காப்பிய முனிவர்‌ 
திகாரம்‌--செய்யுளியல்‌ 


2 வீரசோழியம்‌-யாப்புப்‌ புத்தமித்திரனார்‌ 
படலம்‌ 
8 யாப்பருங்கலக்காரிகை அமீர்தசாகரர்‌ 
4 யாப்பருங்கலவீருத்தி அமிர்தசாகரர்‌ 
5 இலக்கண விளக்கம்‌--செய்‌ வைத்தியநாத தேசிகர்‌ 
யுளியல்‌ பாட்டியல்‌ 
6 பன்னிருபாட்டியல்‌ 
7 வெண்பாப்‌ பாட்டியல்‌ வச்சணந்தி தேவர்‌ 
8 நவநீதப்‌ பாட்டியல்‌ 
9 சிதம்பரப்‌ பாட்டியல்‌ பரஞ்சோதியார்‌ 
10 பாப்பாவினம்‌ திருக்குருகைப்‌ பெருமாள்‌ 
கவிராயர்‌ 
11 சிதம்பரச்‌ செய்யுட்கோவை குமரகுருபர சுவாமிகள்‌ 


(33) The Srilasri Kasivasi Chokkalinga Swamigal 
Memorial Rhetoric Tamil Prize 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl., of Tirupanandal to encourage 
the study of Rhetoric, in Tamil, in memory of his immediate 
predecessor 18th in succession, Srilasri Chokkalinga Swamigal Avl., 
through whose grace the founder has been fortunate enough to enrich 
his knowledge in Tamii Literature. 


2. The Endowment for the prize consists of 3%, (Three-and-a-half 
per cent). Non-terminable Government Promissory Notes of the face 
value of Rs. 3,000/- (Rupees Three Thousand only). (No. MS. 
001317, 18 and 19 Rs. 1,000/- each). The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs. 100/- The balance of the interest after the award of the prize will 
be added to the corpus of the fund. 


3. The following are the terms of award of the prize :— 


(i) The Prize shall be awarded irrespective of sex, caste, 
religion and nationality. 


lxiii 


(ii) To be eligible for the award the following shall be the 
conditions :— 


(a) A: pass in the Preliminary ‘Examination of the 
Vidvan course (Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examination 
(of any University which has already been or may 
be established here-after) which may be considered 
equivalent to the Proliminary Vidvan Examination 
of the two Universities above named or the Bala 
Pandita Examination of the Madura Tamil 
Sangam will be a condition precedent to appea- 
rance for the test. 


(5) First rank at tho first appearance with not less 
than 60% of the marks ina compatitive test to be 
conducted annually for the purpose by the Anna- 
malai University, For this test which will have 
two parts, the texts shall be selected by the said 
University. The first part will contain texts of the 
7 books on Ani Ilakkanam shown in list No. 1 
appended hereto with their commentaries exclu- 
ding the illustrative stanzas. The second part 
will contain illustrative stanzas 100 for each of the 
figures of speech according to Dandi Alankara 
sutras, chosen from 96 Tamil Literary works 
shown in list No. ரர appended and from other 
Tamil works together with the verses quoted in the 
old commentaries and stray verses. Out of the 
Second part a selection containing ten illustrations 
for each of the figures of speech will be prescribed 
once in every 4 years by the Annamalai Univer- 
sity. The selections for one period of 4 years 
should as far as possible be different from those 
for the next period or periods of 4 years. At 
the competitive examination conducted annually 
(i) the first part will consist of an oral memory 
test in all the sutras in Dandi Alankaram and in 
the illustrative stanzas at 10 for each sutram 
selected as above, In this memory test, special 
credit will be given for reciting the verses in 
correct music: for this recital ten marks will bo 
allotted ; (ii) the second part will consist of a test in 
giving exhaustive explanations and annotations of 
all the portions prescribed for the memory test ; 
(iii) the third part will consist in giving the mean- 
ing and purport of verses chosen by the exami- 
ners out of the 100 illustrative stanzas selected for 
each figure of spech, The candidate is expeoted 


Ixiv 


to have a knowledge of the old commentaries 
now extant, on the six other works found in list 
No. 1 appended hereto. 


(iii) If in any year, two or more competitors should be 
considered equally eligible for the award, lots shall 
be cast to decide who will have the prize or prizes 
of the year. 


4, The Prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year, the prize winner 
is unable to be present to receive the prize, the Syndicate shall make 
arrangements to send him the ‘prize amount. If the prize-winner dies, 
before the prize is presented to him, the prize amount shall be payable 
to his or her legal heir or heirs. 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque and 
shall not under any circumstances be either divided or reduced, 


6. If in any year or & series of years, the prize be not awarded 
Rs. 50 - in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
80 set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. 
After setting apart Rs. 50/- as above. the balance of the annual 
interest shall be added to the corpus of the fund at the end of each 
year. . It shall be competent for the Syndicate of the Annamalai 
University to invest in any Government or other securities amounts 
available for investment from the interest in excess over the prize 
amount and the capital-amount of the endowment, in case the 
Government Securities in which the amount is now invested are tendered 
for payment by Goovernment. 


‘7. If in the process of investments the face value of the paper 
increases and any enhancement of income results, either by addition 
or unspent amounts under clause (6) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna.- 
malai University, be utilised to institute second and third prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors-in-interest, the name and address of the 
prize-winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded. the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper, The 
deeds relating to :— 

1. The Rs. 1,000/- (Rupees In the Madras University 
One Thousand) Tamil Prize . 


Endowment perpetuating the 
memory King George V 


lxv 


2. The Promotion of Tamil Learn- Scheme approved by the Mad. 
ing Endowment Fund for the ras Government Notifica- 
1,00,000/- (Rupees One tion NO. 215 published in 
Lakh). the Fort St. George Gazette 

Part I-B-Educational dated. 
218 October, 1941, 

8. The Raja Raja  Abhaya} 
Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment for | 
.Tevara Tirumurai Prize and 
publication of works of Tamil 
Literature and Grammar 


4, The Tiruvalluvar Neethi Nul 
Prize Endowment 


5. The Sekkilar Nayanar Memorial 
Tamil Prize Endowment. 

6. The பிகர்‌. Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 


Memorial Tamil Prize’ Endow- + In the Annamalai University. 
ment. . ட்‌ 

7.. The Kavichakravarti Kambar 
Memorial Tamil Prize Endow- 
ment 

8. The Sri Nambi Andar Nambi 
Memorial Pannirutirmurai Prize 
Endowment. | 

| 


9. The Kottaiyur Sri Sivakkolundu | 


Desikar Memorial Isai Tamil Prize 

Endowment. 

10. Sri Manickavachaka Swamigal 

Memorlai Ahapporul Tamil Prize 
Endowment. J 

1]. The Srilasri Kasivasi Adi 


Kumragurupara Swamigal Me- he } 
morial Tamil Prosody Prize In the Annamali University. 


Endowment, 
Made by the same Donor, and 
12. This the Srilasri Kasivasi 
Chokkalinga Swamigal Memorial 
Rhetoric Tamil . Prize Endow- 
ment. 1) 
i. உ, these 12 deeds shall be published in every. one of the editions 
of the publication made under the 3rd endowment mentioned above. 


9, The income from the endowment and the accumulations’ there. 
to shall not be diverted to any other purpose, 
9 


தொடர்ந்த 
நம்பர்‌. 


ha 
DOONAN 


Ixvi 


£ அட்டவணை நம்பர்‌ 1 


இலக்கணம்‌ 
நூல்களின்‌ பெயர்கள்‌ நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 
தொல்காப்பியம்‌--உவம தொல்காப்பிய முனிவர்‌. 


இயல்‌, மெய்ப்பாட்டியல்‌. 
வீர சோழியம்‌--அலங்காரப்‌ புத்தமித்திரனார்‌. 
படலம்‌. 


தண்டியலங்காரம்‌ தண்டியாசிரியர்‌ 
மாறனலங்காரம்‌ திருக்குருகைப்‌ பெருமாள்‌ 
கவிராயர்‌ 
இலக்கண விளக்கம்‌--அணி வைத்தியநாத தேசிகர்‌ 
யியல்‌ 
குவலயானந்தம்‌ 
விசாகப்பெருமாளையர்‌ 
அணியிலக்கணம்‌. 


அட்டவணை நம்பர்‌ 1]. 


நூல்களின்‌ பெயர்கள்‌. நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌ 
அகநானூறு 
அரிச்சந்திர சரிதை ஆககவிராஜர்‌ 
அரங்கநா தகவி பாரதம்‌ 
அருணகிரிப்‌ புராணம்‌ மறைஞான சம்பந்தர்‌ 
அருணாசல புராணம்‌ . சைவ சல்லப்பகாவலர்‌ 
அவிநாசித்தல புராணம்‌. 
ஆச்சாபுரத்தல புராணம்‌ ெல்ொடுக்க்‌ தேசிகர்‌ 
திருவாப்பனூர்த்‌ தலபுராணம்‌ கந்தசாமிப்‌ புலவர்‌ 
திருவாரூர்ப்‌ புராணம்‌ சம்பந்த முனிவர்‌ 
திருவாலவாயுடையார்‌ பெரும்பற்றப்புலியூர்‌ நம்பி. 
திருவிளையாடற்‌ புராணம்‌ 
திருவானைக்காப்புராணம்‌ கச்சியப்ப சுவாமிகள்‌ 
திருவிடை மருதரர்த்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
தலபுராணம்‌ 
இரகுவம்மிசம்‌ அரசகேசரி 
இலிங்கபுராணம்‌ குலசேகரபாண்டியர்‌ 


உபதேச காண்டம்‌ கோனேரியப்பர்‌ 


ட ப 
oe 6 
12 
த 
ட, 5 
மூ 


1271] 


நூல்களின்‌ பெயர்கள்‌. 


ஏகாதசி புராணம்‌ 
ஒங்குறு. நூறு 
(ஐயங்கார்‌) பாகவதம்‌ 
கடம்பவன புராணம்‌ 
கத்த புராணச்சுருக்கம்‌ 
கந்தபுராணம்‌ 


கம்பராமாயணம்‌ 
திருக்கழுக்குன்‌ றத்‌ 
தலபுராணம்‌ 
காசிகாண்டம்‌ 
காசி ரகசியம்‌ 
காஞ்சிப்‌ புராணம்‌ 


திருக்காளத்திப்‌ புராணம்‌ 
குசேலோபாக்கியானம்‌ 
திருக்குடந்தைப்‌ புராணம்‌ 
திருக்குருகாமான்மியம்‌ 


திருக்குற்றாலத்‌ தலபுராணம்‌ 
திருக்குருகைப்‌ புராணம்‌ 
குறுந்தொகை 

கூடலழகர்‌ புராணம்‌ 
திருக்கூவப்‌ புராணம்‌ 
கூர்ம புராணம்‌ 
கோயிலூர்ப்‌ புராணம்‌ 
கோயிற்‌ புராணம்‌ 

சங்கர விலாசம்‌' 
சிதம்பரசபா௩ாத புராணம்‌ 
சிதம்பர புராணம்‌ 
சிலப்பதிகாரம்‌ 
சிவதருமோத்தரம்‌ 
சிவராத்திரி புராணம்‌ 
சிகாளத்திப்‌ புராணம்‌ 


சீவகசிந்தாமணி 
சீறாப்‌ புராணம்‌ 
சூதசங்கதை 


நாலாசிரியாகளின்‌ பெயர்கள்‌. 


வரதராஜ பண்டிதர்‌ 
வரதராஜ ஐயங்கார்‌ 


சம்பந்தசரணாலயர்‌ 
கச்சியப்பசிவாசாரிய 
சுவாமிகள்‌ 


அந்தகக்கவி வீரராகவ 
முதலியார்‌ 
அதிவீரராமபண்டியர்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
சிவஞான சுவாமிகள்‌ 
கச்சியப்ப சுவாமிகள்‌ 
ஆனந்தக்கூத்தர்‌ 
தேவராஜ பிள்ளை 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
திருக்குருகைப்‌ பெருமாள்‌ 
கவிராசர்‌ 
திரிகூடராஜப்பகவிராயர்‌ 


சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
அதிவீ ரராமபண்டி.யர்‌ ' 


உமாபதி சிவாசாரியார்‌ 
சிதம்பரநாத பூபதி 
சபாபதி நாவலர்‌ 
புராணத்திருமலைநாதர்‌ 
இளங்கோவடிகள்‌ 
மறைஞானசம்பந்தர்‌ . 
வரதராஜ பண்டிதர்‌ ' 


- கருணைப்பிரகாசர்‌, சிவப்பிர 


காச சுவாமிகள்‌, வேலைய 
சுவாமிகள்‌ 
திருத்தக்கதேவர்‌ 
உமறுப்‌ புலவர்‌ 
தேவராஜ பிள்ளை 


xviii 


நூல்களின்‌ பெயர்கள்‌. 


சூளாமணி 

செவ்வந்திப்‌ புராணம்‌ 
செவ்வைச்சூடுவார்‌ பாகவதம்‌ 
சேது புராணம்‌ 

தணிகைப்‌ புராணம்‌ 
திருவிளையாடற்‌ புராணம்‌ 
ர்த்தரிப்‌ புராணம்‌ 
தேம்பாவணி 
நல்லாப்பிள்ளை பாரதம்‌ 
நல்லூர்ப்‌ புராணம்‌ 
நளவெண்பா 

நற்றிணை 
திருநாகைக்காரோணப்‌ 

புராணம்‌ 

நாலாயிர திவ்யப்பிரபந்தம்‌ 
நைடதம்‌ 

பதிற்றுப்பத்து 
திருப்பரங்கிரிப்‌ புராணம்‌ 
பழநித்தல புராணம்‌ 
திருப்பறியலூர்ப்‌ புராணம்‌ 
பாவநாசத்‌ தலபுராணம்‌ 
பிரபுலீங்க லீலை 
பீரபோத சந்திரோதயம்‌ 
பிரமோத்தர காண்டம்‌ 
புறானூறு 
பூவாளூர்ப்‌ புராணம்‌ 
பெரியபுராணம்‌ 

பேரூர்ப்‌ புராணம்‌ 
பொரு£ராற்றுப்படை 
மச்ச புராணம்‌ 

மயூரகிரிப்‌ புராணம்‌ 
திருமழபாடி.த்‌ தலபுராணம்‌ 
மாக புராணம்‌ 

மாயூரப்‌ புராணம்‌ 
மேருமந்தர புராணம்‌ 
யசோதரகாவியம்‌ 

வசவ புராணம்‌ 


வாசுதேவ நல்லூர்ப்‌ புராணம்‌ 


திருவாதவூரர்‌ புராணம்‌ 


நூலாசிரியர்களின்‌ பெயர்கள்‌. 


தோலாமொழித்‌ தேவர்‌ 
சைவ எல்லப்ப நாவலர்‌ 


நிரம்ப அழயெதேசிகர்‌ 
கச்சியப்ப சுவாமிகள்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌ 
சைவ எல்லப்ப நாவலர்‌ 
வீரமாமுனிவர்‌ 


வைத்தியநாத தேசிகர்‌ 
புகழேந்திப்‌ புலவர்‌ 


மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 


ஆ ழ்வாரா திகள்‌ 
அதிவீரராமபாண்டியர்‌ 


நிரம்ப அழகிய தேசிகர்‌ 


பாலசுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 


வேலப்ப தேசிகர்‌ 
முக்களாலிங்க முனிவர்‌ 
சிவப்பீரகாச சுவாமிகள்‌ 
திருவேங்கட சுவாமிகள்‌ 
வரதுங்கராம பாண்டியர்‌ 


கச்சியப்ப சுவாமிகள்‌ 
சேக்கிழார்‌ நாயனார்‌ 
கச்சியப்ப சுவாமிகள்‌ 
முடத்தாமக்‌ கண்ணியார்‌ 
வடமலையப்ப பிள்ளையன்‌ 


கமலை ஞானப்பிரகாசர்‌ 

அதிவீரராமபாண்டியன்‌ 
மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 
வாமன முனிவர்‌ 


கடவுண்‌ மாமுனிவர்‌ 


122 


6 
ப அனி 
| மகளின்‌ ௦ | | 
¥ நூல்களின்‌ பெயர்கள்‌. | 
s 2 கள்‌ நூலாசிரியரின்‌ பெயர்கள்‌. 
டூ ௫ 
8? வாயுசங்கிை 
ர வரதுங்‌ i i 
க்‌ விநாயக புராணம்‌ ன்‌ வதக்க 
ந அருவீறினசைப்‌! புராணம்‌ : சைவ எல்லப்ப வல்‌ 
ருத்தாசல புராணம்‌ ஞானக்கூத்த சிவப்பிரகாச 
91 வில்லிபாரதம்‌ த்தப்‌ 
92 வில்லைப்‌ புராணம்‌ வீரராகவ கவி 


93 திருவெண்காட்டுப்‌ ச்‌ ஜன்‌ 
நத த்தல்‌ ப்‌ தக்‌ சைவ எல்லப்ப நாவலர்‌ 
வதாரணிய புராணம்‌ ட்‌ 

96 திருவேற்காட்டுப்‌ புராணம்‌ அகோர முனிவர்‌ 


(34) The Kottaiyur Sri Sivakkolundu Desikar Memorial 
Tiruvachakam Prizes 


1. This Endowment was founded b ்‌ > க 
ம Thanbirmn Swanigal Avie of Tirapanss in Tami Lier 
க்‌ க பப்ப f kam and 4 other select bf Kottaiyur, Kumba- 
konam பை ன்ஸ்‌ ப்‌ Scholar and Chief Poet in 

righ, of Manjore, and the first to bring out 


the court of Sarbhoji Mah’ ்‌ : 
in print Truvachak”™" and the author of Koteeswarakovai of which the 
late Mapamabopadhyaya Dr. V. Swaminatha Iyer writes in the preface 
to his scholarly edition as simple and elegant in style and abounding 


ir suggestive meanings more than any other works in Tamil and other 
aminent Prabhandas like Thanjaiperuvudayarula and Sarabendra Bhu- 
pala Kuravanchi Natakam, puranams guch as Tiruvidamaruthur 
Thalapuranam about which the learned Dr. writes in the same, preface 
as containing all the essential features of a Kavya, and othor works. 


ists of 34 (Three-and & half 


le Government Promissory Notes of the face 
value of Rs, 3,000/- (Rupees Three Thousand only). (No. MS. 001320, 
்‌ interest on this investment shall be 


(i) The Prize shall be awarded irrespective of sex, caste. 
religion and nationality. 
* 


12% 


(i) To be eligible for the award, the following shall be the, 
conditions :— 


(a) A pass in the Preliminary Examination of the Vidvan 
Course (Tamil alone) of the Annamalai or the 
Madras University or any other examination (of 
any University which has already been or may 
be considered equivalent to the Preliminary Vidvan 
Examination of the two Universities abovenamed 
or the Bala Pandita Examination of the Madura 
Tamil Sangam will‘ be. a condition precedent to 
appearance for the test, 


(6) First rank at the first appearance with not less than 
60%, of the marks in & competitive test to be con-, 
ducted annually for the purpose by the Annamalai 
University, For this test Tiruvachakam and 4 

்‌ other books in the list appended hereto will be the 
texts. At the competitive examination conducted 
annually (i) the first part will consist of a test in 
all the verses in Tiruvachakam. In this test, 
special credit will be given for reciting the verses 
in correct music ; for this recital 25 marks will be 
allotted ; (ii) the second part will consist of a test 
in giving the meaning and purport of all the 
stanzas in Tiruvachakam ; (114) the third part will 
by thé=st in giving explanations to verses chosen 
the list apper#fZ8 from the 4 other works found in 
(ர்‌ ட 4 their commentaries, 

(ii) If in any year. two or more ட ள்‌ 
considered equally eligible for மத Sag வயப்‌ 05 
be cast to decide who will have the oa. பன 20௧11 


of the year. he prize br prizes 
4. The prize shall be award 3 
Syndicate of the Annamalai ல்‌ “ன்‌ க படல்‌ at a meeting of the 


5. The Prize amount shall be paid either in 


and shall not under any circumstanc cash or by cheque 


66 be either divided or reduced, - . 


6. 1f in ன்‌ 
Rs, 50/- in த்‌ or & series of years, the 


annual interest of the endowment 


எ ராத்த கதா னர னு the subsequent year to the candidate 
ர்‌. 0 ong with the prize 
ter setting apart Rs, 50/- as above, the A 


xxi’ 


shall be added to the corpus of the fund at the end of each year. It 
shall be competent for the Syndicate of the Annamalai University 
to invest in any Government. or other seourities amounts available 
for investment from the interest in excess over the prize-amount and 
the capital-amount of the endowment, in case the Government 
Securities in which the amount is now invested are tendered for pay- 
ment by Government, i 


7. Ifin the process of investments the face value of the paper 
: increases and an enhancement of income results, either by addition 
of unspent amounts under clause (6) above,‘or by reinvestments, 
such additional income shall be allowed to form distinct funds 
80 that the interest thereon may, at the discretion of the Syndicate 
of the Annamalai University, be utilised to institute second and third 
prizes and thereafter, to increase the value of each one of the threo 
prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to the 
Donor or to his successors-in-interest, the name and address of the 
prize-winner and the amount of the prize, and ifin any year the prize 
be not awarded, the amount at credit at the end of the year, and 
shall also publish the same in an important Tamil Daily Newspaper. 
The deeds relating :— 


1. The Rs. 1000/- (Rupees One In the Madras University. 
Thousand) Tamil Prize En- 
dowment perpetuating the 
memory of King George V. 


2, The Promotion of Tamillearn- Scheme appoved by the Madras 
ing Endowment Fund of Government Notification 
Rs. 1,00,000 (Rupces One No. 215 published in the Fort 
Lakh). St, George Gazette Part J-B- 
Educational dated, 2lst 

October, 191, 


3. The Raja Raja Abhaya Kula-} 
sekhara Chola Maharaja Me- 
்‌ moral Endowment for Tevara 
Tirumurai Prize and publica- 
tion of works of Tamil Litera- 
ture and Grammar, : 


4, The Tiruvalluvar Neethi Nul + In the Annamalai University. 
Prize Endowment. "i ' 
5, The Sekkilar Nayanar Memo- 


rial Tamil Prize Endow- 
ment. 


6. Tho Srilasri ‘ Kasivasi Adi | 
Kumaragurupara Swamigal ] 


lxxii 


Memorial Tamil Prize ம்‌ அ 
dowment. 


7. The Kavichakravarthh Kam- 
bar Memorial Tamil Prize | 
Endowment. 


8. The Sri Nambi Andar Nambi 
Memorial Pannirutirumurai |. 
Prize Endowment. 


9. The Kottaiyur Sri Sivak- 
kolundu 8 Desikar Memorial 
Isai Tamil Prize Endowment. “ In the Annamalai University 


10. The Sri Manickavachaka Swa- 
migal Memorial Ahapporul 
Tamil Prize Endowment. 


11, The Srilasri Kasivasi Adi rT 
Kumaragurupara Swamigal | கிர 
Memorial Tamil Prosody V. 
Prize Endowment. 


12. The Srilasri Kasivasi Cho! 
linga Swamigal Memorial Rh 
toric Tamil Prize Endowment. 


Made by the same Donor, 
and 


13. This the Kottaiyur Sivkkolun- 
- du Desikar Memorial Tiruva- 
chakam Prize Endowment. 
i. டூ, these 13 deeds shall he published in every one of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above. 


9. The income from the endowment and the accumulation thereto 
shall not be diverted to any other purpose, 


ஷெடியூல்‌ 


ஈடர்ந்த 
நம்பர்‌ 


நூல்களின்‌ பெயர்கள்‌ நூலாசிரியர்களின்‌. பெயர்கள்‌ 


திருவாசகம்‌ மாணிக்க வாசகர்‌ 
பதினோராம்‌ திருமுறை 
சிவதருமோத்தரம்‌ மறைஞானசம்பந்தர்‌ 

்‌ சைவசமயநெறி மறைஞானசம்பந்தர்‌ 
தாயுமான சுவாமிகள்பாடல்‌ 


ரேஷ மே தெ 


